மனுநீதி 


எனனும்‌ 


மனு தாம்‌ சாஸ்திரம்‌ 


( மூலமும்‌ உறையும்‌ முழுவதும்‌ ) 


“ட்டை 


௨6 16 20175 


௩ 


| ]- A 


டி | க ட] nc 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 
த 


| 


மனு நீதி என்னும்‌ 
மனுதர்ம சாஸ்தீரம்‌ 


(மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌ ) 


உரையாசிரியர்‌ : 
பிரம்ம பீடம்‌ 
இளைய பீடாதிபதி 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 


பதிப்பாசிரியர்‌ : 
விகரு. இராமநாதன்‌ 


4 
0) 


1 


[உட 


௩ 


| 


தொலைபேசி . 24313646, 24313647 
இல்லம்‌ 24729152 Cel 9444021661 20) 7 
கிளை முகவரி: த 
இந்து புக்‌ பார்க்‌ 
25, கச்சேரி வீதி, (0றற.) தாலூக்கா ஆபீஸ்‌, ஈரோடு - 1. 
தொலைபேசி : 2267227 இல்லம்‌ : 2265829. 


நூல்‌ பற்றிய குறிப்பு 


2 மனு நீதி என்னும்‌ 
மனுதர்ம சாஸ்திரம்‌ 

உ அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 

உ ஆன்மிகம்‌ 

* தமிழ்‌ 

௪ முதல்‌ பதிப்பு : டிசம்பர்‌, 2011 

 (592-22-12-11) 

இரண்டாம்‌ பதிப்பு : ஜூலை, 2013 
(592-05-07-13) 

உ மூன்றாம்‌ பதிப்பு : ஆகஸ்ட்‌, 2015 
(592-05-08-2015 

> நான்காம்‌ பதிப்பு : மார்ச்‌, 2017 
(592-21-03-2017) 

உ உரிமை பதிப்பகத்திற்கே 

> ஸ்ரீ இந்து பப்ளிகேஷன்ஸ்‌ 
சென்னை - 600 035. 

டெம்மி 1%8 

உ 16 கி.கி. என்‌.எஸ்‌. புக்‌ பிரிண்டிங்‌ 

> அட்டைக்‌ கட்டு 

> 12 புள்ளி 

உ பக்கங்கள்‌ : 720 

> பிரதிகள்‌ : 1000 


விலை ரூ. 450.00 


உ டைப்‌ செட்டிங்‌ : 
மாதா பிரிண்டர்ஸ்‌ 
சென்னை - 116. 
செல்‌ : 95518 25668 

> அச்சிட்டோர்‌ : 


கணபதி எண்டர்பிரைசஸ்‌, சென்னை - 5. 


'நன்மைகள்‌ விளைய 
நன்மைகள்‌ செய்வோம்‌ 
நமக்கென உளதைப்‌ 
பிறர்க்கும்‌ கொடுப்போம்‌." 

- நல்வாக்கு 


ஆசிரியர்‌ உரை 


உலகில்‌ வாழ வேண்டிய முறையை ஓவ்வொரு ஜீவனுக்கும்‌ 
எடுத்துரைத்து நற்கதிக்கு வழிகாட்டும்‌ நூலே இந்த மனுதர்ம 
சாஸ்திரம்‌. 

தற்காலத்தில்‌ மனுதர்ம சாஸ்திரத்தைப்‌ பற்றிய வாதங்களைக்‌ 
கேட்கும்‌ நிலை உள்ளது. பிரதானமாக ஜாதி விஷயத்தைப்‌ 
பற்றியே அனைவரும்‌ தர்க்கம்‌ செய்கிறார்கள்‌. மனு பகவான்‌, 
பிராம்மணர்களை உயர்த்திக்‌ கூறியுள்ளதாகவும்‌, சூத்திரர்களை 
தீண்டாதவர்களாகக்‌ கூறுவதாகவும்‌ வீண்பழிச்‌ சொற்களைப்‌ 
பேசுகிறார்கள்‌. இது மிகவும்‌ தவறு. மனிதன்‌ தானாகப்‌ படைத்துக்‌ 
கொண்ட ஜாதிகளில்தான்‌ தீண்டாமை உள்ளது. 


பிரம்மதேவர்‌ உலகைப்‌ படைத்து, அது கட்டுக்கோப்பாக 
நடக்க வேண்டி நான்கு பிரிவினராக மனிதர்களைப்‌ படைத்தார்‌. 
பிராம்மண, க்ஷத்ரிய, வைசிய, சூத்திரர்‌ என்னும்‌ இந்த நான்கு 
ஜாதிகளிலும்‌ தீண்டத்தகாதவர்‌ என்று எவரும்‌ கிடையாது. 
சூத்திரர்கள்‌ தீண்டத்தகாதவர்கள்‌ என்று மனு எங்கே கூறி 
யிருக்கிறார்‌... 

பிராம்மணர்களையே உயர்த்திக்‌ கூறுவதாகப்‌ பழி 
சுமத்தப்படும்‌ மனு பகவான்‌ ஒரு பிராம்மணரல்லவே! 
அவர்‌ சிம்மாசனத்தில்‌ அமர்ந்து ஆட்சி புரிகின்ற க்ஷத்ரியரே 
யல்லவா...! 

மனு பகவான்‌ எடுத்துரைத்த தர்மங்கள்‌ வாழ்வியல்‌ 
சட்டங்கள்‌. இந்தச்‌ சட்டங்கள்‌ மனிதர்கள்‌ ஆனந்தமாக 
இவ்வுலகில்‌ வாழவும்‌, ஆனந்தமான பரலோகத்தை அடையவு 
மானவை. 

மேலும்‌, பிராம்மண, க்ஷத்ரிய, வைசிய, சூத்திரர்கள்‌ என்னும்‌ 


நான்கு பிரிவினருமே பிரம்மதேவனிடமிருந்து தோன்றியவர்கள்‌ 
தானே... 


இந்த விஷயத்தைப்‌ பற்றி மட்டுமின்றி, இந்த நூலிலுள்ள 
பல விஷயங்களுக்கும்‌ விளக்கம்‌ கூறப்பட வேண்டியது 


[6] 
அவசியமான ஒன்று. ஆயின்‌ அப்படி விளக்கப்பட்டிருந்தால்‌, 
இப்போது உங்கள்‌ கையிலுள்ள புத்தகத்தைப்‌ போன்று 
மும்மடங்கு புத்தகத்தை எழுத வேண்டியிருக்கும்‌. அத்தகு 
நூலை எமது சிஷ்யர்களில்‌ யாரேனும்‌ எழுதலாம்‌. ஸ்ரீ ஆனந்த 
ஆஞ்ஜநேயர்‌ திருவுளப்படி அது நடக்கட்டும்‌. 

இப்போது நான்‌ உங்களுக்குக்‌ கூறும்‌ முக்யெமான விஷயம்‌ 
இதுவே... 

இந்த நூலை ஒருமுறை படித்துவிட்டு, நான்‌ படித்து 
விட்டேன்‌, இதில்‌ இப்படிச்‌ சொல்லியிருக்றெது, இது சரியில்லை, 
அது சரியில்லை என்று பேச வேண்டாம்‌. 

முதல்‌ விஷயம்‌, ஒருமுறை படித்தவுடன்‌ இந்த தர்ம 
சாஸ்திரத்தைப்‌ புரிந்து கொண்டுவிட முடியாது. மீண்டும்‌ 
படிக்கும்போது சிறிது புரியும்‌. அதற்கடுத்த முறை படிக்கும்‌ 
போது மேலும்‌ சிறிது புரியும்‌. பலமுறை படித்தும்‌, ஆழ்ந்து 
படித்தும்‌, ஆராய்ந்து படித்தும்‌ புரிந்து கொள்ள முயற்சிக்க 
வேண்டும்‌. 

அவ்வாறன்றி மேலோட்டமாகப்‌ படித்து, இங்கொன்றும்‌ 
அங்கொன்றுமாக ஸ்லோகத்தை எடுத்துக்‌ கொண்டு, தன்‌ 
சிற்றறிவுக்கு எட்டிய அளவில்‌ விமர்சனம்‌ செய்யும்‌ அருகதை 
எந்த மனிதனுக்கும்‌ கிடையாது; அத்தகு பாபத்தை எவரும்‌ 
செய்யாதீர்கள்‌. 

இந்‌ நூலை மீண்டும்‌ மீண்டும்‌ படித்து, தர்மத்தைத்‌ 
தெளிவாக அறிந்து கொண்டு நற்கதியடைவீர்களாக! 


ஸ்ரீ ஆனந்த ஆஞ்ஒநேயர்‌ ஆலயம்‌, ந்தராம ஸ்ம்ருதி: 
பிரம்ம பீடம்‌. ஸ்ரீ ஆனந்தராம ஸ்ம்ருதி 
கூடுவாஞ்சேரி, காயரம்பேடு வழி, ௫ . ப்‌ ௬ 

செங்கல்பட்டு வட்டம்‌, காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌. _ அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 


அலைபேசி எண்‌ : 88708 93147 


பாதிய்புரை 


காது வழிச்‌ செய்தியாக மட்டுமே 
இதுநாள்வரை நாம்‌ கேள்விப்‌ 
பட்டு அறிந்து வைத்திருக்கிற 
மனுதர்ம சாஸ்திரம்‌” இப்போது 
நமது கைகளில்‌ நூலாகத்‌ திகழ்கிறது! 

ஆசிரியர்‌ மூல ஸ்லோகங்களை 
யும்‌ கொடுத்து விளக்கவுரையும்‌, 
அதாவது மிகத்‌ தெளிவான விளக்க 
வுரையும்‌ நமக்கு அளித்துள்ளார்‌. 


ஒரு சிலர்‌ இந்‌ நூல்‌ பற்றி ஒரு 
மாதிரியான கருத்துகளை வெளி 
யிட்டுப்‌ புறந்தள்ளியது போன்ற 
விஷயங்கள்‌ இந்‌ நூலில்‌ சொல்லப்‌ 
படவில்லை. 

அந்தக்‌ காலத்து நியாயங்கள்‌, 
நியதிகள்‌ சற்றே வலியுறுத்திச்‌ சொல்‌ 
லப்பட்டுள்ளது உண்மைதான்‌... 
ஆனால்‌, இன்றையச்‌ சூழலில்‌ 
அவற்றினின்றும்‌ எவ்வளவோ 
மாறுபாடுகள்‌ நிகழ்ந்து விட்டன; 
நிகழ்ந்து கொண்டும்‌ இருக்கின்றன. 

இன்றைக்கு நாம்‌ அவ்வாறான 
எந்த நீதிக்கும்‌ கட்டுப்படுவதில்லை 
என்ற முடிவுக்கு வந்து விட்ட பிறகு 
அதைப்‌ பற்றிக்‌ கவலைப்படவே 
தேவையில்லை. 


அப்படியென்றால்‌ இந்‌ நூல்‌ 
எதற்கு? 
சரியான கேள்விதான்‌! 


ஆங்கிலேயரிடம்‌ நாம்‌ அடிமைப்‌ 
பட்டுக்‌ கிடந்தோம்‌” என்று 
சொல்லிக்‌ கொள்வதில்‌ பெருமை 
ஏதும்‌ இல்லை யென்றாலும்‌ 
நாம்‌ ஏன்‌ அந்த நிகழ்வுகளைப்‌ 
பாடமாக்கி, நம்‌ பிள்ளைகளுக்குச்‌ 
சொல்லிக்‌ கொடுக்கிறோம்‌? 
சரித்திரத்தில்‌ நிகழ்ந்த அந்தக்‌ 
கொடுமைகளை - விரும்பத்தகாத 
அந்த நிகழ்வுகளை நம்‌ எதிர்‌ காலச்‌ 
சந்ததியினரும்‌ அறிந்து வைத்திருக்க 
வேண்டும்‌ என்ற நல்ல எண்ணம்‌ 
தானே காரணம்‌. 
அதுபோல்‌, அந்தக்‌ காலத்து 
நியாயங்களை, தர்மங்களை, மனித 
வர்க்கத்‌ தடயங்களை அறிந்து, 
தெரிந்து கொள்ள உதவும்‌ ஓர்‌ 
ஆவணமாக இதை ஏன்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளக்‌ கூடாது? 
ஏற்றுக்‌ கொள்வோம்‌! ஓர்‌ ஆவண 
மாக ஏற்றுக்‌ கொள்வோம்‌. 
விகரு. இராமநாதன்‌ 
- பதிப்பாசிரியர்‌. 


அத்தியாயம்‌ - 1 ட்‌ 


ள்‌ ணி எர | 

ண எளி ணாய 

மனுமேகாக்ர மாஸீநமபிகம்ய மஹர்ஷய: | 

ப்ரதிபூஜ்ய யதாந்யாய மிதம்‌ வசநமப்ருவந்‌ || 1 
ஏகாக்ர சத்தத்தோடு அமர்ந்திருந்த மனுவை அணுகிய 


மஹரிஷிகள்‌ அவரை முறைப்படி வணங்கி இவ்வாறாகச்‌ சொன்‌ 
னார்கள்‌. 


மகரிஷிகள்‌ சிலருக்கு, தங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை 
நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும்‌ என்ற உத்வேகம்‌ ஏற்பட்டது. 
தர்மம்‌, அர்த்தம்‌, காமம்‌, மோட்சங்களைப்‌ பற்றிய ஞானம்‌ 
முழுமையாக கைவரப்‌ பெற்றவரான மனுபகவானை அணுகினால்‌, 
தங்கள்‌ சந்தேகங்கள்‌ தீரும்‌ என்ற தீர்மானத்தோடு அவர்கள்‌ மனுவின்‌ 
இருப்பிடம்‌ வந்தார்கள்‌. அங்கேயே சில நாட்கள்‌ தங்கியிருந்தார்கள்‌. 

ஒருசமயம்‌ மனு நிச்சலனமாக, சாந்தமாக ஓரிடத்தில்‌ அமர்ந்‌ 
திருப்பதைப்‌ பார்த்தார்கள்‌. இதுவே தக்க தருணம்‌ என்று அவரை 
அணுகினார்கள்‌. 

கோபதாபங்கள்‌ முதலான உணர்ச்சிகளில்‌ ஆழாமலும்‌, 
பரபரப்பான காரியங்களில்‌ ஈடுபட்டிராமலும்‌, ஏதோ ஒரு 
காரியத்தில்‌ முனைப்பாக ஈடுபட்டிராமலும்‌ இருக்கும்போதுதான்‌ 
ஒருவர்‌ தெளிவான ஞானத்தோடு, சிந்தையோடு இருப்பார்‌. 
மஹான்களுக்கு கோப தாபங்கள்‌ முதலானவை இரா. ஆனால்‌ 
தீர்க்கமான சிந்தனையில்‌ தீவிரமாக ஆழ்ந்திருக்க இடமுண்டு. 
அவ்வாறெல்லாம்‌ இல்லாமல்‌, சாந்தமான மனதோடு, வேறு 
வேலைகளில்‌ ஈடுபடாமல்‌ விச்ராந்தியாக இருக்கும்போது 
மஹான்களை அணுகி தங்கள்‌ சந்தேகங்களைக்‌ கேட்டால்‌ நிச்சயமாக 
நல்ல முறையில்‌ சந்தேகங்கள்‌ தீரும்‌. எதற்காக அணுகுகிறார்களோ 
அந்தக்‌ காரியம்‌ ஈடேறும்‌. 

ஆகவேதான்‌, மஹரிஷிகள்‌ நேராகப்‌ போனோம்‌, கேட்டோம்‌ ' 
என்றிராமல்‌, மனுவானவர்‌ நிச்சலனமாக அமர்ந்திருக்கும்‌ தருணத்‌ ' 
துக்காகக்‌ காத்திருந்து, தக்க தருணம்‌ வாய்த்ததும்‌ அவரை அணுகி 
வணங்கி, தங்கள்‌ சந்தேகங்களைக்‌ கேட்கத்‌ தொடங்கினார்கள்‌. 


மனு நீதி என்னும்‌ 
0 மனுதர்ம சாஸ்தீரம்‌ 
அன்று அவர்களுக்கு மனு விரிவான விளக்கங்களை அளித்தார்‌. 
அவை இன்று வரை மக்களுக்கு தர்மாதர்மங்களையும்‌, நியாய 
அநியாயங்களையும்‌, செயல்முறைகளையும்‌, ராஜநீதிகளை 
மட்டுமின்றி குடும்ப நீதிகளையும்‌, சட்ட நுணுக்கங்களையும்‌, 
வாழவேண்டிய முறைகளையும்‌, இன்னும்‌ இன்னும்‌ பற்பல 
வற்றையும்‌ பறைசாற்றிக்‌ கொண்டிருக்கின்றன. 
மனுவின்‌ வாக்காக அன்று வெளிப்பட்ட ஓலி அலைகள்‌ 
வானத்தோடு கலந்து விட்டாலும்‌, அந்த ஒலியோடு வெளிப்பட்ட 
ஞான ஒளி இன்று வரை பிரகாசித்துக்‌ கொண்டிருக்கிறது. அழியாத 
அந்த ஒளி இப்போது உங்கள்‌ கரத்திலுள்ள இந்த நூலின்‌ மூலமாக 
உங்கள்‌ அறிவையும்‌ பிரகாசிக்கச்‌ செய்யும்‌. இப்படி என்றென்றும்‌ 
எவர்க்கும்‌ ஞான ஒளி கிட்ட வேண்டும்‌ என்ற எண்ணத்தோடுதான்‌ 
அன்று அந்த மஹரிஷிகள்‌ மனுவை கேள்விகளால்‌ துளைத்து, நல்ல 
பதில்களைப்‌ பெற்று, நமக்கு அளித்தார்கள்‌. இனி அடுத்தடுத்த 
ஸ்லோகங்களில்‌ அவர்கள்‌ தங்கள்‌ கேள்விகளைக்‌ கேட்கப்‌ 
போகிறார்கள்‌. அவற்றைப்‌ பார்ப்போம்‌. 


ண WATT எள்‌: | 

FAUNA ௮ எள்‌ எண்‌ உ 

பகவந்‌ ஸர்வ வர்ணாநாம்‌ யதாவதநுபூர்வஷ: | 

அந்தரப்ரபவாணாம்‌ ௪ தர்மாந்‌ நோ வக்துமர்ஹஸி | 2 

பகவானே, நான்கு வர்ணத்தவரும்‌ கடைப்பிடிக்க வேண்டிய 
தர்மங்களைப்‌ பற்றியும்‌ இவர்களுக்குள்‌ கலப்பு சம்பந்தங்களால்‌ 
ஏற்பட்ட வர்ணத்தாருடைய தர்மங்களைப்‌ பற்றியும்‌ எமக்கு 
எடுத்துரைப்பீராக. 

நான்கு வர்ணத்தவரும்‌ என்று வரும்‌ இடத்தில நான்கு 
வகையானவர்களும்‌ என்று பொருள்‌ கொள்ள வேண்டும்‌. வர்ணம்‌ 
என்ற சொல்லுக்கு நிறம்‌ என்ற பொருளை இவ்விடத்தில்‌ எடுத்துக்‌ 
கொள்ளக்‌ கூடாது. வெண்ணிறத்தினின்றும்‌ தோன்றியவையான 
நிற வேறுபாடுகள்‌, பச்சை, மஞ்சள்‌, சிவப்பு, நீலம்‌ என்று 
ஏற்பட்டிருப்பதைப்‌ போல, சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களின்‌ 
வேறுபாடுகளையே, வகைகளையே இந்த வர்ணங்கள்‌ என்ற 
சொல்‌ குறிக்றெது. 

இதைப்‌ பற்றி சற்று விரிவாகப்‌ பார்ப்போம்‌. பிராம்மணர்‌, 
க்ஷத்ரியர்‌, வைசியர்‌, சூத்திரர்‌ என்ற வகைகளையே வர்ணங்கள்‌ 
என்கிறோம்‌. நான்கு வர்ணத்தார்கள்‌ என்கிறோம்‌. 

இந்தப்‌ பிரிவினைகள்‌ ஏன்‌? மனிதர்களில்‌ மேலென்ன? 
கீழென்ன? என்ற கேள்விகள்‌, கலியுகம்‌ தொடங்கி ஐயாயிரம்‌ 


மூலமும்‌ உரையும்‌ (மூழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா I 


வருடங்கள்‌ கடந்து விட்ட நிலையில்‌ எங்கும்‌ ஒலித்தவண்ணம்‌ 
உள்ளன. இதற்குரிய பதிலை பார்ப்போம்‌. 

மேலானவன்‌ இவன்‌, கழானவன்‌ இவன்‌ என்று கூறுவதற்காக 
இந்த வர்ணங்கள்‌ ஏற்படவில்லை. ஒட்டுமொத்த சமுதாயமும்‌ 
கட்டுக்கோப்பாக நெறிமுறை பிறழாமல்‌ நிம்மதியாக சந்தோஷமாக 
வாழ இந்த வர்ணங்கள்‌ பிரிக்கப்பட்டன. இதைப்‌ பற்றிச்‌ சற்று 
விரிவாகப்‌ பார்ப்போம்‌. 

எல்லோரும்‌ அவரவர்க்குத்‌ தேவையான எல்லாவற்றையும்‌ 
சுயமாகச்‌ செய்து கொள்ள முடியுமா? யோசித்துப்‌ பாருங்கள்‌. 
உங்களுக்கு இருக்க ஒரு வீடு வேண்டும்‌ என்றால்‌, நீங்களே 
உங்களுக்கான வீட்டைக்‌ கட்டிக்‌ கொள்ள வேண்டும்‌. வீடுகட்டத்‌ 
தேவையான கட்டுமானப்‌ பொருட்களையும்‌ நீங்களே தயார்‌ செய்து 
கொள்ள வேண்டும்‌. 

சாப்பிட வேண்டும்‌ என்றால்‌, நீங்களே உழுது பயிர்‌ செய்து 
அரிசி, பருப்பு, காய்கறிகள்‌ எல்லாவற்றையும்‌ பெற வேண்டும்‌. 

நீங்கள்‌ படுத்துக்‌ கொள்ள கடடில்‌ வேண்டும்‌ என்றால்‌, நீங்களே 
மரத்தை வெட்டி, பலகையாக அறுத்து, எப்படியெப்படி செய்ய 
வேண்டுமோ அப்படியப்படி செய்து கட்டிலை உருவாக்க வேண்டும்‌. 

ஆடை வேண்டுமென்றால்‌, தானே பஞ்சேெடுத்து நூல்‌ நூற்று 
நெய்து அணிய வேண்டும்‌. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும்‌ 
யோசித்துப்‌ பாருங்கள்‌. இவ்வளவையும்‌ அவரவரே செய்து கொள்ள 
இயலுமா? அப்படியே செய்ய முனைந்தாலும்‌ அந்தந்தப்‌ பொருளை 
உருப்படியாகச்‌ செய்ய முடியுமா? 

ஒருவன்‌ தன்‌ தேவைகளைப்‌ பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும்‌. 
என்றால்‌ பல கலைகள்‌, பல தொழில்களில்‌ தேர்ச்சி பெற்றிருக்க 
வேண்டும்‌. எல்லோரும்‌ எல்லாவற்றிலும்‌ விற்பன்னர்களாக இருப்பது 
என்பது இயலாத காரியம்‌. 

மரவேலையில்‌ தேர்ந்தவன்‌ கட்டில்‌ செய்ய வேண்டும்‌. 
உழவுத்தொழிலில்‌ தேர்ந்தவன்‌ பயிர்‌ செய்ய வேண்டும்‌. இப்படி 
எந்த வேலையும்‌ தேர்ச்சி பெற்றவர்களால்‌ நன்கு செய்யப்பட 
வேண்டும்‌. ஆக உலகியல்‌ வாழ்வுக்கு முதல்‌ தேவை, விவசாயம்‌ 
முதலாக பலப்பல தொழில்கள்‌. இவையில்லை யென்றால்‌ 
மனிதர்களால்‌ வாழவே முடியாது. இவைகளைச்‌ செய்ய 
படைக்கப்பட்ட வர்களுக்குப்‌ பெயர்‌ சூத்திரர்கள்‌. 

இவர்கள்‌ உற்பத்தி செய்யும்‌ பொருட்கள்‌ தேவைப்படுபவர்‌ 
களுக்குக்‌ கிடைக்க வேண்டும்‌. இது நடைபெற வேண்டுமென்றால்‌, 
பலப்பல இடங்களில்‌ பற்பலரால்‌ உற்பத்தி செய்யப்பட்ட 


மனு நீதி என்னும்‌ 

பரி அடர யைல ப்பட்ட ய தலதா 
பொருட்கள்‌ ஒரிடத்தில்‌ விற்கப்பட வேண்டும்‌. விற்பதற்கு 
விற்பனையாளர்கள்‌ தேவை. உற்பத்தியாளர்கள்‌ வாழவேண்டும்‌ 
என்றால்‌ விற்பனையாளர்கள்‌ இருந்தால்தான்‌ முடியும்‌. இதற்காகப்‌ 
படைக்கப்பட்டவர்கள்‌ பெயர்‌ வைசியர்கள்‌. 

உற்பத்தியாளர்களிடமும்‌, விற்பனையாளர்களிடமும்‌ உள்ள 
பொருட்கள்‌ களவாடப்படாமல்‌ இருக்க வேண்டுமென்றால்‌, 
எதிரிகள்‌ தொல்லையில்லாமல்‌ இருக்க வேண்டுமென்றால்‌ 
அவர்களுக்குத்‌ தக்க பாதுகாவலர்கள்‌ தேவை. இவர்கள்‌ மட்டுமல்ல, 
நாட்டிலுள்ள பெண்கள்‌ குழந்தைகள்‌ முதல்‌ சந்யாசிகள்‌ வரை 
அனைவரும்‌ பயமற்று நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால்‌ தக்க 
காவலர்கள்‌ தேவை. இதற்காகப்‌ படைக்கப்பட்ட வர்களுக்குப்‌ பெயர்‌ 
க்ஷத்ரியர்கள்‌. 

உலகில்‌ நன்கு மழை பொழிந்து பஞ்சம்‌ நேராமல்‌ இருக்க 
வேண்டும்‌. இயற்கைப்‌ பேரிடர்களான ஆழிப்‌ பேரலை, பூகம்பம்‌ 
போன்றவற்றாலும்‌ பெருத்த அழிவுகள்‌ ஏற்படாமலிருக்க வேண்டும்‌. 
இதற்கு தெய்வ அருள்‌ வேண்டும்‌. தெய்வானுக்ரஹத்தைப்‌ பெற 
வேண்டுமெனில்‌, மிகுந்த தூய்மையோடு நியமத்தோடு 
பூஜைகளையும்‌, ஜபதபங்களையும்‌, ஹோமங்களையும்‌, யாகங்‌ 
களையும்‌ செய்ய வேண்டும்‌. இதற்காகப்‌ படைக்கப்பட்ட 
வர்களுக்குப்‌ பெயர்‌ பிராம்மணர்கள்‌. 

ஆக, உலகியல்‌ வாழ்வின்‌ முதல்‌ தேவைகளுக்காக சூத்திரர்களும்‌, 
அடுத்த தேவைக்காக வைசியர்களும்‌, இவர்களின்‌ தேவைக்காக 
க்ஷத்ரியர்களும்‌, இவர்களோடு உலக மாந்தர்‌ அனைவரும்‌ 
சுபிட்சமாக இருக்க வேண்டும்‌ என்பதற்காக பிராம்மணர்களும்‌ 
படைக்கபட்டனர்‌. 

இந்த நான்கு வகையானவர்களே நான்கு வர்ணத்தார்‌ என்று 
கூறப்படுகிறார்கள்‌. இந்த அடிப்படையை நன்கு புரிந்து கொள்ள 
வேண்டும்‌. இந்த நான்கு வர்ணத்தாருமே இறந்த பிறகு மேலான 
உலகங்களை அடைய முடியும்‌. இதில்‌ எந்தப்‌ பாகுபாடும்‌ 
திடையாது. அவரவர்‌ தங்களுக்குரிய தொழில்களைச்‌ செய்தபடி 
அவரவர்க்கு விதிக்கப்பட்ட தர்மங்களைத்‌ தெரிந்து கொண்டு, 
அவற்றைக்‌ கடைப்பிடித்து வாழ்ந்தால்‌, அப்படி வாழ்ந்தவன்‌ 
பிராம்மணனாயினும்‌ க்ஷத்ரியனாயினும்‌ வைசியனாயினும்‌ 
சூத்திரனாயினும்‌ நல்லுலகத்தை அடைவான்‌. 

எவ்வாறு அனைத்து கொழில்களையும்‌ ஒருவர்‌ செய்ய 
முடியாதோ, அவ்வாறே அனைத்து தர்மங்களையும்‌ ஒருவர்‌ 
கடைப்பிடிக்க முடியாது. எனவே அவரவர்‌ தொழிலுக்குத்‌ தக்கபடி 


வைல்‌ அனமத தசம பின்‌ 113] 
அவரவர்களுக்கு தர்மங்கள்‌ விதிக்கப்பட்டன. இவற்றை நன்கு 
அறிந்து கொண்டவர்களால்தான்‌ இவ்வுலகில்‌ சந்தோஷமாக வாழ 
முடியும்‌. பரலோக ஆனந்தத்தையும்‌ பெற முடியும்‌. 

எனவே, இகத்துக்கும்‌ பரத்துக்கும்‌ அவசியமான இந்த 
தூர்மங்களைப்‌ பற்றி எடுத்துரைக்க வேண்டும்‌ என்று இந்த 
லோகத்தில்‌ மகரிஷிகள்‌ மனுவிடம்‌ கேட்கிறார்கள்‌. இந்த நான்கு 
வகையினரின்‌ தர்மங்கனைப்‌ பற்றியும்‌, இந்த நான்கு வகையினரும்‌ 
கலப்புத்‌ திருமணங்கள்‌ செய்து கொண்டதால்‌ ஏற்பட்ட பலப்பல 
வகையினரும்‌ கடைப்பிடிக்க வேண்டிய தர்மங்களைப்பற்றியும்‌ 
எடுத்துரைக்க வேண்டுகிறார்கள்‌. 


த்வமேகோ ஹ்யஸ்ய சர்வஸ்ய விதானஸ்ய ஸ்வயம்‌ புவ: | 

அசிந்த்யஸ்யா அப்ரமேயஸ்ய கார்யதத்வார்த்தவித்‌ ப்ரபோ | 3 

பிரபுவே, வேதங்களில்‌ கூறப்பட்ட அனைத்தையும்‌, பிரம்ம 
சொரூபத்தையும்‌, தத்துவங்களையும்‌ அறிந்தவர்‌ தாங்கள்‌ ஒருவரே. 
தாங்களே நாங்கள்‌ கேட்ட விஷயத்தை தெளிவுபடுத்தக்‌ கூடியவர்‌. 

qa: ரள wai எள்‌ | 

எண்‌ TTA எள்ளி ep £ 

ஸ தை: ப்ருஷ்டஸ்‌ ததா ஸம்யகமிதெளஜா மஹாத்ம பி: | 

ப்ரத்யுவாசா ஆர்ச்ய தாந்‌ சர்வாந்‌ மஹர்ஹீந்ஸ்ரூயதாமிதி | 4 

மஹான்களான மஹரிஷீகள்‌ இவ்வாறு வினவ, அளப்பரிய 
ஞானம்‌ கொண்டவரான மனுபகவான்‌ அந்த மகரிஷிகளைத்‌ 
தக்கபடி உபசரித்து, “அவ்வாறே ஆகட்டும்‌, கூறுகிறேன்‌, கேளுங்கள்‌” 
என்றருளினார்‌. 

STATE எரா 

adn ஏரி எண்‌: ॥ 

ஆஸீதிதம்‌ தமோபூதமப்ரஞ்ஞாதமலக்ஷணம்‌ | 

அப்ரதர்க்ய மவிஞோயம்‌ ப்ரசுப்தமிவ ஸர்வத: | 5 

இவ்வுலகம்‌ இருட்டாகவும்‌, பார்வைக்குப்‌ புலப்படாததாகவும்‌, 
ஊகிக்க முடியாததாகவும்‌, உருவமற்றதாகவும்‌, ஒலியற்றதாகவும்‌ 
தூங்கிக்‌ கொண்டிருப்பது போல்‌ இருந்தது. 

ff: CAA WATTS CST | 

எர ஏன்ன: எஜரன் ஈர: ॥ 

ததஸ்‌ ஸ்வயம்பூர்‌ பகவாளவ்யக்தோ வ்யஞ்ஐயந்‌ நீதம்‌ | 

மஹாப்தாதிவருத்தெளஜா: ப்ராதுராஸீத்‌ தமோநுத: | 6 


மனு நீதி என்னும்‌ 


[14 > மனுதர்ம சாஸ்திரம்‌ 


ஓஸ்வர்யங்களோடு கூடியவரும்‌, யோகாப்யாசத்தால்‌ அறியக்‌ 
கூடியவரும்‌, இடையூறு ஏதுமின்றி சிருஷ்டிக்கக்‌ கூடியவருமான 
பரமாத்மா பஞ்சபூதங்களைப்‌ எத்‌ செய்தபடி தாமாக 
வெளிப்பட்டார்‌. 

Te: உண்க WATT: | 

aye: UTR எரர்‌ ॥ 

யோ அஸாவதீந்த்ரியக்ராஹ்ய: கக்ஷ்மோ அவ்யக்த: சநாதன: | 

ஸர்வபூதமயோ அசிந்த்ய: ஸ ஏவ ஸ்வயமுத்பபெள | 7 

வெளிப்புலன்களால்‌ அறிய முடியாதவரும்‌, பரிசுத்தமான 
மனத்தினால்‌ அறியத்‌ தக்கவரும்‌, அருவமானவரும்‌, நித்யமானவரும்‌, 
சகல பூதங்களிலும்‌ இருப்பவரும்‌, இவர்‌ இப்படிப்பட்டவர்‌ என்று 
ஊகிக்க முடியாதவருமான பரமாத்மா தாமாகவே சிருஷ்டி 
புரிவதற்காக வெளிப்பட்டார்‌. 


பப்ப WOT TT FATT Taf: UT: | 

அவ எஸ்‌ TY ஏளன 

ஸோ அபித்யாய ஷரீராத்‌ ஸ்வாத்‌ சிஸ்ருசுர்‌ விவிதா: ப்ரஜா: | 

அப ஏவ ஸஸர்ஜாஆதெள தாசு பீஜமவாஅஸ்ருஐத்‌ | 8 

அப்படி வெளிப்பட்ட அவர்‌, சிருஷ்டி செய்ய மனங்‌ 
கொண்டவராக, முதலில்‌ தண்ணீரை சிருஷ்டி செய்தார்‌. அந்த நீரில்‌ 
தம்‌ சக்தியின்‌ ரூபமான ஒரு விதையை வைத்தார்‌. 

டர்‌! WENA | 

Wea = ௭௭ எள என்னி ॥ 

ததண்டமபவத்தைமம்‌ சஹஸ்ராம்சுஸம்ப்ரம்‌ | 

தஸ்மிந்‌ ஜஞ்ஜேஸ்வயம்‌ ப்ரஹ்மா ஸர்வலோக பிதாமஹ: | 9 

அந்த விதை சூரிய ஒளிக்கு நிகரான ஒளியோடும்‌, தங்கமென 
தகதகத்த நிறத்தோடும்‌ ஒரு அண்டமாக அதாவது ஒரு முட்டை 
வடிவமாக ஆனது. அந்த அண்டத்தில்‌ பரமாத்மாவானவர்‌ தாமே 
பிரம்மாவாக ஜன்மமெடுத்தார்‌. 

Td TO Hf Me ளர்‌ 8 எ | 

சான ர எரா 3: ॥ 

ஆபோ நாரா இதி ப்ரோக்தா ஆபோ வை நரசுநவ: | 

தாயதஸ்யாஅய நம்‌ பூர்வம்‌ தேந நாராயண: ஸ்ம்ருத: |! 10 


மூலமும்‌ உரையும்‌ (மூழுவதும்‌) 


அன்னை மூ£ ஆனந்த நாச்சியாரம்மா 115] 


தண்ணீருக்கு நாரம்‌ என்றும்‌ பெயருண்டு. ஒரு செயலில்‌ 
ஈடுபட்டு, தண்ணீரில்‌ இயங்கத்‌ தொடங்கியதால்‌ பரமாத்மாவான 
அவர்‌ நாராயணன்‌ என்ற நாமம்‌ பெற்றார்‌. 


ATA RTT 0 வைக 

எண்று எனி Ths Wa wid ॥ 

யத்தத்காரணமவ்யக்தம்‌ நித்யம்‌ சதசதாத்மகம்‌ | 

தத்விஸ்ரூஷ்ட: ஸ புருஷோ லோகே ப்ரஹ்மேதி கீர்த்யதே | 11 

சிருஷ்டிக்கப்பட்டவற்றுக்‌ கெல்லாம்‌ காரணமாய்‌, வெளிப்புலன்‌ 
களுக்கு எட்டாதபடியாக, தோற்றமும்‌ அழிவும்‌ அற்று, நித்தியமான, 
அநித்தியமான பொருட்களின்‌ உருவமாய்‌ எந்த பரமாத்மா 
உள்ளாரோ, அந்த பரமாத்மாவினால்‌ இருஷ்டிக்கப்பட்ட அந்த 
புருஷன்‌ உலகத்தில்‌ “பிரம்மா” என்றழைக்கப்பட்டார்‌. 

ளி? ணாள ணையை 

அண்ணர்‌ வாடைக்‌ பினா ॥ 

தஸ்மிந்‌ அண்டே ஸ பகவான்‌ உஷித்வா பரிவத்ஸரம்‌ | 

ஸ்வயமேவ ஆத்மநோ த்யாநாத்‌ ததண்ட மகரோத்‌ த்விதா | 12 

அந்த அண்டத்தில்‌ பிரம்மா ஒரு வருடம்‌ முழுமையும்‌ 
தவமியற்றிய பிறகு, இந்த அண்டம்‌ இரண்டாகப்‌ பிளக்கட்டும்‌ * 
என்று நினைத்த அளவில்‌ அண்டம்‌ இரண்டானது. 

(பிரம்மா தவமியற்றிய ஒரு வருட காலம்‌ என்பது நாம்‌ 
இப்போது கூறும்‌ வருடம்‌ மாதம்‌ நாள்‌ கணக்கைச்‌ சேர்ந்ததல்ல. நாம்‌ 
கணக்கிடும்‌ வருடம்‌ என்பது மானிடர்களான நமக்கானது. 
தேவர்களுக்கு வேறு காலக்கணக்கு. இது பின்னால்‌ வரும்‌ 
ஸ்லோகங்களில்‌ விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது.) 

எனை எக இட்ட மந எ 

என்னி னா னா YT 

தாப்யாம்‌ ஸ ஷகலாப்யாம்‌ ௪ திவம்‌ பூமிம்‌ ௪ நீர்மமே | 

மத்யே வ்யோம திசஸ்‌ சாஅஷ்டாவபாம்‌ ஸ்தாநம்‌ ௪ சாஸ்வதம்‌ | 13 

பிரம்மா, பிளவுண்ட அண்டத்தின்‌ மேல்‌ பாதியில்‌ 
ஆகாயத்தையும்‌, கீழுள்ள பாதியில்‌ பூமியையும்‌, நடுவில்‌ 
வெளியையும்‌ (அண்ட வெளியையும்‌), எட்டு திசைகளையும்‌, 
கடலையும்‌ படைத்தார்‌. 


மனு நீதி என்னும்‌ 
[61 பபப பய மறுக்‌ சாஸ்திரம்‌ 


உத்பபர்ஹாஆத்மநஸ்சைவ மநஸ்ஸத்‌அஸதாத்மகம்‌ | 
மனஸஸ்சாபி அஹங்காரம்‌ அபிமந்தாரமீஷ்வரம்‌ | 14 


அஎ SSS Wal ர்‌ ௭ | 

fearon ஏர்‌ எர ணன்‌ wy 

மஹாந்தமேவ சாஆத்மானம்‌ ஸர்வாணி த்ரிகுணாநீ ௪ | 

விஷயாணாம்‌ க்ரஹீத்ரூணி ஷனை : பஞ்சேந்த்ரியாணி ௪ ॥ 15 


“மஹத்‌: என்னும்‌ தத்வத்தையும்‌, ஆத்மாவுக்கு உதவியாக 
இருப்பதான சத்வ குணத்தையும்‌, ரஜஸ்‌, தமஸ்‌ என்னும்‌ குணங்‌ 
களையும்‌, விஷயங்களைக்‌ நெடிக்கும்‌ சக்தி கொண்ட பஞ்சேந்திரியங்‌ 
களையும்‌ முறையாகப்‌ படைத்தார்‌. 


Af FTAA YETTA freA | 

அணை eT FT ॥ 

தேஷாம்‌ த்வவயவாந்‌ சூஷ்மாந்‌ ஷண்ணாமபி அமிதெளஜஸாம்‌ | 

ஸந்நிவேஸ்யா ஆத்மமாத்ராசு ஸர்வபூதாநி நீர்மமே | 16 

அகங்காரத்தையும்‌, அதன்‌ தன்மாத்திரைகளையும்‌, சூட்சும 
அவயவங்களையும்‌, ஆறு விகாரங்களையும்‌ சேர்த்து சகல பூதங்‌ 
களையும்‌ படைத்தார்‌. 

(நீங்கள்‌ இப்போது படித்துக்‌ கொண்டு வந்த ஸ்லோகங்களின்‌ 
பொருளைப்‌ புரிந்து கொள்வது கடினமானதுதான்‌. ஆனால்‌ 
இவற்றைப்‌ பற்றி இப்போது விளக்கப்புகுவது உசிதமானதன்று. 
இந்‌ நூலின்‌ உட்புகுந்து அநேக விஷயங்களைப்‌ புரிந்து கொண்ட 
பின்னால்‌ இவற்றை விளங்கிக்‌ கொள்வது மிகவும்‌ எளிதாக இருக்கும்‌. 
எனவே, மேற்கொண்டு ஸ்லோகங்களைப்‌ பார்ப்போம்‌.) 

எண்னை: மாயனை சள ஈப 

எ Sig ஏரி uff: ப 

யந்மூர்த்யவயவா : க்க்ஷ்மாஸ்தஸ்யே மாந்யாஷ்ரயந்திஷட்‌ | 

தஸ்மாத்ஸரீர மித்யாஹுஸ்‌ தஸ்ய மூர்த்திம்‌ மநீஷிண: | 17 

அஹங்கார தன்மாத்திரை வடிவங்களான சூட்சும அவயவங்கள்‌ 


ஆறும்‌, பூதேந்திரியங்களும்‌ காரிய ரூபமாக பிரம்மாவிடம்‌ 


மூலமூம்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா டைய A 


சேருவதால்‌ பிரம்மாவை அவற்றின்‌ சேர்க்கை கொண்டவர்‌ என்று 
பொருள்படும்‌ விதமாக, “சரீரம்‌” என்று பண்டிதர்கள்‌ கூறுகிறார்கள்‌. 


என்ற ஏர்‌ எண எ serif: | 

எ ணச்‌: ஒன்‌ TATE TTA I 

த்தாவிஷந்தி பூதாநி மஹாந்தி சஹ கர்மபி: | 

மநஸ்சாஅவயவை : க்க்ஷ்மை : ஸர்வ பூதக்ருத வ்யயம்‌ | 18 


பஞ்ச மகா பூதங்களும்‌ தங்கள்‌ காரியங்களுடன்‌ கூடியும்‌, மனம்‌ 
வெளியில்‌ புலப்படாத சூட்சுமமான அவயவங்களோடு கூடியும்‌ 
சாரத்தில்‌ பிரவேசிக்கின்றன. 

எனி ர எள னர என்னா 

னான்‌ அரன்‌: UTA ॥ 

தேஷாமிதம்‌ து ஸப்தாநாம்‌ புருஷாணாம்‌ மஹெளஜஸாம்‌ | 

கக்ஷ்மாப்யோ மூர்த்திமாத்ராப்ய: ஸம்பவ த்யவ்யயாத்‌ வ்யயம்‌ ॥ 19 

பஞ்ச பூதங்கள்‌, “மஹத்‌,” தத்துவம்‌,” அஹங்காரம்‌ என்னும்‌ 
இரண்டு, ஆக ஏழின்‌ காரணமாக உலகம்‌ தோன்றுகிறது. 

சான ஈர வரான்‌ WEE | 

அசி எண்ணை எர wa எரே மரா: ॥ 

ஆத்யாஆத்யஸ்ய குணம்‌ த்வேஷாம்‌ அவாப்நோதி பர: பர: | 

யோயோ யாவதி தஸ்சைஷாம்‌ ஸ ஸ தாவத்‌ குண: ஸ்ம்ருத: | 20 

ஆகாயம்‌, வாயு, அக்னி, ஜலம்‌, மண்‌ என்னும்‌ பஞ்ச பூதங்களில்‌ 
முதலில்‌ உள்ளதன்‌ குணம்‌ அடுத்ததன்‌ குணத்தோடு சேர்ந்திருக்கும்‌. 
இவற்றின்‌ குணங்கள்‌ இவற்றுக்கு அடுத்ததாக உள்ளதோடு 
சேர்ந்திருக்கும்‌. 

(தற்காலத்தில்‌ பூதங்கள்‌ என்ற சொல்லைப்‌ பிசாசுகளைக்‌ 
குறிக்கப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. பூதம்‌ என்ற சொல்லுக்கு பிசாசு 
என்ற பொருள்‌ இருப்பது உண்மைதான்‌. ஆனால்‌ அது ஒன்று 
மட்டுமே பொருளல்ல. மனிதன்‌ முதல்‌ விலங்கு தாவரம்வரை உயிர்‌ 
வாழும்‌ அனைத்துப்‌ பிராணிகளுக்கும்‌ பூதங்கள்‌ என்று பெயர்‌ 
உண்டு. மேலும்‌ பூமி, ஜலம்‌, நெருப்பு, காற்று, ஆகாயம்‌ இவையும்‌ 
பூதங்கள்‌ எனப்படும்‌. ஐந்து பூத தத்துங்கள்‌, ஐம்‌ பெரும்‌ பூதங்கள்‌ 
என்று சொல்லும்போது இந்த ஐந்தையே குறிக்கும்‌. இனி இந்த 
ஸ்லோகம்‌ கூறுவதைப்‌ பார்ப்போம்‌. 

முதலில்‌ ஆகாயம்‌. இதற்கு ஒசை என்ற தன்மை இருக்கிறது. 
அடுத்தது வாயு. இதற்கு ஆகாயத்தின்‌ தன்மையான ஓசையோடு 


மனு நீதி என்னும்‌ 
8] மனுதர்ம சாஸ்திரம்‌ 


ஸ்பரிசம்‌ என்ற தன்மையும்‌ (தொடு உணர்ச்சி) உண்டு. காற்று மேலே 
பட்டால்‌ தொடு உணர்ச்சியால்‌ உணர முடியும்‌. 
அடுத்து தேஜஸ்‌. அதாவது நெருப்பு. நெருப்புக்கு ஒளி என்னும்‌ 
தன்மையோடு ஆகாயத்துக்கும்‌ வாயுவுக்கும்‌ இருக்கும்‌ தன்மைகளும்‌ 
சேர்ந்து ஒளி, ஓசை, ஸ்பரிசம்‌ என்னும்‌ மூன்று தன்மைகள்‌ 
இருக்கின்றன. 
அடுத்தது ஜலம்‌. அதாவது தண்ணீர்‌. தண்ணீருக்கு சுவை 
என்னும்‌ தன்மையோடு ஓளி, ஓசை, ஸ்பரிசம்‌ என்னும்‌ 
குன்மைகளுமாக மொத்தம்‌ நான்கு தன்மைகள்‌ உள்ளன. 
இவ்வாறே பிருத்விக்கு அதாவது மண்ணுக்கு வாசனை என்ற 
தன்மையோடு ஓளி, ஒசை, ஸ்பரிசம்‌, சுவை என்ற நான்கு 
தன்மைகளும்‌ சேர்ந்து மொத்தம்‌ ஐந்து தன்மைகள்‌ உள்ளன. 
பஞ்ச மகா பூதங்களின்‌ தன்மைகள்‌ இவை. இந்தத்‌ 
குன்மைகளையே தன்மாத்திரைகள்‌ என்பார்கள்‌. 
இவ்வாறே அகங்காரத்துக்குத்‌ தன்மைகள்‌ அதாவது 
தன்மாத்திரைகள்‌ ஆறு. காமம்‌, குரோதம்‌, லோபம்‌, மதம்‌, 
மாத்ஸரியம்‌, மோகம்‌ என்பவை. 
மஹத்‌ என்னும்‌ பெரும்‌ தத்துவத்தோடு பஞ்ச பூதங்களும்‌ 
தங்கள்‌ தன்மைகளோடும்‌, அகங்காரம்‌ தன்‌ தன்மைகளோடும்‌ 
சேர்ந்து இவ்வுலகம்‌ உண்டாகிறது. 
அண ர ன்‌ களின்‌ aE | 
எண்ன Taps ராக என Pref 
ஸர்வேஷாம்‌ து ஸ நாமாநி கர்மாணி ௪ ப்ருதக்‌ ப்ருதக்‌ | 
வேதஷப்தேப்ய ஏவா ஆதெள ப்ருதக்‌ ஸம்ஸ்தாஷ்‌ ௪ நீர்மமே | 21 
பிரம்மா தன்னால்‌ படைக்கப்பட்ட அனைத்துக்கும்‌ வேதத்‌ 
திலுள்ளபடி. பெயர்களைச்‌ சூட்டினார்‌. அவைகளுக்கான வெவ்வேறு 
விதமான காரியங்களையும்‌ வேதங்கள்‌ கூறியபடியே ஏற்படுத்தினார்‌. 
கணா எ ளோ! களர்‌ WY: | 
எ Yl ged என ர எமை 
கர்மாத்மநாம்‌ ச தேவாநாம்‌ ஸோ அஸ்ருஐத்‌ ப்ராணிநாம்‌ ப்ரபு: | 
சாத்யாநாம்‌ ச கணம்‌ சூக்ஷ்மம்‌ யக்ஞம்‌ சைவ ஸநாதநம்‌ | 22 
பிரம்மா, கர்மாத்மாக்களான தேவர்களையும்‌, பிராணிகளையும்‌, 
சாத்யர்களையும்‌, யக்ஞங்களையும்‌ படைத்தார்‌. 


மூலமூம்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1179] 


அக்நி வாயு ரவிப்யஸ்து த்ரயம்‌ ப்ரஹ்ம சநாதனம்‌ | 
துதோஹ யக்ஞஸித்யர்த்தம்‌ ரக்‌ யஜு: சாம லக்ஷணம்‌ | 23 


we MOTT TT TE AT 

aftr: WIT BTA WT ளி எ॥ 

காலம்‌ காலவிபக்தீஷ்ச நக்ஷத்ராணி க்ராஹாம்ஸ்ததா | 

சரிதஸ்ஸாகரான்‌ சைலான்‌ சமாநீ விஷமாணி ௪ ॥ 24 

பிரம்மா, காலத்தையும்‌, மாதங்கள்‌, ருதுக்கள்‌, வருடங்கள்‌ 
முதலான கால அளவுகளையும்‌, நட்சத்திரங்களையும்‌, கிரகங்‌ 
களையும்‌, நதிகளையும்‌, கடல்களையும்‌, மலைகளையும்‌ படைத்தார்‌. 

பப்ப ன ன்றி எ! 

gi wad ளை ஏண்ணா; ன: ॥ 


தபோ வாசம்‌ ரதிம்‌ சைவ காமம்‌ ச க்ரோதமேவ ௪ | 

ச்ருஷ்டிம்‌ சசர்ஐ சைவேமாம்‌ ஸ்ரஷ்டூமிச்ச நி மா: ப்ரஜா: | 25 

அவ்வாறே சமவெளியையும்‌, மேடுபள்ளங்களையும்‌, தவம்‌, 
வாக்கு, சிரத்தை, காமம்‌, கோபம்‌ முதலானவற்றையும்‌ படைத்தார்‌. 

ணா ஏர்‌ ர்‌ எண 

சினா ளே ஏஜி என: ॥ 

கர்மணாம்‌ ௪ விவேகார்த்தம்‌ தர்மாதர்மெள வ்யவேசயத்‌ | 

த்வந்த்வைரயோஜஐச்சேமா: சுகதுக்காதிபி: ப்ரஜா | 26 

செய்யத்தக்கது இது, தகாதது இது என்னும்‌ அறிவைப்‌ 
பெறுவதற்காக தர்மங்களையும்‌ அதர்மங்களையும்‌ வேறுபடுத்தினார்‌. 
மேலும்‌ மக்களை சுகம்‌, துக்கம்‌ என்னும்‌ இரட்டைகளோடும்‌, 
விருப்பு, வெறுப்பு என்னும்‌ இரட்டைகளோடும்‌ இணைத்தார்‌. 

சன்‌ எள என்னி சாண்ட்‌ எப 

எரிக்‌ என்ட என்‌ எரி ॥ 


அன்வ்யோ மாத்ரா விநாசிந்யோ தசார்த்தாநாம்‌ து யா: ஸ்ம்ருதா: | 
தாபிஸ்ஸார்த்தமிதம்‌ சர்வம்‌ சம்பவத்யநுபூர்வஷ: | 27 


ந பப பபப னின்றும்‌ 
பஞ்ச பூதங்களின்‌ சொரூபங்களோடு, இனி சொல்லப்‌ போகின்ற 
அனைத்தையும்‌ படைத்தார்‌. 
OU TART ராண ரா | 

எ ண னர்‌ A கணா ஏரா ॥ 

யம்து கர்மணி யஸ்மிந்‌ ஸந்யயுங்த ப்ரதமம்‌ ப்ரபு: | 

ஸ ததேவ ஸ்வயம்‌ பேஜே ஸ்ருஜ்யமாந: புந: புந: | 28 

பிரம்மா, முகன்‌ முதலில்‌, ஆதியில்‌ சிருஷ்டித்தபோது எந்தெந்த 
காரியங்களைச்‌ செய்வதற்காக எந்தெந்த வர்ணங்களைப்‌ படைத்‌ 
தாரோ, அந்தந்த வர்ணங்கள்‌ மீண்டும்‌ படைக்கப்படும்‌ போதும்‌ 
பழையபடியே ஒழுகுகின்றன. 

(இங்கே வர்ணம்‌ என்பதே இப்போதைய நடைமுறையில்‌ ஜாதி 
என்று கூறப்படுகிறது. ஆனால்‌ இப்போதுள்ள ஜாதிகளை மனு 
கூறவேயில்லை. காரணம்‌, பிரம்மா இவைகளை உருவாக்க வில்லை. 
மேலும்‌ இந்த நூலைப்‌ படிக்கப்‌ படிக்க இந்த விஷயத்தை நன்கு 
புரிந்து கொள்ள முடியும்‌.) 

9 ஏ எற்ற | 

ஏனை நெரி ரான எற ॥ 

ஹிம்ஸ்ரா ஹிம்ஸ்ரே ம்ருதுக்ரூரே தர்மாதர்மாவ்ரு தாஅந்ருதே | 

யத்யஸ்ய ஸோ அததாத்ஸர்கே தத்தஸ்ய ஸ்வயமாவிஷத்‌ | 29 

சிருஷ்டியின்போது பிரம்மா ஹிம்‌சக்கும்‌ குணம்‌, அஹிம்சை, 
மிருதுவான குணம்‌, குரூர குணம்‌, தர்மம்‌, அதர்மம்‌, பொய்‌, 
உண்மை முதலானவைகளை எவை எவைகளுக்கு எவை என்று 
நியமித்தாரோ, அதேபோன்றே அவையவை மீண்டும்‌ படைக்கப்‌ 
படும்போதும்‌ அதே குணங்களோடு ஒழுகுகின்றன. 

wade gaa: Gada! 

னின்‌ கணி ர 

யதர்த்துலிங்காந்ய்‌ ருதவ : ஸ்வயமேவர்து பர்யயே | 

ஸ்வாநீ ஸ்வாந்யபிபத்யந்தே ததா கர்மாணி தேஹிந: ॥ 30 

எவ்வாறு ருதுக்கள்‌ தாமே தத்தமது குணங்களை அடை 
தின்றனவோ, அவ்வாறே பிராணிகளும்‌ தத்தமது குணங்களை 
அடைகின்றன. 

(ஒரு வருடத்தை ஆறு ருதுக்களாகக்‌ கூறுகிறோம்‌. அந்தந்த 
காலத்தில்‌ அந்தந்த தன்மைகள்‌ ஏற்படுவதைப்‌ பார்க்கிறோம்‌. 
அதாவது கோடையில்‌ வெயிலும்‌, குளிர்காலத்தில்‌ குளிரும்‌, பனிக்‌ 
காலத்தில்‌ பனியும்‌ என்று இயற்கையாகவே நாம்‌ அந்தந்த 


மூலமூம்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா [27] 


மாற்றங்களைப்‌ பார்க்கிறோம்‌. இதையே அந்தந்த ருதுக்களுக்குரிய 
குணங்கள்‌ அல்லது தன்மைகள்‌ என்று இங்கு கூறப்பட்டுள்ளது. 
அவ்வாறே பிராணிகளுக்கும்‌ வெவ்வேறான தன்மைகள்‌ 
படைக்கப்பட்டுள்ளன. புலிக்கு இருக்கும்‌ தன்மை வேறு ; பூனைக்கு 
இருக்கும்‌ தன்மை வேறு. அரக்கனுக்கு இருக்கும்‌ தன்மை வேறு, 
மனிதனுக்கு இருக்கும்‌ தன்மை வேறு. அந்தந்தப்‌ பிராணிகளும்‌ 
தத்தமக்குரிய குணங்களை அடைகின்றன என்பதன்‌ பொருள்‌ 
இதுவேயாகும்‌. 

யயர FAITE EE: | 

want afd ya TET FTAA 

லோகாநாம்‌ து விவ்ருத்யர்த்தம்‌ முகபாஹுருபாதத: | 

ப்ராஹ்மணம்‌ க்ஷத்ரியம்‌ வைஷ்யம்‌ கத்ரம்‌ ௪ நீரவர்தயத்‌ | 31 


உலகைப்‌ படைத்த பிரம்மா அது பல்கிப்‌ 
உலகம்‌ உய்யும்‌ பொருட்டு நான்கு வகையினரை - நான்கு 
வருணத்தாரைப்‌ படைத்தார்‌. 

ரவ கனவன்‌ எண yea 

௪௭ ௭4 என FTL RY: ॥ 

த்விதா க்ருத்வா ஆத்மநோ தேஹ மர்தேந புருஷோ அபவத்‌ | 

அர்தேந நாரீ தஸ்யாம்‌ ஸ விராஜமஸ்ருஜத்‌ ப்ரபு: | 32 

பரம்பொருளானவர்‌, தம்‌ தேகத்தை இரண்டாகப்‌ பிரித்துக்‌ 
கொண்டு ஒரு பாகம்‌ ஆணாகவும்‌, மற்றொரு பாகம்‌ பெண்ணாகவும்‌ 
மாறினார்‌. அந்த ஆண்‌, அந்தப்‌ பெண்ணிடம்‌ விராட்‌” புருஷனை 
சிருஷ்டித்தார்‌. 

(அகல உலகங்களையும்‌ தம்‌ சரீரமாகக்‌ கொண்ட விஸ்வரூபிக்கு 
விராட்‌ புருஷன்‌ என்று பெயர்‌.) 

எனப (௪ wr ed ய 

4 mi frase என ரகளை: ॥ 

தபஸ்தப்த்வா ஸ்ருஐத்யம்‌ து ஸ ஸ்வயம்‌ புருஷோ விராட்‌ | 

தம்‌ மாம்‌ வித்தாஸ்ய ஸர்வஸ்ய ஸ்ரஷ்டாரம்‌ த்விஐஸத்த மா: | 33 

AE Wa: “081 என ரு] 

ளா எளி ரின்‌ னா 

அஹம்‌ ப்ரஜா: சிச்ருக்ஷத்து தபஸ்தப்த்வா அதுஷ்கரம்‌ | 

பதீந்‌ ப்ரஜாநாமஸ்ருஜம்‌ மஹர்ஷீநாதிதோ தஷ | 34 


மனு நீதி என்னும்‌ 
| 22 | லு > மனுதர்ம சாஸ்திரம்‌ 

Fifmqafireh Jered YET BHAI 

wae ௭௭8 எ Ti mea a 

மரீசி மத்ர்யங்கிர ஸெள புலஸ்த்யம்‌ புலஹம்‌ க்ரதும்‌ | 

ப்ரசே தசம்‌ வசிஷ்டம்‌ ௪ ப்ருகும்‌ நாரதமேவ ச | 35 

இப்போது மனுபகவான்‌, பிரம்மதேவர்‌ தம்‌ கூற்றாக மனுவுக்கு 
எப்படி உரைத்தாரோ, அதை அவ்வாறே இப்போது எடுத்துரைக்‌ 
கிறார்‌. 

“நானே விராட்‌ புருஷனின்‌ தவத்தால்‌ தோன்றிய பிரம்மா. உலக 
சிருஷ்டியை செய்வதற்காக விராட்‌ புருஷனால்‌ படைக்கப்‌ 
பட்டவன்‌. 

நான்‌ பிரஜைகளை சிருஷ்டிப்பதற்கான அளப்பரிய சக்தியை 
அடைவதற்காக கடும்‌ தவமியற்றினேன்‌. முதலில்‌ பத்து 
பிரஜாபதிகளை சிருஷ்டித்தேன்‌. (பிரஜாபதி என்பவர்கள்‌, உலகில்‌ 
சிருஷ்டியை செய்வதற்காக பிரம்மாவால்‌ படைக்கப்பட்டவர்கள்‌) 

மரீசி, அத்ரி, அங்கிரஸ்‌,புலஸ்தியன்‌, புலஹன்‌, க்ரது, பிரசேதஸ்‌, 
வசிஷ்டன்‌, பிருகு, நாரதன்‌ என்னும்‌ பத்துப்‌ பேர்களே முதலில்‌ 
நான்‌ படைத்த பிரஜாபதிகள்‌.” - இவ்வாறு பிரம்மதேவர்‌ கூறினார்‌. 


எ ர எனா ளா ளா. | 

கண்ணா எ எனி என்ன்ன ॥ 

ஏதே ம நூம்ஸ்‌ து ஸப்தாஅந்யாநஸ்ருஐந்‌ பூரிதேஜஸ: | 

தேவாந்‌ தேவநிகாயாம்ஸ்ச மஹர்ஷீம்சாமி தெளஜஸ: | 36 

தேஜஸ்‌ மிகுந்த அவர்கள்‌, தங்களைப்‌ போல்‌ தேஜஸ்‌ கொண்ட 
ஏழு மனுக்களையும்‌, தேவர்களையும்‌, தேவ உலகங்களையும்‌, மிகுந்த 
தேஜஸ்‌ கொண்ட மகரிஷிகளையும்‌ சிருஷ்டித்தனர்‌. 


EUPIA A TATA YT! 

TA A TT Font = Ye TTA 

யக்ஷரக்ஷ : பிசாசாம்ஸ்‌ ச கந்தர்வாப்சரஸோ அசுராந்‌ | 

நாகாந்‌ ஸர்பாந்‌ சுபர்ணாம்ஸ்ச பித்ரூணாம்ச ப்ருதக்கணாந்‌ ॥ 37 

யக்ஷர்கள்‌, ராட்சதார்கள்‌, பிசாசர்கள்‌, கந்தர்வர்கள்‌, அப்சரஸ்கள்‌, 
அசுரர்கள்‌, நாகர்கள்‌, சர்ப்பங்கள்‌, கருடன்‌ முதலான பறவைகள்‌ 
முதலாக பித்ருக்களுடைய பல்வேறு கணங்களையும்‌ படைத்தனர்‌. 

னள எரா எ 

ஊளை எ னிரினை வளர்‌ எ ॥ 


வித்யுதோ அஷநீமேகாம்ஸ்ச ரோஹிதேந்த்ர தனூம்ஷி ச | 
உல்கா நீர்காத கேதூம்ஸ்ச ஜ்யோதீம்ஷ்யுச்சாவ சாநி ச | 38 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை முட ஆனந்த நாச்சியாரம்மா 123] 

மின்னல்கள்‌, இடிகள்‌, மேகங்கள்‌, ரோஹிதம்‌ எனப்படும்‌ நீண்ட 
நட்சத்திரம்‌, வானவிற்கள்‌, வால்நட்‌ சத்திரங்கள்‌, உற்பாதங்கள்‌, எரி 
நட்சத்திரங்கள்‌ முதலான பலவித நட்சத்திரங்களையும்‌ படைத்தனர்‌. 

காணா ர எண | 

ளப ன்ன: ॥ 

கின்னராக்‌ வானராந்‌ மத்ஸ்யாந்‌ விவிதாம்ஸ்‌ ௪ விஹங்கமாந்‌ | 

பகந்‌ ம்ருகாந்‌ மனுஷ்யாம்ஸ்ச வ்யாளாம்ஸ்‌ சோபய தோதித: | 39 

கின்னரர்கள்‌, வானரர்கள்‌, மீன்கள்‌, விதவிதமான பறவைகள்‌, 
பசுக்கள்‌, மான்கள்‌, மனிதர்கள்‌, கொடிய மிருகங்கள்‌ முதலான 
வற்றை படைத்தனர்‌. 

கைன்‌ ணன 

உட்க உப நப க உட்ப ம் டட 

க்ருமிகீட பதங்காம்ஸ்ச யூகா மக்ஷிகமத்குணம்‌ | 

ஸர்வம்‌ ச தம்ஷமஷகம்‌ ஸ்தாவரம்‌ ச ப்ருதக்விதம்‌ || 40 

கிருமிகள்‌, புழுபூச்சிகள்‌, வண்டுகள்‌, விட்டில்பூச்சிகள்‌, பேன்கள்‌, 
ஈக்கள்‌, கொசுக்கள்‌ முதலானவற்றையும்‌ மரங்களையும்‌, மலை 
களையும்கூட படைத்தனர்‌. 

TARA wef ளா எனன | 

ளகர TTA YE வாளா! 

ஏவமேதைரிதம்‌ ஸர்வம்‌ மந்நியோகாந்‌ மஹாத்மபி: | 

யதாகர்ம தபோயோகாத்‌ ஸ்ரூஷ்டம்‌ ஸ்தாவரஜங்கமம்‌ | 41. 

மஹரிஷிகள்‌ தவம்புரிந்து என்‌ ஆணைப்படி இங்கே தென்படு 
கின்ற தாவரங்கள்‌, மிருகங்கள்‌, மனிதர்கள்‌ ரூபமான உலக 
முழுதையும்‌ , அதனதன்‌ வினைப்படி படைத்தனர்‌. 

அரள க பப்ப 

எண னர்‌ கரா SAH 

ஏஷாம்து யாத்ருஷம்‌ கர்‌ பூதாநாமி ஹ கீர்த்திதம்‌ | 

தத்ததா வோ அபிதாஸ்யாமி க்ரமயோகம்‌ ச ஜன்மநி | 42 

இனி எந்தெந்த பூதங்களுக்கு அதாவது எந்தெந்த உயிரினங்‌ 
களுக்கு எந்தெந்த கர்மாக்கள்‌ சொல்லப்படுகின்றனவோ அந்தந்த 
பூதங்களுடைய கர்மாக்களையும்‌ ஜன்மாவினுடைய கிரமயோகத்‌ 
தையும்‌ உங்களுக்கு உரைக்கிறேன்‌. 

உட்டபட நய டடத ப 000] 

படம்‌ எரா நப பக நப 

பசவஸ்ச ம்‌ ருகாஸ்சை வ்யாளாச்சோபயதோதத: | 

ரட்சாம்ஸி ௪ பிசாசாஸ்ச மனுஷ்யாஸ்ச ஐராயுஜா: | 43 


மனு நீதி என்னும்‌ 

[2 --.- மனுதர்ம சாஸ்திரம்‌ 

பசுக்கள்‌, மான்கள்‌, கொடிய மிருகங்கள்‌, ராட்சதர்கள்‌, 
பிசாசர்கள்‌, மனிதர்கள்‌ முதலானோர்‌ கர்ப்பத்தினின்று பிறந்தவர்கள்‌. 

கள ர எர என ணு கனை | 

அர எண்‌ படத 

அண்டஜா: பட்சிணஸ்சர்ப்‌ பாநக்‌ ராமத்ஸ்யாஸ்ச கச்சபா: | 

யாநி சைவம்‌ ப்ரகாராணி ஸ்தலஜாத்யெளதகாநீ ௪ ॥ 44 

பறவைகள்‌, சர்ப்பங்கள்‌, மீன்கள்‌, ஆமைகள்‌ போன்றவை 
முட்டையினின்று தோன்றுவன. இவற்றில்‌ சில நீரில்‌ வாழ்வன; சில 
நிலத்தில்‌ வாழ்வன. 


Ges CUTE நண்பு 

கள்ளன்‌ எண ன்னா 

ஸ்வேதஜம்‌ தம்ஷமஷகம்‌ யூகாமக்ஷிக மத்குணம்‌ | 

ஊஷ்மணஸ்‌ சஉபஜாயந்தே யச்சாந்யத்கிஞ்சிதீ த்ருஷம்‌ | 45 

காட்டு ஈக்கள்‌, கொசுக்கள்‌, பேன்கள்‌, ஈக்கள்‌, மூட்டைப்‌ 
பூச்சிகள்‌, மேலும்‌ இவற்றைப்‌ போன்று எவையெல்லாம்‌ 
வெப்பத்தினால்‌ (புழுக்கத்‌ திலிருந்து) பிறக்கன்றனவோ, அவை 
யனைத்தும்‌ ஸ்வேதஜங்கள்‌ எனப்படும்‌. 

அவி: Cau: எச்‌ ளன: | 

அ: ஊக வர்கள்‌ ரா; ॥ 

உத்பிஞ்ஞாஸ்தாவராஸ்ஸர்வே பீஜகாண்ட ப்ரரோஹிண: | 

ஓஷத்ய : பலபாகாந்தா பஹுபுஷ்ப பலோபகா: ॥ 46 

மரங்களனைத்தும்‌ விதைகளைப்‌ பிளந்து கொண்டு, பூமியையும்‌ 
பிளந்து கொண்டு பிறப்பன. 

விதைகளினின்று பிறப்பவை போக, சில கிளைகளை பூமியில்‌ 
ஊன்றுவதால்‌, 'மரங்களாகின்றன. நெல்போன்ற தானியங்களும்‌, 
இன்னும்‌ சில தாவரங்களும்‌, பயிர்‌ வளர்ந்து பலன்‌ தந்தவுடனே 
அழிகின்றன. 

சள FTAA A A எனா TI: | 

ணை: கச சொ TT: பர: ॥ 

அபுஷ்பா: பலவந்தோ யே தே வனஸ்பதய: ஸ்ம்ருதா: | 

புஷ்பிண: பலினஸ்சைவ வ்ருட்சாஸ்தூ பயத: ஸ்ம்ருதா: | 47 

மலர்கள்‌ இல்லாமலே பழங்களைத்‌ தரும்‌ மர ங்களுக்கு வனஸ்‌ 
பதிகள்‌ என்று பெயர்‌. பூத்துப்‌ பலன்‌ தரும்‌ மரங்களுக்கு விருட்சங்கள்‌ 
என்று பெயர்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா ட்ட] 
னு 3 49௭ எ ளா | 

ணாக எ என TE எ ॥ 

குச்சகுல்மம்‌ து விவிதம்‌ ததைவ த்ருண ஜாதய: | 

பீஜகாண்ட ௬ஹாண்யேவ ப்ரதாநா வல்ய ஏவச | 48 

கொத்துக்‌ கொத்தாகப்‌ பூப்பவை 'குச்சம்‌' என்று சொல்லப்படும்‌. 
புதராக மண்டி வளர்பவை “குல்மம்‌” என்று சொல்லப்படும்‌. 
சில புல்வகைகளும்‌, படரும்‌ தாவரங்களும்‌, கொடிவகைகளும்‌ 
விதைகளினின்றும்‌ பிறந்தவை. மேலும்‌ சல கிளைகளை பூமியில்‌ 
ஊன்றுவதால்‌ வளர்பவை. 

எ ஷண Aft: BEAT 

அன எப்‌ ஏரண ளா ॥ 

தமஸா பஹுரூபேண வேஷ்டிதா: கர்மஹேது நா | 

அந்தஸ்ஸ ம்ஞா பவந்த்யேதே சுகதுக்க சமன்விதா: | 49 

இந்தத்‌ தாவரங்கள்‌ அனைத்துமே, கர்மஹேதுவான தமோ 
குணத்துடன்‌ கூடியதாக, உணர்வுகளுடன்‌ கூடிய மனமும்‌ 
பெற்றிருப்பதால்‌ சுகதுக்கங்களை அனுபவிப்பவையாக உள்ளன. 

மாண என்‌ எள: எனை: 

ன்னா எண fret ணர்‌ ॥ 

ஏததந்தாஸ்து கதயோ ப்ரஹ்மாத்யா: சமுதாஹ்ருதா: | 

கோரே அஸ்மிந்‌ பூதசம்சாரே நித்யம்‌ சததயாயி நீ | 50 

பயங்கரமானதாகவும்‌, எப்போதும்‌ அழிவுக்கு ஆட்படுவதாகவும்‌ 
உள்ள இந்த பூத சம்சாரத்தில்‌ பிரம்மா முதல்‌ தாவரங்கள்‌ ஈறாக 
உள்ள சகல ஜீவசிருஷ்டிகளும்‌ கூறப்பட்டன. 

(ஜீவசிருஷ்டியில்‌ மனிதர்களுக்கு இருப்பதைப்‌ போன்றே 
விலங்கு களுக்கும்‌ அறிவு உண்டு. அவைகளுக்கு மனமும்‌ 
உணர்வுகளும்‌ உண்டு. அவ்வாறே தாவரங்களுக்கும்‌ உண்டு. அறிவு, 
மனம்‌, உணர்வுகளைப்‌ பெற்றிருப்பதால்‌ தாவரங்களுக்கும்‌ சுகமும்‌ 
துக்கமும்‌ உண்டு. 

பிரம்மா முதல்‌ தாவரங்கள்‌ ஈறாக உள்ள சகல ஜீவ சிருஷ்டி 
களுக்கும்‌ மனம்‌ என்ற ஒன்று உணர்வுகளுடன்‌ கூடியதாக 
இருப்பதால்‌ சுகம்‌ துக்கம்‌ இரண்டும்‌ உண்டு. 

இந்த சுகம்‌ துக்கம்‌ இரண்டிலிருந்தும்‌ விடுபட்டு நிலையான 
மோட்ச ஆனந்தத்தைப்‌ பெறக்கூடியவர்கள்‌ மனிதர்களே. 
அவர்களுக்கென்று விதிக்கப்பட்ட தர்மங்களைக்‌ கடைப்பிடிப்பது 
ஒன்றே அதையடையும்‌ வழி. அந்த தர்மங்களை மிகமிகத்‌ தெளிவாக 
பின்னால்‌ பார்க்கப்‌ போகிறோம்‌. 


மனு நீதி என்னும்‌ 
[ட்ட மனுதர்ம சாஸ்திரம்‌ 


இப்போது மனு கூறுவதை அடுத்த ஸ்லோகத்தில்‌ பார்ப்போம்‌. 


TA WAU UE MT எனை | 

கனல்‌ ஏ: எள்ளை METAL 

ஏவம்‌ ஸர்வம்‌ ஸ ஸ்ருஷ்ட்வேதம்‌ மாம்‌ சாஅசிந்த்ய பராக்ரம: | 

ஆத்மந்‌ யந்தர்ததே பூய: காலம்‌ காலேந பீடயந்‌ | 51 

இவ்வாறு என்னையும்‌ சர்வத்தையும்‌ படைத்த, அளவற்ற 
பராக்ரமம்‌ பொருந்திய பிரம்மா, காலத்தை காலத்தோடு சேர்த்து, 
அதாவது சிருஷ்டி. காலத்தை பிரளயகாலத்தோடு சேர்த்து, தன்னுள்‌ 
தான்‌ கலப்பார்‌. 

அ ள்ளார்‌ ae We WTA 

அர wf WARS எ Wd Fret ॥ 

யதா ஸ தேவோ ஜாகர்த்திதம்ததம்‌ ம்சஷ்டதே ஐகத்‌ | 

யதா ஸ்வபிதி சாந்தாத்மா ததா ஸர்வம்‌ நிமீலதி | 52 

எப்போது அவர்‌ விழிப்புறுவரோ, அப்போது இந்த உலகம்‌ 
இயங்கத்‌ தொடங்கும்‌. எப்போது அவர்‌ சாந்தமாக உறங்கத்‌ 
தொடங்குகிறாரோ, அப்போது அனைத்தும்‌ ஒடுங்கும்‌. 


aft wf ஏன்‌ ண்ணா; எ; | 

அண்ணி Fra சார உளர ப 

தஸ்மிந்‌ ஸ்வபதி சுஸ்தே து கர்மாத்மான: சரீரிண: | 

ஸ்வகர்மப்யோ நிவர்த்தந்தே மனஸ்ச க்ளாநீம்ருச்சதி ॥ 53 

எப்போது அவர்‌ உறங்கிக்‌ கொண்டிருக்கிறாரோ, அப்போது 
கர்மாவின்‌ உருவங்களான ஜீவன்களனைத்தும்‌ காரியங்கள்‌ ஏதுமற்று 
இருக்கும்‌. அனைத்து இந்திரியங்களோடு மனமும்‌ ஓய்வெடுத்துக்‌ 
கொள்ளும்‌. 

ள்‌ எரர்‌ 

Ferd எனா Ya waft ரண்‌ ॥ 

யுகபத்‌ து ப்ரலீயந்தே யதா தஸ்மிந்‌ மஹாத்மநீ | 

ததாயம்‌ ஸர்வடபூதாத்மா சுகம்‌ ஸ்வபித நிர்வ்ருத: | 54 

எப்போது ஜீவன்களெல்லாம்‌ ஓரே தருணத்தில்‌ அந்த 
மஹாத்மாவிடம்‌ கலக்கன்றனவோ, அப்போது அவர்‌ அனைத்து 
இயக்கங்களையும்‌ விட்டு சுகமாக உறங்குகிறார்‌. 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா பட படப்‌] 


எ ரணினா ரண்‌ ப 

எருது எர்ணேன்‌ UE 

தமோஅயம்‌ து ஸமாஸ்ரித்ய சிரம்‌ திஷ்டதி சேந்த்ரிய: | 

நச ஸ்வம்‌ குருதே கர்ம ததோத்க்ராமதி மூத்தித: ॥ 55 

எப்போது இந்த ஜீவன்‌ இந்திரியங்களுடன்‌ ஞானமற்றுப்‌ 
போய்‌, மூச்சுவிடும்‌ செயலைச்‌ செய்யாமல்‌ இருக்கிறதோ, அப்போது 
இந்த ஜீவன்‌ உடலிலிருந்து விலகுகிறது. 

உணரின்‌ ன ள்‌ ணா ஸர எ 

அண்‌ நயன yf ரன 

யதா அணுமாத்ரிகோ பூத்வா பீஜம்ஸ்தாஸ்நு சரிஷ்ணு ச | 

சமாவிஷதி ஸம்ஸ்ருஷ்டஸ்ததா மூர்த்திம்‌ விமுஞ்சதி ॥ 56 

எப்போது ஜீவன்‌ இந்திரியங்களுடன்‌ கூடியகாகிறதோ, 
அப்போது விதையை அடைந்து தாவரமாகவோ அல்லது மனித 
தேகத்தை அடைந்து மனிதனாகவோ பிறப்பெடுக்கிறது. 

ப்‌ WA ETAT uA ATTA 

எனின்‌ ஏன்‌ எனன. ॥ 

ஏவம்‌ ஸ ஜாக்ரத்‌ ஸ்வப்நாப்யாம்‌ இதம்‌ ஸர்வம்‌ சராசரம்‌ | 

சஞ்தீவயதிசாஅஜஸ்ரம்‌ ப்ரமாபயதி சாஅவ்யய: ॥ 57 

இவ்வாறாக பிரம்மா, விழிப்பு, உறக்கநிலைகளை 
மேற்கொண்டு, இந்த உலகத்தைப்‌ படைக்கவும்‌ செய்கிறார்‌, 
அழிக்கவும்‌ செய்கிறார்‌. 

Fe wet J Fest wha எரி | 

ரானா Tira aE YN 

இதம்‌ சாஸ்த்ரம்‌ து க்ருத்வா அசெள மாமேவ ஸ்வயமாதித: | 

விதிவத்க்ராஹயாமாச மரீச்யா தீம்ஸ்‌ த்வஹம்‌ முநீந்‌ | 58 

இந்த தர்மசாஸ்திரத்தை முதலில்‌ உருவாக்கியவர்‌ பிரம்மா. 
அவரே எனக்கு இந்த சாஸ்திரத்தை விதிமுறைப்படி உபகேசித்தார்‌. 
நான்‌ இதை மரீசி முதலான முனிவர்களுக்கு உரைத்தேன்‌. 

THe ர ஏர: Met safer: | 

Tere fr naira எனை ரா 

ஏதத்வோஅயம்‌ ப்ருகு:சாஸ்த்ரம்‌ ஸ்ராவயிஷ்யத்ய சேஷத: | 

ஏதத்தி மத்தோஅதிஜகே ஸர்வமேஷோஅகிலம்‌ முநீ: | 59 

இந்த ப்ருகுமுனி இந்த சாஸ்திரம்‌ முழுவதையும்‌ என்னிடம்‌ 
பயின்றிருப்பதால்‌, இவர்‌ உங்களுக்கு இதை உரைக்கத்‌ தக்கவர்‌. 


ந ணை கைச எட்டா டக ட ட்‌ 

எற எனி எரா YT 

WFAA WaT WHAT காரின்‌ ॥ 

ததஸ்ததா ஸ தேநோக்தோ மஹர்ஷிர்மநுநா ப்ருகு: | 

தாநப்ரவீத்‌ ரூஷீந்‌ ஸர்வாந்‌ ப்ரீதாத்மா ஷ்ரூயதாமிதி ॥ 60 

இவ்வாறு மனு கூறவும்‌, எவ்வளவோ முனிவர்கள்‌ 
இருக்கும்போது தன்‌ குருவான மனு இந்த சாஸ்திரத்தை 
எடுத்தியம்ப, தன்னை நியமித்ததைக்‌ கண்டு மிகுந்த சந்தோஷமுற்று, 
கேட்கக்‌ காத்திருக்கும்‌ அம்முனிவர்களைப்‌ பார்த்து “கேளுங்கள்‌” 
என்றார்‌. 

(இதிலிருந்து தொடர்வது ப்ருகு முனிவர்‌ வாயிலாக வெளிப்‌ 


பட்டவை.) 


வாரு எரி: உண TAS | 

ண. ஏன: காள எளனாரி எண: ॥ 

ஸ்ாயம்புவஸ்யாஸ்‌ ய மநோ: ஷட்வம்ஷ்யாமந வோ அபரே | 

ஸ்ருஷ்டவந்த: ப்ரஜா: ஸ்வா: ஸ்வா மஹாத்மாநோ மஹெளஜஸ: | 61 

மஹாத்மாக்களும்‌, தேஜஸ்மிக்கவ்ர்களுமான, ஸ்வாயம்புவ 
மனுவின்‌ வம்சத்தவர்களான ஆறுபேர்‌ சிருஷ்டித்தொழிலில்‌ ஈடுபட்டு 
குத்தம்‌ பிரஜைகளை உருவாக்கினார்கள்‌. 

ணாரா எ ளாள்‌ யாள 

னை எ எள்ள னா சே ௭ ॥ 

ஸ்வாரோசிஷஸ்ச உத்தமஸ்ச்ய தாஸோ ரைவதஸ்‌ ததா | 

சாக்ஷசஸ்ச மஹாதேஜா விவஸ்வத்சுத ஏவ ௪ ॥ 62 

ஸ்வரோசிஷன்‌, உத்தமன்‌, தாமசன்‌, ரைவதன்‌, சாட்சுசன்‌, 
மஹாதேஜஸ்‌ கொண்ட வைவஸ்வதன்‌ இவர்களே அந்த ஆறு 
போர்கள்‌. 

ரள ஏணி எள்‌ ARATE: | 

அ TATE YN ATA 

ஸ்வாயம்புவாத்யா: ஸப்தைதே மநவோ பூரிதேதஸ: | 

ஸ்வே ஸ்வே அந்தரே ஸர்வமிதம்‌ உத்பாத்யா அபுஸ்‌ சராசரம்‌ | 63 

மிக்க சக்தி படைத்தவர்களான, ஸ்வாயம்புவ மனு முதலான 
இந்த ஏழுபேரும்‌ தங்கள்‌ தங்கள்‌ அந்தரங்களில்‌ (காலங்களில்‌) 
உயிர்களைப்‌ படைத்து, காத்து ஆட்சி நடத்தினர்‌. 

எ ன ளர்‌ எனு, Fag: ணை | 

(HTT RET UE: காண்டு ரசா. ॥ 

நீமேஷா தஷா சாஷ்டெள ச காஷ்டா த்ரிஷத்து தா: கலா | 

த்ரிம்ஷத்‌ கலா முகூர்த்த: ஸ்யாத்‌ ஹோராத்ரம்‌ து தாதவ: | 64 


மூலமூம்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா €————_————————129] 
இமை கொட்டும்‌ நேரம்‌ பதினெட்டு கொண்டது ஒரு காஷ்டை 
எனப்படும்‌. முப்பது காஷ்டைகள்‌ கொண்டது ஒரு கலை 
எனப்படும்‌. 
முப்பது கலைகள்‌ கொண்டது ஒரு முகூர்த்தம்‌. 
முப்பது முகூர்த்தங்கள்‌ கொண்டது ஒரு இரவும்‌ பகலும்‌ ஆகும்‌. 
சி்‌ YA TIE | 
uf: எனா YT OT doe: ॥ 
அஹோராத்ரே விபஐதே கூர்யோ மானுஷ தைவிகே | 
ராத்ரிஸ்வப்நாய பூதாநாம்‌ சேஷ்டாயை கர்மணாமஹ: || 65 
சூரியன்‌ இரவு பகல்களை தேவர்களுக்கென்றும்‌ மானிடர்களுக் 
கென்றும்‌ ஏற்படுத்தினார்‌. இரவு என்பது உறக்கத்துக்காகவும, பகல்‌ 
காரியமாற்றுவதற்காகவும்‌ ஏற்படுத்தப்பட்டன. 
1 எனச்‌ எ, என்னா YU: | 
க்க கன YE: அரா எரர்‌ ॥ 
பித்ர்யே ராத்ர்பஹ நீ மாஸ: ப்ரவிபாகஸ்து பட்சயோ: | 
கர்மசேஷ்டாஸ்வஹ: க்ருஷ்ண: சுக்ல: வப்நாய சர்வரீ || 66 
மானிடர்களுடைய ஒரு மாதம்‌ என்பது பித்ருக்களுடைய 
இரவும்‌ பகலுமான ஒரு நாள்‌ எனப்படும்‌. அதில்‌ தேய்பிறை 
கர்மானுஷ்டானங்களுக்கும்‌, வளர்பிறை உறக்கத்துக்கும்‌ ஏற்பட்‌ 
ட வை. 
(அதாவது தேய்பிறை பித்ருக்களுடைய ஒரு பகல்‌ பொழுது. 
வளர்பிறை பித்ருக்களுடைய ஒரு இரவுப்‌ பொழுது.) 
2 Tet ad fia TA: ரா: | 
AE TTT UF: CTE RTT 
தைவே ராத்ர்யஹநீ வர்ஷம்‌ ப்ரவிபாகஸ்தயோ: புந: | 
அஹஸ்‌ தத்ரோதகயநம்‌ ராத்ரி:ஸ்யாத்‌ தட்சிணாயனம்‌ | 67 
மனிதர்களுடைய ஒரு வருடம்‌ தேவர்களுக்கு ஒரு இரவும்‌ 
பகலுமான ஒரு நாள்‌. இதில்‌ உத்தராயனம்‌ என்னும்‌ ஆறுமாதங்கள்‌ 
தேவர்களின்‌ ஒரு பகல்‌ பொழுது. தட்சிணாயனம்‌ என்னும்‌ ஆறு 
மாதங்கள்‌ தேவர்களின்‌ ஒரு இரவுப்‌ பொழுது. 
WEA ஐ YE UA WATT எர: | 
கணி TTT ர க TA Fra ॥ 
ப்ராஹ்மஸ்யது க்ஷபாஹஸ்ய யத்ப்ரமாணம்‌ சமாசத: | 
ஏகைகஷோ யுகாநாம்‌ து க்ரமஷஸ்தந்நீபோ தத ॥ 68 


உட. ப ஸ்லிம்‌ 
பிரம்ம தேவருடைய இரவு பகலுக்கான காலக்‌ கணக்கையும்‌, 
யுகங்களின்‌ காலக்‌ கணக்கையும்‌ கூறுகிறேன்‌, கேளுங்கள்‌. 
எனா? என்ன்‌ என்ர TA Fe TT! 
என எனி என என்ர எ எர It 
சத்வார்கயாஹூ: ஸஹஸ்ராணி வர்ஷாணாம்‌ தத்‌ க்ருதம்‌ யுகம்‌ | 
தஸ்ய தாவச்சதீ ஸந்தயா ஸந்த்‌ யாம்‌ ஷஷ்ச ததாவித: | 69 
நாலாயிரம்‌ தேவ வருடங்கள்‌ கொண்டது கிருதயுகம்‌. 
மேலும்‌ காலையில்‌ சந்த்யாகாலம்‌ என்று நானூறு வருடங்களும்‌, 
மாலையில்‌ சந்த்யா காலம்‌ என்று நானூறு வருடங்களும்‌ சேரும்‌. 
மொத்தத்தில்‌ நாலாயிரத்து எண்ணூறு தேவ வருடங்கள்‌ கொண்டது 
கிருதயுகம்‌. 
ரு என்ர எர? எ | 
சோர என்‌ எனி எள்‌ எம 
இதரேஷு சசந்த்யேஷு ஸஸந்த்‌ யாம்ஷேசு சத்ரிசு | 
ஏகாபாயேந வர்த்தந்தே சஹஸ்ராணி சதாநி ௪ | 70 
மற்ற யுகங்களில்‌ சந்தியைகளுக்கும்‌ யுகத்துக்கும்‌ நூறும்‌ 
ஆயிரமுமாக குறைத்துக்‌ கொண்டே வர வேண்டும்‌. அப்படி 
யென்றால்‌, திரேதா யுகத்துக்கு மூவாயிரம்‌ தேவ வருடங்கள்‌. அதில்‌ 
இரண்டு சந்தியைகளுக்குமாக முந்நூறு, முந்நூறு தேவ வருடங்கள்‌. 
ஆக மூவாயிரத்து அறு நூறு தேவ வருடங்கள்‌ கொண்டது திரேதா 
யுகம்‌. 
இவ்வாறாகப்‌ பார்க்கும்‌ போது, துவாபர யுகம்‌ இரண்டாயிரத்து 
நானூறு தேவ வருடங்கள்‌ கொண்டது. 
கலியுகம்‌ ஆயிரத்து இருநூறு தேவ வருடங்கள்‌ கொண்டது. 
எனா ஏன்ப 
சாண ளோ YT ॥ 
யதேதத்பரிசங்க்‌ யாதமாதாவேவ சதுர்யுகம்‌ | 
ஏதத்‌ துவாதச சாஹஸ்ரம்‌ தேவாநாம்‌ யுகமுச்யதே ॥ 71 
மானிட யுகங்கள்‌ நான்கும்‌ சேர்ந்தால்‌ மொத்தம்‌ பன்னிரண்‌ 
டாயிரம்‌ தேவ வருடங்கள்‌. இது தேவர்களின்‌ ஒரு யுகம்‌. 
ணாரா ர என எள 
EET Ad ரணி Ufa AU 
தைவிகாநாம்‌ யுகா நாம்து சஹஸ்ரம்‌ பரிசங்க்யயா | 
ப்ராஹ்மமேக மஹர்ஞோயம்‌ தாவதீம்‌ ராத்ரிரேவ ச ॥ 72 


மூலமூம்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 131] 

இப்படிப்பட்ட தேவ யுகங்கள்‌ ஆயிரம்‌ கொண்டது 
பிரம்மாவின்‌ ஒரு பகல்‌. அவ்வாறே ஆயிரம்‌ தேவ யுகங்கள்‌ 
கொண்டது ஒரு இரவு. எனவே இரண்டாயிரம்‌ தேவ யுகங்கள்‌ 
கொண்டது பிரம்மாவின்‌ ஒரு நாள்‌. 

எரி ராண எச vat Rg | 

TH uaa ன்றாம்‌ எ ॥ 

தத்‌ வை யுக சஹஸ்ராந்தம்‌ ப்ராஹ்மம்‌ புண்ய மஹர்விது: | 

ராத்ரிந்ச தாவதீமேவ தே அஹோராத்ரவிதோ ஐநா: | 73 

இவ்வாறான தேவ யுகங்கள்‌ ஆயிரம்‌ கொண்ட பிரம்மாவின்‌ 
பகல்‌ பொழுதை 'புண்ணிய தினம்‌: என்பார்கள்‌. அவ்வாறே அதே 
அளவுள்ள பிரம்மாவின்‌ இரவுப்‌ பொழுதை “புண்ணிய இரவு” 
என்பார்கள்‌. இவ்வாறான பிரம்மாவின்‌ இரவு பகல்‌ கணக்கை 
அறிந்தவார்களை 'அஹோராத்ரி யறிந்தவா்கள்‌” என்பார்கள்‌. 

ஷ்ணன்‌ ரள எண்‌ 

டை எண்‌ ர எனைக்‌ 

தஸ்ய ஸோ அஹர்நிஷஸ்யாந்தே ப்ரசுப்த: ப்ரதிபுத்ய தே | 

ப்ரதிபுத்தஸ்ச ஸ்ருஜதி மன: ஸத்‌ அஸத்‌ ஆத்மகம்‌ ॥ 74 

பிரம்மா தன்னுடைய இரவு நேரத்தில்‌ உறங்குவார்‌. இரவு 
நேரம்‌ முடியும்‌ தறுவாயில்‌ எழுந்திருப்பார்‌. அப்படி எழுந்திருப்பவர்‌ 
சத்‌ அசத்‌ ரூபமான சிருஷ்டியைச்‌ செய்யத்‌ தொடங்குவார்‌. 

Tr: ஏகன்‌ ert Ferg 

TTT wT ணாள We Ut fag: ॥ 

மன: ஸ்ருஷ்டிம்‌ விகுருதே சோத்யமாநம்‌ சிஸ்ருக்ஷயா | 

ஆகாஷம்‌ ஜாயதே தஸ்மாத்‌ தஸ்ய ஷப்தம்‌ குணம்‌ விது: ॥ 75 

பிரம்மாவால்‌ மனம்‌ மஹத்‌ சிருஷ்டியில்‌ ஏவப்பட்டு மஹத்‌ 
சிருஷ்யிலிருந்து ஆகாயம்‌ தோன்றியது. ஆகாயத்துக்கு “சப்தம்‌” 
குணமாய்‌ அமைந்தது. 

TTY frat என்னா WF | 

WEAR WT ஏத எ 3 ered எர ॥ 

ஆகாஷாத்து விகுர்வாணாத்‌ ஸர்வ கந்தவ ஹ சுசி: | 

பலவாந்‌ ஜாயதே வாயு: ஸவை ஸ்பர்ஷகுணோ மத: | 76 

ளஆகாயத்திலிருந்து இனிய வாசனைகளையும்‌, துர்வாசனை 
களையும்‌ கொண்டு செல்வதும்‌, பவித்ரமானதும்‌, மிகுந்த பலம்‌ 
கொண்டதுமான வாயு தோன்றியது. வாயு “ஸ்பரிசம்‌” என்னும்‌ 
குணம்‌ கொண்டதாகக்‌ கூறுகிறார்கள்‌. 


மனு நீதி என்னும்‌ 


2 மனுதர்ம சாஸ்திரம்‌ 


எண கிராணி 
ணர்‌ எனா FATT ॥ 
வாயோரபி விகுர்வாணாத்விரோசிஷ்ணு தமோநுதம்‌ | 
ஜ்யோதிருத்பத்யதே பாஸ்வத்தத்ரூப குணமுச்யதே | 77 
வாயுவிலிருந்து மிக்க பிரகாசம்‌ கொண்டதும்‌, இருட்டைப்‌ 
போக்கடிப்பதுமான ஜோதி (நெருப்பு) தோன்றியது. அந்த ஜோதி 
உருவம்‌” என்னும்‌ குணம்‌ கொண்டது என்று கூறுகிறார்கள்‌. 
எண்று அதள்‌ எரா: EI: | 
சன்‌ ரா மிரிணை ஸரி ॥ 
ஜ்யோதிஷஸ்‌ ச விகுர்வாணாதாபோ ரஸகுணா: ஸ்ம்ருதா: | 
அத்ப்யோ கந்தகுணா பூமிரித்யேஷா ஸ்ருஷ்டிராதித: || 78 
நெருப்பிலிருந்து தண்ணீர்‌ தோன்றியது. தண்ணீர்‌ “ரஸம்‌? 
என்னும்‌ குணம்‌ கொண்டது. தண்ணீரிலிருந்து பூமி தோன்றியது. 
பூமி வாசனை” என்னும்‌ குணம்‌ கொண்டது. 
இப்படித்‌ தோன்றியதே ஆதி சிருஷ்டி. 
காண னை ராப 
ணன Weare ॥ 
யத்‌ ப்ராக்த்வாதஷ சாஹஸ்ரமுதிதம்‌ தைவிகம்‌ யுகம்‌ | 
ததேகஸப்ததி குணம்‌ மந்வந்தர மிஹோச்யதே | 79 
பன்னிரண்டாயிரம்‌ வருடங்கள்‌ எண்ணிக்கையில்‌ மனிதர்களின்‌ 
நான்கு யுகங்கள்‌ கொண்டது ஒரு 'தேவ யுகம்‌ என்று முன்னர்‌ 
கூறப்பட்டது. அப்படிப்பட்ட தேவ யுகங்கள்‌ எழுபத்தொன்று 
நிறைந்தால்‌, அது ஒரு மன்வந்தரம்‌ எனப்படும்‌. 
அரா? எரி: den Ta ul 
Wien Fea TOA ராரா ॥ 
மந்வந்தராண்ய சங்க்யாநி ஸர்க : ஸம்ஹார ஏவ ௪ | 
க்ரீடந்நிவைதத்‌ குருதே பரமேஷ்‌ டீ புந : புந: ॥ 80 
சிருஷ்டியும்‌, சம்ஹாரமும்‌ எண்ணற்றவையாதலின்‌, மன்வந்தரங்‌ 
களும்‌ எண்ணற்றவையே. 
சிருஷ்டியை, பிரம்மா விளையாட்டாகவே மீண்டும்‌ மீண்டும்‌ 
செய்கிறார்‌. 
ஏரண கள்‌ UT: என்‌ Aa BA HI 
நண: fie WAST Mf uN 
சதுஸ்பாத்‌ ஸகலோ தர்ம : ஸ்த்யம்‌ சைவ க்ருதே யுகே | 
நாதர்‌ மேணாகம : கஸ்சித்‌ மநுஷ்யாந்‌ ப்ரதி வர்ததே | 81 


மூலமூம்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை ஸ்£ீ ஆனந்த நாச்சியாரம்மா ee EH 
கிருதயுகத்தில்‌ தர்மம்‌ நான்கு பாதங்கள்‌ கொண்டதாக 

இருக்கும்‌. எங்கும்‌ சத்யமே நிறைந்திருக்கும்‌. 

(தர்ம தேவதையை ஒரு பசுவாக உருவகப்படுத்தினால்‌, அதற்கு 
நான்கு பாதங்கள்‌ இருக்குமல்லவா? இவ்வாறு இந்த ஸ்லோகத்தின்‌ 
பொருளைப்‌ பார்க்க வேண்டும்‌. ஒரு பசு நான்கு கால்களுடன்‌ 
இருக்கும்போது அது நலமாக இருப்பதாகக்‌ கொள்ளலாம்‌. 
ஒவ்வொரு காலாக ஓடிந்தால்‌ நடக்க முடியாமல்‌ நிலை தடுமாறி 
வீழ்ந்து விடுமல்லவா? 

நான்கு யுகங்களில்‌ முதல்‌ யுகம்‌ கிருதயுகம்‌. இந்த யுகத்தில்‌ 
மனிதர்கள்‌ அனைவரும்‌ தத்தமக்குரிய தர்மங்களை பூரணமாகக்‌ 
கடைப்பிடிப்பவர்களாக இருப்பார்கள்‌. தர்ம தேவதை திருப்தியோடு 
இருக்கும்‌. 

அடுத்த யுகமான திரேதா யுகத்தில்‌ மனிதர்களுக்கு கொஞ்சம்‌ 
தர்மத்திலுள்ள பற்று குறையும்‌. அந்த யுகத்தில்‌ பசு ரூபமான 
தர்மதேவதை தன்‌ ஒரு காலை இழந்து மூன்று கால்களுடன்‌ 
சிரமப்படும்‌. அதாவது தர்மம்‌ உலகில்‌ முழுமையாக இல்லாது 
அங்கங்கே குறைந்து காணப்படும்‌. 

அடுத்தது துவாபர யுகம்‌. இந்த யுகத்தில்‌ தர்மம்‌ மேலும்‌ 
குறையும்‌. மனிதர்களில்‌ துர்குணங்கள்‌ கொண்டவர்கள்‌ மிகுதியாக 
இருப்பார்கள்‌. தர்மத்தின்‌ கால்களில்‌ இன்னொன்று குறையும்‌. 
இரண்டு கால்களோடு ஒரு பசு எவ்வளவு சிரமப்படும்‌ என்று 
யோசித்துப்‌ பாருங்கள்‌. அவ்வளவு சிரமம்‌ துவாபர யுகத்தில்‌ 
தர்மத்துக்கு ஏற்படும்‌. 

இப்போது நடப்பது நான்காவதான கலியுகம்‌. இதில்‌ தர்மம்‌ 
மூன்று கால்களை இழந்து ஒற்றைக்‌ காலுடன்‌ திண்டாடும்‌. அதாவது 
உலகில்‌ அதர்மம்‌ முக்கால்‌ பங்கு ஒங்கி இருக்கும்‌. அங்கங்கே தர்மம்‌ 
திண்டாடிக்‌ திணறிக்‌ கொண்டிருக்கும்‌. 

இப்போது கலியுகம்‌ தொடங்கி ஐயாயிரத்து நூறு வருடங்கள்‌ 
ஆகின்றன. இப்போதே தர்மத்தின்‌ திண்டாட்டத்தை நன்கு உணர 
முடிகிறது. இன்னும்‌ கலியுகத்தில்‌ ஆண்டுகள்‌ மிச்சமிருக்கின்றன. 

இனி போகப்‌ போக தர்மத்தின்‌ உயிர்‌ ஊசலாடிக்‌ கொண்‌ 
டிருப்பதைக்‌ காண முடியும்‌. ஆனால்‌ இந்தக்‌ கலியுகத்தில்‌ தர்மத்தின்‌ 
மீது பற்றுதல்‌ கொண்டு, மற்றப்‌ பற்றுக்களை விட்டவன்‌ மிக எளிதில்‌ 
மோட்ச சாம்ராஜ்ஜியத்தை அடைய முடியும்‌.) 


மறக கக அ அனகன்‌ படம பபட்ட்‌ 
FATT Of: UATE TTT: | 
எரி எ எரர்‌ எள ॥ 
இதரேஷ்வாகமாத்தர்ம : பாதஷஸ்வவரோ பித: | 
செளரிகாஅந்ருதமாயா பிர்தர்மஸ்சாபைதி பாதஷ: | 82 
மற்ற யுகங்களில்‌ தர்மம்‌ ஒவ்வொரு பாதமாக குறைந்து 
கொண்டே வரும்‌. திருட்டு, பொய்‌, வஞ்சனை இவற்றால்‌ தர்மம்‌ 
குறைந்து கொண்டே போகும்‌. 


அரா: என்‌ ராப 

ர்‌ சர்ர எரர்‌ என: ॥ 

அரோகா : ஸர்வஸித்தார்த்தாஷ்‌ சதுர்வர்ஷஷதாயுஷு: | 

க்ருதேத்ரேதாதிசுஹ்யேஷா மாயுர்ஹ்ரஸதி பாதஷ: || 83 

கிருதயுகத்தில்‌ மனிதர்கள்‌ நோயற்றவர்களாகவும்‌, எல்லாவித 
விருப்பங்களும்‌ நிறைவேறியவர்களாயும்‌, நானூறு வருடங்கள்‌ ஆயுள்‌ 
கொண்டவர்களாகவும்‌ இருந்தனர்‌. திரேதா யுகம்‌, துவாபர யுகம்‌, 
கலியுகங்களில்‌ மனிதர்களின்‌ ஆயுள்‌ ஒவ்வொரு பாதமாக 
குறைவுபடும்‌. 

(முதல்‌ யுகம்‌ கிருதயுகம்‌. அதில்‌ மனிதர்கள்‌ நானூறு வயது வரை 
ஆயுள்‌ கொண்டவர்கள்‌. இரண்டாவது யுகமான திரேதா யுகத்தில்‌ 
மனிதர்கள்‌ முந்நூறு வயது வரை ஆயுள்‌ கொண்டவர்கள்‌. 
மூன்றாவது யுகமான துவாபர யுகத்தில்‌ மனிதர்களின்‌ ஆயுள்‌ 
இருநூறு. கலியுகத்தில்‌ நூறு. 

முதல்‌ யுகத்தில்‌ ஆயுள்‌ நானூறு ஆண்டுகள்‌ என்றாலும்‌. 
அப்போது வாழ்ந்த மனிதர்களுடைய தவத்தாலும்‌ தர்மானுஷ்‌ 
டானங்களாலும்‌ அளவற்ற ஆயுள்‌ பெற்றிருந்தார்கள்‌. பல்லாயிரக்‌ 
கணக்கான வருடங்கள்‌ உயிர்‌ வாழ்ந்தார்கள்‌. இப்படியே 
இரண்டாவதான திரேதா யுகத்திலும்‌ மனிதர்கள்‌ ஆயிரக்கணக்கான 
ஆண்டுகள்‌ வாழ்ந்தார்கள்‌, 

மூன்றாவதான துவாபரயுகத்தில்‌ தவமில்லாது போய்விட்டது. 
கர்மமும்‌ பாதிக்கும்‌ மேல்‌ க்ஷ்ணித்து விட்டது. எனவே, 
குறிப்பிட்டபடி இரு நூறு வயது அல்லது அதற்கும்‌ குறைவாகவே 
வாழ்ந்தார்கள்‌. இது கலியுகம்‌. இந்த யுகத்தில்‌ மனிதனின்‌ ஆயுள்‌ 
வாறு. அதர்மத்தின்‌ காரணமாக இந்த நூறு வயது வரை வாழ்வதுகூட 
குறைந்து விட்டது. தவமும்‌ சீலமும்‌ ஒருவரது ஆயுளை வளர்த்துக்‌ 
கொண்டே போகும்‌. அவை இல்லாதபோது குறிப்பிட்ட அளவு 
ஆயுளும்‌ குறைந்து போகும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா வெப்ப] 


UT TATA da கப 

ணை எக்‌ ராண TARTAN 

வேதோக்தமா யுர்மர்த்யா நாமாஷிசஸ்‌ சைவ கர்மணாம்‌ | 

பலந்த்‌ யநுயுகம்‌ லோகே ப்ரபாவஸ்ச ஷரீரிணாம்‌ | 84 

வேதங்களில்‌ கூறப்பட்ட ஆயுளும்‌, காம்ய கர்மாக்களுக்கு 
கிடைக்கக்கூடிய பலன்களும்‌, சாபங்களும்‌, வரங்களும்‌, பிரபாவங்‌ 
களும்‌, மனிதர்களுக்கு அந்தந்த யுகத்துக்கு தக்கபடி பலன்‌ 
கொடுக்கும்‌. 

அகார்‌ Safa Nara எப்‌ 

சனகன்‌ ராணா ॥ 

அந்யே க்ருதயுகே தர்மாஸ்‌ த்ரேதாயாம்‌ த்வாபரே அபரே. | 

அந்யே கலியுகே ந்ருணாம்‌ யுகஹ்ராஸாநு ரூபத: ॥ 85 

கிருத யுக தர்மங்கள்‌ வேறு. திரேதா யுக தர்மங்கள்‌ கிருத யுக 
தர்மங்களைவிடக்‌ குறைவானவை. அவற்றைவிட குறைவானவை 
துவாபர யுக தர்மங்கள்‌. கலி யுக தர்மங்களோ இவற்றிலிருந்தும்‌ 
குறைந்து இருக்கும்‌. இவ்வாறாக யுகங்களைப்‌ பொறுத்து தர்மங்கள்‌ 
வேறுபட்டவையாக இருக்கும்‌. 

Ta: Wt ணி Naat We 

BA a TE கள்‌ ஏர்‌ ॥ 

தப: பரம்‌ க்ருதயுகே த்ரேதாயாம்‌ ஞானமுச்யதே | 

த்வாபரே யக்ஞமேவாஹுர்‌ தானமேகம்‌ கலெள யுகே ॥ 86 

கிருதயுகத்தில்‌ தவம்‌ செய்வதே மேலான தர்மம்‌. திரேதா 
யுகத்தில்‌ தவம்‌ குறைந்து, ஆத்ம ஞானம்‌ மேலான தர்மமாக 
இருக்கும்‌. துவாபர யுகத்தில்‌ அதுவும்‌ குறைந்து யக்ஞம்‌ செய்தல்‌ 
மேலான தர்மம்‌ என்றாகும்‌. கலி யுகத்தில்‌ தானம்‌ செய்தலே சிறந்த 
தர்மமாக கூறப்படும்‌. 

எர ர wia ஏனம்‌“ எரி 

ணா TG Ff 

ஸர்வஸ்யாஸ்ய து ஸர்கஸ்ய குப்த்யர்தம்‌ ஸ மஹாத்யுதி: | 

முக பாஹுரு பஜ்ஜாநாம்‌ ப்ருதக்‌ கர்மாண்ய கல்பயத்‌ ॥ 87 

மிக்க தேஜஸ்‌ பொருந்தியவரான பிரம்மா அனைத்து உயிர்‌ 
களையும்‌ காப்பதற்காக தன்னிலிருந்து நான்கு வருணத்தாரைத்‌ 
தோற்றுவித்தார்‌. அவரவர்க்குரிய தர்மங்களையும்‌ ஏற்படுத்தினார்‌. 


உ. - மதம்‌ கன்திம்‌ 

அணை ஏண்‌ எனி TT | 

ணர்‌ Sa எண 

அத்யாபநமசாத்யயநம்‌ யதநம்‌ யாஜநம்‌ ததா | 

தானம்‌ ப்ரதிக்ரஹம்‌ சைவ ப்ராஹ்மணாநாமகல்பயத்‌ | 88 

வேதங்களை ஓதுவதும்‌, கற்பித்தலும்‌, யக்ஞங்கள்‌ செய்தலும்‌, 
செய்வித்தலும்‌, தானம்‌ கொடுத்தலும்‌, வாங்குதலும்‌ என்னும்‌ 
அறையும்‌ பிராம்மணனுக்குரிய தர்மங்களாக ஏற்படுத்தினார்‌. 

oat Tt ஏரண Al 

மட்ட இ 

ப்ரஜாநாம்‌ ரக்ஷணம்‌ தான மிஜ்யாத்யயன மேவ ௪ | 

விஷயேஷ்வப்ரசக்திஸ்‌ ச க்ஷத்ரியஸ்ய ஸமாஸத: ॥ 89 

மக்களைக்‌ காத்தல்‌, தானமளித்தல்‌, யாகம்‌ செய்தல்‌, 
வேதமோதுதல்‌, விஷயசுகங்களில்‌ மூழ்காமலிருத்தல்‌ முதலானவை 
களை க்ஷ்க்ரியர்களுடைய தர்மங்களாக ஏற்படுத்தினார்‌. 

WT ஊரி எண? ௭) 

ஸ்ா ஒரி ரோ வை ௭॥ 

ப௲ணாம்‌ ரக்ஷணம்‌ தான மிஜ்யாத்யய நமேவ ச | 

வணிக்பதம்‌ குஸீதம்‌ ச வைஷ்யஸ்ய க்ருஷிமேவ ச | 90 

பசுக்களைக்‌ காத்தல்‌, யாகங்கள்‌ செய்தல்‌, வேதபாராயணம்‌ 
செய்தல்‌, வாணிபம்‌ செய்தல்‌, வட்டிக்குப்‌ பணம்‌ கொடுத்து 
ஜீவித்தல்‌, விவசாயம்‌ செய்தல்‌ இவைகள்‌ வைசியர்களின்‌ தர்மங்கள்‌. 


கண்டன WY: என்‌ எரிய 

THe gat TTT 

ஏகமேவ து சத்ரஸ்ய ப்ரபு : கர்ம ஸமாதிஷத்‌ | 

ஏதேஷாமேவ வர்ணாநாம்‌ சுஸ்ரூஷா மநகயயா | 91 


பிரம்ம தேவர்‌, சூத்ரர்களுக்கு விதித்த தர்மமோ ஒன்றே 
ஒன்றுதான்‌. அது, அசூயையின்றி முதலில்‌ கூறப்பட்ட மூன்று 
வா்ணத்தாருக்கும்‌ பணிவிடை புரிதல்‌. 

wed Tit Aviat eu: எிகின்‌ | 

TOT NET எள ளா TTI ॥ 

ஊர்த்வம்‌ நாபேர்மேத்யதர: புருஷ: பரிகீர்தித: | 

தஸ்மாந்மேத்ய தமம்த்வஸ்ய முகமுக்தம்‌ ஸ்வம்புவா | 92 

நாபிக்கு கீழுள்ள பாகங்களைவிட மேலுள்ள பாகங்கள்‌ 
பரிசுத்தமானவை என்று கூறப்பட்டுள்ளது. அதிலும்‌ முகம்‌ மிகவும்‌ 
பரிசுத்தமானது என்பது பிரம்மாவின்‌ கூற்று. 


மூலமூம்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 


அன்னை மு ஆனந்த நாச்சியாரம்மா [37] 
பப்ப TAB ATONE Wa WTA 
என்ன்ன wie writ WET: WY: ॥ 


உத்தமாங்கோத்பவாஜ்‌ ஜ்யையுட்யாத்‌ பிரஹ்மணஸ்சைவ தாரணாத்‌ | 
ஸர்வஸ்யைவாஸ்ய சர்கஸ்ய தர்மதோ ப்ராஹ்மண: ப்ரபு: ॥ 93 
வேதங்களை உணர்ந்துள்ளதால்‌ படைக்கப்பட்டவர்களுள்‌ 
ண னானை YT! 

ERAT எனை TAU 


தம்‌ ஹி ஸ்வயம்பூ: ஸ்வாதாஸ்‌ யாத்தபஸ்‌ தப்த்வாதிதோ அஸ்ருஐத்‌ | 
ஹவ்ய 8 கவ்யா அபி வ ஸர்வஸ்யாஸ்ய ௪ குப்தயே | 94 


pr செய்து! yep வங்கள்‌ அழைத்து 
அவர்களுக்கு அளிக்கப்படும்‌ உணவு ஹவிஸ்‌ எனப்படும்‌. இதையே 
ஹவ்யம்‌ என்பர்‌. இது ஹோமத்தில்‌ இடப்படும்‌. ஹோமத்‌ தீயில்‌ 
வார்க்கப்படும்‌ நெய்‌ பிரதானமான ஹவிஸ்‌. பால்‌, நெய்‌ சேர்த்த 
சாதமும்‌ ஹவிஸாகும்‌. தேவர்களுக்கான உணவு ஹவ்யம்‌. இதே 
போன்று பித்ருக்களுக்கு அளிக்கும்‌ உணவும்‌ கவ்யம்‌ எனப்படும்‌.) 

என்‌ை எக TOR fade: | 

ர்‌ ௭ ௭௦ FP ஏக Ta: ॥ 

யஸ்யாஆஸ்யேந ஸதாஅஷ்நந்தி ஹவ்யாநி த்ரிதிவேளகஸ: | 

கவ்யாநி சைவ பிதர: கிம்‌ பூதமதிகம்‌ தத: ॥ 95 

யாருடைய வாயினின்றும்‌ வெளிப்படும்‌ மந்திரங்களால்‌ 
தேவர்கள்‌ தங்களுக்கு அளிக்கப்படும்‌ ஹவ்யத்தை உண்பார்களோ, 
பித்ருக்கள்‌ தங்களுக்கு அளிக்கப்படும்‌ கவ்யத்தை உண்பார்களோ, 
அதைவிட உயர்ந்தது யாதுளது? 

Yet fora: ளெ: எ ஏகி. | 

ணாய TU: ABT RY எனா ரோ ॥ 

பூதாநாம்‌ ப்ராணிந: ஷ்ரேஷ்டா: ப்ராணிநாம்‌ புத்தி ஜீவிந: | 

புத்திமத்சு நரா: ஷ்ரேஷ்டா: நரேஷு ப்ராஹ்மணா: ஸ்ம்ருதா: | 96 

பஞ்ச பூதங்களால்‌ உருவாக்ளகப்பட்டவற்றுள்‌ பிராணிகள்‌ 
உயர்ந்தவை. பிராணிகளில்‌ புத்தியால்‌ ஜீவனம்‌ செய்பவை 
உயர்ந்தவை. புத்தியுடையவற்றில்‌ மனிதர்கள்‌ உயர்ந்தவர்கள்‌. 


நீதி என்னும்‌ 

க. மனுஸ்‌ எனதும்‌ 

wary எ ள்‌ கு காரனை | 

சாரண waft ஈர்‌ எ ॥ 

ப்ராஹ்மணேஷ ௪ வித்வாம்ஸோ வித்வத்சு க்ருதபுத்தய: | 

க்ருத புத்திஷு கர்தார : கர்த்ருஷு ப்ரஹ்மவேதிந: | 97 

பிராம்மணர்களிலேயும்‌ வித்வான்கள்‌ உயர்ந்தவர்கள்‌. அவர்களி 
லும்‌ தங்கள்‌ அனுஷ்டானங்களில்‌ புத்தியைச்‌ செலுத்துபவர்கள்‌ 
உயர்ந்தவர்கள்‌. அவர்களிலும்‌ அத்தகு கர்மானுஷ்டானங்களை நன்கு 
இயற்றுபவர்கள்‌ உயர்ந்தவர்கள்‌. அவர்களைவிட்‌ பிரம்மஞானிகள்‌ 
உயர்ந்தவார்கள்‌. 

க ண ப என எரி | 

¥ fe ளின்‌ WEY என 

உத்பத்திரேவ விப்ரஸ்ய மூர்த்திர்‌ தர்மஸ்ய சாஸ்வதீ | 

ஸ ஹி தர்மார்த்தமுத்பந்நோ ப்ரஹ்மபூயாய கல்பதே ॥ 98 

பிராம்மணனுடைய உற்பத்தியே தர்மத்துக்கு சாஸ்வதமான 
சாரீரம்‌. பிராம்மணன்‌ தர்மத்தை கடைப்பிடிப்பதற்காகவே 
படைக்கப்பட்டவன்‌. அத்தகு தர்மத்தை கடைப்பிடிப்பதனால்‌ 
பிரம்மபதத்தை அடைவான்‌. 

எரி ஏண்‌ ரளி | 
trac weer எண்ன ரா? ॥ 
ப்ராஹ்மணோ ஜாயமாநோ ஹி ப்ருதிவ்யா மதி ஜாயதே | 
ஈஷ்வர: ஸர்வபூதாநாம்‌ தர்மகோஷஸ்ய குப்தயே ॥ 99 


படய ப்பட்ப்த பவ யம 
emf ud 4 ளின்‌ ॥ 
ஸர்வம்‌ ஸ்வம்‌ ப்ராஹ்மணஸ்யேதம்‌ யத்கிஞ்சித்‌ ஐகதீகதம்‌ | 
ஷ்ரைஷ்யே நா பிஜநேநேதம்‌ ஸர்வம்‌ வை ப்ராஹ்மணோ அர்ஹதி | 10௦ 


எ ளார்‌ ஒன்‌ ௮ என்‌ ef eI 
WRIT Were ஏர்‌ சிர்‌ எ: ॥ 
ஸ்மேவ ப்ராஹ்ணோ புங்க்தேஸ்வம்‌ வஸ்தே ஸ்வம்‌ ததாதி ௪ | 
ஆந்ருஷம்ஸ்யாத்‌ ப்ராஹ்மணஸ்ய புஞ்ஒதே ஹீதரே ஐநா: | 101 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை ஸூம்‌ ஆனந்த நாச்சியாரம்மா ஸு 135] 
பிராம்மணன்‌ தன்னுடைய செல்வத்தையே தான்‌ அனுபவிக்‌ 

கிறான்‌. தன்னுடைய ஆடைகளையேதான்‌ உடுத்துகின்றான்‌. 

தன்னுடைய செல்வத்தையே பிறர்க்கு அளிக்கின்றான்‌. 


என கின்னர | 

காணி எண்ணா 

தஸ்ய கர்ம விவேகார்த்தம்‌ சேஷாணாமநு பூர்வஷ: | 

ஸ்வாயம்புவோ மநுர்தீமா நீதம்‌ சாஸ்த்ரமகல்பயத்‌ ॥ 102 

ஞானியான ஸ்வாயம்புவ மநு, பிராம்மணனுடையனவும்‌, 
மற்றவர்களுடையனவுமான தர்மங்களை தெரிவிப்பதற்காக இந்த 
தர்ம சாஸ்திரத்தை வழங்கினார்‌. 


எண்‌ எள்ளை WATE: | 

னை எரா எக ளப 

விதுஷா ப்ராஹ்மணேநேதயேதவ்யம்‌ ப்ரயத்நத: | 

சிஷ்யேப்யஸ்‌ ச ப்ரவக்தவ்யம்‌ ஸம்யக்நாந்யேந கேனசித்‌ | 103 


ணின்‌ எள எனை | 
Trane fret arial a கணி ॥ 


இதம்‌ சாஸ்த்ரமதீயாநோ ப்ராஹ்மணஷ்ஷம்ஸிதவ்ரத: | 

மநோவாக்‌ தேஹஜைர்‌ நீத்ய கர்ம தோஷைர்‌ நலிப்யதே | 104 

இந்த சாஸ்திரத்தை மிக்க நியமத்தோடு படிக்கும்‌ 
பிராம்மணனுக்கு மனத்தாலும்‌ வாக்காலும்‌ உடலாலும்‌ ஏற்படும்‌ 
எந்த பாபமும்‌ அண்டாது. அதாவது இதைப்‌ படித்து அறிந்த பிறகு 
பாபமே செய்ய மாட்டான்‌. 

Yr எ WET Y எண WAT 

னின்‌ dant கண்களி ஸி 

புநாதி பங்தித்‌ வம்ஷ்யாம்ஷ்‌ ச ஸப்தஸப்த பராவராந்‌ | 

ப்ருதிவீமபி சைவேமாம்‌ க்ருத்ஸ்நாமே கோ அபி ஸோ அர்ஹதி | 105 

இந்த சாஸ்திரத்தை படித்து ஒதுபவன்‌ தன்னுடைய முன்னோர்‌ 
களில்‌ ஏழு தலைமுறையினரையும்‌, தனக்குப்‌ பின்‌ ஏழு தலைமுறை 
யினரையும்‌ புனிகமாக்குகிறான்‌. இந்தப்‌ பூமண்டலம்‌ முழுவதையும்‌ 
தானம்‌ பெறுவதற்கும்‌ அருகதையுடைவனாகிறான்‌. 


மனு நீதி என்னும்‌ 
[40 | i 


> மனுதர்ம சாஸ்திரம்‌ 
Fe ஊர Mafia ஏற்ற 
Te regia Fred Teil 
இதம்‌ ஸவஸ்த்யயநம்‌ ஷ்ரேஷ்டமிதம்‌ புத்தி விவர்த்தநம்‌ | 
இதம்‌ யஷஸ்யமாயுஷ்யமிதம்‌ நீ: ஷ்ரேயஸம்‌ பரம்‌ | 106 


இந்த தர்ம சாஸ்திர அத்யயனம்‌, மநோரதங்களை பூர்த்தி 
யாக்கும்‌. இந்த தர்ம சாஸ்திரம்‌ மிகவும்‌ சிரேஷ்டமானது. ஞானத்தை 
பெருக்குவது, புகழைத்‌ தருவது, தீர்காயுளைத்‌ தருவது. மோட்ச 
மடைய மேலான சாதனமானது. 

அக என்ன்ன ராவர்‌ கண்பு 

“ராண எண்று ப ளன: ॥ 

அஸ்மிந்‌ தர்மோ அகிலேநோக்‌ தோ குணதோஷெள ௪ கர்மணாம்‌ | 

சதுர்ணாமபி வர்ணாநாமாசாரஷ்சைவ ஷாஷ்வத: ॥ 107 

இந்த தர்மசாஸ்திரத்தில்‌ அனைத்து தர்மங்களும்‌ கூறப்‌ 
பட்டுள்ளன. செய்யத்‌ தக்கவைகளும்‌, தகாதவைகளுமான தர்ம 
விஷயங்களும்‌, அதர்ம விஷயங்களும்‌, அவற்றின்‌ பலன்களும்‌ 
கூறப்பட்டுள்ளன. மேலும்‌ நான்கு வர்ணத்தார்‌ நித்தியமாக 
கடைப்பிடிக்க வேண்டிய ஆசார விஷயங்களும்‌ கூறப்பட்டுள்ளன. 

ME TOT எம்‌ ணை TAT ui 

எப அனி Fred TTA feret: ப 

ஆசார: பரமோ தர்ம: ஸ்ரூத்யுக்த: ஸ்மார்த்தயேவ ச | 

தஸ்மாதஸ்மிந்‌ ஸதா யுக்தோ நித்யம்‌ ஸ்யாதாத்‌ மவாந்த த்விஜ: | 108 

வேதங்களிலும்‌ ஸ்மிருதிகளிலும்‌ கூறப்பட்ட ஆசாரங்களே 
மேலான தர்மங்கள்‌. எனவே, மக்களின்‌ நலம்‌ கோரும்‌ துவிஜன்‌ 
ஆசார விஷயங்களில்‌ எப்போதும்‌ முயற்சியுடன்‌ ஈடுபட்டவனாக 
இருக்க வேண்டும்‌. (பிராம்மணன்‌, க்ஷத்ரியன்‌, வைசியன்‌ என்னும்‌ 
மூவா்ணத்தாரும்‌ துவிஜர்கள்‌.) 

STATUE feral 9 உணர்‌ | 

எள GUT: எரி WAT 

ஆசாராத்‌ விச்யுதோ விப்ரோந வேதபலமஷ்நுதே | 

ஆசாரேண து ஸம்யுக்த : ஸம்பூர்ண பலபாக்‌ பவேத்‌ ॥ 109 

ஆசாரத்திலிருந்து விலகிய பிராம்மணனுக்கு, வேதாத்ய 
யனத்தால்‌ பலன்‌ கிட்டாது. ஆசாரமானவனே ஸம்பூர்ணமான 
பலனைப்‌ பெறுவான்‌. ஆசாரம்‌ என்பது தூய்மை. தூய்மையான 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) - 
அன்னை ஸுரீ ஆனந்த நாச்சியாரம்மா [47] 
அனுஷ்டானங்களை, பூஜைகளை தினமும்‌ செய்பவனே ஆசார 
சீலன்‌. 

TATA ஏ எர grat ற்ற 

அண னன்‌ சான எ: ரப 

ஏவமாசாரதோ த்ருஷ்ட்வா தர்மஸ்ய முநயோ கதிம்‌ | 

ஸர்வஸ்ய தபஸோ மூலமாசாரம்‌ ஐக்ருஹு: பரம்‌ | 110 

இவ்வாறாக ஆசாரத்தை ஆதாரமாகக்‌ கொண்டு தர்மம்‌ 
இருப்பதை உணர்ந்து, எல்லா தவங்களுக்கும்‌ ஆசாரமே முதல்‌ 
முக்கியமானது என்று முனிவர்கள்‌ தெரிவித்தார்கள்‌. 


WANT பட க பபப ப்ட்ப்க்‌ 

எள்ள ஸா எ ரண 

ஐகதஷ்‌ ௪ ஸமுத்பத்திம்‌ ஸம்ஸ்கார விதிமேவ ச | 

வ்ரதசர்யோபசாரம்‌ ௪ ஸ்நாநஸ்ய ௪ பரம்‌ விதிம்‌ ॥ 111 

உலக உற்பத்தியும்‌, ஸம்கார முறைகளும்‌, விரத முறைகளும்‌, 
பிரம்மசரிய விரத முறைகளும்‌ இந்த தர்ம சாஸ்திரத்தில்‌ கூறப்‌ 
பட்டுள்ளன. 

aft 8௭ ளா! எ TTT | 

META எ என்க TITAN 

தாராதிகமநம்‌ சைவ விவாஹாநாம்‌ ௪ லக்ஷணம்‌ | 

மஹாயக்ஞவிதாநம்‌ ச ஷ்ராத்த கல்பம்‌ ச ஷாஷ்வதம்‌ || 112 

விவாஹ முறைகளையும்‌, விவாஹத்துக்கான லக்ஷ்ணங்‌ 
களையும்‌, யக்ஞங்களின்‌ லக்ஷணங்களையும்‌, சிராத்த விஷயங்‌ 
களையும்‌ இந்த தர்ம சாஸ்திரம்‌ கூறுகிறது. 

. ஏன எண னை WAT WI 

எனு ௪ Tha எண YEN aN 

வ்ருத்தீநாம்‌ லக்ஷணம்‌ சைவ ஸ்நாதகஸ்ய வ்ரதாநி ௪ | 

பக்ஷ்யாஅபக்ஷ்யம்‌ ச ஷெளசம்‌ ச த்ரவ்யாணாம்‌ ஷுத்திமேவச | 113 

ஜீவனம்‌ நடத்துவதற்கான தொழில்களின்‌ லக்ஷ்ணங்களையும்‌, 
இல்லறத்தானின்‌ நியமங்களையும்‌, சாப்பிடத்தக்கவை எவை, 
தகாதவை எவை என்ற விஷயங்களைப்‌ பற்றியும்‌, மரணகாலங்களில்‌ 
ஏற்படும்‌ தீட்டுகளைப்‌ பற்றிய விவரங்களையும்‌ பொருட்களுக்கு 
தண்ணீர்‌ முதலியவற்றால்‌ கிடைக்கும்‌ சுத்தி முறைகளைப்‌ பற்றியும்‌ 
இந்த தர்மசாஸ்திரம்‌ விளக்குகிறது. 


பண்ணக்‌ 

அணி ளான The UAT wT 

TAY என்ர எள்ர = Taff I 

ஸ்த்ரீ தர்மயோகம்‌ தாபஸ்யம்‌ மோக்ஷம்‌ ஸந்யாஸமேவ ௪ | 

ராக்ஞஸ்ச தர்மமகிலம்‌ கார்யாணாம்‌ ௪ விநீர்ணயம்‌ | 114 

பெண்களுக்குரிய தர்மவிஷயங்களும்‌, வானபிரஸ்தர்களுக்குரிய 
தர்ம விஷயங்களும்‌, சந்யாஸ தர்ம விஷயங்களும்‌, மன்னனுக்குரிய 
தர்ம விஷயங்களும்‌, மோக்ஷ்க்ஷத்துக்குரிய விஷயங்களும்‌ இந்த தர்ம 
சாஸ்திரத்தில்‌ விளக்கப்பட்டுள்ளன. 

பட்டப்‌ = of why 

furan qd PST எரு 

ஸாக்ஷிப்ரஷ்ந விதாநம்‌ ௪ தர்மம்‌ ஸ்த்ரீபும்லயோரபி | 

விபாக தர்மம்‌ த்யூதம்‌ ச கண்டகா நாம்‌ ச ஷோதநம்‌ | 115 

சாட்சிகளை விசாரிக்கும்‌ முறைகள்‌, பெண்களும்‌ ஆண்களும்‌ 
நடந்து கொள்ள வேண்டிய முறைகள்‌, பாகப்‌ பிரிவினை, 
சூதாட்டம்‌, குற்றவாளிகளைத்‌ தண்டித்தல்‌ முதலான விஷயங்களும்‌ 
இந்த தர்ம சாஸ்திரத்தில்‌ கூறப்பட்டுள்ளன. 


ATER A எனி எ எனப 

சார எ ணா ராணா என ॥ 

வைஷ்ய கூத்ரோபசாரம்‌ ச ஸங்கீர்ணாநாம்‌ ௪ ஸம்பவம்‌ | 

ஆபத்தர்மம்‌ ௪ வர்ணாநாம்‌ ப்ராயஷ்சித்த விதிம்‌ ததா ॥ 116 

வைசியர்கள்‌ சூத்திரர்கள்‌ முதலானோரின்‌ தர்ம அனுஷ்டான 
முறைகள்‌, கலப்பு திருமணங்கள்‌, ஆபத்துக்காலங்களில்‌ கடைப்‌ 
பிடிக்க வேண்டிய விதிமுறைகள்‌, பிராயச்சித்த முறைகள்‌ முதலான 
விஷயங்களும்‌ இந்த தர்ம சாஸ்திரத்தில்‌ கூறப்‌ பட்டுள்ளன. 


ஸம்ஸாரகமநம்சைவ த்ரிவிதம்‌ கர்மஸம்பவம்‌ | 

நீஷ்ரேயசம்‌ கர்மணாம்‌ ச குணதோஷ பரீக்ஷணம்‌ | 117 

தேகத்தை விடுதல்‌, மூன்று வகையான கர்ம வினைகள்‌ 
ஏற்படுதல்‌, சாஸ்திரத்தில்‌ செய்யச்‌ சொன்ன, செய்யக்‌ கூடாது என்று 
சொன்ன விஷயங்களின்‌ பலாபலன்கள்‌ முதலானவையும்‌ இந்த 
தர்ம சாஸ்திரத்தில்‌ கூறப்பட்டுள்ளன. 


மூலமூம்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா பெட்ட] 

ஊண்‌ ணய 

ஏராள ASFA TE 

தேஷதர்மாந்‌ ஜாதிதர்மாந்‌ குலதர்மாந்ஷ்‌ ௪ ஷாஷ்வதாந்‌ | 

பாஷண்ட கண தர்மாம்ஷ்‌ ௪ சாஸ்த்ரே அஸ்மிந்‌ உக்தவாந்‌ மநு | 118 

தேச தர்மங்கள்‌, ஜாதி தர்மங்கள்‌, குல தர்மங்கள்‌, வேதத்துக்கு 
விரோதமானவர்களின்‌ தர்மாதர்மங்கள்‌ முதலானவற்றையும்‌ இந்த 
தர்ம சாஸ்திரத்தில்‌ எடுத்துரைத்துள்ளார்‌. 

ஷு STA ரா ஜி TA 

ரா எரா ளன ॥ 

யதேதமுக்தவாந்‌ ஷாஸ்த்ரம்‌ புரா ப்ருஷ்டோ மநுர்மயா | 

ததேதம்‌ யூயமப்யத்ய மத்ஸகாஷாந்நி போதத | 119 

முனிவர்களே, நான்‌ வினாவியபோது, மனுவானவர்‌ எனக்கு 
இந்த தர்ம சாஸ்திரத்தை எவ்வாறு உபதேசித்தாரோ அவ்வாறே 
அதை உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன்‌, கேளுங்கள்‌: 


(முதல்‌ அத்தியாயம்‌ முற்றிற்று. ) 


மனு நீதி என்னும்‌ 
IL a மனுதர்ம சாஸ்திரம்‌ 


0 


அத்தியாயம்‌ - 2 


ணி எ வர்ணா 

னான ள்‌ trie Ta Frere 

வித்வத்பிஸ்ஸேவிதம்‌ ஸத்பிர்நத்யம த்வேஷராகிபி: | 

ஹ்ருதயேநாப்யநுக்ஞா தோ யோ தர்மஸ்தம்‌ நீபோ தத ॥ 1 

வேதம்‌ முழுவதையும்‌ நன்கு அறிந்தவர்களாகவும்‌, விருப்பு 
வெறுப்பு அற்றவர்களாகவும்‌ சாதுக்களாகவும்‌ உள்ள மஹான்கள்‌ 
எப்போதும்‌ அனுஷ்டிக்கின்ற தர்மம்‌ எதுவோ அதை 
எடுத்தியம்புகிறேன்‌, கேளுங்கள்‌: 


பபபபந்நபந நப 0 

கன 18 எரா; கர Af: | 

காமாத்மதா ந ப்ரஷஸ்தா நசை வே ஹாஸ்த்ய காமதா | 

காம்யோ ஹி வேதாதிகம: கர்மயோகஷ்ச வைதிக: | 2 

விருப்பத்தை நிறைவேற்றிக்‌ கொள்வதற்காக காரியங்களைச்‌ 
செய்தல்‌ என்பது போற்றுதலுக்குரிய விஷயமன்று. எனினும்‌ 
இவ்வுலகில்‌ பலனை எதிர்நோக்காமல்‌ காரியம்‌ செய்வது என்பது 
அரிதான விஷயம்‌. வேதங்களை நன்கு படித்தல்‌, வேதங்களில்‌ 
கூறப்பட்டுள்ள தர்மங்களில்‌ ஆழ்ந்து ஈடுபாடு கொண்டிருத்தல்‌ 
என்பதும்‌ பலனைக்‌ கொடுக்கக்‌ கூடியதேயாகும்‌. 


அனை BA லு உனை; | 

எ ணாண்டா எ எகா எர: ॥ 

ஸங்கல்ப மூல: காமோ வை யக்ஞா: ஸங்கல்ப ஸம்பவா: | 

வ்ரதாநி யமதர்மாஷ்ச ஸர்வே ஸங்கல்பஜா: ஸ்ம்ருதா: | 3 

இவை இவை எனக்குத்‌ தேவை என்று கோருவதற்கு 'சங்கல்பம்‌்‌ 
என்று பெயர்‌. சங்கல்பத்துக்கு மூலகாரணமாக இருப்பது ஆசை. 
ஆசையாலேயே சங்கல்பம்‌ தோன்றுகிறது. யக்ஞங்கள்‌ செய்வதில்‌ 
விருப்பம்‌ சங்கல்பத்தாலேயே ஏற்படுகிறது. விரதங்கள்‌, நியமங்கள்‌ 
போன்றவை அனைத்துமே சங்கல்பத்தாலேயே ஏற்படுகின்றன. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை முநீ ஆனந்த நாச்சியாரம்மா பட்ட |) 


ஏசா ன எண்டார்‌ TE 

Wane Fi ஒன்ரை TTA TT சொ 

அகாமஸ்ய க்ரியா காசித்‌ த்ருஷ்யதே நேஹ கர்ஹிசித்‌ | 

யத்யத்தி குருதே கிஞ்சித்‌ தத்தத்‌ காமஸ்ய சேஷ்டிதம்‌ | 4 

அசையற்றவனுக்கு எந்தச்‌ செயலும்‌ இல்லை. மனிதர்கள்‌ 
செய்யும்‌ ஒவ்வொரு செயலும்‌ ஆசையின்‌ காரணமாகவே செய்யப்‌ 
படுறெது. 

YW add TTT | 

ஏகா AE எண்ணா எரர்‌ ॥ 

தேஷு ஸம்யக்வர்த்தமாநோ கச்சதி௮மர லோகதாம்‌ | 

யதா ஸங்கல்பிதாம்ஷ்சேஹ ஸர்வாந்காமாந்‌ ஸமஷ்நுதே | 5 

முறையாக நல்லபடி காரியங்களைச்‌ செய்பவன்‌ அமரனாகறான்‌. 
இவ்வுலகிலும்‌ அவனுடைய அனைத்து விருப்பங்களும்‌ நிறைவேறும்‌. 
ள்‌ என்பு wafer எ எற்ணபு 
AAT TTT ரர எ ॥ 
வேதோ அகிலோ தர்மமூலம்‌ ஸ்ம்ருதிஷீலே ௪ தத்விதாம்‌ | 
ஆசாரஷ்சைவ ஸாதூநாமாத்மநஸ்துஸ்டிரேவ ௪ ॥ 6 


ஏ waif de Tama 18 எ: ॥ 


ய: கஸ்சித்கஸ்யசித்‌ தர்மோ மநுநா பரிகீர்தித: | 

ஸ ஸர்வோ அபிஹிதோ வேதே ஸர்வஞானமயோ ஹிஸ: ॥ 7 

எவருக்கு எந்தெந்த தர்மங்கள்‌ மனுவினால்‌ சொல்லப்‌ 
பட்டுள்ளதோ, அவை அனைத்தும்‌ வேதத்தில்‌ சொல்லப்‌ 
பட்டுள்ளவையே. சர்வஞான சொரூபன்‌ மனு பகவான்‌. அவர்‌ கூறிய 
அனைத்தும்‌ வேதம்‌ கூறியதே. 

எஸ்‌ என்னவர்‌ எரா | 

femme fre writ ண An 

ஸர்வம்‌ து ஸமவேக்ஷ்யேதம்‌ நீகிலம்‌ ஞான சகக்ஷஷா | 

ஷ்ருதிப்ராமாந்யதோ வித்வாந்‌ ஸ்வதர்மே நிவிஷேத வை | 8 


ணை எட்டா? ட்டர்‌ 

இந்த தர்ம சாஸ்திரம்‌ முழுவதும்‌ ஞானக்கண்ணால்‌ கண்டது 
என்பதையும்‌, வேதம்‌ கூறியது என்பதையும்‌ அறிந்து விவேக 
முள்ளவன்‌ ஸ்வதர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும்‌. 

ஏன்‌ எற்கு ளாஎ: | 

உ லி எண்‌ YEA 

ஷ்ருதிஸ்ம்ருத்யுதீதம்‌ தர்மமநுதிஷ்டந்‌ ஹி மாநவ: | 

இஹ கீர்த்திமவாப்நோதி ப்ரேத்ய சாநுத்தமம்‌ சுகம்‌ | 9 

மனிதன்‌, வேதங்களிலும்‌, தர்ம சாஸ்திரங்களிலும்‌ கூறப்‌ 
பட்டுள்ள தர்மத்தை அனுஷ்டித்தால்‌, இவ்வுலகில்‌ &ீர்த்தியையும்‌, 
மேலுலகத்தில்‌ மோட்சத்தையும்‌ அடைவான்‌. 


ஸ்ர ண்‌ என ர எ 

ணன்‌ என எரி 6 ரஸ்மி ப 

ஷ்ருதிஸ்து வேதோ விஞோயோ தர்ம சாஸ்த்ரம்‌ து வை ஸ்ம்ருதி: | 

தே ஸர்வார்த்தேஷ்வமீமாம்ஸ்யே தாப்யாம்‌ தர்மோ ஹி நீர்பபெள | 10 


அனார்‌ பிஜே fat | 

எளி எரி என்‌ வொ பை 

யோ அவமந்யேத தே மூலே ஹேது ஷாஸ்த்ராஷ்ரயாத்‌ த்விஜ: | 

ஸ ஸாதுபிர்‌ பஹிஷ்கார்யோ நாஸ்திகோ வேதநீந்தக: ॥ 44 

பிரமாணங்களான ஸ்ருதிகளையும்‌, ஸ்ம்ருதிகளையும்‌ எந்த 
பிராமணனோ, க்ஷத்ரியனோ, வைசியனோ அவமதித்து தூவிக்‌ 
தின்றானோ, அப்படிப்பட்ட நாஸ்திகனை நல்லவர்கள்‌ பகஷ்காரம்‌ 
பண்ண வேண்டும்‌. 

95 Gf: எரு என ஏரண ட 

பரி TE எள என எம 

வேத: ஸ்ம்ருதி: ஸதாசார: ஸ்வஸ்ய ச ப்ரியமாத்மந: | 

ஏதத்‌ சதுர்விதம்‌ ப்ராஹு: சாட்சாத்‌ தர்மஸ்ய லக்ஷணம்‌ ॥ 12 

வேதம்‌, ஸ்ம்ருதி, நல்ல ஆசாரம்‌, சுய ஆனந்தம்‌ இந்த நான்கும்‌ 
தர்மத்தின்‌ சொரூபம்‌ என்று கூறுவார்கள்‌ பெரியோர்‌. 


மூலமூம்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 


அன்னை ஸரீ ஆனந்த நாச்சியாரம்மா 4 
அக்னி எ ரனில்‌ 
ஏர்‌ ளார்‌ wet ஏர்‌: ॥ 
அர்த்த காமேஷ்வஸலக்தாநாம்‌ கர்மஞானம்‌ விதீயதே | 
தர்மம்‌ ஜிக்ஞாஸமாநாநாம்‌ ப்ரமாணம்‌ பரமம்‌ ஷ்ருதி: ॥ 13 


அர்த்தம்‌ காமம்‌ இவைகளில்‌ விருப்பம்‌ இல்லாதவனுக்கே 
தர்மஞானம்‌ விதிக்கப்பட்டுள்ளது. தர்மத்தை அறிய விரும்பு 
பவனுக்கு முக்கியமான பிரமாணம்‌ வேதமே ஆகும்‌. 


ஜி ரண ணாரா எர்ஏர்‌ ஏய்‌ 

அளி உள்‌ எரி எனி RR: ॥ 

ஷ்ருதித்வைதம்‌ து யத்ர ஸ்யாத்‌ தத்ர தர்மாவுபெள ஸ்ம்ருதெள | 

உபாவபி ஹிதெள தர்மெள ஸம்யக்உக்தெள மனீஷிபி: | 14 

எங்கே தர்மசாஸ்திரங்களுக்குள்‌ ஒன்றுக்கொன்று வேறுபாடு 
காணப்படுகின்றதோ, அங்கே இரண்டு விதமாக தர்மங்கள்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌. வித்வான்‌௧ள்‌ இவ்விரண்டு தர்மங்களையும்‌ 
கடைப்பிடிக்கலாம்‌. 

ஏல்‌ எ TEA TT | 

எ எண விரி af 

உதிதேஅநுதிதே சைவ ஸமயாத்யுஷிதே ததா | 

ஸர்வதா வர்த்ததே யக்ஞஇதீயம்‌ வைதிக ஷ்ருதி: | 15 

சூரியோதயம்‌ ஆன பிறகு ஹோமம்‌ செய்ய வேண்டும்‌. இது ஒரு 
வேத வாக்கியம்‌. உதிப்பதற்கு முன்பே நட்சத்திரங்கள்‌ தெரியும்‌ 
அருணோதய காலத்தில்‌ ஹோமம்‌ செய்ய வேண்டும்‌. 


இது ஒரு வேத வாக்கியம்‌. ஒன்றுக்கொன்று முரணானவை 
இவை. இப்படி ஒன்றுக்கொன்று முரண்பாடு தென்படும்போது 
இரண்டு விதங்களில்‌ எந்த விதமாகவும்‌ செய்யலாம்‌. 

ளான WAT TEA Taft | 

எவ ம்‌ எனை weft 

நிஷேகாதிஷ்மஷாநாந்தோ மந்த்ரைர்யஸ்யோதிதோ விதி: | 

தஸ்ய ஷாஸ்த்ரே அதிகாரோ அஸ்மிஞ்‌ ஜஞேயோ நாந்யஸ்ய கஸ்யசித்‌ | 16 

கர்ப்பாதானம்‌ முதலான அனுஷ்டானங்கள்‌ எவனுக்கு 
விதிக்கப்பட்டுள்ளதோ அவனுக்கே இந்த மனுதர்மத்தைப்‌ படிக்கும்‌ 
அதிகாரம்‌ உள்ளது. மற்றவர்களுக்கு இல்லை. 


க லம்‌ கவசம்‌ 

MTEC TET தட்ட பரி 

எளி ள்‌ ணன்‌ WARN 

ஸரஸ்வதீத்ரு ஷத்வத்யோர்‌ தேவ நத்யோர்ய தந்தரம்‌ | 

தம்‌ தேவநீர்மிதம்‌ தேஷம்‌ ப்ரஹ்மாவர்த்தம்‌ ப்ரசக்ஷதே ॥ 17 

ஸரஸ்வதீ நதிக்கும்‌ திருஷத்வதீ என்னும்‌ நதிக்கும்‌ 
இடையிலுள்ள பிரதேசத்தை “தேவநிர்மிதம்‌ என்றும்‌ “பிரம்மா 
வர்த்தம்‌” என்றும்‌ கூறுவார்கள்‌. 

ணை சா WTA: | 

ர்‌ எ எ ரள 

தஸ்மிந்தேஷேய ஆசார: பாரம்பர்ய க்ரமாகத: | 

வர்ணாநாம்‌ ஸாந்தராளாநாம்‌ ஸ ஸதாசார உச்யதே ॥ 18 

அந்த தேசத்தில்‌ நால்வர்ணத்தாருக்கும்‌, கலப்பு வர்ணத்‌ 
தாருக்கும்‌ பாரம்பரியமாக வரும்‌ ஆசாரமே சதாசாரம்‌' எனப்படும்‌. 

ணக எண ஏன்ன | 

டட்டட்ட ட்ப க படப்‌ பனி! 

குருக்ஷேத்ரம்‌ ௪ மத்ஸ்யாஷ்ச பாஞ்சாலாஷ்‌ ஷுரஸேநகா: | 

ஏஷ ப்ரஹ்மர்ஷி தேஷோ வை ப்ரஹ்மா வர்தாதநந்‌ தர: ॥ 19 

குருக்ஷேத்திரம்‌, மத்ஸ்ய தேசம்‌, பாஞ்சாலம்‌, சூரசேநகம்‌ 
என்னும்‌ தேசங்களுக்கு 'பிரம்மரிஷி தேசம்‌' என்று பெயர்‌. இது 
பிரம்மாவர்த்த தேசத்துக்கு அடுத்தது. 

TASTY WATTS: | 

fet wf Roe Yea எள: ॥ 

ஏதத்‌ தேஷ ப்ரஸுதஸ்ய ஸகாஷா தக்ரஜந்மந: | 

ஸ்வம்‌ ஸ்வம்‌ சரித்ரம்‌ ஷிக்ஷேரந்‌ ப்ருதிவயாம்‌ ஸாவ மாநவா: ॥ 20 

இந்தத்‌ தேசத்தில்‌ பிறந்த பிராம்மணர்கள்‌ மூலமாக உலகமாந்தர்‌ 
தத்தமக்குரிய ஆசாரங்கள்‌ எவை எவை என்று அறிய வேண்டும்‌. 


frag fred wet எரா 
Yo TATA எண அள்சை ॥ 


ஹிமவத்‌ விந்த்ய யோர்மத்யம்‌ யத்வ்ராக்விநஸநாதபி | 

ப்ரத்யகேவ ப்ரயாகாச்ச மத்ய தேஷ: ப்ரகீர்தித: | 21 

இமயமலைக்கும்‌ விந்திய மலைக்கும்‌ இடையில்‌, சரஸ்வதி 
மறைந்த தேசத்துக்கும்‌, பிரயாகைக்கும்‌ இடைப்பட்ட தேசத்துக்கு 
மத்திய தேசம்‌” என்று பெயர்‌. 


மூலமூம்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா | 49] 


அ றப எனவ ணய 

ரளி ரா ॥ 

ஆ ஸமுத்ராத்து வை டூர்வாதா ஸமுத்ராத்து பஷ்சிமாத்‌ | 
தயோரேவாந்தரம்‌ கீர்யோரார்யாவர்தம்‌ விதுர்புதா: | 


£1 விடை பிலுள்னள 
2 இன்றி பேர்‌ 2 


; CGR URE ணா. 
TWA af Sud ளை Tan: WE ॥ 
க்ருஷ்ண ஸாரஸ்து சரதி ம்ருகோ யத்ரஸ்வபாவத: | 
ஸ ஞேயோ யக்சயோ தேஷோ ம்லேச்ச தேசஸ்த்வத: பர: 


AT 
liv; ப்பி 


கNபபக காப்‌ if 


UAT fe UTA UAT WAT: | 
Teg fim mfr எ Frade granite: ॥ 


ஏதாந்‌ த்விஜாதயோ தேஷாந்‌ ஸம்ஸ்ரயேரந்‌ ப்ரயத்நத: | 
சத்ராஸ்து யஸ்மிந்‌ கஸ்மிந்வா நிவஸேத்‌ வ்ருத்திகர்ஷித: 


ப்‌ ட. LUE 


வ யாகு [S௯௦ 
ன oe, 


a tries ல்‌ எண்‌: எண RT 
அவச என எண்ன aon FTAA ॥ 

ஏஷா தர்மஸ்ய வோயோநீ: ஸமாஸேந ப்ரகீர்திதா | 

ஸம்பவஷ்சாஸ்ய ஸர்வஸ்ய வர்ணதர்மாந்‌ நீபோதத | 25 
இதுவரை இந்த தர்ம சாஸ்திரத்தின்‌ தோற்றம்‌ முழுவதுமாகக்‌ 
கூறப்பட்டது. இவ்வுலகம்‌ தோன்றிய விஷயமும்‌ கூறப்பட்டது. இனி 
வார்ணதர்மங்களையும்‌, ஆசிரம தர்மங்களையும்‌ கூறுகிறேன்‌, 
கேளுங்கள்‌: 


[50] ல்‌ மனு நீதி என்னும்‌ 


மனுதர்ம சாஸ்திரம்‌ 
ட்ட alfa: qui Friar fern | 
எச்‌ எள்ளு WET: Da 8 ௪ ॥ 
வைதிகை: கர்மபி: புண்யைநீடீஷகாதிர்‌ த்விஜன்மநாம்‌ | 
கார்யஷ்ஷரீரஸம்ஸ்கார: பாவந: ப்ரேத்ய சேஹ ௪ | 26 


பிராம்மணர்களும்‌, க்ஷத்ரியர்களும்‌, வைசியர்களும்‌ கர்ப்பா 
தானம்‌ முதலான வைதிகக்‌ கிரியைகளைச்‌ செய்ய வேண்டும்‌. 
இவையே ஒருவனை பரிசுத்தமாக்குன்றன. பரலோக வாழ்வையும்‌ 
பெற்றுத்‌ தருகின்றன. 

Tok A ander: | 

df TTR எ TTT உ 

கார்ப்பைர்ஹோமைர்‌ ஜாதகர்ம செளட மெளஞ்ஜீநீபந்தநை: | 

பைஜிகம்‌ கார்பிகம்‌ சைநோ த்விஜாநாம பம்ருஜ்யதே ॥ 27 

கர்ப்பாதானம்‌ முதலான ஹோம சடங்குகளாலும்‌, ஜாதகர்மா, 
சவுலம்‌, மெளஞ்€ீபந்தனம்‌, உபநயனம்‌ முதலான சடங்குகளாலும்‌, 
பெற்றோரால்‌ ஏற்பட்ட பீஜதோஷம்‌, கர்ப்பவாச தோஷம்‌ முதலான 
வற்றால்‌ ஏற்பட்ட தோஷங்கள்‌ நீங்கி பிராம்மணர்களும்‌, 
க்ஷத்ரியாகளும்‌, வைசியர்களும்‌ பரிசுத்தமாகிறார்கள்‌. 


ஊன WH dia Afra Yd: | 

எள்ள TATA ured fd 3: ॥ 

ஸ்வாத்யாயேந வ்ரதைர்‌ ஹோமைஸ்த்ரை வித்யேநேஜ்யயா சுதை: | 

மஹாயக்ஞைஷ்ச யக்ஞைஷ்ச ப்ராஹ்மீயம்‌ க்ரியதே தநு: | 28 

வேதமோதுவதாலும்‌, விரத நியமங்களாலும்‌, ஹோமங்களாலும்‌, 
காலை மாலை செய்யும்‌ ஒளபாசனம்‌ முதலான கிரியைகளாலும்‌, 
மூன்று வேதங்களிலும்‌ நன்கு தேர்ச்சி பெறுவதாலும்‌, புத்ரோத்‌ 
பத்தியாலும்‌, தர்ப்பணங்களாலும்‌, பஞ்சமஹா யக்ஞங்களாலும்‌, 
பெரிய யாகங்களாலும்‌ இவ்வுடலானது பிரம்மபதத்தை அடைவ 
தற்கு ஏற்றதாக ஆகிறது. 


உண்டும்‌ ளாக எனி | 

ணரா என faa Yaa 

ப்ராங்நா பிவர்தநாத்பும்ஸோ ஜாதகர்ம விதீயதே | 

மந்த்ரவத்‌ ப்ராஷனம்‌ சாஸ்ய ஹிரண்ய மது ஸர்பிஷாம்‌ | 29 

தொப்புள்‌ கொடி அறுப்பதற்கு முன்பே ஜாதகர்மா என்னும்‌ 
சடங்கு செய்ய வேண்டும்‌. தங்கம்‌, நெய்‌, தேன்‌ இவைகளை 
மந்திரபூர்வமாக நாவில்‌ தடவ வேண்டும்‌. 


அ டட 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸரீ ஆனந்த நாச்சியாரம்மா மெய்ப்பட டப 5] 

(ஒரு குழந்தை பிறந்தவுடன்‌ முதலில்‌ ஜாதகர்மா செய்ய 
வேண்டும்‌. பிறந்ததும்‌ செய்யும்‌ சடங்கு இது. குழந்தை பிறந்த அன்று 
பித்ருக்கள்‌ அவ்விடம்‌ வருகிறார்கள்‌. குழந்தையின்‌ தந்‌ைத குழந்தை 
பிறந்தவுடன்‌, அது நடு இரவானாலும்கூட ஸ்நானம்‌ செய்ய 
வேண்டும்‌. நாந்தி சிராத்தம்‌, தானம்‌ முதலியவைகளைச்‌ செய்ய 
வேண்டும்‌. தொப்புள்‌ கொடி அறுப்பதற்குள்‌ இதைச்‌ செய்ய 
வேண்டும்‌. இதற்கு ஜாதகர்மா என்று பெயர்‌. 

(இந்த ஜாதகர்மா குழந்தைக்கு ஏற்படக்கூடிய சகல தோஷங் 
களையும்‌ நீக்குகிறது. பாலாரிஷ்டம்‌ ஏற்படாது. துஷ்டகிரகங்கள்‌ 
குழந்தையின்‌ அருகே வரா. தொப்புள்‌ கொடி அறுப்பதற்கு முன்பு 
தீட்டு இல்லை என்பதால்‌, அதற்கு முன்பே இதைச்‌ செய்ய 
வேண்டும்‌.) 

எனன ர ஏண்‌ வ எரிய 

9 எள்‌ ஒரி எளி a TN 

நாமதேயம்‌ தஷம்யாம்‌ து த்வாதஷ்யாம்‌ வாஸ்ய காரயேத்‌ | 

புண்யே திதெள முஹுர்தேவா நக்ஷத்ரேவா குணாந்விதே ॥ 30 

பத்தாவது நாள்‌ கடந்த பிறகு, பதினோராவது நாள்‌ அல்லது 
பன்னிரண்டாவது நாள்‌ அல்லது வேறு ஏதாவது சிறந்த நன்னாளில்‌, 
நல்ல முகூர்த்தத்தில்‌, நல்ல நட்சத்திரத்தில்‌ பிராம்மணனுக்கும்‌, 
க்ஷத்திரியனுக்கும்‌, வைசியனுக்கும்‌ நாமகரணம்‌ செய்ய வேண்டும்‌. 

அன என னா ன enfant 

சோன்‌ என மன ர ஏரணம்‌ 
மங்கல்யம்‌ ப்ராஹ்மணஸ்யஸ்யாத்‌ க்ஷத்ரியஸ்ய பலாந்விதம்‌ | 
வைஷ்யஸ்ய தநஸம்யுக்தம்‌ ஷுத்ரஸ்ய து ஜுகுப்ஸிதம்‌ | 31 


எண்டாள்‌ னர்‌ Rf! 
eae ர வன ஷாய 
ஷர்மவத்‌ ப்ராஹ்மணஸ்ய ஸ்யாத்‌ ராக்ஞோ ரக்ஷா ஸமந்விதம்‌, | 
வைஷ்யஸ்ய புஷ்டிஸம்யுக்தம்‌ ஷுத்ரஸ்யப்ரைஷ்ய ஸம்யுக்தம்‌ | 32 


மனு நீதி என்னும்‌ 

[ 52----...--- - - மனுதர்ம சாஸ்திரம்‌ 

பிராம்மணனுடைய பெயர்‌ சர்மா என்ற பதம்‌ கூடியதாக 

இருக்க வேண்டும்‌. ராஜாவுக்கு ரக்ஷ்ணம்‌ சேர்ந்ததாக இருக்க 

வேண்டும்‌. வைசியனுக்கு செல்வத்தோடு கூடியதாக இருக்க 

வேண்டும்‌. சூத்திரனுக்கு தாசன்‌ என்ற பதம்‌ கூடியதாக இருக்க 
வேண்டும்‌. 

(பிராம்மணனுக்கு நாராயணசர்மா, சிவசர்மா என்று தெய்வப்‌ 
பெயர்களாக அமைய வேண்டும்‌. பிராம்மணன்‌ வீட்டில்‌ எப்போதும்‌ 
வேத சப்தமும்‌, ஹோமப்புகையும்‌ இருக்கும்‌. அங்கே குழந்தை 
களையோ பெரியவர்களையோ கூப்பிடும்‌ குரல்கூட 
புண்ணியத்தைத்‌ தருவதாக அமைய வேண்டும்‌. 

(க்ஷத்திரியனுக்கு வர்மா என்ற பதம்‌ சேர்க்கப்பட வேண்டும்‌. 
விக்ரமாதித்தன்‌, ராஜராஜன்‌, வீரபாண்டியன்‌ என்பது போன்று 
பெயரிலேயே கம்பீரமும்‌ “இவன்‌ காக்கப்‌ பிறந்தவன்‌” என்ற 
தொனியும்‌ தெரிய வேண்டும்‌. 

(வைசியன்‌ செல்வத்தைப்‌ பெருக்குபவன்‌. அதை உணர்த்தும்‌ 
வண்ணம்‌ தனகுப்தன்‌ என்பது போன்று பெயர்‌ அமைய வேண்டும்‌. 
வைசியனுக்கு குப்தா என்ற பதம்‌ அல்லது பாலன்‌ என்ற பதம்‌ 
பெயரோடு சேர்க்கப்பட வேண்டும்‌. 

(சூத்திரன்‌ பிராம்மண க்ஷத்ரிய வைசியர்களுக்குப்‌ பணிபுரிபவன்‌ 
என்பதால்‌ இவன்‌ பெயரோடு தாசன்‌ என்ற பதம்‌ சேர்க்கப்பட 
வேண்டும்‌.) 


ளானை ணச்‌ ணை 

எனன செளரி ள்ளி 

ஸ்த்ரீணாம்‌ சுகோத்யமக்ரூரம்‌ விஸ்பஷ்டார்த்தம்‌ மநோஹரம்‌ | 

மங்கள்யம்‌ தீர்க்கவர்ணாந்த மாஷீர்‌ வாதா பிதா நவத்‌ ॥ 33 

பெண்களுக்கு இடும்‌ பெயர்கள்‌ சுகமாக உச்சரிக்கக்‌ 
கூடியதாகவும்‌, குரூரமான அர்த்தம்‌ கொடுக்கும்‌ சொல்லாக 
இல்லாமலும்‌, பொருளற்றதாக இல்லாமலும்‌, மனத்துக்கு 
ஆனந்தத்தைக்‌ கொடுக்கக்‌ கூடியதாகவும்‌, மங்களமான 
சொல்லாகவும்‌ நெடில்‌ எழுத்து ஈற்றாக இருப்பதாகவும்‌, அதாவது 
நீட்டி தீர்க்கமாகச்‌ சொல்லும்‌ அட்சரத்தோடு முடிவதாகவும்‌ 
(உதாரணமாக ரமா, உமா என்ற பெயர்களைக்‌ கூறலாம்‌.) 
அசிகளைக்‌ கொடுக்கக்‌ கூடியதாகவும்‌ இருக்க வேண்டும்‌. (காயத்ரீ 
தேவி, லக்ஷ்மீ தேவி முதலான பெயர்களை இதற்கு உதாரணமாகக்‌ 
கூறலாம்‌) 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா ____———_—_—_——————_]5] 


ஏன என்‌ க RTT Fret ரவு 
ணை WE WEE wane BON 


சதுர்த்தேமாஸி கர்த்தவ்யம்‌ ஷிமோர்நிஷ்க்ரமணம்‌ க்ருஹாத்‌ | 

ஷஷ்டே அன்னப்ரா ஷநம்‌ மாஸி யத்வேஷ்டம்‌ மங்களம்‌ குலே | 34 

நான்காம்‌ மாதத்தில்‌, குழந்தையை வீட்டிலிருந்து வெளியே 
கொண்டு சென்று சூரியனை தரிசிக்கச்‌ செய்ய வேண்டும்‌. அறாவது 
மாதம்‌ அன்னம்‌ ஊட்டும்‌ சடங்கைச்‌ செய்ய வேண்டும்‌. அல்லது 
அவரவர்‌ குல வழக்கப்படி அந்தந்த சடங்குகளைச்‌ சுபதினங்களில்‌ 
செய்ய வேண்டும்‌. 

(இந்தச்‌ சடங்குக்கு அன்னபிராசனம்‌ என்று பெயர்‌. 
விக்னேஸ்வர பூஜை செய்து, புண்யாஹ வாசன தீர்த்தத்தால்‌ 
குழந்தையையும்‌, அன்னத்தையும்‌ ப்ரோக்ஷிக்க வேண்டும்‌. அதாவது 
தீர்த்தத்தை குழந்தையின்‌ மீதும்‌, அன்னத்தின்‌ மீதும்‌ தெளித்து மந்திர 
பூர்வமாக சுத்தமாக்குகிறோம்‌. 

பிரதிசரம்‌ என்ற கங்கணம்‌ கட்ட வேண்டும்‌. பிரதிசரம்‌ என்பது 
கயிறு. ஒன்பது இழைகளால்‌ ஆனது. 

இதை மந்திரபூர்வமாக குழந்தையின்‌ கையில்‌ கட்ட வேண்டும்‌. 
இதை கங்கண தாரணம்‌ என்றும்‌ சொல்வார்கள்‌. ஆண்‌ குழந்தைக்கு 
வலது கையிலும்‌, பெண்‌ குழந்தைக்கு இடது கையிலும்‌ கட்ட 


வேண்டும்‌. 


பிறகு தங்கப்‌ பாத்திரத்தில்‌ அன்னம்‌ வைத்து, அதனோடு சிறிது 
தயிர்‌, தேன்‌, நெய்‌ மூன்றையும்‌ சேர்த்துக்‌ கலந்து, குழந்தைக்கு 
ஊட்ட வேண்டும்‌. 

இதனால்‌ குழந்தைக்கு ஒளஷதி தேவதைகளின்‌ அனுக்ரஹமும்‌, 
ஐல தேவதைகளின்‌ அனுக்ரஹமும்‌ ஏற்படும்‌.) 


உள வ்ய் ஏச gia: | 
தன்‌ ஏரி wid gl 


சூடாகர்ம த்விஜாதீநாம்‌ ஸர்வேஷாமேவ தர்மத: | 
ப்ரதமே அப்தே த்ருதீயே வா கர்த்தவ்யம்‌ ஷ்ருதி சோதநாத்‌ ॥ 35 


ணை எட்ட படட ட்‌ 
mids pale எளிய 
சரன்‌ எளி ரண்டிஎன்‌ Far: ॥ 
கர்ப்பாஷ்டமே அப்தேகுர்வீத ப்ராஹ்மணஸ்‌ யோபநயநம்‌ | 
கர்ப்பாதேகாதஷே ராக்ஞோ கர்ப்பாத்து தவாதஷே விஷ: | 36 


(உபநயனம்‌ என்பது முக்கியமான சடங்கு. ஒரு மனிதனின்‌ 
வாழ்வில்‌ மிகமிக முக்கியமான அங்கம்‌ வகிக்கும்‌ சடங்கு இது. இந்தச்‌ 
சடங்கில்‌ பூணூல்‌ அணிவிக்கப்படுகிறது. இந்தச்‌ சிறுவன்‌ இது முதல்‌ 
சிஷ்யனாகிறான்‌. பிரம்மசாரியாகிறான்‌. உபநயனம்‌ என்றால்‌ 
சிஷ்யனை குருவிடம்‌ அழைத்துச்‌ செல்வது என்று பொருள்‌. 

பாலனாக, சிறுவனாக இருக்கும்‌ வரை அவனுக்கு எந்த 
நியமமும்‌ கிடையாது. ஆனால்‌ உபநயனம்‌ ஆனதும்‌ அவனுக்குக்‌ 
கட்டுப்பாடுகள்‌ ஏற்படும்‌. 

(உபநயனம்‌ என்பது இன்னொரு பிறவி எடுப்பது ஆகும்‌. 
முதலில்‌ பிறந்தது ஒரு பிறவி. இப்போது மீண்டும்‌ இன்னொரு பிறவி 
எடுக்கிறான்‌. அதனால்தான்‌ உபநயனம்‌ என்ற சடங்கு 
முடித்தவர்களுக்கு த்விஜன்‌ என்ற பெயர்‌ ஏற்பட்டது. இதற்கு 
இரண்டு பிறவிகள்‌ கொண்டவன்‌ என்று பொருள்‌. 

(தற்காலத்தில்‌ த்விஜன்‌ என்ற சொல்‌ பிராம்மணனை மட்டும்‌ 
குறிப்பதாக நினைக்கிறார்கள்‌. அது தவறு. த்விஜன்‌ என்ற சொல்‌ 
பிராம்மணன்‌, க்ஷத்ரியன்‌, வைசியன்‌ மூவரையுமே குறிக்கும்‌. 
ஏனெனில்‌ மூவருக்குமே உபநயனச்‌ சடங்கு உண்டு. த்விஜன்‌ 
என்பதையே தமிழில்‌ இரு பிறப்பாளன்‌ என்று சொல்கிறார்கள்‌. 

(இந்த உபநயனச்‌ சடங்கை பிராம்மணனுக்கு ஏழு வயதிலும்‌, - 
க்ஷத்திரியனுக்கு பத்து வயதிலும்‌, வைசியனுக்கு பதினோராவது 
வயதிலும்‌ செய்ய வேண்டும்‌ என்று இந்த ஸ்லோகத்தில்‌ கூறுகிறார்‌. 
இது பொது விதி. விசேஷ விதியும்‌ உண்டு. 

(க்ஷத்திரியர்களிலேயே அரசன்‌, சேனாபதி போன்றோரும்‌ 
பிராம்மணர்களில்‌ பிரதான புரோகிதர்‌ போன்றோரும்‌, 
வைசியர்களிலும்‌ மிக்க பெரும்‌ செல்வந்தர்களும்‌ தங்களைப்‌ 

போன்றே தங்கள்‌ பிள்ளைகள்‌ சிறந்து விளங்க வேண்டும்‌ என்று 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 
அன்னை ஸுநீ ஆனந்த நாச்சியாரம்மா பெட்ட பட] 
விரும்பும்போது எந்த வயதில்‌ உபநயனம்‌ செய்ய வேண்டும்‌ 
என்பதை அடுத்த ஸ்லோகத்தில்‌ கூறுகிறார்‌.) 

எண்ணான எர ன னர்‌ | 

என்‌ என்‌ மி னைன்ளி ன்‌ | 

ப்ரஹ்மவர்ச்சலகாமஸ்ய கார்யம்‌ விப்ரஸ்ய பஞ்சமே | 

ராக்ஞோ பலார்த்திநஷ்ஷஷ்டே வைஷ்யஸ்யேஹார்த்திநோ அஷ்டமே | 37 


ஆ ஷோடஷாத்‌ ப்ராஹ்மணஸ்ய ஸாவித்ரீ நாதிவர்த்ததே | 
ஆ த்வாவிம்ஷாத்‌ க்ஷத்ரபந்தோரா சதுர்விம்ஷதேர்விஷ: | 38 


(இப்படிக்‌ கூறியிருப்பது தவிர்க்க முடியாத காரணத்தால்‌ 
குறிப்பிட்ட வயதில்‌ செய்ய முடியாமல்‌ போய்‌, அதற்குப்‌ பிறகும்‌ 
காலம்‌ கடந்து கொண்டே போனவர்களுக்காக சொல்லப்பட்டது. 
இந்த வயதுகள்‌ உபநயனத்துக்கான வயதுகள்‌ அல்ல. ஆனால்‌ தவிர்க்க 
முடியாமல்‌ தள்ளிப்‌ போனாலும்‌ இந்த இந்த வயதுக்குள்‌ செய்ய 
வேண்டும்‌, செய்யலாம்‌ என்பதற்காகக்‌ கூறப்பட்டது.) 

சா கண்ண ஏனனில்‌ | 

உண்ண ள்‌ எனின்‌ 

அதணர்த்வம்‌ த்ரயோ அப்யேதே யதாகாலமஸம்‌ ஸ்க்ருதா: | 
ஸாவித்ரீ பதிதா வ்ராத்யா பவந்த்யார்ய விகர்ஹிதா: | 39 


ereqet frfireraraefi எப 
எள என்ற WEN 


நைதைரபூதைர்‌ விதிவதாபத்யபி ஹி கர்ஹிசித்‌ | 
ப்ராஹ்மாந்‌ யெளநாம்ஷ்ச ஸம்பந்தாகாசாோக்‌ ப்ரஸ்‌ மணஸ்ஸஹ ॥ 4௦ 


நீதி என்னும்‌ 

ஈம சஸ்திரம்‌ 

இவ்வாறு தூய்மை இழந்து விதிப்படி பிராயச்சித்தம்‌ செய்து 
கொள்ளாதவனோடு பிராம்மணன்‌, யாகம்‌, கன்யாதானம்‌ முதலான 
எந்தச்‌ சம்பந்தமும்‌ வைத்துக்‌ கொள்ளக்‌ கூடாது. 

அன்ன பிர ணார | 

FATT என்றள்‌ எ॥ 

கார்ஷ்ண ரெளரவ பாஸ்தாநீ சர்மாணி ப்ரஹ்மசாரிண: | 

வஸீரந்நாநுபூர்வ்யேண ஷானகெஷமாவிகாநிச | 41 

பிராம்மண பிரம்மசாரி மான்‌ தோலால்‌ ஆன மேலாடையையும்‌, 

க்ஷத்ரிய பிரம்மசாரி ருரு மிருகத்தின்‌ தோலால்‌ ஆன 
மேலாடையையும்‌, 

வைசிய பிரம்மசாரி ஆட்டுத்‌ தோலால்‌ ஆன மேலாடையையும்‌ 
அணிய வேண்டும்‌. 

பிராம்மணன்‌ நார்மடித்‌ துணியை அரையாடையாக அணிய 
வேண்டும்‌. 

க்ஷத்ரியன்‌ பட்டுத்‌ துணியை அரையாடையாக அணிய 
வேண்டும்‌. 

வைசியன்‌ சணல்‌ ஆடையை அரையாடையாக அணிய 
வேண்டும்‌. 


னி fg ணா ஊனா எரி fra Aen 

ஸி நிண ளை என்‌ ॥ 

மெளஞ்ஜீ த்ரிவ்ருத்ஸமா ஷ்ளக்ஷ்ணா கார்யா விப்ரஸ்ய மேகலா | 

க்ஷத்ரியஸ்ய து மெளர்வீஜ்யா வைஷ்யஸ்ய ஷணதாந்தவீ | 42 

பிராம்மண பிரம்மசாரி, முஞ்சிபுல்லால்‌ திரிக்கப்பட்டு, வழுவழு 
வென்று சமானமான மூன்று இழைகள்‌ கொண்ட அரைஞாணை 
அணிய வேண்டும்‌. 

அவ்வாறே க்ஷத்ரிய பிரம்மசாரி மூர்வா புல்லினால்‌ திரிக்கப்‌ 
பட்ட மூன்று இழைகளோடு கூடிய அரைஞாணை அணிய 
வேண்டும்‌. 

வைசிய பிரம்மசாரி சணலால்‌ திரிக்கப்பட்ட மூன்று இழை 
களோடு கூடிய அரைஞாணை அணிய வேண்டும்‌. 

னர்‌ ந we: நரா? | 

ண ளை af: எனி ன ॥ 

முஞ்ஜாலாபே து கர்த்தவ்யா: குஷாஷ்மந்தகபல்பஜை: | 

த்ரிவ்ருதா க்ரந்திநைகேந த்ரிபி: பஞ்சபிரேவ வா ॥ 43 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸூம்‌ ஆனந்த நாச்சியாரம்மா 157] 

முஞ்சிப்புல்‌ முதலானவை கிடைக்காதபோது, தர்ப்பை, நாணல்‌, 
கோரை முதலானவற்றை முப்புரிகளாகத்‌ திரித்து அதை ஒரு 
முடிச்சோடு பிராம்மண பிரம்மசாரியும்‌, மூன்று முடிச்சுகள்‌ போட்டு 
க்ஷத்ரிய பிரம்மசாரியும்‌, ஐந்து முடிச்சுகள்‌ போட்டு வைசிய 
பிரம்மசாரியும்‌ அணிய வேண்டும்‌. 


watered ere Tareledad Raa! 

Voge என்‌ ares 

கார்ப்பாஸ முபவீதம்‌ ஸ்யாத்‌ விப்ரஸ்‌ யோர்த்வ வ்ருதம்‌ த்ரிவ்ருத்‌ | 

ஷணஸுதரமயம்‌ ராக்ஞோ வைஷ்யஸ்யாவிக ஸெளத்ரிகம்‌ | 44 

வலதுபுறமாக சுற்றிய ஒன்பது இழைகள்‌ கொண்டதாக பூணூல்‌ 
இருக்க வேண்டும்‌. பிராம்மண பிரம்மசாரிகளின்‌ பூணூல்‌ பஞ்சினால்‌ 
ஆனதாகவும்‌, க்ஷத்ரிய பிரம்மசாரிகளின்‌ பூணூல்‌ சணலாலான 
தாகவும்‌, வைசிய பிரம்மசாரிகளின்‌ பூணூல்‌ வெள்ளாட்டு முடியினா 
லானதாகவும்‌ இருக்க வேண்டும்‌. 


WE eae afd aed! 
சொ Ard எனா எண்‌: ॥ 


ப்ராஹ்மணோ பைல்வபாலாஷெள க்ஷத்ரியோ வாடகாதிரெள | 

பைல வெளதும்பரெள வைஷ்யோ தண்டாநர்ஹந்தி தர்மத: | 45 

பிராம்மண பிரம்மசாரி வில்வம்‌, புரசு இவையிரண்டில்‌ 
ஏதேனும்‌ ஒன்றை தண்டமாக ஏந்த வேண்டும்‌. 

க்ஷத்ரிய பிரம்மசாரி அல்‌, கருங்காலி இவையிரண்டில்‌ ஏதேனும்‌ 
ஒன்றை தண்டமாக ஏந்த வேண்டும்‌. 

வைசிய பிரம்மசாரி அத்தி, பைலம்‌ இவ்விரண்டில்‌ ஏதேனும்‌ 
ஒன்றை தண்டமாக ஏந்த வேண்டும்‌. 

ஊர்க்‌ எனன TE: எச்‌ எரா: | 

எளனரிணி 1௭ ஸா என்ன்‌ 0: ॥ 

கேஷாந்திகோ ப்ராஹ்மணஸ்ய தண்ட: கார்ய: ப்ரமாணத: | 

லலாடஸம்மிதோ ராக்ஞ: ஸ்யாத்து நாஸாந்திகோ விஷ: ॥ 46 

பிராம்மணன்‌ ஏந்தும்‌ தண்டம்‌ தலை வரை உயரமுடையதாக 
இருக்க வேண்டும்‌. க்ஷத்ரியன்‌ ஏந்தும்‌ தண்டம்‌ நெற்றி வரை இருக்க 
வேண்டும்‌. வைசியன்‌ ஏந்தும்‌ கண்டம்‌ மூக்கு வரை இருக்க 
வேண்டும்‌. 


௬௭ - -- - ப ப ப த சாஸ்திரம்‌ 

ணு 5 ௭4 ஏரா. என | 

அனகா ரா எனை னி. ॥ 

ருஜவஸ்தேது ஸர்வேஸ்யுரவ்ரணா: ஸெளம்யதர்ஷநா: | 

அநுத்வேககரா ந்ருணாம்‌ ஸத்வசோ நாக்நிதூஷிதா: ॥ 47 

அந்த தண்டங்கள்‌ -கோணலாக இருக்கக்‌ கூடாது. 
வெட்டுப்பட்ட வடுக்கள்‌ அற்றவையாக இருக்க வேண்டும்‌. பார்க்க 
அழகாக இருக்க வேண்டும்‌. பார்ப்பவர்களுக்கு அச்சம்‌ ஏற்படும்‌ 
வண்ணம்‌ இருக்கக்‌ கூடாது. மேல்‌ பட்டையோடு இருக்க வேண்டும்‌. 
நெருப்புப்‌ பட்டதாக இருக்கக்‌ கூடாது. 


என்ர ண்‌ வானா எ UREA! 
wefigot பப எழத்‌ த ட்த ப்பட்ட 
ப்ரதிக்ருஹ்யேப்ஸிதம்‌ தண்டமுபஸ்தாய ச பாஸ்கரம்‌ | 
ப்ரதக்ஷிணம்‌ பரீத்யாக்நிம்‌ சரேத்பைக்ஷ்யம்‌ யதாவிதி ॥ 


Yanga wx ட்ட்பயய் கவ்‌ பரி 

ஏரார்‌ ர Tord செழு எர ப 

பவத்பூர்வம்‌ சரேத்பைக்ஷயமுபநீதோ த்விஜோத்தம: | 

பவந்மத்யம்‌ து ராஜந்யோ வைஷ்யஸ்து பவதுத்தரம்‌ | 49 

பிராம்மண பிரம்மச்சாரி “பவதி பிக்ஷாம்‌ தேஹி: என்று கூறி 
பிக்ஷை கேட்க வேண்டும்‌. 

க்ஷத்ரிய பிரம்மச்சாரி 'பிக்ஷ£ம்‌ பவதி தேஹி: என்று கூறி பிக்ஷை 
கேட்க வேண்டும்‌. 

வைசிய பிரம்மச்சாரி 'பிக்ஷ£ம்‌ தேஹி பவதி: என்று கூறி பிக்ஷை 
கேட்க வேண்டும்‌. 

நா கள எரா சிறிய 

ண 1 ண எ பநப 

மாதரம்‌ வா ஸ்வஸாரம்‌ வா மாதுர்வா பகிநீம்‌ நிஜாம்‌ | 

பிக்ஷேத பிக்ஷாம்‌ ப்ரதமம்‌ யா சைநம்‌ நாவமாநயேத்‌ ॥ 5௦ 

முதலில்‌ தாயிடம்‌, அல்லது சகோதரியிடம்‌, அல்லது தாயின்‌ 
சகோதரியிடம்‌, அல்லது யார்‌ இவனை அவமானப்படுத்த 
மாட்டார்களோ, அந்தப்‌ பெண்ணிடம்‌ பிட்க்ஷை ஏற்க வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா னை எ: 1] 


வன ராபி ணன 

fre wags: Ufa: ॥ 

ஸமாசஹ்ருத்ய து தத்பைக்ஷம்‌ யாவதர்த்தமமாயயா | 

நிவேத்ய குரவே அஷ்நீயாதாசம்ய ப்ராஜ்முகஷ்சுசி: | 51 

இவ்வாறாக பிக்ஷ£ன்னத்தைக்‌ கொண்டு, குருவுக்குக்‌ கொடுத்து, 
அவரது அனுமதியின்‌ பேரில்‌ அவர்‌ கொடுத்த மிகுதி அன்னத்தை, 
ஆசமனம்‌ செய்து, கிழக்கு நோக்கி அமர்ந்து உண்ண வேண்டும்‌. 

ளவ weg JER ஏன afigrgEt | 

Prd werege JER ரர ஏகன்‌ URES: ॥ 

ஆயுஷ்யம்‌ ப்ராங்முகோ புங்க்தே யஷஸ்யம்‌ தக்ஷிணாமுக: | 

ஷ்ரியம்‌ ப்ரத்யங்முகோ புங்க்தே றுதம்‌ புங்க்தே ஹ்யுதங்முக: ॥ 52 

தீர்க்காயுளை வேண்டுபவன்‌ கிழ்க்கு திசை நோக்கி அமர்ந்து 
உண்ண வேண்டும்‌. 

கீர்த்தியை விரும்புபவன்‌ தெற்கு திசை நோக்கி அமர்ந்து 
உண்ண வேண்டும்‌. 

செல்வத்தை விரும்புபவன்‌ மேற்கு திசை நோக்கி அமர்ந்து 
உண்ண வேண்டும்‌. 

மோட்சத்தை விரும்புபவன்‌ வடக்கு திசை நோக்கி அமர்ந்து 
உண்ண வேண்டும்‌. 

வு்‌ யான. | 

ண ன்றி எவ்‌ எர எ Weil 

உபஸ்ப்ருஷ்ய த்விஜோ நித்யமந்நமத்யாத்ஸமாஹித: | 

புக்த்வா சோபஸ்ப்ருஷேத்ஸம்‌ யகத்பி: காநி சஸம்ஸ்ப்ருஷேத்‌ | 53 

பிரம்மச்சாரி தினமும்‌ ஆசமனம்‌ செய்து, கிழக்கு நோக்க 
அமர்ந்து வேறு நினைப்பின்றி உண்ண வேண்டும்‌. உண்ட பிறகு கை 
கால்களை அலம்பிக்‌ கொள்ள வேண்டும்‌. முறைப்படி ஆசமனம்‌ 
செய்து, நீரினால்‌ இந்திரியங்களைத்‌ துடைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 

Ue FTA VRE | 

TH OA TAC WTA எண்‌ ॥ 

பூஜயேதஷநம்‌ நீத்ய மத்யாச்சை ததகுத்ஸயந்‌ | 

த்ருஷ்ட்வா ஹ்ருஷ்யேத்‌ ரப்ரஸீதேச்ச ப்ரதிநந்‌ தேச்ச ஸர்வஷ: | 54 

எப்போதும்‌ அன்னத்தை பூஜிக்க வேண்டும்‌. அன்னத்தை 
நிந்திக்காமல்‌ சாப்பிட வேண்டும்‌. மனத்திலுள்ள கலக்கங்களை 
யெல்லாம்‌ விட்டுவிட்டு சாப்பிட அமர வேண்டும்‌. சாப்பிடும்போது 
நிர்மலமான மனத்தோடு சாப்பிட வேண்டும்‌. 'இந்த அன்னம்‌ 


மனு நீதி என்னும்‌ 
[60 பப படு றும்‌ சாஸ்திரம்‌ 
எனக்கு எப்போதும்‌ இடைக்க வேண்டும்‌” என்று பிரார்த்தித்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌. 


ணா Frat ணர்‌ ரை! 

fot 21a FTA எக 

பூதிதம்‌ ஹ்யஷநம்‌ நித்யம்‌ பலமூர்ஐம்‌ ௪ யச்சதி | 

அபூஜிதம்‌ து யத்புக்த்தமுபயம்‌ நாஷயேதிதம்‌ ॥ 55 

இவ்வாறாக தினமும்‌ துதிக்கப்பட்டு உட்கொண்ட உணவு 
பலத்தையும்‌ வீர்யத்தையும்‌ அளிக்கும்‌. மாறாக, துதிக்கப்படாமல்‌ 
உட்கொண்ட உணவு பலத்தையும்‌ வீரியத்தையும்‌ அழிக்கும்‌. 

Afi wf TOA என a ASTI 

ஏளன காட எனை Fafa WALI! 

நோச்சிஷ்டம்‌ கஸ்ய சித்தத்யாந்‌ நாத்யாச்சைவ ததாந்தரா | 

நசைவாத்யஷநம்‌ குர்யாந்‌ நசோச்சிஷ்ட: க்வசித்வ்ரஜேத்‌ ॥ 56 

எச்சிலான உணவை யாருக்கும்‌ கொடுக்கக்‌ கூடாது. 
மத்தியானமும்‌ இரவும்‌ உணவுண்ண வேண்டும்‌. அது தவிர 
நடுநடுவே சாப்பிட்டுக்‌ கொண்டிருக்கலாகாது. மத்தியானமும்‌ 
இரவும்‌ சாப்பிடும்‌ போதுகூட அளவுக்கு அதிகமாகச்‌ சாப்பிடக்‌ 
கூடாது. எச்சில்‌ கையோடு எங்கும்‌ போகக்‌ கூடாது. 

சண ணாள எண்ணா 

அறா ள்‌ TTA Ta ATL 

அநாரோக்ய மநாயுஷ்‌ யமஸ்வர்க்யம்‌ சாதிபோஜநம்‌ | 

அபுண்யம்‌ லோகவித்விஷ்டம்‌ தஸ்மாத்‌ தத்‌ பரிவர்‌ஐயேத்‌ | 57 

மிகுந்தபடியாக, அளவுக்கதிகமாக சாப்பிடுவதால்‌, ஆரோக்கியம்‌ 
கெடும்‌. ஆயுள்‌ குறையும்‌. சுவர்க்கம்‌ முதலான புண்ணிய 
உலகங்களை அடைவதற்கு இது எதிரி. அதாவது அதிக அளவில்‌ 
சாப்பிடுவது புண்ணியலோக பிராப்திக்கு தடையாக வீடும்‌. 
அவ்வாறே நற்காரியங்களைச்‌ செய்வதற்கும்‌ இது தடையாகும்‌. 
மேலும்‌ உலகத்தாரின்‌ தூற்றுதலுக்கும்‌ ஆளாக நேரிடும்‌. எனவே 
அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்‌ கூடாது. 

எண ரன்‌ எரிய 

கண்ணன்‌ எ எ ன்ற கர ம 

ப்ராஹ்மேண விப்ரஸ்தீர்த்தேந நீத்யகாலமுப ஸ்ப்ருஷேத்‌ | 

காயத்ரைதஷிகாப்யாம்‌ வா ந பித்ர்யேண கதாசந ॥ 58 

பிராம்மாணர்‌ முதலானோர்‌ பிரம்ம தீர்த்தத்தால்‌ எப்போதும்‌ 
ஆசமனம்‌ செய்ய வேண்டும்‌. அன்றேல்‌, காய தீர்த்தத்தாலோ 


அன்னை அற்‌ அனமத ஊச்ளயரங்ல்ற க பட்ட வைய [8] 
தேவதீர்த்தத்தாலோ ஆசமனம்‌ செய்யலாம்‌. அதன்றி பித்ரு 
இர்த்தத்தால்‌ எப்போதும்‌ ஆசமனம்‌ செய்யலாகாது. 

ACT டள Md Tad 

அவ்வி a Rid என்ரு Il 

அங்குஷ்ட மூலஸ்ய தலே ப்ராஹ்மம்‌ தீர்த்தம்‌ ப்ரசக்ஷதே | 

காயமங்குலிமூலே அக்ரேதைவம்‌ பித்ர்யம்‌ தயோரத: ॥ 59 

பெருவிரலின்‌ முதல்‌ பாகத்தில்‌ பிரம்ம தீர்த்தம்‌ உள்ளதாகவும்‌, 
சுண்டு விரலின்‌ முதல்‌ பாகத்தில்‌ காய தீர்த்தம்‌ உள்ளதாகவும்‌, விரல்‌ 
நுனிகளில்‌ தேவ தீர்த்தம்‌ உள்ளதாகவும்‌, பெருவிரல்‌ சுட்டுவிரல்களுக் 
தடையே பித்ரு தீர்த்தம்‌ உள்ளதாகவும்‌ கூறப்படுகிறது. 

ணன: 18 ட: War Te YA) 

ள்‌ ர RUC ALCS: 

த்ரிராசாமேதப: பூர்வம்‌ த்வி: ப்ரம்ருஜ்யாத்ததோ முகம்‌ | 

காநி சைவ ஸ்ப்ருஷேதத்‌ பிராத்மாநம்‌ ஷிர ஏவ ௪ ॥ 60 

பிரம்ம தீர்த்தம்‌ முதலானவைகளால்‌ மூன்று முறைகள்‌ ஆசமனம்‌ 
செய்ய வேண்டும்‌. உதடுகளை மூடிக்‌ கொண்டு நீரினால்‌ வாயைத்‌ 
துடைக்க வேண்டும்‌. பிறகு இடது கரத்தில்‌ தண்ணீரை வைத்துக்‌ 
கொண்டு தலையில்‌ இருக்கின்ற இந்திரியங்களான கண்கள்‌, காதுகள்‌, 
மூக்கு முதலியவைகளையும்‌, மார்பையும்‌ தலையையும்‌ துடைக்க 
வேண்டும்‌. 

agonfrtnnfiraf ra dh எசு 

Tira: எனனை கோள்‌ MITTEN: ॥ 

அனுஷ்ணா பிரபே நாபிரத்பிஸ்தீர்த்தேந தர்மவித்‌ | 

ஷெளசேப்ஸுஸ்ஸர்வதா அசாமேதேகாந்தே ப்ராகுதஸ்முக: ॥ 61 

தூய்மையை விரும்பும்‌ தர்மமறிந்த பிராம்மணன்‌ ஏகாந்தமான 
இடத்தில்‌ கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து, காய்ச்சாததும்‌ 
நுரையற்றதுமான தண்ணீரினால்‌ ஆசமனம்‌ செய்ய வேண்டும்‌. 

ஊரிய Uae fay: கணா ஏர 

அஸ்ரி fre WE fre 

ஹ்ருத்காபி: பூயதே விப்ர: கண்டகாபிஸ்துபூமிப: | 

வைஷ்யோஅத்பி: ப்ராஷிதாபிஸ்து ஷத்ர: ஸ்ப்ருஷ்டாபிரந்‌ தத: | 62 

ஆசமனம்‌ செய்யும்‌ நீர்‌, உட்கொள்ளும்போது பிராம்மணனுக்கு 
இருதயம்‌ வரை செல்லும்‌ அளவில்‌ இருக்க வேண்டும்‌. க்ஷத்ரியனுக்கு 
கழுத்து வரையில்‌ நனைக்க வேண்டும்‌. வைசியனுக்கு வாய்க்குள்‌ 


தர்ம எண்னம்‌ 
போகுமளவுக்கு இருக்க வேண்டும்‌. இந்த அளவுகளில்‌ இவர்கள்‌ 
ஆசமனம்‌ செய்வதாலேயே பரிசுத்தி பெறுகிறார்கள்‌. 


அணி விர்‌ எளி foi 

என்‌ writer விளி கணணி ॥ 

உத்ருதே தக்ஷிணே பாணாவுபவீத்யுச்யதே த்விஜ: | 

ஸவ்யே ப்ராசீந ஆவீதீ நீவீதீ கண்டஸஜ்‌ஐநே | 63 

பூணூலானது வலது தோளின்‌ மீது இருக்கும்போது 'உபவீதி' 
எனப்படும்‌. இடது தோளின்‌ மீது போட்டுக்‌ கொண்டிருக்கும்‌ போது 
“ப்ராசீனாவீதி எனப்படும்‌. கழுத்தில்‌ மாலையாக போட்டுக்‌ 
கொண்டால்‌ “நிவீதி: எனப்படும்‌. 


அணா SATA வரு 

AT UR ணர்‌ ஏரண எ 

மேகலாமஜிநம்‌ தண்டமுபவீதம்‌ கமண்டலும்‌ | 

அப்ஸு ப்ராஸ்ய விநஷ்டாநீ க்ருஹ்ணீதாந்யாநீ மந்த்ரவத்‌ ॥ 64 

அரைஞாண்‌, மான்‌ தோல்‌, பூணூல்‌, கமண்டலம்‌ முதலானவை 
சேதமடைந்தால்‌ தண்ணீரிலே போட்டுவிட்டு, புதியவற்றை மந்திரப்‌ 
பூர்வமாக ஏற்க வேண்டும்‌. 


ணே: tired எ எண என்ற்‌ 

ண்ட ளன ஊர ॥ 

கேஷாந்த: ஷோடஷே வர்ஷே ப்ராஹ்மணஸ்ய விதீயதே | 

ராஜந்யபந்தோர்த்‌ வாவிம்ஷே வைஷ்யஸ்ய த்வயதிகே தத: | 65 

முடியெடுக்கும்‌ கிரியையானது பிராமணனுக்கு கர்ப்பகாலம்‌ 
தொடங்கி பதினாறாவது வருடத்திலும்‌, க்ஷத்ரியனுக்கு கர்ப்பகாலம்‌ 
தொடங்கி இருபத்திரண்டாவது வருடத்திலும்‌ செய்ய வேண்டும்‌. 
வைசியனுக்கு கர்ப்பகாலம்‌ தொடங்கி இருபத்து நான்காவது 
வருடத்தில்‌ செய்ய வேண்டும்‌. 


சள ரண ள்ள | 

ணர்‌ எர என்‌ எண 

அமந்த்ரிகா து கார்யேயம்‌ ஸ்த்ரீணாமாவ்ருதஷேஷத: | 

ஸம்ஸ்காரார்த்தம்‌ ஷரீரஸ்ய யதாகாலம்‌ யதாக்ரமம்‌ | 66 

சரீர பரிசுத்திக்காக, பெண்களுக்கு எல்லாக்‌ கிரியைகளும்‌ 
குறிப்பிட்ட காலத்தில்‌ சாஸ்திர முறைப்படி, ஆனால்‌ மந்திரங்கள்‌ 
இல்லாமல்‌ செய்ய வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 


அன்னை ஸுடீ ஆனந்த நாச்சியாரம்மா 183] 


எனி Taft: fot கே Af: eT: | 

பட்ட ரர பஙடட்பப்பம்ம்ட்ம்‌ 

வைவாஹிகோ விதி: ஸ்த்ரீணாம்‌ ஸம்ஸ்காரோ வைதிகஸ்ம்ருத: | 

பதிஸேவா குரெள வாஸோ க்ருஹார்த்தோ அக்நிபரிக்ரியா | 67 

பெண்களுக்குத்‌ திருமணமே, உபநயன கிரியை என்று 
சொல்லப்படுகிறது. பதிக்கு செய்யும்‌ பணிவிடையே குருகுலவாசம்‌, 
வீட்டு வேலைகளை நிர்வகிப்பதே அக்னிஹோத்ரம்‌ என்னும்‌ கிரியை 
யாகும்‌. 

னி ள்ளி ரப 

ஆக Uva: கள ரன்ன ॥ 

ஏஷ ப்ரோக்தோ த்விஜாதீநாமெளப நாயநீகோ விதி: | 

உத்பத்தி வ்யஞ்ஐக: புண்யகர்ம யோகம்‌ நிபோதத ॥ 68 

இருபிறப்பாளருக்கு, இரண்டாவது பிறப்பை ஏற்படுத்துவதும்‌ 
புண்ணியமானதுமான உபநயன சம்பந்தமானவை அனைத்தும்‌ 
கூறப்பட்டது. இனி அவர்கள்‌ கடைப்பிடிக்க வேண்டிய 
விதிமுறைகளைக்‌ கூறுகிறேன்‌. 


Sith qe fret Rrra Brera | 

சனனி TET எ ॥ 

உபநீய குரு: சிஷ்யம்‌ ஷிச்சயேச்செளசமாதித: | 

ஆசாரமக்னி கார்யம்‌ ச ஸந்த்யோ பாஸநமேவ ௪ | ்‌ 69 

குருவானவர்‌ உபநயனம்‌ செய்து வைத்து, முதலில்‌ ஆசாரம்‌ 
முதலானவைகளையும்‌ காலை, மாலை செய்யும்‌ அக்னி ஹோத்ரம்‌, 
சந்த்யோபாசனம்‌ முதலியவைகளையும்‌ கற்றுக்‌ கொடுக்க வேண்டும்‌. 

சான என்‌ ளவ | 

எனன எனா எ: ॥ 

அத்யேஷ்யமாணஸ்த்வாசாந்தோ யதாசாஸ்த்ரமுதங்முக: | 

ப்ரஹ்மாஞ்சலி க்ருதோ அத்யாப்யோ லகுவாஸா ஜிதேந்த்ரிய: ॥ 70 

அத்யயனம்‌ செய்யப்‌ போகும்‌ . சிஷ்யன்‌ பரிசுத்தமான 
ஆடைகளை அணிந்து விதிமுறைப்படி -ஆசமனம்‌ செய்து, 
இந்திரியங்களை அடக்கியவனாக பிரம்மாஞ்சலி செய்த பிறகு, 
குருவானவர்‌ அந்த சிஷ்யனை உட்கார வைத்து, அவனை வேத 
அத்யயனம்‌ செய்ய வைக்க வேண்டும்‌. 


நல்‌ை 
க - ப பப பப பப. 2 மறுத்மசாஸ்தீரம 
ளர்‌ Ta ராள்‌ ஏர: என 
அன ஊன்‌ எ ff எள TIE: ॥ 
ப்ரஹ்மாரம்பே அவஸாநே ௪ பாதெள க்ராஹ்யெள குரோஸ்ஸதா | 
ஸம்ஹத்ய ஹஸ்தாவத்யேயம்‌ ஸ ஹி ப்ரஹ்மாஞ்சலி: ஸ்ம்ருத: ॥ 71 
வேத அத்யயனம்‌ ஆரம்பிக்கும்‌ போதும்‌, முடித்த பிறகும்‌, 
எப்போதும்‌ குருவின்‌ பாதங்களை சேர்த்துப்‌ பற்றிக்‌ கொண்டு 
வணங்க வேண்டும்‌. கைகளைக்‌ கட்டிக்‌ கொண்டு அத்யயனம்‌ செய்ய 
வேண்டும்‌. இது பிரம்மாஞ்சலி எனப்படும்‌. 


வன எண்ணான TA: | 

ளை என அள்‌ விர எ fT: ॥ 

வ்யத்ய ஸ்தபாணிநா கார்யமுபஸங்க்ரஹணம்‌ குரோ: | 

ஸவ்யேந ஸவ்ய: ஸ்ப்ருஷ்டவ்யோ தட்சிணேந ௪ தட்சிண: ॥ 72 

வலது கரத்தால்‌ குருவின்‌ வலது பாதத்தையும்‌, இடது கரத்தால்‌ 
குருவின்‌ இடது பாதத்தையும்‌ பற்றிக்‌ கொள்ள வேண்டும்‌. 

அணா! ருண. 

ஏன்ன எ 3 Ye fads ATTA 

அத்யேஷ்யாமாணம்‌ து குருர்‌ நீத்ய காலமதந்த்ரித: | 

அதீஷ்வ போ இதி ப்ரூயாத்‌ விராமோ அஸ்த்விதி சாரமேத்‌ ॥ 73 

சோம்பலின்றி வேதாத்யயனம்‌ செய்யப்‌ போகும்‌ சிஷ்யனிடம்‌ 
“ஆரம்பி: என்று சொல்லி ஆரம்பித்து வைக்க வேண்டும்‌. முடிக்கும்‌ 
போது நிறுத்து” என்று சொல்லி நிறுத்த வேண்டும்‌. 

WE: Word ஒள்‌ எ எண | 

Varied ணா ன சளிப்‌ ய 

ப்ரஹ்மண: ப்ரணவம்‌ குர்யாதாதாவந்தே ௪ ஸர்வதா | 

ஸ்ரவத்ய நோங்க்ருதம்‌ பூர்வம்‌ பரஸ்தாச்ச விஷீர்யதே | 74 

வேதாத்யயனம்‌ ஆரம்பிக்கும்போது, முதலிலும்‌ முடிவிலும்‌ 
எப்போதும்‌ ஒங்காரத்தை உச்சரிக்க வேண்டும்‌. 

வேதம்‌ ஆரம்பிக்கும்போது ஓங்காரம்‌ உச்சரிக்காவிடில்‌ படித்தது 
முழுவதும்‌ சிறிது சிறிதாக மறந்து போகும்‌. முடிக்கும்போது 
ஓங்காரம்‌ உச்சரிக்காவிடில்‌ படித்தது எதுவும்‌ மனத்தில்‌ தங்காது. 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 


அன்னை ஸரீ ஆனந்த நாச்சியாரம்மா [65] 


நாணா ரண Aa WF: | 

எள்ள THA Ta ள்ணரன்‌ ॥ 

ப்ராக்கூலாந்‌ பர்யுபாஸீந: பவித்ரைஸ்சைவ பாவித: | 

ப்ராணாயாமைல்த்ரிபி; பூதஸ்தத ஒங்காரமர்ஹதி | 75 

கிழக்கு முகமாக நுனிகள்‌ கொண்ட தர்ப்பைகளின்‌ மீது 
அமர்ந்து, இரண்டு கரங்களிலும்‌ தர்ப்பைகளை வைத்துக்‌ 
கொள்வதனால்‌ பரிசுத்தமானவனா௫, மும்முறை பிராணாயாமம்‌ 
செய்து, பிறகு ஒங்காரத்தை உச்சரித்து, அதன்‌ பிறகு வேத 
அத்யயனத்தை ஆரம்பிக்க வேண்டும்‌. 

அண ளை எ உளர்‌ | 

ETT FTE RAE: எனின்‌ எ 


அகாரம்‌ சாப்யுகாரம்‌ ௪ மகாரம்‌ ௪ ப்ரஜாபதி: | 

வேதத்யாந்நீ ரதுஹத்பூர்‌ புவஸ்வரிதீதி ௪ | 76 

பிரம்மதேவர்‌, ரிக்‌, யஜுர்‌, ஸாமம்‌ என்னும்‌ மூன்று வேதங்‌ 
களிலிருந்தும்‌ அகாரம்‌, உகாரம்‌, மகாரங்களையும்‌, பூ: புவ: ஸ்வ: 
என்னும்‌ மூன்றினையும்‌ முறையே கிரஹித்தார்‌. 

fra Ta J A: எனை 

எண்னை என்ன: TOAST WoT: ॥ 

த்ரிப்ய ஏவது வேதேப்ய: பாதம்பாதமதூது ஹத்‌ | 

ததித்ர்யுசோ அஸ்யாஸ்ஸாவித்ர்யா: பரமேஷ்டீ ப்ரஜாபதி: | 77 

பிரம்மதேவர்‌ மூன்று வேதங்களினின்றும்‌ 'தத்ஸவிது:” என்னும்‌ 
ரிக்‌ குடைய ஒவ்வொரு பாதத்தையும்‌ ரெஹித்தார்‌. 

காவோ எ எ ன்று 

Teed defi fan கொர ஆனர்‌ ॥ 

ஏததக்ஷரமேதாம்‌ ச ஐபந்‌ வ்யாஹ்ருதி பூர்விகாம்‌ | 

ஸ்ந்த்யயோர்‌ வேதவித்விப்ரோ வேதபுண்யேந யுஜ்யதே ॥ 78 

இரண்டு சந்த்யா காலங்களிலும்‌ ஒங்காரத்துடன்கூட இந்த 
'ரிககை ஐபிக்கும்‌ வேதமறிந்தவனான பிராம்மணன்‌ புண்ணியத்தை 
அடைகிறான்‌. 

FERRE FAVE என்றி | 

RESTATE ரா எஸ்பி ரர்‌ ப 

ஸஹஸ்ரக்ரு த்வஸ்த்வப்யஸ்ய பஹிரேதத்ரிகம்‌ த்விஜ: | 

மஹதோ அப்யேநஸோ மாஸாத்வசே வாஹிர்விமுச்‌ யதே ॥ 79 


ற ணை எட்ட படர்‌ 

பிராம்மண, க்ஷத்ரிய, வைசியர்கள்‌ சந்தியா காலத்திலும்‌ மற்ற 
சமயங்களிலும்‌ கிராமத்துக்கு வெளியே, ஓங்காரத்துடன்‌ கூடிய 
மூன்று வியாஹ்ருதிகளைக்‌ கொண்ட காய்த்ரி மந்திரத்தை, 
ஒவ்வொரு நாளும்‌ ஆயிரம்‌ முறை ஜபித்தால்‌, ஒரு மாத காலத்தில்‌, 
பாம்பு தன்‌ சட்டையை விட்டு விடுவது போன்று, மகா 
பாவங்களிலிருந்தும்‌ விடுபடுவான்‌. 


Teas Frege: BTA எ னை Ta! 

எண விடான்‌ என்‌ wrggn 

ஏதயர்ச்சா விஸம்யுக்த: காலே ச க்ரியயா ஸ்வயா | 

ப்ரஹ்ம க்ஷத்ரியவிட்யோ நீர்கர்ஹணாம்‌ யாதி ஸாதுஷ | 80 

சந்த்யா காலத்திலும்‌, மற்றப்‌ போதிலும்‌ இந்த :ரிக்‌*கை 
ஜபிக்காமல்‌, காலை, மாலை செய்ய வேண்டிய ஹோமங்களைச்‌ 
செய்யாமல்‌ இருக்கும்‌ பிராம்மண: க்ஷத்ரிய வைசியர்கள்‌ 
சான்றோரால்‌ நிந்திக்கப்‌ படுவார்கள்‌. 


எண fd Te: | 

ர ரளி எண்‌ ணி YETI 

ஓங்காரபூர்‌ விகாஸ்திஸ்ரோ மஹாவ்யாஹ்ருதயோ அவ்யயா: | 

த்ரிபதா சைவ ஸாவித்ரீ விக்ஞேயம்‌ ப்ரஹ்மணோ முகம்‌ | 81 

ஓங்காரத்தை முதலாகக்‌ கொண்டதும்‌, அழிவற்றவைகளுமான 
பூர்புவஸ்சுவ' என்னும்‌ மஹா வியாஹ்ருதிகளும்‌, மூன்று பதங்களாக 
உள்ள சாவித்ரியும்‌ வேதத்துக்கு முகமாக இருப்பவை என்று அறிய 
வேண்டும்‌. 

அனா ளின்‌ எள்ளை | 

TE TAT எரா என்றா 

யோஅதீதே அஹந்யஹந்யேதாம்‌ த்ரீணி வர்ஷாண்யதந்த்ரித: | 

ஸப்ரஹ்மப மப்யேதி வாயுபூத: கமூர்த்திமாந்‌ ॥ 82 

சோம்பலின்றி இவைகளை மூன்று வருட காலம்‌ ஒவ்வொரு 
நாளும்‌ விடாது ஐபிப்பவன்‌ வாயுவைப்‌ போன்று எங்கும்‌ 
செல்லக்கூடிய சக்தியை அடைவான்‌. இறந்த பிறகு பிரம்ம 
லோகத்தையும்‌ அடைவான்‌. 


TT ராரா ணப 

எணண சரா என ரண்‌ ॥ 

ஏகாக்ஷரம்‌ பரம்ப்ரஹ்ம ப்ராணாயாமா: பரம்‌ தப: | 

ஸாவித்ரியாஸ்து பரம்‌ நாஸ்தி மெளநாத்ஸத்யம்‌ விஷிஸ்யதே | 83 


அளை யர்‌ மரதத மன்ன தக 20 

ஓம்‌ என்னும்‌ ஏகாக்ஷரமே பிரம்மம்‌; பிராணாயாமங்களே 
மேலான தவம்‌; காயத்ரிக்கு மிஞ்சிய மந்திரமில்லை. மெளனத்தை 
விட சத்தியம்‌ பேசுதல்‌ மேலானது. 

என்‌ எள்‌ ணி ஏிண்றளினை | 

ச A ௭௭ ளா: ॥ 

க்ஷரந்தி ஸர்வாவைதிக்யோ ஜுஹோதி யஐதிக்ரியா: | 

அக்ஷரம்‌ த்வக்ஷரம்‌ ஞோயம்‌ ப்ரஹ்ம சைவ ப்ரஜாபதி: | 84 

வேதங்களில்‌ வகுத்துள்ள சகல ஹோம யாகங்களாயெ 
கிரியைகள்‌ அனைத்தும்‌ நசிக்கின்றன. பிரம்ம சொரூபமான 
ஏகாக்ஷரம்‌ மட்டும்‌ அழியாமல்‌ இருக்கும்‌. 


ள்‌ Fife efi To | 

TUE Tq BIT: என்‌ ளாஎ: TY: ॥ 

விதியக்ஞாத்ஜபயக்ஞோ விசிஷ்டோ தஷபிர்குணை: | 

உபாம்சு: ஸ்யாத்சதகுண: ஸாஹஸ்ரோ மானஸ: ஸ்ம்ருத: | _ 85 
யாகங்கள்‌, ஹோமங்களைவிட ஓம்காரம்‌, மஹா 


வ்யாஹ்ருதிகளை ஜபம்‌ செய்வது பத்து மடங்கு மேலானது. அந்த 
ஜபத்தையும்‌ அருகில்‌ இருப்பவருக்குக்‌ கேட்காமல்‌ ஜபிப்பது நூறு 
மடங்கு மேலானது. மானசிகமாக ஜபிப்பது ஆயிரம்‌ மடங்கு 
மேலானது. 


அளக TTT ff: | 

yA ளன கள்‌ ர பனி ॥ 

யே பாக யக்ஞாஷ்சத்வாரோ விதியக்ஞஸமந்விதா: | 

ஸர்வே தே ஒபயக்ஞஸ்ய கலாம்‌ நார்ஹந்தி ஷோடலஷீம்‌ | 86 

வைஸ்துதேவம்‌, பலிகர்மா, நித்திய சிராத்தம்‌, அதிதி போஜனம்‌ 
மற்றும்‌ பஞ்சமகா யக்ஞங்களில்‌ பிரம்ம யக்ஞம்‌ தவிர்த்து 
மீதியுள்ளவற்றிற்கு “பாக யக்ஞம்‌” என்று பெயர்‌. பெளர்ணமி, 
அமாவாசைகள்‌ விதி யக்ஞங்கள்‌. இந்த பாக யக்ஞங்களும்‌ விதி 
யக்ஞங்களும்‌ காயத்ரி முதலான ஐப யக்ஞத்தின்‌ பதினாறில்‌ ஒரு 
பாகத்துக்கு ஈடாகாது. 


wala ர எடம்‌ என Ta: | 

கணப்‌ ன ஒள்பிள்‌ எள சர்ப 

ஐப்யேநைவது ஸம்ஸித்யேத்‌ பிராஹ்மணோ நாதிர ஸம்ஸய: | 
குர்யாதந்‌ யந்நவா குர்யாந்மைத்ரோ ப்ராஹ்மண உச்யதே | 87 


மனு நீதி என்னும்‌ 

[683 மனுதர்ம சாஸ்திரம்‌ 

பிராம்மணன்‌ ஐபத்தினாலேயே மோட்சத்தை அடைவான்‌. 

இதில்‌ சந்தேகமில்லை. மற்ற யாகம்‌ முதலானவற்றை செய்தாலும்‌ சரி, 

செய்யாமல்‌ போனாலும்‌ சரி, ஜபத்தினால்‌ மோட்சத்தை ஐயமின்றி 
அடைவான்‌. பிராம்மணன்‌ சகல உயிர்களுக்கும்‌ மித்திரனாவான்‌. 


ணா எளி FTE | 

எண்‌ TTD ETA TA எனா 

இந்த்ரியாணாம்‌ விசரதாம்‌ விஷயேஷ்வப ஹாரிஷ | 

ஸம்யமே யத்நமாதிஷ்டேத்‌ வித்வாந்‌ யந்தேவ வாசிநாம்‌ ॥ 88 

நற்குணங்கள்‌ அனைத்துக்கும்‌ பகையாக, விஷய சுகங்களில்‌ 
ஈடுபட வைக்கும்‌ இந்திரியங்களை, தேரோட்டியானவன்‌ 
குதிரைகளை அடக்கியாள்வதைப்‌ போன்று வித்வானானவன்‌ 
அடக்கியாள வேண்டும்‌. 


ணட என்‌ UA எரி | 

எ எரி மொழி ப 

ஏகாதஷேந்த்ரியாண்‌ யாஹுர்யாநி பூர்வே மநீஷிண: | 

தாநி ஸம்யக்ப்ரவக்ஷயாமி யதாவதநு பூர்வஷ: | 89 

முன்னர்‌ மூத்தோர்‌ எந்தப்‌ பதினொரு இந்திரியங்களைப்‌ பற்றி 
கூறியுள்ளனரோ, அவற்றை அவர்கள்‌ கூறியபடியே கூறுகிறேன்‌. 

8௭ ௮ Ty fg எர சோனி) 

ware wer are 4 னன்‌ ETL 

ஷ்ரோத்ரம்‌ த்வக்க்ஷக்ஷஷீ ஜிஹ்வா நாஸிகா சைவ பஞ்சம்‌ | 

பாயூபஸ்தம்‌ ஹஸ்தபாதம்‌ வாக்‌ சைவ தஷம்‌ ஸ்ம்ருதா | 90 

செவிகள்‌, தோல்‌, கண்கள்‌, நாக்கு, மூக்கு என்பவை ஐந்து 
இந்திரியங்கள்‌. ஆசனம்‌, ஆண்‌ - பெண்‌ குறி, கால்கள்‌, கைகள்‌, 
வாக்கு இவை ஐந்து இந்திரியங்கள்‌. மொத்தம்‌ பத்து இந்திரியங்கள்‌. 


சிகர என்ர ள்ள: 

விண என்ர ஏன ர்‌ அணி ॥ 

புத்தீந்த்ரியாணி பஞ்சைஷாம்‌ ஷ்ரோத்ராதீந்யநு பூர்வ: | 

கர்மேந்த்ரியாணி பஞ்சைஷாம்‌ பாய்வாதீநீ ப்ரசக்ஷதே ॥ 91 

இந்தப்‌ பத்து இந்திரியங்களில்‌ செவிகள்‌ முதலான ஐந்து 
இந்திரியங்கள்‌ ஞானேந்திரியங்கள்‌. ஆசனம்‌ முதலான ஐந்து 
இந்திரியங்கள்‌ கர்மேந்திரியங்கள்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸீ ஆனந்த நாச்சியாரம்மா [69] 

சான ரி எர ETT | 

ண்‌ ணர்‌ Wer: எனி TON Il 

ஏகாதஷம்‌ மனோஜேயம்‌ ஸ்வகுணேநோ பயாத்மகம்‌ | 

யஸ்மிந்‌ ஜிதே ஜிதாவேதெள பவத: பஞ்சகெள கணெள ॥ 92 

பதினொன்றாவது இந்திரியம்‌ மனம்‌. இது தன்‌ குணத்தினால்‌ 
ஞானேந்திரியமாகவும்‌ இருக்கும்‌; கர்மேந்திரியமாகவும்‌ இருக்கும்‌. 
இந்த மனத்தை வென்றவன்‌, ஞானேந்திரியங்களையும்‌ கர்மேந்திரியங்‌ 
களையும்‌ வென்றவனாவான்‌. 

எண ரவ ரண 

அன ர எ. Tate னா ॥ 

இந்த்ரியாணாம்‌ ப்ரஸங்கேந தோஷம்ருச்சத்ய ஸம்ஸயம்‌ | 

ஸந்நியம்யது தாந்யேவ ததஸ்ஸித்திம்‌ நியச்சதி | 93 

இந்திரியங்கள்‌ விஷய சுகங்களோடு சேர்வதனால்‌, மனிதன்‌ 
இவ்வுலகில்‌ துன்பத்தையும்‌, மேலுலகில்‌ பாவத்தையும்‌ சந்தேக 
மின்றி அடைகிறான்‌. இந்திரியங்களை கட்டுப்படுத்தினால்தான்‌ 
மோட்ச சித்தி கிடைக்கும்‌. எனவே இந்திரியங்களை வென்று அடக்க 
வேண்டும்‌. 

எர ணை எரா என்‌ | 

ஜீ தணி ஏர Ta 

ந ஜாதுகாம: காமாநாமுபபோகேந ஷாம்யதி | 

ஹவிஷா க்ருஷ்ணவர்த்மேவ பூய ஏவ அபிவர்த்ததே | 94 

ஆசையானது, ஆசைப்பட்டதை அனுபவிப்பதினால்‌ அடங்குவ 
தில்லை. 'தீயில்‌ நெருப்பை விடுவதினால்‌ மேலும்‌ மேலும்‌ தீ ஓங்கி 
வளர்வதைப்‌ போன்று, ஆசையும்‌ அனுபவிப்பதனால்‌ மேலும்‌ 
மேலும்‌ ஓங்கி வளரும்‌. 


ரானா டுள்‌ STA TET | 

எண்ணா ஏினர்‌ னர ॥ 

யஷ்சைதாந்‌ ப்ராப்நுயாத்‌ ஸர்வாந்‌ யஷசைதாந கேவலாம்ஸ்த்யஜேத்‌ | 
ப்ராபணாத்‌ ஸர்வகாமாநாம்‌ பரித்யாகோ விஷிஷ்யதே | 95 
எவன்‌ கோரிய சகலத்தையும்‌ அனுபவிக்கின்றானோ, எவன்‌ 


கோரிக்கைகளையே வெறுத்துத்‌ துறக்கிறானோ; இந்த இருவரில்‌ 
கோரிக்கைகளை (ஆசைகளை) துறக்கிறவனே மேலானவன்‌. 


3: மனுதர்ம சாஸ்கீரம்‌ 
எண்‌ எண்‌ எரா 
ரா ண்‌ எ எ ணை: ॥ 
ந ததைதாநி ஷக்யந்தே ஸ்ந்நீயந்து மஸேவயா | 
விஷயேஷு ப்ரஜுஷ்டாநி யதா ஞானேந நித்யஷ: | 96 
விஷய சுகங்களில்‌ ஈடுபட்டிருக்கும்‌ இந்திரியங்களைத்‌ 
திருப்புவது இயலாத காரியம்‌. எனவே விஷய சுகங்களை விட 
வேண்டும்‌ என்னும்‌ ஞானத்தைப்‌ பெற வேண்டும்‌. 


னாக ரள ர எ எ 

எனைன ண வண ॥ 

வேதாஸ்த்யாகஷ்ச யக்ஞாஷ்ச நியமாஷ்ச தபாம்ஸிச | 

ந விப்ரதுஷ்ட பாவஷ்ச ஸித்திம்‌ கச்சந்தி கர்ஹிசித்‌ ॥ 97 

இந்திரியங்களை அடக்காத துஷ்ட மனம்‌ உடையவன்‌ செய்யும்‌ 
வேதாத்யயனம்‌, தானம்‌, யக்ஞங்கள்‌, நியமங்கள்‌, தவங்கள்‌ 
முதலானவை பலன்களைக்‌ கொடா. 

ற எர WT UE | 

எண்‌ ள எள்‌ ணப 

ஷ்ருத்வா ஸ்ப்ருஷ்ட்வா ௪ த்ருஷ்ட்வா ௪ புக்த்தவா க்ராத்வா சயோநர: | 

ந ஹ்ருஷ்யதீ க்ளாயதி வா ஸ விக்ஞேயோ ஜிதேந்த்ரிய: | 98 

எவனொருவன்‌ கேட்டும்‌, ஸ்பரிசித்தும்‌, பார்த்தும்‌, உண்டும்‌, 
முகர்ந்தும்‌, இன்பத்தையோ துன்பத்தையோ அடைவதில்லையோ 
அவனே ஜிதேந்த்ரியன்‌. 

ணர்‌ ஐ எ ie என்னைய 

ண என்றை ளி: எள்ளை 

இந்த்ரியாணாம்‌ து ஸர்வேஷாம்‌ யத்யேகம்‌ க்ஷரதீந்த்ரியம்‌ | 

தேநாஸ்ய க்ஷரதி ப்ரக்ஞா த்ருதே: பாதாதி வோதகம்‌ ॥ 99 

இந்திரியங்கள்‌ அனைத்தின்‌ நடுவே, ஒரு இந்திரியம்‌ விஷய 
சுகத்தில்‌ ஆட்பட்டிருந்தாலும்‌, அத்தகையவனுடைய ஞானம்‌, 
ஓட்டை விழுந்த தோல்‌ பாத்திரத்தில்‌ வைத்த தண்ணீரைப்‌ போன்று 
வீணாகி விடும்‌. 

னோ எ உள | 

Yat ware ன்‌ TIAN 

வே க்ருத்வேந்த்ரியக்ராமம்‌ ஸம்யம்ய ௪ மநஸ்தததா | 

ஸர்வாந்‌ ஸம்ஸாதயேத ர்த்தாந க்ஷிண்வந்‌ யோகதஸ்தநும்‌ | 100 


மூலமூம்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 

அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா [71] 
எனவே புலன்களை வென்று, மனதைக்‌ கட்டுப்படுத்தி, தனது 

உடலை பீடிக்காமல்‌ சகலத்தையும்‌ சாதிக்க வேண்டும்‌. அவ்வாறு 


சாதித்த பிறகு முறையாக தன்‌ உடலை விட வேண்டும்‌. 


Taf எண எண்ன 

ண ந ணாள: எண 

பூர்வாம்‌ ஸந்த்யாம்‌ ஐபம்ஸ்திஷ்டேத்‌ ஸாவித்ரீ மார்க்கதர்ஷநாத்‌ | 

பஷ்சிமாம்து ஸமாஸீந: ஸம்யக்ருக்ஷ விபாவநாத்‌ ॥ 101 

உதய காலத்தில்‌ சூரியன்‌ உதிக்கும்‌ வரை நின்றபடி. காயத்ரி 
மந்திரத்தை ஜபிக்க வேண்டும்‌. மாலையில்‌ நட்சத்திரங்கள்‌ 
கண்ணுக்குத்‌ தென்படும்‌ வரை அமர்ந்தபடி காயத்ரி மந்திரத்தை 
ஜபிக்க வேண்டும்‌. 

ged என wate feng Tid எள்ளி 

பட்டப்‌ WTA பத earl 

பூர்வாம்‌ ஸந்த்யாம்‌ ஐபம்திஷ்டந்நைஷமேநோ வ்யபோஹதி | 

பஷ்சிமாம்து ஸமாஸீநோ மலம்‌ ஹந்தி திவாக்ருதம்‌ | 102 

உதயகாலத்தில்‌ நின்றபடி காலை சந்தியா காயத்ரி ஐபத்தை 
செய்து முதல்‌ நாள்‌ இரவு செய்த பாபத்தை போக்கிக்‌ கொள்கிறான்‌. 
மாலையில்‌ அமர்ந்தபடி காயத்ரி ஜபத்தை செய்து அன்று பகலில்‌ 
தான்‌ செய்த பாபத்தை போக்கிக்‌ கொள்கிறான்‌. 

ஏர்‌ ர: ளின்‌ ய 

௮ eae ஸ்கல்‌ எணண ககன்‌: ॥ 

ந திஷ்டதிதுய: பூர்வாம்‌ நோபாஸ்தே யஷ்ச பஷ்சிமாம்‌ | 

ஸஷுத்ரவத்பஹிஷ்கார்ய: ஸர்வஸ்‌ மாத்தவிஐ கர்மண: | 103 

காலை சந்தியை அனுஷ்டிக்காதவனையும்‌, மாலை சந்தியை 
அனுஷ்டிக்காதவனையும்‌, சூத்திரனை ஒதுக்கி வைப்பது போன்று, 
எல்லா த்விஜ கர்மாக்களிலிருந்தும்‌ ஒதுக்கி வைக்க வேண்டும்‌. 

A uA fra Ta fafa: | 

எண்ணிச்‌ TST waft: ॥ 

அபாம்‌ ஸமீபே நியதோ நைத்யகம்‌ விதிமாஸ்தித: | 

ஸாவித்ரீமப்யதீயீத கத்வாரண்யம்‌ ஸமாஹித: ॥ 104 

ஆரண்யத்தில்‌ அல்லது நதிக்கரையில்‌ ஒருமுகப்பட்ட 
மனத்தோடு, இந்திரியங்களை அடக்கி, நித்ய கர்மாக்களை 
அனுஷ்டித்த பிறகு காயத்ரியை ஐபிக்கத்‌ தொடங்க வேண்டும்‌. 


மனு நீதி என்னும்‌ 


> மனுதர்ம சாஸ்திரம்‌ 
வொரி 4 வான? சோனக 
ணா போரே 1 FED 
வேதோபகரணே சைவ ஸ்வாத்யாயே சைவ நைத்யகே | 
நாநுரோதோ அஸ்த்யநத்யாயே ஹோம மந்த்ரேஷூ சைவஹி ॥ 105 


வேத அங்கங்களான சிகை முதலானவற்றுக்கும்‌ தினமும்‌ 
அனுஷ்டிக்கும்‌ பிரம்மயக்ஞ ரூபமான வேதமோதுவதற்கும்‌, ஹோம 
மந்திரங்களுக்கும்‌ அத்யயனம்‌ பண்ணத்‌ தகாத நாட்கள்‌ என்று 
இல்லை. அதாவது படிக்கத்‌ தகாத நாட்கள்‌ என்று எதுவும்‌ இல்லை. 

வண்ணான்‌ எ னாய 

அமக ரானா ளோ ॥ 

நைத்யகே நாஸ்த்ய நத்யாயோ ப்ரஹ்மஸத்ரம்‌ ஹி தத்ஸ்ம்ருதம்‌ | 

ப்ரஹ்மாஹுதிஹுதம்‌ புண்யமநத்யாய வஷட்க்ருதம்‌ | 106 

நித்தியமான வேத அத்யயனத்தில்‌, அநத்யயன தோஷம்‌ என்பது 
இல்லை. இத்தகைய நித்திய அத்யயனம்‌ “பிரம்ம சத்ரம்‌ என்று 
சொல்லப்படுகிறது. அத்தகைய வேதம்‌ என்னும்‌ ஆகுதியால்‌ 
செய்யப்படும்‌ இந்த வேள்விக்கு அநத்யாயனத்தில்‌ செய்யப்‌ 
பட்டாலும்‌ புண்ணியத்தைத்‌ தருமேயன்றி அநத்யயன தோஷம்‌ 
ஏற்படாது. 

*ு வனி ரா YF | 

எர என்றான்‌ சொ ஏர்‌ ஏஏ 

யஸ்வாத்யாயமதீதே அப்தம்‌ விதிநா நியதஸ்சுசி: | 

தஸ்ய நீத்யம்‌ க்ஷூத்யேஷ பயோ ததி க்ருதம்‌ மது ॥ 107 

எவன்‌ புலன்களை வென்றவனாக, ஒரு வருட காலம்‌ நியமமாக 
வேத அத்யயனம்‌ செய்வானோ, அவனுக்கு, இந்த நித்ய அத்யயனம்‌ 
பால்‌, தயிர்‌, நெய்‌, தேன்‌ முதலானவற்றை அளிக்கும்‌. 


அன்று எண்ணான ரா 
ண்கள்‌ ச ॥ 


அக்நீந்தநம்‌ பைக்ஷசர்யாம தஷ்ஷய்யாம்‌ குரோர்ஹிதம்‌ | 

ஆஸமாவர்த்தநாத்‌ குர்யாத்‌ க்குதோபநயநோ த்விஜ: ॥ 108 

உபநயனமான த்விஜன்‌ (பிராம்மணன்‌, க்ஷத்ரியன்‌, வைசியன்‌) 
அக்னி ஹோத்ரம்‌, பிட்சாடனம்‌, உயரமான படுக்கையில்‌ 
படுக்காதிருத்தல்‌, குருவுக்கு நன்மை தரும்‌ செயல்களைச்‌ செய்தல்‌ 
முதலியவற்றை சமாவர்த்தனம்‌ வரை செய்து கொண்டிருக்க 
வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை மு ஆனந்த நாச்சியாரம்மா வடட படபடப்பை ட்டடடட்டபி0] 
(சமாவர்த்தனம்‌ என்றால்‌ குருகுலத்தில்‌ இருந்து திரும்பி வருதல்‌ 
என்று பொருள்‌. இதற்கு ஸ்நான கிரியை என்றும்‌ பெயர்‌ உண்டு. 
குருவுக்குத்‌ தட்சிணை கொடுத்து அவரிடமிருந்து விடை பெற்றுச்‌ 
சென்று, விவாகம்‌ செய்து கொள்ள வேண்டும்‌. விவாகத்துக்கு முதல்‌ 
நாளோ, விவாக தினத்தன்றோ சமாவர்த்தனம்‌ செய்து கொள்ள 
வேண்டும்‌. 
இது முதல்தான்‌ பஞ்சகச்சம்‌ அணிய வேண்டும்‌. இரண்டு 
பூணூல்‌ தரிக்க வேண்டும்‌. 
இந்த ஸமாவர்த்தனம்‌ என்னும்‌ ஸ்நானக்‌ இரியைக்குப்‌ 
பிறகுதான்‌ ஒருவனுக்கு ஸ்நானதகன்‌ என்று பெயர்‌ ஏற்படும்‌.) 
TA: ஏழும்‌ எக UF: | 
சான: Wipe: எடி பைன ன Wi: | 
ஆசார்ய புத்ரஸ்சுஸ்ரூசுர்ஞாநதோ தார்மிகஸ்சுசி: | 
ஆப்தஸ்ஷக்தோ அர்த்ததஸ்ஸாதுஸ்ஸ்‌ வோத்யாப்யா தஷ தர்மத: ॥ 109 
ஆசார்யருடைய புத்திரன்‌, பணிவிடை புரிபவன்‌, வேறு ஒரு 
வித்யையை சொல்லித்‌ தருபவன்‌, பரிசுத்தமானவன்‌, உறவினன்‌, 
சொல்வதை கிரஹிக்கும்‌ திறனும்‌ ஞாபக சக்தியும்‌ மிகுதியாக 
இருப்பவன்‌, பொருளை அளிக்கக்கூடியவன்‌, நன்மையை 
விரும்புபவன்‌, பங்காளி முதலான பத்துப்‌ பேருக்கும்‌ தட்சிணை 
பெற்றுக்‌ கொள்ளாமல்‌ வித்யையைக்‌ கற்றுக்‌ கர வேண்டும்‌. 
OYE: BET ATT எனா ண: | 
எண்‌ ள்‌ ஏகா எக ளண்ப 
நாப்ருஷ்ட: கஸ்யசித்‌ ப்ரூயாந்ந சாந்யாயேந ப்ருச்சத: | 
ஜாநந்நபி ஹி மேதாவீ ஐடவல்லோக ஆசரேத்‌ | 110 
குன்னைக்‌ கேளாதவனுக்கு எதையும்‌ கூறலாகாது. சிரத்தையும்‌ 
பக்தியும்‌ இல்லாமல்‌ விதண்டாவாதமாக கேட்பவனுக்கும்‌ எதையும்‌ 
கூறலாகாது. புத்திமானாக இருப்பவன்‌, தான்‌ அறிந்தவனாக 
இருந்தாலும்‌, ஊமையைப்‌ போன்று உலகத்தில்‌ வாழ வேண்டும்‌. 
FUT a: WE UY WIS Ff | 
என்னா fray எளி ॥ 
அதர்மேண ச ய: ப்ராஹ யஷ்‌ சாதர்மேண ப்ருச்சதி | 
தயோரந்யதர: ப்ரைதி வித்வேஷம்‌ வாதிகச்சதி | 111 
அதர்மமாக எவன்‌ பதில்‌ கூறுகிறானோ, எவன்‌ அதர்மமாகக்‌ 
கேட்கிறானோ, அவர்களில்‌ ஒருவன்‌ மரணமடைவான்‌. அல்லது 
அவனோடு விரோதத்தை அடைவான்‌. 


மனு நீதி என்னும்‌ 


[741 மணுதர்ம சாஸ்திரம்‌ 


Safed க எ Cat ணை ஸ்‌ எண்ண 

௭ எ ணன ள்ளி 

தர்மார்த்தெள யத்ர நஸ்யாதாம்‌ சுஷ்ரூஷா வாபி வின்‌ | 

தத்ர வித்யா நவப்தவ்யா சுபம்‌ பீஜமிவோஷரே ॥ 112 

எவனிடம்‌ தர்மம்‌, அர்த்தம்‌ இரண்டும்‌ இல்லையோ, 
பணிவிடையும்‌ (பணிவிடை புரியும்‌ குணமும்‌) இல்லையோ, 
அத்தகையவனுக்கு வித்யையை சொல்லித்‌ தரக்கூடாது. 
அத்தகையவனுக்கு சொல்லிக்‌ கொடுத்த வித்யை களர்‌ நிலத்தில்‌ 
விதைத்த விதையைப்‌ போன்று வீணாகும்‌. 


௭ எர wT ude ணா | 

சாண்‌ fe raat 5 wT எ 

வித்யயைவ ஸமம்‌ காமம்‌ மர்த்தவ்யம்‌ ப்ரஹ்மவாதிநா | 

ஆபத்யபி ஹி கோராயாம்‌ நத்வேநாமிரிணே வபேத்‌ | 113 

தக்க தகுதி கொண்ட சிஷ்யன்‌ கிடைக்காதபோது வேத 
வித்தானவன்‌, தன்‌ வித்யையோடு தானும்‌ இறப்பதேகூட 
பரவாயில்லை. எத்தகைய கோரமான ஆபத்து வந்தாலும்‌ வித்யையை 
களர்‌ நிலத்தில்‌ விதைக்கக்‌ கூடாது. (அதாவது வித்யையை தகுதி 
யற்றவனுக்கு கற்றுக்‌ கொடுக்கக்‌ கூடாது.) 

எள என? ளி ண ம எவ 

அகா எ எள வ dtd N 

வித்யா ப்ராஹ்மண மேத்யாஹ ஷேவதிஸ்தே அஸ்மி ரக்ஷ மாம்‌ | 

அஸுயகாய மாம்‌ மாதாஸ்ததா ஸ்யாம்‌ வீர்யவத்தமா | 414 

வித்யைக்குரிய தேவதை வித்வானான ப்ராஹ்மணனிடம்‌, “நான்‌ 
உனக்கு நிதியாகக்‌ கிடைத்துள்ளேன்‌; என்னைக்‌ காப்பாற்று; 
பொறாமை முதலான துர்குணங்கள்‌ கொண்டவனிடம்‌ என்னை 
அளிக்காதே. அப்படிச்‌ செய்வாயானால்‌ நான்‌ வீர்யத்தோடு 
இருப்பேன்‌” என்று கூறும்‌. 

பட்டம்‌ பரப்பப்பட ப்பட 

wel at aft fora frftrararynten 1 

யமேவ து சுசிம்‌ வித்யாந்நீயதம்‌ ப்ரஹ்மசாரிணம்‌ | 

தஸ்மை மாம்‌ ப்ரூஹி விப்ராய நிதிபாயாப்ரமாதிநே | 115 

பரிசுத்தனாகவும்‌, புலன்களை வென்றவனாகவும்‌, பிரம்ம 
சாரியாகவும்‌, வித்யா நிதியை காப்பாற்றக்‌ கூடியவனாகவும்‌ 
இருக்கும்‌ சிஷ்யன்‌ எவனோ அவனிடம்‌ என்னைக்‌ கூறுவாய்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை முட ஆனந்த நாச்சியாரம்மா ட்ட] 
(அதாவது வித்யையாகிய என்னைக்‌ கற்றுக்‌ கொடுப்பாய்‌ என்று 
பொருள்‌.) 


RET VY RATTAN AT | 

FTE எனா NTE ॥ 

ப்ரஹ்ம யஸ்த்வநநுஞா தமதீயாநா தவாப்நுயாத்‌ | 

ஸ ப்ரஹ்மஸ்தேய ஸம்யுக்தோ நரகம்‌ ப்ரதிபத்யதே ॥ 116 

எவன்‌ குருவுக்குத்‌ தெரியாமல்‌ அவரது அனுமதியின்றி 
அவரிடமிருந்து வித்யையைப்‌ பெறுகிறானோ, அவன்‌ வேதத்தைத்‌ 
திருடியவன்‌ அடையும்‌ பாவத்தை அடைந்து நரகத்தில்‌ வீழ்வான்‌. 


wif ற்கு ஸ்‌ எண | 

Meda ள்‌ எர என்ர ன 

லெளகிகம்‌ வைதிகம்‌ வாபி ததாத்யாத்மிகமேவ ௪ | 

ஆததீத யதோ ஞானம்‌ தம்‌ பூர்வமபிவாதயேத்‌ ॥ 117 

உலகியல்‌ சாஸ்திரம்‌, வேதார்த்த ஞானம்‌, பிரம்ம ஞானம்‌, 
இவற்றை எவரிடமிருந்து கற்றொனோ, அவரை (அவரைவிட அதிகம்‌ 
கெளரவம்‌ கொடுக்கத்‌ தக்கவர்களிடையே அவர்‌ இருக்கும்போதும்‌) 
முதலில்‌ வணங்க வேண்டும்‌. இம்மூன்று சாஸ்திரங்களைக்‌ கற்பித்த 
மூவரும்‌ இருக்கும்போது லெளக சாஸ்திரம்‌ கற்பித்தவருக்கு முன்பு 
வேதஞானம்‌ கற்பித்தவரையும்‌, அவருக்கும்‌ முன்பு பிரம்ம 
ஞானத்தை அளித்தவரையும்‌ வணங்க வேண்டும்‌. 

TANTS TN “014: எண | 

யாண எள்ளி எண்ணி ॥ 

ஸாவித்ரீ மாத்ரஸாரோ அபிவரம்‌ விப்ரஸ்சுயந்த்ரித: | 

நாயந்த்ரிதஸ்த்ரி வேதோ அபி ஸர்வாஷீ ஸர்வவிக்ரமீ | 118 

கட்டுப்பாடு இன்றி, விலக்கப்பட்ட உணவுகளை உண்பவனும்‌, 
விலக்கப்பட்டவற்றை விற்பவனுமான, வித்வானான பிராம்மணன்‌, 
மூன்று வேதங்களையும்‌ அத்யயனம்‌ செய்தவனாயினும்‌, 
அவனைவிட கட்டுப்பாடுடன்‌ இருக்கின்ற பிராம்மணன்‌ காயத்ரியை 
மட்டும்‌ அறிந்தவனாக இருப்பினும்கூட, அவனே உயர்ந்தவன்‌. 

(உண்ணும்‌ உணவும்‌, வாழும்‌ வழியும்‌ தர்மத்தை மீறாததாக 
இருக்க வேண்டும்‌. ஒழுக்கம்தான்‌ முதலில்‌ முக்கியம்‌. படிப்பு அதற்கு 
அடுத்தபடி யானதுதான்‌.) 


மனு நீதி என்னும்‌ 
> மனுதர்ம சாஸ்திரம்‌ 


FATA ஊள எ ணாய 

ஊண்‌ எவன ॥ 

' சய்யாஸநே அத்யாசரிதே ஷ்ரேயஸா ந ஸமாவிஷேத்‌ | 

சய்யாஸநஸ்தஷ்‌ சைவைநம்‌ ப்ரத்யுத்தாயா பிவாதயேத்‌ | 119 
தான்‌ மஞ்சத்திலும்‌ ஆசனத்திலும்‌ வீற்றிருக்கும்போது, தன்னை 


விட உயர்ந்தவர்‌ வந்தால்‌, எழுந்து அவரை வரவேற்று வணங்க 
வேண்டும்‌. 


அரா எண எ: வாள்‌ 

ஷன TTR TA NETH 

ஊர்த்வம்‌ ப்ராணா ஹ்யுத்காரமந்தி யூந: ஸ்தவிர ஆயதி | 

ப்ரத்யுத்தாநாபி வாதாப்யாம்‌ புநஸ்தாந்‌ ப்ரதிபத்யதே ॥ 120 

ஞானத்தாலும்‌ வயதாலும்‌ பெரியோராக இருப்பவர்‌ வந்தால்‌, 
சிறியோனின்‌ பிராணன்கள்‌ மேலெழும்பும்‌. எனவே சிறியோர்‌ 
பெரியோரைக்‌ கண்டதும்‌ எழுந்து வணங்கி, பிராணன்களைப்‌ 
போகாமல்‌ நிறுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌. 

அளி Fret Tarra: | 

waft wera ATT fren எனி எப 

அபிவாதனஷீலஸ்ய நித்யம்‌ வ்ருத்தோ பஸேவிந: | 

சத்வாரி தஸ்ய வர்தந்தே ஆயுர்வித்யா யஷோ பலம்‌ | 121 

பெரியோர்‌ வந்தபோது எழுந்து அவரை வரவேற்று வணங்குப 
வனுக்கு ஆயுள்‌, வித்யை, புகழ்‌, பலம்‌ என்னும்‌ நான்கும்‌ விருத்தி 
யடையும்‌. 

ப fad ப்பர்‌ 

தப்பட்ட 

அபிவாதாத்பரம்‌ விப்ரோ ஜ்யாயாம்ஸமபிவாதயந்‌ | 

அஸெள நாமாஹமஸ்மீதி ஸ்வம்‌ நாம பரிகீர்த்தயேத்‌ ॥ 122 

வித்வானான பிராம்மணன்‌ தன்னைவிட பெரியோனுக்கு 
அபிவாதனம்‌ செய்து தன்‌ பெயர்‌, குலம்‌, கோத்ரங்களைக்‌ கூறி 
வணங்க வேண்டும்‌. 

wet எண்ன | 

எஸ்றா wa fra Tafa nia aR 

நாமதேயஸ்ய யேகேசிதபிவாதம்‌. ந ஜாநதே | 

தாந்ப்ராக்ஞோ அஹமிதி ப்ரூயாத்‌ ஸ்த்ரிய: ஸர்வாஸ்ததைவ ச | 123 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 


அன்னை முநீ ஆனந்த நாச்சியாரம்மா [177] 


எவருக்கு அபிவாதனத்தின்‌ பொருள்‌ தெரியாதோ, அத்தகை 
யோருக்கு தன்னுடைய பெயரை மாத்திரம்‌ கூறி வணங்க வேண்டும்‌. 
பெண்களையும்‌ அவ்வாறே வணங்க வேண்டும்‌. 

ள்ல கின்‌ என எரி | 

We eT ௫ எக ff: waa: ப 

போ சப்தம்‌ கீர்த்தயேதந்தே ஸ்வஸ்ய நாம்நோ அபிவாதநே | 

நாம்நாம்‌ ஸ்வரூபபாவோ ஹி போ பாவ ருஷிபி: ஸ்ம்ருத: | 124 

ஒருவன்‌ வணங்கி அபிவாதனம்‌ செய்யும்போது தன்‌ 
பெயருக்குப்‌ பின்னால்‌ “போ:” என்று சேர்த்துக்‌ கூற வேண்டும்‌. 
அப்படி “போ: என்று கூறுவதே பெயர்களின்‌ சொரூபம்‌ என்று 
முனிவர்களால்‌ கூறப்பட்டது. 

MTT Ve என்‌ என்‌ Fes | 

HAN TG WS என: ம Ge: ॥ 

ஆயுஷ்மான்‌ பவ செளம்யேதி வாச்யோ விப்ரோ அபிவாதநே | 

அகாரஷ்சாஸ்ய நாம்நோ அந்தே வாச்ய: பூர்வாக்ஷர: ப்ளுத: | . 125 

அபிவாதனம்‌ செய்யும்‌ வித்வானான பிராம்மணனுக்கு 
ஆயுஷ்மான்‌ பவ செளம்ய” என்று ஆசி கூற வேண்டும்‌. 


அவன்‌ பெயர்‌ அகாராந்தத்தில்‌ முடிவதாக இருந்தால்‌ நீட்டிக்‌ 
கூற வேண்டும்‌. 


க்ஷத்ரிய வைசியர்களுக்கு க்‌ கூறலாம்‌. நீட்டாமலும்‌ ஆசி 
கூறலாம்‌. 

சூத்ரனுக்கு நீட்டிக்‌ கூற வேண்டியதில்லை. 

fe fy: எனி ளப 

ஆ: என எள TEU Wa ௭: ॥ 

யோ ந வேத்ய பிவாதஸ்ய விப்ர: ப்ரத்யபிவாதநம்‌ | 

நாபிவாத்யஸ்ய விதுஷா யதா கத்ரஸ்ததைவ ஸ: ॥ 126 

எந்த விப்ரன்‌ அபிவாதனம்‌ செய்தவனுக்குப்‌ பதில்‌ செய்ய 
அறியாதவனோ, அத்தகையவன்‌ சூத்திரனுக்கு சமமானவன்‌. 
அவனுக்கு அபிவாதனம்‌ செய்யலாகாது. 


மனு நீதி என்னும்‌ 


, மனுதர்ம சாஸ்திரம்‌ 
எர பு 
1 dod UT மனார்‌ எ ॥ 
ப்ராஹ்மணம்‌ குஷலம்‌ ப்ருச்சேத்‌ க்ஷத்ர பந்துமநாமயம்‌ | 
வைஸ்யம்‌ க்ஷேமம்‌ ஸமாகம்ய கத்ரமாரோக்யமேவ ச ॥ 127 


தன்னிடம்‌ வந்து அபிவாதனம்‌ செய்தவன்‌, சிறியவனாக 
இருந்தாலும்‌ சரி, பெரியவனாக இருந்தாலும்‌ சரி, பிராம்மணனாக 
இருந்தால்‌ 'குசலமா: என்றும்‌, க்ஷத்ரியனாக இருந்தால்‌ அநாமயமா” 
என்றும்‌, வைசியனாக இருந்தால்‌ 'க்ஷேமா” என்றும்‌, சூத்திரனாக 
இருந்தால்‌ “ஆரோக்கியமா” என்றும்‌ நலன்‌ விசாரிக்க வேண்டும்‌. 


அவாச்யோ தீக்ஷிதோ நாம்நா யவீயாநபி யோ பவேத்‌ | 

போ பவத்‌ பூர்வகம்‌ த்வேநமபிபாஷேத தர்மவித்‌ | 128 

யாக தீட்சை ஏற்றிருப்பவன்‌ தன்னைவிட சிறியவனாக 
இருந்தாலும்‌, தர்மம்‌ அறிந்தவன்‌ அவனைப்‌ பெயர்‌ சொல்லி 
விளிக்கலாகாது. போ:, பவான்‌ முதலான அவவ அழைத்துப்‌ 
பேச வேண்டும்‌. 


ரர்‌ ரள எ வனை எர 

WY ணின்‌ ஒன்‌ uA எ ॥ 

பரபத்நீ து யா ஸ்த்ரீ ஸ்யாதஸம்பந்தா சயோநிீத: | 

தாம்‌ ப்ரூயாத்‌ பவதீத்யேவம்‌ சுபகே பகிநீதி ௪ ॥ 129 

பிறன்‌ மனைவியையும்‌, சகோதரி போன்ற உறவு முறைகளற்ற 
மற்றப்‌ பெண்களையும்‌ சுபகே, பகினீ என்ற சொற்களால்‌ விளிக்க 
வேண்டும்‌. (அதாவது, பெண்ணே என்றோ, சகோதரியே என்றோ 
விளிக்க வேண்டும்‌) 


எரா எர எ வரார்‌ Te! 

அளி ஸாரா Uefa: ॥ 

மாதுலாம்ஷ்ச பித்ருவ்யாம்ஷ்ச ஷ்வசுராந்ருத்விஜோ குரூந்‌ | 

அஸாவஹுமிதி ப்ரூயாத்‌ ப்ரத்யுத்தாய யவீயஸ: | 130 

தாய்மாமன்மார்‌, சிறிய தந்தைமார்‌, பெண்‌ கொடுத்த 
மாமனார்கள்‌, யாகம்‌ புரியும்‌ புரோஹிதர்கள்‌, குருமார்கள்‌ 
முதலானோர்‌ வந்தால்‌ அவர்கள்‌ தன்னைவிட சிறியோராயின்‌, 
அவர்களை வரவேற்று தன்‌ பெயரை மாத்திரம்‌ கூற வேண்டும்‌. 
அபிவாதனம்‌ செய்யலாகாது. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 179] 


ண்ண META Taga Rigs | 

WR TET யா TET 

மாத்ருஸ்வஸா மாதுலாநீ ஷ்வஷ்ரூரத பித்ருஷ்வஸா | 

ஸம்பூஜ்யா குருபத்நீவத்‌ ஸமாஸ்தா குருபார்யயா | 131 

தாயுடன்‌ பிறந்தோர்‌, தாய்மாமன்‌ மனைவி, மாமியார்‌, 
தந்தையுடன்‌ பிறந்த சகோதரி முதலானோர்‌ குருபத்னிக்கு 
சமமானவர்கள்‌. எனவே இவர்களை குருபத்னியைப்‌ போல 
எதிர்கொண்டழைத்து அபிவாதனம்‌ செய்ய வேண்டும்‌. 

(பெண்களை அபிவாதனம்‌ செய்யாமல்‌ வணங்கினால்‌ மட்டும்‌ 
போதும்‌ என்று முதலில்‌ சொல்லப்பட்டது. இப்போது இப்படி 
கூறப்பட்டிருக்கிறது. ஆக, குருபத்னியை அபிவாதனத்தோடு வணங்க 
வேண்டும்‌ என்று இதனால்‌ சொல்லப்பட்டது.) 


WEE எள்ள Yaa! 

faite queen ஏரண ॥ 

ப்ராதுர்பார்யோபலங்க்ராஹ்யா ஸவர்ணா அஹந்யஹந்‌ யபி | 

விப்ரோஷ்ய தூபஸங்க்ராஹ்யா ஞாதிஸம்பந்தி யோஷித: | 132 

தன்‌ வார்ணத்திலேயே மணம்‌ புரிந்து கொண்டவளான 
அண்ணன்‌ மனைவிக்கு தினமும்‌ பாதவந்தனம்‌ செய்ய வேண்டும்‌. 
சிறிய தந்தையர்‌, தாய்மாமன்மார்‌, மாமனார்‌, மற்றும்‌ இவர்களது 
மனைவிமார்களை, அவர்கள்‌ வெளியூர்களிலிருந்து வந்தபோது 
மட்டும்‌ வணங்க வேண்டும்‌. 

Fret uf ராஜா எணான்‌ எ எரி 

எண்ன TT என்‌ TON 

பிதுர்பகின்யாம்‌ மாதுஷ்ச ஜயாயஸ்யாம்‌ ௪ ஸ்வஸர்யபி | 

மாத்ருவத்வ்ருத்தி மாதிஷ்டேந்மாதா தாப்யோ கரீயஸீ ॥ 133 

குந்தையுடன்‌ பிறந்தவளிடமும்‌, பெரிய தாயிடமும்‌, 
தமக்கையிடமும்‌, தாயிடம்‌ காட்டுவது போன்ற கெளரவத்தைக்‌ 
காட்ட வேண்டும்‌. இவர்கள்‌ அனைவரையும்விட தாய்‌ பூஜிக்கத்‌ 
தக்கவள்‌. 

ணா மள ளன களா 

அண என்னா என்‌ Tag ப 

தஷாப்தாக்யம்‌ பெளரசக்யம்‌ பஞ்சாப்தாக்யம்‌ கலாப்ருதாம்‌ | . 

த்ரயப்தபூர்வம்‌ ஷ்ரோத்ரியாணாம்‌ ஸ்வல்பேநாபி ஸ்வயோநிஷ | 134 


நீதி என்னும்‌ 

ட; முதர்ம சாஸ்திரம்‌ 

ஒரே ஊர்வாசிகளாக இருந்தால்‌, தன்னைவிட பத்து வயது 
மூத்தவரோடு நட்பு பூணவேண்டும்‌. கலைகள்‌ கற்றவராக 
இருப்போர்‌ தன்னைவிட ஐந்து வயது மூத்தவராக இருந்தால்‌ நட்பு 
பூணவேண்டும்‌. வேதம்‌ படித்தவர்‌ தன்னைவிட மூன்று வயது 
மூத்தவராக இருந்தால்‌ நட்பு பூணவேண்டும்‌. பங்காளிகள்‌ சிறிது 
பெரியவராக இருந்தாலும்‌ நட்பு பூணவேண்டும்‌. 
We னர்‌ ர THe Yi) 
ருள்‌ ளிய ாண ர Tal: Ren 
ப்ராஹ்மணம்‌ தஷ வர்ஷம்து ஷதவர்ஷம்து பூமிபம்‌ | 
பிதாபுத்ரெள விஜாநீயாத்‌ ப்ராஹ்மணஸ்து தயோ: பிதா | 135 
பத்து வயது பிராம்மணன்‌, நூறு வயது க்ஷத்ரியன்‌ இவர்களை 


ட்ட. 


ஏ ஏஏ: ஒர்‌ எ எளி ரரி 
கா னார்‌ TO எனன 


வித்தம்‌ பந்துர்வய: கர்ம வித்யா பவதி பஞ்சமீ | 

ஏதாநீ மாந்யஸ்தாநாநீ கரீயோயத்ய துத்தரம்‌ ॥ 136 

செல்வம்‌,. பந்துமுறை, வயது, அனுஷ்டானம்‌, கல்வி இவை 
போற்றத்தக்கவை. இவற்றில்‌ ஒன்றைவிட ஓன்றை உயர்ந்ததாக 
எண்ண வேண்டும்‌. அதாவது செல்வத்தைவிட உறவு முக்கியம்‌. 
உறவினன்‌ என்பதைவிட மூத்த வயதினால்‌ ஒருவனை 
மேன்மையானவனாக எண்ண வேண்டும்‌. அனுஷ்டானங்கள்‌ 
விடாது செய்பவன்‌ அவனைவிட உயர்ந்தவன்‌. கல்விமான்‌ 
அவனைவிட உயர்ந்தவன்‌. 


எண்‌ fag எடி எண றாள்‌ எ । 

௭ Ao எம்‌ AST னி Te 

பஞ்சாநாம்‌ த்ரிஷவர்ணேஷ பூயாம்ஸி குணவந்தி ௪ | 

யத்ர ஸ்யுஸ்ஸோஅத்ர மாநார்ஹ: சூத்ரோஅபி தஷமீம்‌ கத: | 137 

மூன்று வர்ணத்தாரில்‌ முதலில்‌ கூறிய ஐந்து குணங்களில்‌ அதிக 
குணங்கள்‌ கொண்டவன்‌ உயர்ந்தவன்‌. சூத்ரர்களில்‌ வயது 
முதிர்ந்தவன்‌ உயர்ந்தவன்‌. 

afd எரி ர்‌ எரு எள: | 

சாண எள்‌ எனா ॥ 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா ப்‌ _ 81] 

சக்ரினோ தஷமீஸ்தஸ்ய ரோகிணோ பாரிண: ஸ்த்ரியா: | 

ஸ்நாதகஸ்ய ௪ ராக்ஞஷ்ச பந்தா தேயோ வரஸ்ய ௪ | 138 

வண்டியில்‌ ஏறியவனுக்கும்‌, தொண்ணூறு வயது 
முதியவனுக்கும்‌ நோயாளிக்கும்‌ சுமை தூக்கி வருபவனுக்கும்‌ 
ஸ்நாதகனுக்கும்‌, மன்னனுக்கும்‌ கல்யாண மாப்பிள்ளைக்கும்‌ வழி 
விட_ வேண்டும்‌. 

எ 9 ஏன எனி சாகரன்‌ | 

னாக ௭ TTA ரானா ॥ 

தேஷாம்‌ து ஸமவேதாநாம்‌ மாந்யெள ஸ்நாதக பார்த்திவெள | 

ராஜஸ்நாதக யோஷ்சைவ ஸ்நாதகோ நீருபமாந பாக்‌ ॥ 139 

இவர்கள்‌ அனைவரும்‌ ஓரிடத்தில்‌ இருந்தால்‌ மன்னனுக்கும்‌ 
ஸ்நாதகனுக்கும்‌ முதல்‌ கெளரவம்‌ கொடுக்க வேண்டும்‌. இவர்கள்‌ 
இருவர்‌ மட்டுமே இருக்கும்போது ஸ்நாதகனுக்கே முதல்‌ கெளரவம்‌ 
கொடுக்க வேண்டும்‌. 

zd 3 a: ன எனா: | 

எக எ எ TTT VAAN 

உபநீயது யஷ்ஷிஷ்யம்‌ வேதமத்யாவயேத்திவிஜ: | 

ஸகல்பம்‌ ஸரஹஸ்யம்‌ ச தமாசார்யம்‌ ப்ரசக்ஷதே | 140 

உபநயனம்‌ செய்து வைத்து வேதங்களை கல்பசூத்திரங்‌ 


களோடும்‌ உபதிஷத்துக்களோடும்‌ அத்யயனம்‌ செய்து வைத்தவன்‌ 
'ஆசாரியன்‌' எனப்படுவான்‌. 


ன ர ணெ dere எ ர: | 

அனார்‌ ஏன்னா: எ ரேர்‌ ॥ 

ஏகதேஷம்‌ து வேதஸ்ய தோங்யாநபி வாபுந: | 

யோ அத்யாபயதி வ்ருத்யர்த்தமுபாத்யஸ்ஸ உச்யதே | 141 

வேதங்களில்‌ சிறிது பாகத்தை அல்லது வேதாந்தங்களில்‌ சிறிது 
பாகத்தை ஜீவனத்துக்காகச்‌ சொல்லிக்‌ கொடுப்பவன்‌ £உபாத்யாயன்‌”்‌ 
எனப்படுவான்‌. 


ள்‌ கணி a: என்‌ aa | 

எண்‌ aT எ ள்‌ நைர ॥ 

நிஷேகாதீநி கர்மாணி ய: கரோதி யதாவிதி | 

ஸம்பாவயதி சாந்நேந ஸ விப்ரோ குருருச்யதே | 142 


மனு நீதி என்னும்‌ 

ப ணை அ அ த்மசாஸ்தீரம்‌ 

எவர்‌ கர்ப்பாதானம்‌ முதலான சம்ஸ்காரங்களைச்‌ செய்து 

வைத்து, உணவு கொடுத்து போஷிப்பாரோ அவர்‌ குரு எனப்‌ 
படுவார்‌. 


அண எணண பா 

வி என எனின்‌ 

அக்ந்யாதேயம்‌ பாகயக்ஞாநக்னிஷ்டோமாதிகாந்‌ மகாந்‌ | 

ய: கரோதி வ்ருதோ யஸ்ய ஸதஸ்யர்த்விகீஹோச்யதே ॥ 143 

அக்னியாதேயம்‌ முதலான பாக யக்ஞங்களையும்‌, அக்னிஷ்‌ 
டோமம்‌ முதலான யக்ஞங்களையும்‌ எவன்‌, எவனால்‌ வரிக்கப்பட்டு 
செய்து வைக்கிறானோ, அவன்‌ அவனுக்கு “ரித்விக்‌: எனப்படுவான்‌. 


சாணி ணா எனும்‌ 

எரா எர ரொ ETE ii] 

ய ஆவ்ருணோத்யவிததம்‌ ப்ரஹ்மணா ஷ்ரவணாவுபெள | 

ஸ மாதா ஸ பிதா ஞோயஸ்தம்‌ நத்ருஹ்யேத்‌ கதாசந ॥ 144 

எவன்‌ இரு செவிகளையும்‌ சத்தியரூபமான வேதத்தால்‌ 
நிரப்புகியானோ, அவனே தந்தையும்‌ தாயுமாவான்‌. அவனுக்கு 
எப்போதும்‌ துரோகம்‌ செய்யக்‌ கூடாது. 


அனார்‌ area எர fen 

wed Rr re Thai N 

உபாத்யாயாந்‌ தஷாசார்ய ஆசார்யாணாம்‌ ஷதம்‌ பிதா | 

ஸஹஸ்ரம்து பித்ரூநாத்மா கெளரவேணாதி ரிச்யதே | 145 

உபாத்யாயனைவிட ஆசாரியன்‌ பத்து மடங்கு உயர்ந்தவன்‌. 
ஆசாரியனைவிட உபநயனம்‌ முதலான சடங்குகளைச்‌ செய்து 
வைத்த தந்தை நூறு மடங்கு உயர்ந்தவன்‌. தந்தையை விட தாய்‌ 
ஆயிரம்‌ மடங்கு உயர்ந்தவள்‌. 

ஊகணிரோ wee: fire | 

எண fe fae Wed WEY WTI 

உத்பாதக ப்ரஹ்மதாத்ரோர்கரீயாந்‌ ப்ரஹ்மத: பிதா | 

ப்ரஹ்ம ஜன்ம ஹி விப்ரஸ்ய ப்ரேத்ய சேஹ ௪ ஷாஷ்வதம்‌ | 146 

த்விஜன்மம்‌ என்னும்‌ இரண்டாவது பிறப்பைக்‌ கொடுப்பது 
உபநயனம்‌. இந்த உபநயனத்தை செய்து வைக்கும்‌ ஆசாரியர்‌ 
கீத்தையைவிட உயர்ந்தவர்‌. இரண்டாவது பிறப்பு இகத்துக்கும்‌ 
பரத்துக்கும்‌ சாஸ்வதமான பிரம்ம பதத்தைத்‌ தரும்‌. 


மூலமூம்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா ஏய பட்ட ப யப 83] 


கார எண்‌ 118 | 

அஃ என எ ௨ ர ளின்‌ ॥ 

காமாந்‌ மாதாபிதா சைநம்‌ யதுத்பாதயதோ மித: | 

ஸம்பூதிம்‌ தஸ்யதாம்‌ வித்யாத்யத்யோ நாவ பிஜாய தே ॥ 147 

பெற்றோர்‌ காமத்தால்‌ குழந்தையை உருவாக்குகிறார்கள்‌. 
விலங்குகள்‌ தங்கள்‌ அவயவங்களைக்‌ கொடுப்பது போல, 
பெற்றோரும்‌ குழந்தைக்கு அவயவங்களைக்‌ கொடுக்கிறார்கள்‌. 


அள ஏ ளி ரண 

ஊர்‌ என எ னை எண்மர 

ஆசார்யஸ்த்வஸ்ய யாம்‌ ஜாதிம்‌ விதிவத்‌ வேதபாரக: | 

உத்பாதயதி ஸாவித்ர்யா ஸா ஸத்யா ஸா அஜரா அமரா ॥ 146 

ஆசார்யர்‌, தன்‌ சிஷ்யனுக்கு காயத்ரியால்‌ எந்த ஜன்மாவைக்‌ 
கொடுக்கிறாரோ அதுவே பிரம்ம பதத்தை அடையக்கூடிய ஜன்மம்‌. 
அழிவற்ற, மூப்பும்‌ மரணமுமற்ற ஜன்மம்‌. மோட்சத்தை அளிக்கக்‌ 
கூடிய ஜன்மாவை அளிப்பதால்‌ அசாரியரே சிரேஷ்டமானவர்‌. 


AAA EA Ta qd ௩ | 

edie 75 ரள என ॥ 

அல்பம்‌ வா பஹுவா யஸ்ய ஷ்ருதஸ்யோபகரோதி ய: | 

தமபீஹ குரும்‌ வித்யாச்ருதோபக்ரியயா தயா | 149 

கொஞ்சமோ, அதிகமோ, எவர்‌ வேத உபதேசம்‌ செய்றொரோ 
அவர்‌, வேதஉபகாரமான காரியத்தைச்‌ செய்ததினால்‌ அவரே குரு 
என்று அறிய வேண்டும்‌. ' 

எனன எ: கள்‌ Tafa எ fe । 

எஸ்‌ ள்‌ செரி எள்‌ எர: ॥ 


ப்ராஹ்மஸ்ய ஜன்மந: கர்த்தா ஸ்வதர்மஸ்ய ௪ ஷாஸிதா | 

பாலோ அபி விப்ரோ வ்ருத்தஸ்ய பிதா பவதி தர்மத: ॥ 150 

உபநயனம்‌ செய்து வைத்தவரும்‌, வேகார்த்தங்களைச்‌ சொல்லிக்‌ 
கொடுத்தவரும்‌ தன்னைவிடச்‌ சிறியவராக இருந்தாலும்‌ தர்மப்படி 
அவர்‌ தந்தையின்‌ ஸ்தானத்துக்குரியவர்‌. 

அனா fg Rrra: எட | 

ன டினா wa VTE ளா 

அத்யாபயா மாஸ பித்ரூந்‌ ஷிஷுராங்கிரஸ: கவி: | 

புத்ரகா இதி ஹோவாச ஞானேந பரிக்ருஹ்ய தாந்‌ ॥ 151 


க ப ப பபப முஸ்‌ க்கும்‌ 
அங்கிரஸன்‌ என்ற வித்வான்‌ தன்‌ சிறிய தந்தை 
முதலானோருக்கு வேதம்‌ கற்பிக்கும்போது, அவர்கள்‌ வயதில்‌ 
பெரியோராயினும்‌ தனது ஞானத்தினால்‌ தனக்கு சீடர்களே 
என்றறிந்தான்‌. எனவே “பிள்ளைகளே” என்று விளித்தான்‌. 


ணை ளோ | 

TANT VAT WAT =e எ: ரள யு 

தே தமர்த்தமப்ருச்சந்த தேவாநாகத மந்யவ: | 

தேவாஷ்சைதாந்‌ ஸமேத்யோ சுர்ந்யாயம்‌ வஷ்ஷிஷருக்தவாந்‌ | 152 

இதனால்‌ கோபம்‌ கொண்ட அவனது பித்ருக்கள்‌ இது 
விஷயமாக தேவர்களிடம்‌ முறையிட்டார்கள்‌. தேவர்கள்‌ அங்ரெஸன்‌ 
பிள்ளைகளே” என்று அழைத்த முறை சரியே என்று கூறினார்கள்‌. 


அள்‌ ண என சின என ஈன: | 

௫௭1 எட ரன ந TEAL 

அஞ்ஞோ பவதிவை பால: பிதா பவதி மந்த்ரத: | 

அஞ்ஞம்‌ ஹி பாலமித்யாஹு: பிதேத்யேவ து மந்த்ரதம்‌ | 153 

ஞானமறியாதவன்‌ சிறுவனேயாவான்‌. மந்திரமும்‌ வேதமும்‌ 
அறிந்தவனே தந்தையாவான்‌. வேதமறியாதவனை வயதில்‌ 
மூத்தோனாயினும்‌ சிறியோன்‌ என்றே கூற வேண்டும்‌. 
வேதாத்யயனம்‌ செய்பவனை தந்தை என்று கூறுவார்கள்‌. 

எண்ட எண்டா ளா எனி 

காள்‌ எரா எரர்‌ எள 

ந ஹாயநைர்ந பலிதைர்ந வித்தேந நபந்துபி: | உ 

ருஷயஷ்சக்ரிரே தர்மம்‌ யோஅநூ சாநஸ்ஸ நோ மஹாந்‌ ॥ 154 

வயதில்‌ பெரியவன்‌ என்பதாலோ, முடி நரைத்திருப்பதாலோ, 
பணக்காரன்‌ என்பதாலோ, உறவினன்‌ என்பதாலோ ஒருவன்‌ 
உயர்ந்தவன்‌ என்பது இல்லை. வேதம்‌ முற்றும்‌ அறிந்தவனே 
உயர்ந்தவன்‌ என்று ரிஷிகள்‌ விதித்துள்ளனர்‌. 

ளா எனி ன்ன ஏனா ஏ விர: | 

ள்‌ என்னா. ஏர்‌ எ 1 

விப்ராணாம்‌ ஞானதோ ஜ்யைஷ்ட்யம்‌ க்ஷத்ரியாணாம்‌ து வீர்யத: | 

வைஷ்யாநாம்‌ தான்யதனதஷ்ஷுத்ராணாமேவ ஐந்மத: | 155 

பிராம்மணர்களுக்கு ஞானத்தால்‌ உயர்வு ஏற்படும்‌. 
க்ஷத்ரியார்களுக்கு வீர்யத்தால்‌ உயர்வு ஏற்படும்‌. வைசியர்களுக்கு 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸூரடீ ஆனந்த நாச்சியாரம்மா வெட்டப்பட்ட ::] 
வயது முதிர்ச்சியினால்‌ உயர்வு ஏற்படும்‌. 

13 ஏன எள றான மண RTE | 

dA ளே: fat ॥ 


நதேந வ்ருத்தோ பவதி யேநாஸ்ய பலிதம்‌ விர: | 

யோவை யுவா அப்யதீயாநஸ்தம்‌ தேவாஸ்த்ஸவிரம்‌ விது: | 156 

தலை நரைத்ததால்‌ பிராம்மணன்‌ வயதானவன்‌ எனப்பட 
மாட்டான்‌. சிறிய வயதினனாக இருந்தாலும்‌ வேதாத்யயனம்‌ 
செய்தவன்‌ எவனோ அவனையே வயது முதிர்ந்தவனாகக்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்று தேவர்கள்‌ கூறினார்கள்‌. 

அள எள்‌ என்‌ எள என்னி ரா: 

௮௬ TORSTEN ௨ ரா ரண்‌ ॥ 


யதா காஷ்டமயோ ஹஸ்தீ யதா சர்மமயோ ம்ருக: | 

யஷ்ச விப்ரோ அநதீயாநஸ்த்ரயஸ்தே நாம பிப்ரதி | 157 

மரத்தாலான யானையும்‌, தோலாலான மானும்‌, அத்யயனம்‌ 
செய்யாத பிராம்மணனும்‌ பெயரளவுக்கு யானை, மான்‌, 
பிராம்மணன்‌ என்று கூறிக்‌ கொள்ளலாமே அன்றி, பெயருக்குத்‌ 
தக்கபடியான காரியங்கள்‌ செய்யப்‌ போவதில்லை. 


பப்பு விட ரின்‌ எண 
அ எண எ எ றின: ॥ 


யதா ஷண்டோ அபல: ஸ்த்ரீஷு யதா கெளர்கவி சாபலா | 

யதா சாஞ்ஞே அபலம்‌ தானம்‌ ததா விப்ரோ அந்ருசோ அபல: | 158 

நபும்சகன்‌ பெண்கள்‌ விஷயத்தில்‌ எவ்வாறு பயனற்றவனோ, 
பசுவிடம்‌ பசு எவ்வாறு பயனற்றதோ, யோக்கியனல்லாதவனுக்கு 
கொடுத்த தானம்‌ எவ்வாறு பயனற்றதோ, அவ்வாறே அத்யயனம்‌ 
செய்யாத பிராம்மணனும்‌ பயனற்றவனேயாவான்‌. 


சர ஏ எச்‌ ணப 

எ wa டர கானா ர ஏரிகளை ॥ 

அஹிம்ஸயைவ பூதாநாம்‌ கார்யம்‌ ஷ்ரேயோ அநுஷாஸநம்‌ | 

வாக்சைவ மதுரா ஷ்நக்ஷ்ணா ப்ரயோஜ்யா தர்மமிச்சதா | 159 

தர்மமறிந்த ஆசாரியன்‌ சிஷ்யர்களுக்கு கொடிய தண்டனை 
விதிக்காமல்‌, கருணையோடு உயர்ந்த விஷயங்களைப்‌ போதிக்க 


வேண்டும்‌. இனிமையோடு பேச வேண்டும்‌. 


மனு நீதி என்னும்‌ 


[6.௮.௨ - -- மனுதர்ம சாஸ்திரம்‌ 
ஊனி Ye ரு? “என | 
எண்ன ள்ளார்‌ னா 
யஸ்ய வாக்மநஸீஷுத்தே ஸம்யகுப்தே ௪ ஸர்வதா | 
ஸ வை ஸர்வமவாப்நோதி வேதாந்தோபகதம்‌ பலம்‌ | 160 
பொய்‌ கூறாதவனாக, நிர்மலமான மனத்தோடு இருப்பவன்‌ 
வேகத்தில்‌ கூறப்பட்ட பலன்கள்‌ அனைத்தையும்‌ அடைவான்‌. 
MFA Vea 7 TG: | 
gape எள Te எடே 


நாருந்து தஸ்‌ ஸ்யாத்‌ஆர்த்தோ அபி நபரத்ரோ ஹகர்ம தீ: | 

யயாஸ்யோத்விஐதே வாசா நாலோக்யாம்‌ தாமுதீரயேத்‌ ॥ 161 

தான்‌ துயருற்றபோதும்‌ பிறர்‌ மனம்‌ நோகப்‌ பேசலாகாது. 
பிறருக்குத்‌ துரோகம்‌ விளைவிக்கக்கூடிய காரியத்தை எண்ணலாகாது. 
எந்த வார்த்தையைக்‌ கூறுவதால்‌ மற்றவர்களுக்கு மனத்தில்‌ பயம்‌ 
தோன்றுமோ, அத்தகைய வார்த்தையைக்‌ கூறலாகாது. 


ஊர்‌ ண்‌ எரி | 
HUTA நனவா என ப 


ஸம்மாநாத்‌ ப்ராஹ்மணோ நித்யமுத்விஜேத விஷாதிவ | 

அம்ருதஸ்யேவ சாகாங்க்ஷேவமாநஸ்ய ஸர்வதா | 162 

பிறர்‌ தன்னைப்‌ போற்றுவதை பிராம்மணன்‌ விஷமாக எண்ணி 
ஒதுக்க வேண்டும்‌. பிறர்‌ தன்னை அவமானப்படுத்தினால்‌ அதை 
அமிர்தம்‌ போல்‌ எண்ணி சகித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 

YS ணா: 9ர்‌ yet எண்னம்‌! 

go எம்‌ என்னா ர்‌ ॥ 

ஸுகம்‌ ஹ்யவமத்ஸ்ஷேதே ஸுகம்‌ ௪ ப்ரதிபுத்யதே | 

ஸுகம்‌ சரதி லோகே அஸ்மிந்நவமந்தா விநஷ்யதி | 163 

பிறர்‌ தன்னை அவமானப்படுத்தினாலும்‌, அதைப்‌ பொறுத்துக்‌ 
கொண்டு பகை பாராட்டாமலிருப்பவன்‌ சுகமாக உறங்குவான்‌; 
சுகமாக விழித்தெழுவான்‌; சுகமாக சஞ்சரிப்பான்‌. அவமானப்‌ 
படுத்தியவனோ, அந்தப்‌ பாபத்தால்‌ நாசத்தையடை வான்‌. 

சண எண நே: Wl 

0 ணை ணி TY: ॥ 

அநேந க்ரமயோகேந ஸம்ஸ்க்ருதாத்மா த்விஜஷ்ஷனை: | 

குரெள வஸந்ஸந்சிநுயாத்‌ ப்ரஹ்மாதி கமிகம்‌ தப: ॥ 164 

த்விஜன்‌, இதுவரை சொல்லப்பட்டதை யெல்லாம்‌, மனத்தில்‌ 
பதிய வைத்துக்‌ கொண்டவனாக, குருவிடம்‌ வசித்தபடி இதுவரை 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை யுநீ ஆனந்த நாச்சியாரம்மா யய] 67] 
கூறியதும்‌, இனி கூறப்‌ போவதுமான நியமங்களை கடைப்பிடித்தபடி 
வேதங்களைப்‌ படிக்க வேண்டும்‌. 


wife கப்பட ave faftrarfed: | 

ச: கணி: Td fT 

தபோ விஷேசைர்‌ விவிதைர்‌ வ்ருத்தைஷ்ச விதிசோதிதை: | 

வேத: க்ருத்ஸ்நோ அதிகந்தவ்யஸ்ஸரஹஸ்யோ த்விஐந்மநா | 165 

திவிஜன்‌ முழுமையான நியமங்களோடு, கூறப்பட்ட 
விரதங்களைக்‌ கடைப்பிடிப்பவனாக, வேதங்களையும்‌ உபறிஷத்துக்‌ 
களையும்‌ கற்க வேண்டும்‌. 


அ என்றா Tee ferret: | 

depeared fe fre a: எளிள்ண்॥ 

வேதமேவ ஸதாப்யஸ்யேத்தபஸ்தப்ஸ்யந்‌ த்விஜோத்தம: | 

வேதாப்யாஸோ ஹி விப்ரஸ்ய தப: பரமிஹோச்யதே | 166 

தவம்‌ செய்ய எண்ணும்‌ உத்தமனான திவிஜன்‌ வேதத்தை 
எப்போதும்‌ அத்யயனம்‌ செயய வேண்டும்‌. பிராம்மணனுக்கு 
வேதமோதுதலே இவ்வுலகில்‌ முக்கியத்துவம்‌ என்று முனிவர்கள்‌ 
கூறியுள்ளனர்‌. 

a ta கன: ஈர Ta TE: | 

௭: அணி ஸ்விம்‌ வ TI 

ஆஹைவ ஸ்‌ நகாக்ரேப்ய: பரமம்‌ தப்யதே தப: | 

ய: ஸ்ரக்வ்யபி த்விஜோ அதீதே ஸ்வாத்யாயம்‌ ஷக்திதோ அந்வஹம்‌ | 167 

பிரம்மசரிய விரதத்தை முடித்த பிறகும்‌, தினமும்‌ 
வேதமோதுபவன்‌ தலை முதல்‌ கால்‌ நகங்கள்‌ வரையும்‌ தவம்‌ 
செய்தவனாகிறான்‌. 


நளின ளி சொ கர்‌ எ 
எனின்‌ நண என்‌ எண: ॥ 


யோஅநதீத்ய த்விஜோ வேதமந்யத்ர குருதே ஷ்ரமம்‌ | 
ஸ ஜீவந்நேவ ஷத்ரத்வமாஷ கச்சதி ஸாந்வய: | 168 


மனு நீதி என்னும்‌ 
* மனுதர்ம சாஸ்திரம்‌ 


எண்ணா வி ளர்‌! 

எரி ணி ன என்னார்‌ 

மாதுரக்ரேஅதி ஐநநம்‌ த்விதீயம்‌ மெளஞ்ஜிபந்தனே | 

த்ருதீயம்‌ யக்ஞதீக்ஷாயாம்‌ த்விஜஸ்ய ஷ்ருதிசோத நாத்‌ | 169 

திவிஜனுக்கு மூன்று பிறப்புகள்‌. தாயிடமிருந்து பிறப்பது முதல்‌ 
பிறப்பு. உபநயனத்தால்‌ இரண்டாவது பிறப்பு ஏற்படுகிறது. 
யக்ஞத்தால்‌ மூன்றாவது பிறப்பு ஏற்படுகிறது. 

WH TE WETS Tolar af | 

எனா எளி Te ள்ள 

தத்ர யத்ப்ரஹ்மஜன்மாஸ்ய மெளஞ்ஜீபந்தந சிஹ்நிதம்‌ | 

தத்ராஸ்ய மாதா ஸாவித்ரீ பிதாது ஆசார்ய உச்யதே | 170 

இவற்றில்‌ பிரஹ்ம பதமடைவதற்கான பிறப்புக்கு மவுஞ்ஜீ 
பந்தனமே அடையாளம்‌. அதாவது பூணூலும்‌, முஞ்சிப்புல்லாலான 
அரைஞாணும்‌, தண்டமும்‌ அடையாளங்களாகின்றன. இந்த 
திவிஜனுக்கு சாவித்ரீ தேவியே தாயாகிறாள்‌. ஆசார்யனே தந்தை 
யாகிறான்‌. 


களா fret UR | 
என்‌ wd Rafael ப 


வேத ப்ரதாநாதாசார்யம்‌ பிதரம்‌ பரிசக்ஷதே | 

நஹ்யஸ்மிந்‌ யுஜ்யதே கர்ம கிஞ்சிதா மெளஞ்சிபந்தநாத்‌ | 171 

வேதத்தை அளிப்பதனால்‌ ஆசார்யனே தந்தை என்று 
கூறுகிறார்கள்‌. மெளஞ்ஜீ பந்தனத்துக்கு முன்பு எந்த சாஸ்த்ர 
சடங்குகளைச்‌ செய்வதற்கும்‌ அதிகாரமில்லை. 


ணப எள்ள! 
WO WT ATR UTE NE 4 ளார்‌ ॥ 


நாபிவ்யாஹாரயேத்‌ ப்ரஹ்ம ஸ்வதா நீநயநாத்ருதே | 

ஷுத்ரேண ஹி ஸமஸ்தாவத்யாவத்‌ வேதேந ஜாயதே ॥ 172 

உபநயனமாவதற்கு முன்பு சிராத்த காலத்தில்‌ சொல்ல 
வேண்டிய மந்திரங்களைக்‌ கூறலாம்‌. மற்றப்படி எந்த மந்திரமும்‌ 
கூறக்கூடாது. உபநயனமாகும்‌ வரை பிராம்மணன்‌ சூத்ரனுக்கு 
சமமானவனே. 

கண்னன்‌ ளி | 

அளி ரள Ta ண ரளி 

க்ருதோபநய நஸ்யாஸ்ய வ்ரதாதேஷ நமிஷ்யதே | 

ப்ரஹ்மணோ க்ரஹணம்‌ சைவ க்ரமேண விதிபூர்வகம்‌ | 173 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ய்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா ர 
உபநயனம்‌ ஆனபிறகே சாஸ்த்ரோக்தமான விரதங்களை 
மேற்கொள்ள வேண்டும்‌. வேதங்களைக்‌ கற்க வேண்டும்‌. 
qe qa fafed எப்‌ Ta YA ரா எ | 
வ்‌ எ வ TT ॥ 


யத்யஸ்ய விஹிதம்‌ கர்ம யத்ஸுத்ரம்‌ யா ச மேகலா | 

யோ தண்டோ யச்ச வஸநம்‌ தத்ததஸ்ய வ்ரதேஷ்வபி ॥ 174 

மேலாடை, அரைஞாண்‌, பூணூல்‌, தண்டம்‌, வஸ்திரம்‌ 
முதலானவைகளை தன்னுடைய வர்ண முறைப்படி உபநயன 
காலத்தில்‌ பிரம்மசாரி அணிய வேண்டும்‌. அதே போன்று கோதானம்‌ 
முதலான விரத காலங்களிலும்‌ அவற்றை புதியனவாக அணிய 
வேண்டும்‌. 

படப்பட வ ப்பட்ட ப்பது பட்டர்‌ 

எர என்னனா: ॥ 

ஸேவேதேமாம்ஸ்து நீயமாந்‌ ப்ரம்மசாரீ குரெள வஸந்‌ | 

ஸந்நீயம்யேந்த்ரி யக்ராமம்‌ தபோவ்ருத்‌ யர்த்தமாத்மந: ॥ 175 

பிரம்மசாரி, குருகுலத்தில்‌ வசித்தபடி, இந்திரியங்களை நன்கு 


அடக்கியவனாக தன்னுடைய தவவிருத்திக்காக இந்த நியமங்களைக்‌ 
கடைப்பிடிக்க வேண்டும்‌. 


fred என ஏன்‌ wale Safifigador 

அன ௪ என்னாப்‌ ui 

நீத்யம்‌ ஸ்நாத்வா ஷசி: குர்யாத்‌ தேவர்ஷிபித்ரு தர்பணம்‌ | 

தேவதாப்யர்சநம்‌ சைவ ஸமிதாதாநமேவச | 176 

பிரம்மச்சாரி தினமும்‌ நீராடி தூய்மையானவனாகதி தேவரிலி, 
பித்ரு தர்ப்பணங்களைக்‌ கொடுக்க வேண்டும்‌. பிறகு தெய்வ 
பூஜையை செய்ய வேண்டும்‌. சமிதா தானம்‌ செய்ய வேண்டும்‌. 


qo எ வா என Tf | 
ஏரி எனி எளி எரா சே ளோ 


வர்‌ஐயேந்மதுமாம்ஸம்‌ ௪ கந்தம்‌ மால்யம்‌ ரஸாந்‌ ஸ்த்ரிய: | 

ஷக்தாநி யாநி ஸர்வாணி ப்ராணிநாம்‌ சைவ ஹிம்ஸநம்‌ ॥ 177 

பிரம்மச்சாரி, தேன்‌ மாமிசம்‌ முதலானவைகளை உண்ண 
லாகாது. சந்தனம்‌ முதலான வாசனை திரவியங்களைப்‌ பூசிக்‌ 


கொள்ளலாகாது. மலர்மாலைகளை அணியலாகாது. பெண்களுடன்‌ 
தொடர்பு கூடாது. புளிக்க வைக்கப்பட்டவைகளை, ரசங்களை 


றர அட டட அய த ப ன ன்ப டப்ப த வரம்‌ 
இவ்வாறான எவற்றையும்‌ சாப்பிடக்‌ கூடாது. உயிர்களைக்‌ 
கொல்லக்கூடாது. 

MAES ஏணினானாரா। 

க எ என்‌ ரி ப 

அப்யங்கமஞ்சனம்‌ சாஹ்ணோரு பாநச்‌ சத்ரதாரணம்‌ | 

காமம்‌ க்ரோதம்ச லோபம்‌ ௪ நர்தநம்‌ கீதவாதநம்‌ ॥ 178 

எண்ணெய்‌ தேய்த்துக்‌ குளித்தல்‌, கண்ணுக்கு மையிடுதல்‌, 
காலணிகள்‌ அணிதல்‌, குடை பிடித்துக்‌ கொள்ளல்‌, காமம்‌, குரோதம்‌, 
லோபம்‌, நடனம்‌, பாட்டு, வாத்தியம்‌ வாசித்தல்‌ - இவையனைத்தும்‌ 
விட வேண்டியவை. 


7 எ எ யை 

ளர்‌ எண ஏன எ ॥ 

த்யூதம்‌ ச ஐநவாதம்‌ ௪ பரிவாதம்‌ ததாந்ருதம்‌ | 

ஸ்த்ரீணாம்‌ ௪ ப்ரேக்ஷணாலம்‌ பமுபகாதம்‌ பரஸ்யச | 179 

சூதாட்டம்‌, பிறருடன்‌ தேவையின்றி வாதம்‌ புரிந்து 
கொண்டிருத்தல்‌, வம்புப்‌ பேச்சு, பிறரை நிந்தித்தல்‌, பொய்‌ பேசுதல்‌, 
பெண்களை ஆசையோடு பார்ப்பது, அணைப்பது, பிறர்க்குத்‌ 
தீங்கிழைப்பது - இவையனைத்தும்‌ செய்யக்‌ கூடாதவை. 

Th: WA எண்‌ A i: கணைய 

எவ Era fee எனா 

ஏகஷ்ஷயீத ஸர்வத்ர நரேத: ஸ்கந்தயேத்‌ க்வசித்‌ | 

காமாத்தி ஸ்கந்தயந்‌ ரேதோ ஹிநஸ்தி வ்ரதமாத்மந: ॥ 180 

எங்கும்‌ தனியாகவே படுக்க வேண்டும்‌. காமத்தால்‌ ரேதஸை 
விடுபவன்‌ பிரம்மசரிய விரதத்தை இழந்தவனாகிறான்‌. இவ்வாறு 
பிரம்மசரிய விரதத்தை இழந்தவன்‌ பிராயச்சித்தம்‌ செய்து கொள்ள 
வேண்டும்‌. 

TAC TERT எண 1: கா; | 

கணக்‌ Fr: YR mf ஸ்ப 

ஸ்வப்நே ஸிக்த்வா ப்ரஹ்மசாரீ த்விஜஷ்ஷக்ரமகாமத: | 

ஸ்நாத்வா அர்க்கமர்ச்சயித்வா த்ரி: புநர்மா மித்ய்ருசம்‌ ஐபேத்‌ | 181 

காம எண்ணம்‌ இல்லாமல்‌ கனவின்‌ மூலமாக ரேதஸ்‌ ஸ்கலிதம்‌ 
நேருமாயின்‌, மறுநாள்‌ காலையில்‌ நீராடி, சூரிய பகவானைப்‌ 
பூஜித்து, 'புனர்மா” என்னும்‌ ரிக்கை மூன்று முறை ஜபிக்க வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌ 


்‌ தும்‌) 
அன்னை ஸூ£ ஆனந்த நாச்சியாரம்மா 157] 


உதகும்பம்‌ சுமநுஸோ கோஷுக்ருந்‌ ம்ருத்திகா குஷாந்‌ | 
ட. பைக்ஷ்யம்‌ சாஹரஹஷ்சரேத்‌ | 182 


கொன்ன கண 

எளி Saf Tea: WAAL 

தேவயக்ஞை ரஹீநாநாம்‌ ப்ரஷஸ்தாநாம்‌ ஸ்வகர்மசு | 

ப்ரஹ்ம சர்யாஹரேத்‌ பைக்ஷம்‌ க்ருஹேப்ய: ப்ரயதோ அந்வஹம்‌ | 183 

நீராடி பரிசுத்தனாகி பிட்சைக்குக்‌ கிளம்ப வேண்டும்‌. வேதாத்‌ 
யயனம்‌, பஞ்ச மகா யக்ஞங்கள்‌ முதலானவற்றை செய்பவர்களான 
இல்லறத்தாரின்‌ இல்லங்களிலிருந்து பிட்சையைப்‌ பெற்று வர 
வேண்டும்‌. 

13: 5௭ எரி உப்ப) 

சண்‌ எண்ணா எண்ட 

குரோ: குலே ந பிக்ஷேத ந ஞாதிகுலபந்து ஷ | 

அலாபேத்வந்யகேஹாநாம்‌ பூர்வம்‌ பூர்வம்‌ விஸர்‌ஐயேத்‌ | 184 

குருகுலத்திலும்‌, குருவின்‌ தாய பாகத்தார்‌ உறவினர்‌ 
இல்லங்களிலும்‌ பிட்சைக்குச்‌ செல்லலாகாது. வேறு வழியில்லாத 
போது குருவின்‌ உறவினர்‌ இல்லத்தில்‌ பிட்சை ஏற்கச்‌ செல்லலாம்‌. 
அதற்கும்‌ வழி இல்லாதபோது குருவின்‌ தாயபாகத்தார்‌ (பங்காளிகள்‌) 
இல்லங்களுக்குச்‌ செல்லலாம்‌. அதற்கும்‌ வழி இல்லாதபோது 
குருகுலத்திலேயே பிட்சாடனம்‌ செய்யலாம்‌. 

எஸ்‌ எ TATA | 

ரான்‌ எளி னர என்ப 

ஸர்வம்‌ வாபி சரேத்‌ க்ராமம்‌ பூர்வோக்தா நாமஸம்பவே | 

நியம்ய ப்ரயதோ வாசபிஷஸ்தாம்ஸ்து வர்‌ஜயேத்‌ | 185 

முன்னர்‌ கூறியவாறு நல்ல ஆசார ஒழுக்கங்கள்‌ நிறைந்த 
சான்றோர்‌ இல்லங்கள்‌ இல்லாதபோது, பரிசுத்தனாகவும்‌, 
இந்திரியங்களை அடக்கியவனாகவும்‌ கிராமத்துக்குச்‌ சென்று 
மெளனமாக பிட்சாடனம்‌ செய்ய வேண்டும்‌. அங்கும்‌ மிகுந்த 
பாபிகளின்‌ இல்லங்களுக்கு பிட்சை ஏற்கச்‌ செல்லலாகாது. 


மனு நீதி என்னும்‌ 
2 மனுதர்ம சாஸ்திரம்‌ 


ஊனை எ: என்னை பன 

ணா சொரி. ப 

தூராதாஹ்ருத்ய ஸமித: ஸந்நிதத்யா த்விஹாயஸி | 

ஸாயம்‌ ப்ராதஷ்ச ஜுஹுயாத்‌ தாபிரக்நி மதந்த்ரித: ॥ 186 

வனத்திலிருந்து சமித்துக்களையும்‌ தர்ப்பைகளையும்‌ கொண்டு 
வர வேண்டும்‌. அவற்றினை வெற்று நிலத்தில்‌ போடாமல்‌ எதன்‌ 
மீதாவது வைத்து நன்கு உலர்த்த வேண்டும்‌. அவற்றைக்‌ கொண்டு 
காலையும்‌ மாலையும்‌ சமிதா தானம்‌ செய்ய வேண்டும்‌. 

(சமிதா தானம்‌ என்பது அக்னியை உபாசிக்கின்ற சிறிய கிரியை. 
இதை உபநயனமானவுடன்‌ ஆரம்பிக்க வேண்டும்‌. திருமணம்‌ 
நடக்கும்‌ வரை தினமும்‌ விடாது செய்ய வேண்டும்‌. சமிதா தானம்‌ 
ஒரு நாள்‌ செய்யாவிடில்‌, அவனது ஆயுளில்‌ ஒரு நாள்‌ குறையும்‌. 
எத்தனை நாட்கள்‌ செய்யவில்லையோ அத்தனை நாட்களும்‌ ஆயுள்‌ 
குறையும்‌. 

(நித்தியம்‌ விடாது சமிதா' தானம்‌ செய்தவனுக்கு ஆயுள்‌, 
ஆரோக்கியம்‌, புகழ்‌, புத்தி, தனம்‌, நற்சந்ததி முதலான அனைத்தும்‌ 
கிட்டும்‌.) 

ப்பட்ட எக 

டா TOR ஸ்யு 

அக்ருத்வா பைக்ஷசரண மஸமித்ய ச பாவகம்‌ | 

அநாதுரஸ்ஸப்த ராத்ரமவகீர்ணி வ்ரதம்‌ சரேத்‌ ॥ 187 

தேக அசெளகர்யத்தால்‌ பிட்சான்னம்‌ சாப்பிடாமல்‌, காலை 
மாலை சமிதா தானம்‌ செய்யாமல்‌ ஏழு இரவுகள்‌ கழித்தவன்‌ 
அவக£ர்ண பிராயச்சித்தம்‌ செய்ய வேண்டும்‌. 


வர எரி ள்‌ விவரி! 

* எ எணண எ ॥ 

பைக்ஷேண வர்தயேந்நீத்யம்‌ நைகாந்நாதீ பவேத்வரதீ | 

பைக்ஷேண வ்ரதிநோ வ்ருத்தி ருபவாஸஸமா ஸ்ம்ருதா ॥ 188 

பிரம்மசாரி, தினமும்‌ ஒரே இல்லத்தில்‌ பிச்சை யெடுத்து வந்து 
உண்ணலாகாது. வேறு வேறு இல்லங்களுக்குச்‌ செல்ல வேண்டும்‌. 
இவ்வாறு பிட்சான்னம்‌ சாப்பிட்டு பிரம்மசாரி இருப்பதை, 
உபவாசத்துக்கு நிகரானதாக சான்றோர்‌ கூறுவார்‌. 


மூலமும்‌ உரையும்‌ (மூழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா ந 


Ye Tae ரன்‌ mafia i 

ண்ணி னை - TT ॥ 

வ்ரதவத்‌ தேவ தைவத்யே பித்ர்யே கர்மண்‌ யதர்ஷிவத்‌ | 

காமமப்யர்திதோ அஷ்நீயாத்வ்ரதமஸ்ய நலுப்யதே ॥ 189 

வேள்வியின்‌ போதும்‌, சிராத்தத்தின்‌ போதும்‌ அழைக்கப்படும்‌ 
பிரம்மசாரி, தனது விரதத்துக்கு பங்கம்‌ ஏற்படாமல்‌, தான்‌ 
சாப்பிடக்கூடாதவற்றைக்‌ தவிர்த்து மற்றபடி உண்ணலாம்‌. இதனால்‌ 
விரதபங்கம்‌ ஏற்படாது. 

எண்‌ எண்ன எப 

ண்ண க்‌ என்றி ॥ 

ப்ராஹ்மணஸ்த்யைவ கர்மைததுபதிஷ்டம்‌ மநீஷிபி: | 

ராஜந்ய வைஷ்யயோ ஸ்த்வேவம்‌ நைதத்கர்ம விதீயதே | 190 

ஒரே இல்லத்தில்‌ பிட்சாடனம்‌ ஏற்று உண்பது கூடாது என்பது 
பிராம்மண பிரம்மசாரிக்கே கண்டிப்பாக விதிக்கப்பட்ட விதி. 
மற்றபடி க்ஷத்ரிய வைசிய பிரம்மசாரிகளுக்கு அல்ல என்று 
சான்றோர்‌ கூறுவர்‌. 

என்ர வின Ta ள। 

துர்கா aera fed எ ॥ 

சோதிதோ குருணா நித்யமப்ரசோதித ஏவ வா | 

குர்யாதத்யயநே யத்நமாசார்யஸ்ய ஹி தேஷ ௪ | 191 

குரு சொன்னாலும்‌ சொல்லாவிட்டாலும்‌ தினமும்‌ 
வேதாத்யயனம்‌ செய்ய வேண்டும்‌. குருவுக்குத்‌ தேவையான 
பணிவிடைகளைச்‌ செய்ய வேண்டும்‌. 


நமக எ ௭ ஷா எண 

ணார விளார்‌ TAT ளப 

ஷரீரம்‌ சைவ வாசம்‌ ௪ புத்தீந்த்ரிய மநாம்ஸி ௪ | 

நியம்ய ப்ரஞ்ஜலிஸ்திஷ்டே த்வீஹ மாணோ குரோர்‌ முகம்‌ || 192 

உடல்‌, புத்தி, இந்திரியங்கள்‌, மனம்‌ இவைகளைத்‌ தன்‌ 
கட்டுப்பாட்டுக்குள்‌ வைத்தவனாக, குரு எந்த நேரம்‌ எது கூறுவாரோ 
என்று அவரது முகத்தையே பார்த்தபடி. நிற்க வேண்டும்‌. 


மனு நீதி என்னும்‌ 


* மனுதர்ம சாஸ்திரம்‌ 


THT: யன YH: | 

காணான்‌ என: TTS 10: | 

நீத்யமுத்‌ த்ருத பாணிஸ்யாத்‌ ஸாத்வாசாரஸ்ஸுஸம்யத: | 

ஆஸ்யதாமிதி சோக்தஸ்ஸந்நா ஸீதாபி முகம்‌ குரோ: | 193 

வஸ்திரத்தால்‌ உடலை மறைத்து, தனது வலது தோள்‌ வெளியே 
தெரியும்‌ படியாக மேலாடை போர்த்துக்‌ கொண்டு தூய்மை 
யானவனாக, குரு உட்காரச்‌ சொன்ன பிறகு அவரெதிரே அமர 
வேண்டும்‌. 

Corie: wt ude Tel 

Sf werd என எரு சே எரி 

ஹிநாந்ந வஸ்த்ரவேஷஸ்‌ ஸ்யாத்ஸர்வதா குருஸந்நீதெள | 

உத்திஷ்டேத்ப்ரதமம்‌ சாஸ்ய சரமம்‌ சைவ ஸம்விஷேத்‌ | 194 

குறைவான சாப்பாடு, சாதாரண ஆடை அலங்காரங்களுடன்‌ 
இருக்க வேண்டும்‌. குருவுக்கு முன்பாகத்‌ துயிலெழ வேண்டும்‌. அவார்‌ 
உறங்கியபின்‌, தான்‌ உறங்கச்‌ செல்ல வேண்டும்‌. 


ணர்‌ எள்‌ எண 

எண்‌ ௮ எள்‌ எ ள்‌ ரான ப 

ப்ரதிஷ்ரவணநஸம்பாஷே ஷயாநோ நஸமாசரேத்‌ | 

நாஸீநோ ந ௪ புஞ்ஜாநோ ந திஷ்டந்ந பராங்முக: ॥ 195 

படுத்தபடியோ, உட்கார்ந்து கொண்டோ, சாப்பிட்டுக்‌ 
கொண்டோ, பாரா முகமாகவோ குருவின்‌ சொல்லுக்குப்‌ 
பதிலளிக்கக்‌ கூடாது. 


சன்ன சா: கள்ளா Y க | 

WATT ரர WAT புர ளாரே ॥ 

ஆஸீநஸ்ய ஸ்தித: குர்யாதபிகச்ச ம்ஸ்து திஷ்டத: | 

ப்ரத்யுத்கம்ய த்வாவ்ரஐத: பஷ்சாத்‌ தாவம்ஸ்து தாவத: | 196 

குரு ஆசனத்தில்‌ அமர்ந்து கொண்டு கட்டளையிட்டால்‌ 
சிஷ்யன்‌ நின்று கொண்டும்‌, நின்றபடி கட்டளையிட்டால்‌ எதிரே 
சென்றும்‌, நடந்து வந்தபடியே கட்டளையிட்டால்‌ எதிர்கொண்டு 
சென்றும்‌, விரைந்தபடியே கட்டளையிட்டால்‌ தான்‌ ஓடிச்‌ சென்று 
அவரைப்‌ பின்பற்றியபடியும்‌, அவர்‌ கட்டளைப்படி செய்வதோ, 
பதிலளிப்பதோ வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா [55] 


weed TTA எண்பை 

wera ரான FR a Fret: I 

பராங்முகஸ்யாபிமுகோ தூரஸ்தஸ்தைத்ய சாந்திகம்‌ | 

ப்ரணம்ய து ஷயாநஸ்ய நீதேஷே சைவ திஷ்டத: ॥ 197 

குரு எங்கோ கவனமாக இருக்கும்போது தான்‌ எதிரே சென்றும்‌, 
தூரத்தில்‌ இருக்கும்போது அருகில்‌ சென்றும்‌, படுத்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ போது அவரை வணங்கியபடியும்‌, நின்று 
கொண்டிருக்கும்போது, தானும்‌ சற்றுத்‌ தள்ளி நின்று கொண்டும்‌ 
குருவின்‌ கட்டளையை நிறைவேற்றவோ, பதிலளிக்கவோ வேண்டும்‌. 

ள்‌ ன எண Teal 

30௭5 எழும்‌ எ ரணி எ 

நீசம்ஷய்யாஸநம்‌ சாஸ்ய ஸர்வதா குரு சந்நிதெள | 

குரோஸ்து சக்ஷர்விஷயே ந யதேஷ்டாஸநோ பவேத்‌ | 198 

குருவின்‌ படுக்கை, ஆசனம்‌ இவற்றைவிட சிஷ்யனுடையவை 
தாழ்ந்திருக்க வேண்டும்‌. குருவின்‌ கண்ணெதிரில்‌ தன்‌ இஷ்டப்படி 
அமரக்‌ கூடாது. 

ளன எ ண கரு 

ஏ Saree எண்ணா ய்‌ 

நோதாஹரேதஸ்ய நாம பரோக்ஷமபி கேவலம்‌ | 

நசைவாஸ்யாநுகுர்வீத கதிபாஷித சேஷ்டிதம்‌ | 199 

குரு எதிரில்‌ இல்லாத போதும்‌ அவர்‌ பெயரைக்‌ கூறக்கூடாது. 
குருநாதர்‌, உபாத்யாயர்‌ என்று மரியாதையோடு கூற வேண்டும்‌. குரு 
இல்லாதபோது அவரைப்‌ போன்று நடந்தும்‌, பேசியும்‌, அவர்‌ 
செய்வதைப்‌ போன்று செய்தும்‌ பரிகசிக்கக்‌ கூடாது. 


TA Tard Fra எரர்‌! 
wo a னி னன ade: ॥ 


குரோர்யத்ர பரீவாதோ நீந்தா வாபி ப்ரவர்த்ததே | 

கர்ணெள தத்ர பிதாதவ்‌ யெள கந்தவ்யம்‌ வா ததோ அந்தயத: | 20௦ 

தன்‌ குருவைப்‌ பிறர்‌ தூற்றுவது, அபவாதம்‌ பேசுவது போன்ற 
வற்றைக்‌ கேட்க நேர்ந்தால்‌, உடனே தன்‌ காதுகளை மூடிக்‌ கொள்ள 
வேண்டும்‌. அல்லது அங்கிருந்து நகர்ந்து வேறோர்‌ இடத்துக்குப்‌ 
போய்‌ விட வேண்டும்‌. 


மனு நீதி என்னும்‌ 


ணை அ அனை மனுதர்ம சாஸ்திரம்‌ 
ன்‌ என்னா எண FH: | 
எளி கண்‌ எ எர ணய 
பரீவாதாத்கரோ பவதி ஷ்வாவை பவதி நிந்தக: | 
பரிபோக்தா க்ரிமிர்பவதி கீடோ பவதி மத்ஸரீ | 201 


சிஷ்யன்‌ குருவின்‌ மீது அபவாதம்‌ சுமத்தினால்‌, அந்தப்‌ 
பாபத்தினால்‌ அடுத்துக்‌ கழுதையாகப்‌ பிறப்பான்‌. குருவை நிந்தை 
செய்தால்‌ நாயாகப்‌ பிறப்பான்‌. அவரது செல்வத்தை எடுத்துக்‌ 
கொண்டு அனுபவிப்பவன்‌ கிருமியாகப்‌ பிறப்பான்‌. குருவைத்‌ 
துவேஷிப்பவன்‌ புழுவாகப்‌ பிறப்பான்‌. 

Wed UAT wal றக்‌ | 

USS UTE HATTER 

தூரஸ்தோ நார்சயே தேநம்‌ நக்ருத்தோ நாந்திகே ஸ்த்ரியா: | 

யாநா ஸநஸ்தஷ்சைவைந மவருஹ்யாபி வாதயேத்‌ ॥ 202 

சிஷ்யன்‌ நோயுற்றிருக்கும்போது தவிர்த்து மற்றப்‌ பொழுதில்‌ 
பிறரைக்‌ கொண்டு குருவுக்குப்‌ பணிவிடை செய்து வைத்தல்‌ கூடாது. 
தான்‌ கோபத்தோடிருக்கும்போதும்‌, குரு தன்‌ மனைவியோடு 
இருக்கும்போதும்‌ அவரை வணங்கலாகாது. 

ண்‌ எர ரன WE! 

அண்‌ a TATA ன்‌ எம்மா 

ப்ரதிவாதே அநுவாதேச நாஸீத குருணா ஸஹ | 

அஸம்ஷ்ரவேசைவ குரோர்ந கிஞ்சிதபி கீர்தயேத்‌ | 203 

எதிர்காற்று வீசும்படியோ, பின்னிருந்து காற்று வீசும்படியோ 
குருவின்‌ எதிரில்‌ அமரலாகாது. குரு கேளாதபோது எதையும்‌ 
உரைத்தலாகாது. 


கண்ணாளா கு Al 

ள்‌ எரி ளாகி A 

கோ அஷ்வோஷ்ட்ரயாந ப்ராஸாத ப்ரஸ்தரேஷ கடேஷச | 

ஆஸீத குருணா ஸார்த்தம்‌ ஷிலாபலகநெளஷ ௪ | 204 

மாட்டு வண்டி, குதிரை வண்டி, ஓட்டகம்‌ பூட்டிய வண்டி, 
மேடை, பாறை, பாய்‌, கல்‌, பலகை, படகு இவைகளின்‌ மீது மட்டும்‌ 
குருவுக்குச்‌ சமமாக உட்காரலாம்‌. 


TOT எரர்‌ Tee far! 

J uf TET னாரே! 

குரோர்குரெள ஸந்நிஹிதே குருவத்வ்ருத்திமாசரேத்‌ | 

ந சா நிஸ்ருஷ்டோ குருணா ஸ்வாந்‌ குரூநபி வாதயேத்‌ | 205 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை முட ஆனந்த நாச்சியாரம்மா [7 | 

குருவினுடைய குரு வந்தால்‌, தன்‌ குருவுக்குச்‌ செய்வதைப்‌ 
போன்று அபிவாதனம்‌ செய்ய வேண்டும்‌. தான்‌ குருகுலத்தில்‌ 
இருக்கும்போது, தன்னுடைய தாய்‌ தந்தையர்‌ வந்தால்‌, குருவின்‌ 
அனுமதியின்றி அவர்களுக்கு அபிவாதனம்‌ செய்யலாகாது. 

ணக ன gfe: wf! 

ரண்டு படட பத ளனர்‌ | 

வித்யாகுருஷ்வேததேவ நித்யா வ்ருத்தி: ஸ்வயோநீஷ | 

ப்ரதி ஷேதத்சு சாதர்‌ மாத்திதம்‌ சோபதி ஷத்ஸ்வபி | 206 

தன்‌ குருவைத்‌ தவிர்த்த மற்ற உபாத்யாயர்கள்‌, தன்‌ பெரிய 
தந்தை, சிறிய தந்தை முதலானோர்‌, பாவத்தினின்றும்‌ தன்னைத்‌ 
தடுத்தவர்‌, ஹிதத்தைப்‌ போதிப்பவர்‌ முதலானோரிடத்தும்‌ இதே 
முறையில்‌ அபிவாதனம்‌ செய்ய வேண்டும்‌. 

9 TEA YF Trea WT | 

TEU என்ர TFA TEN 


ஷ்ரேயஸ்சு குருவத்‌ வ்ருத்திம்‌ நித்யமேவ ஸமாசரேத்‌ | 

குருபுத்ரேஷ சார்யேஷ குரோஷ்சைவ ஸ்வபந்துஷு | 207 

தவம்‌, வித்யை இவைகளால்‌ உயர்ந்தோரிடத்தும்‌, தன்னைவிட 
வயதில்‌ மூத்த குருபுத்திரர்களிடத்தும்‌, குருவின்‌ சுற்றத்தாரிடத்தும்‌, 
இவ்வாறே கன்‌ சுற்றத்தாரிடத்தும்‌, குருவிடம்‌ மரியாதையுடன்‌ 
நடந்து கொள்வதைப்‌ போன்றே நடந்து கொள்ள வேண்டும்‌. 

ஏ: ஏரா ஏ ஈன்‌ எ ணி । 

கணவர்‌ நரன்‌ ॥ 

பாலஸ்ஸமாநஜந்மா வா ஷிஷ்யோ வா யக்ஞகர்மணி | 

அத்யாபயந்‌ குருசுதோ குருவத்மாந மர்ஹதி | 208 

தன்னைவிட சிறியவனாக இருந்தாலும்‌, அல்லது தன்‌ வயதை 
ஒத்தவனாக இருந்தாலும்‌, தன்‌ சிஷ்யனாகவே இருந்தாலும்‌, குருவின்‌ 
புத்திரன்‌ யக்ஞத்துக்கு வந்திருந்தால்‌, குருவைப்‌ போன்று கெளரவிக்க 
வேண்டும்‌. 

Tet எராளள eA 

எ கள்‌ னன MEAT WTA 

உத்ஸாதநம்‌ ௪ காத்ராணாம்‌ ஸ்நாபநோச்சிஷ்ட போஜநே | 

ந குர்யாத்‌ குருபுத்ரஸ்ய பாதயோஷ்சாவ நேஜநம்‌ ॥ 209 

ஆனாலும்‌, குரு புத்திரனுக்கு சந்தனம்‌ பூசுதல்‌, நீராட்டி 
வைத்தல்‌, குரு புத்திரன்‌ சாப்பிட்ட மீதியைச்‌ சாப்பிடல்‌, 
பாதங்களைக்‌ கழுவுதல்‌ போன்றவற்றைச்‌ செய்யக்‌ கூடாது. 


ற ணை எட “தகம்‌ 1) 

Tea Hig: ©: Ua Tedifie:1 

NAAT I WET: நாய்க்‌ ॥ 

குருவத்ப்ரதிபூஜ்யா: ஸ்யுஸ்ஸவர்ணா குருயோஷித: | 

அஸவர்ணாஸ்து ஸம்பூஜ்யா: ப்ரத்யுத்தாநாபிவாதநை: ॥ 210 

குன்‌ வார்ணத்தைச்‌ சேர்ந்த குருபத்தினிகளை குருவைப்‌ போன்று 
பூஜிக்க வேண்டும்‌. மாற்று வர்ணமாக இருந்தால்‌, எதிர்கொண் 
டழைத்தல்‌, அபிவாதனம்‌ செய்தல்‌ இவற்றை மட்டும்‌ செய்ய 
வேண்டும்‌. 


அப்யஞ்ஐ | 

குருபத்ந்யா ந கார்யாணி கேஷாநாம்‌ ௪ ப்ரஸாதநம்‌ ॥ 211 

குருபத்தினிக்கும்கூட, தலைக்கு எண்ணெய்‌ தேய்த்துவிடல்‌, 
நீராட்டுதல்‌, சந்தனம்‌ பூசுதல்‌, தலை சீவுதல்‌ மூதலானவற்றைச்‌ 
செய்யக்‌ கூடாது. 

qeteh y Jaf ofa Ta | 

yuffetrferariior Tore பயம்‌ 

குரு பத்நீது யுவதிர்‌ நாபிவாத்யேஹ பாதயோ: | 

பூர்ணவிம்‌ஷதிவர்ஷேண குணதோஷெள விஜாநதா ॥ 212 

குருபத்தினி இளம்‌ பெண்ணாக இருந்தால்‌, இருபது வயதைக்‌ 
கடந்த, குணதோஷங்களை அறிந்த சிஷ்யன்‌, அந்த இளம்‌ வயது 
குருபத்தினிக்கு அபிவாதனம்‌ செய்யும்‌ போது, அவள்‌ கால்களைத்‌ 
தொட்டுச்‌ செய்யக்‌ கூடாது. 

TT எ எரா ணை 

சண்டாள ட ர ॥ 

ஸ்வபாவ ஏஷ நாரீணாம்‌ நராணாமிஹ தூஷணம்‌ | 

அதோ அர்த்தாந்ந ப்ரமாத்யந்தி ப்ரமதாசு விபஷ்சித: ॥ 213 


உண்டு. எனவே அறிந்தவர்கள்‌ பெண்கள்‌ விஷயத்தில்‌ நிலை 


சண்‌ எக்‌ ளர்‌ எ ராப 

ர னம ETAT ATA N 

அவித்வாந்ஸமலம்‌ லோகே வித்வாந்ஸமபிவா புந: | 

ப்ரமதாஹ்யுத்பதம்‌ நேதும்‌ காமக்ரோத வஷாநுகம்‌ | 214 


ஆட்‌ 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 


அன்னை ஸீ ஆனந்த நாச்சியாரம்மா யய யய யப [09] 


இ வறக 


ஊன எள எண்‌ வய 

எண்‌ எண்‌ எனின்‌ ॥ 

மாத்ரா ஸ்வஸ்ரா துஹித்ரா வா ந விநீக்தாஸநோ பவேத்‌ | 
பலவாநீந்த்ரிய க்ராமோ வித்வாம்ஸமபி கர்ஷதி | 215 


இந்திரியங்களின்‌ கூட்டமானது 


TY TT ணி எ ஏ 

எ கண்ணனின்‌ சொ 

காமம்‌ து குருபத்நீநாம்‌ யுவதீநாம்‌ யுவா புவி | 

விதிவத்‌ வந்தனம்‌ குர்யாத்‌ அஸாவஹமிதி ப்ருவந்‌ | 216 

வாலிப வயதில்‌ இருக்கும்‌ சிஷ்யன்‌ தன்‌ குருவின்‌ இளம்‌ வயது 
மனைவியருக்கு, கால்களைத்‌ தொடாமல்‌ பூமியில்‌ விழுந்து 
அபிவாதனம்‌ செய்ய வேண்டும்‌. அதாவது வணங்க வேண்டும்‌. 


ண என்னா னப 

TEN ஒளிர எ என்பன 

விப்ரோஷ்ய பாதக்ரஹண மந்வஹம்‌ சாபிவாதநம்‌ | 

குருதாரேஷு குர்வீத ஸதாம்‌ தர்மமநுஸ்மரந்‌ | 217 

எப்போதும்‌, வயது முதிர்ந்த குருவின்‌ பத்தினியரை அவர்‌ தம்‌ 
பாதங்களைத்‌ தொட்டு அபிவாதனம்‌ செய்ய வேண்டும்‌. 


அள ஊன ம எள்ள! 

ஊர frat ஏரின்‌ ॥ 

யதா கநந்‌ கநித்ரேண நரோ வார்யதிகச்சதி | 

ததா குருகதாம்‌ வித்யாம்‌ சுஷ்ருஷரதிகச்சதி ॥ 218 

மண்வெட்டியால்‌ பூமியைத்‌ தோண்டியவன்‌ தண்ணீரைப்‌ 
பெறுவதைப்‌ போன்று, குருவுக்குப்‌ பணிவிடை செய்யும்‌ சிஷ்யன்‌ 
வித்யையை அடைவான்‌. 


ந்‌ க ல... 
yam afew er வரண | 
ரி Ua எண ய 


முண்டோ வா ஜடிலோ வா ஸ்யாதத வாஸ்யாச்சி காஜட: | 

நைநம்‌ க்ராமே அபி நீம்ளேச்சேத்‌ சர்யோ நாப்யுதியாத்‌ க்வசித்‌ | 219 

பிரம்மசாரி முண்டிதனாக இருக்கலாம்‌ (கலையை மொட்டை 
அடித்துக்‌ கொண்டிருக்கலாம்‌.) அல்லது குடுமி வைத்துக்‌ 
கொள்ளலாம்‌. அல்லது சிறிது முடியை வைத்துக்‌ கொண்டு சடை 
பின்னலிட்டு, மற்ற இடத்தை மொட்டையடித்துக்‌ கொண்டும்‌ 
இருக்கலாம்‌. 

இத்தகைய பிரம்மசாரி எந்தக்‌ கிராமத்தில்‌ வசித்தாலும்‌ சரி, 


இவனுக்குத்‌ தெரியாமல்‌ சூரியன்‌ அஸ்தமிக்கவும்‌ கூடாது. உதய 
மாகவும்‌ கூடாது. 


அதாவது சூரியோதய அஸ்தமனக்‌ காலங்களில்‌ உறங்கிக்‌ 
கொண்டிருக்கக்‌ கூடாது என்று பொருள்‌. 


1 Vergara ஏரி Wart ணா. | 

Fre Sf TUTTE fea i 

தம்‌ சேதப்யுதியாத்‌ சூர்ய: ஷயாநம்‌ காமசாரத: | 

நிம்ளேசேத்‌ வாப்‌ ய விக்ஞாஞாஜ்‌ ஐபந்நுபதேத்திநம்‌ | 220 

தன்னை மறந்து சூரியோதய நேரத்தில்‌ உறங்கினானேயானால்‌, 
பகல்‌ முழுவதும்‌ உபவாசமிருந்து காயத்ரியை ஜபிக்க வேண்டும்‌. 
சூரிய அஸ்தமன நேரத்தில்‌ உறங்கினால்‌ மறுநாள்‌ உபவாசமிருந்து 
காயத்ரி ஜபமும்‌ செய்ய வேண்டும்‌. 


அ fafa: எளி 1) 

Wafer pA YET: ரான ॥ 

கர்யேணஹ்யபிநீர்‌ முக்த: ஷயாநோ அப்யுதிதஷ்ச ய: | 

ப்ராயஷ்சித்தமகுர்வாணோ யுக்த: யயாந்மஹ தைநஸா | 221 

சூரிய உதய சமயத்திலோ, அஸ்தமன சமயத்திலோ உறங்கிய 
பிரம்மசாரி பெரும்‌ பாதகத்தைச்‌ செய்தவனாகிறான்‌. பாவம்‌ 
போவதற்குப்‌ பிராயச்சித்தம்‌ செய்யாதவன்‌ மகாபாபி. 

ண்‌ னு என்‌ னா: ட 

ஏன்‌ ன்‌ எக எனா சரிரிப ॥ 

ஆசம்ய ப்ரயதோ நித்யமுபே ஸந்த்யே ஸ்மாஹித: | 

ஷுசெள தேஷே ஐபந்‌ ஐப்யமுபாஸீத யதாவிதி ॥ 222 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா ஸு _ 101] 


சூரிய உதய அஸ்தமனம்‌ என்னும்‌ இரண்டு சந்தியா காலங்‌ 
களிலும்‌ ஆசமனம்‌ செய்து பரிசுத்தனாகி தூய்மையான இடத்தில்‌ 
அமர்ந்து மனத்தில்‌ வேறு சிந்தனையற்றவனாகி முறையாக காயத்ரி 
மஹா மந்திரத்தை ஜபிக்க வேண்டும்‌. 

அர el waa: Ha: ணா 

TH TATA YE ளன TT: ॥ 

யதி ஸ்த்ரீ யத்யவரஜ: ஷ்ரேய: கிஞ்சித்ஸமாசரேத்‌ | 

தத்ஸர்வமாசரேத்யுக்தோ யத்ர சாஸ்ய ர மேந்மந: ॥ 223 

பெண்ணாக இருந்தாலும்‌, சூத்திரனாக இருந்தாலும்‌ அவர்கள்‌ 
நல்ல காரியங்களைச்‌ செய்வார்களாயின்‌, அவற்றைப்‌ பற்றி 
நன்கு ஆராய்ந்து, அவை தன்‌ மனத்துக்‌ கிசைந்ததாகவும்‌, சாஸ்திரத்‌ 
துக்கு விரோதமில்லாததாகவும்‌ இருந்தால்‌ அவற்றைத்‌ தானும்‌ 


செய்யலாம்‌. 


ஏஷ்ன் ர்‌ Na: கானி எ ui 

எச்‌ ர dag fra ண்டு ச hn 

தர்மார்த்தெள உச்யதே ஷ்ரேய: காமார்த்தெள தர்ம ஏவச | 
அர்த்தயேவேஹ வா ஷ்ரேயஸ்த்ரிவர்க இதிது ஸ்திதி: ॥ 224 


பொருளும்‌ இன்பமுமே சிறந்தவை என்று சிலர்‌ கூறுவார்கள்‌. 
அறமே சிறந்தது என்று சிலர்‌ கூறுவார்கள்‌. 

மூன்றுமே சிறந்தவை என்பது என்‌ அபிப்ராயம்‌. 

ளர்க FT Ha TT எ௱ எரும 

SST TET 1498: ப 

ஆசார்யோ ப்ரஹ்மணோ மூர்த்தி: பிதா மூர்த்தி: ப்ரஜாபதே: | 

மாதா ப்ருதிவ்யா மூர்த்திஸ்து ப்ராதா ஸ்வோ மூர்த்திராத்மந: | 225 
ஆசார்யன்‌ இறைவனின்‌ சொரூபம்‌. 

தந்த பிரம்ம சொரூபம்‌. 

தாய்‌ பூமி பிராட்டியின்‌ சொரூபம்‌. 


தமையன்‌ தன்னுடைய அத்மாவின்‌ சொரூபம்‌ என்று கொள்ள 
வேண்டும்‌. 


நீதி என்னும்‌ 
ட 6மறுதமமசாஸ்தம்‌ 
சின்‌ ஏ ஏக எளி Wed: 1 
எள ரன ஏவ எள னி ஏரண ॥ 
ஆசார்யஷ்ச பிதா சைவ மாதா ப்ராதா ௪ பூர்வஜ: | 
நார்த்தேவாப்‌ யவமந்தவ்யா ப்ராஹ்மணேந விசேஷத: | 226 
ஆசார்யன்‌, தாய்‌ தந்தையர்‌, தமையன்‌ இவர்களை தான்‌ கஷ்ட 
தசையில்‌ இருக்கும்‌ போதும்‌ அவமானப்படுத்தக்‌ கூடாது. அதிலும்‌ 
முக்கியமாக பிரம்மணன்‌ செய்யக்‌ கூடாது. 
ணன்‌ ண்ண ர ராய 
ர்க்‌ என எம்‌ aT 
யம்‌ மாதாபிதரெள க்ளேஷம்‌ ஸஹேதே ஸம்பவே ந்ருணாம்‌ | 
ஸதஸ்ய நீஷ்க்ருதிஷ்ஷக்யா கர்தும்‌ வர்ஷஷதை ரபி | 227 
தாய்‌ தந்தையர்‌, பிள்ளையைப்‌ பெற்று வளர்த்து கல்வி 
கற்பிக்கும்‌ வரை படும்‌ பாடுகளுக்கு பிள்ளை எத்தனை பிறவிகள்‌ 
எடுத்தும்‌ நன்றிக்‌ கடனைத்‌ தீர்க்க முடியாது. 
Ta fred fd Daler “ளை 
Teal FH TOY a: Wd WTI 
தயோர்நீத்யம்‌ ப்ரியம்‌ குர்யாதாசார்யஸ்ய ச ஸர்வதா | 
தேஷ்வேவ த்ரிஷு துஷ்டேஷு தபஸ்ஸர்வம்‌ ஸமாப்யதே ॥ 228 
இத்தகைய தாய்‌ தந்தையருக்கும்‌, குருவுக்கும்‌ பிரீதி ஏற்படுமாறு 
எப்போதும்‌ நடந்து கொள்ள, வேண்டும்‌. அவர்கள்‌ மூவரும்‌ 
பிரீதியடைந்தால்தான்‌ இவனது சகல தவமும்‌ பூர்த்தியாகும்‌. 
of NT ர TA TY ச்‌ 
எரர்‌ என்ர WATT 
தேஷாம்‌ த்ரயாணாம்‌ அஷ்ரூஷா பரமம்‌ தபஉச்யதே | 
நதை ரநப்‌ யநுஞாதோ தர்மமந்யம்‌ ஸமாசரேத்‌ ॥ 229 
அம்மூவருக்கும்‌ செய்யும்‌ பணிவிடையே மேலான தவமாகும்‌. 
அவர்கள்‌ அனுமதியின்றி எந்தப்‌ புண்ணிய கர்மாவும்‌ செய்ய 
லாகாது. 
எண்‌ Ta TN ளா: | 
எ எள்‌ வேறா ரண ணாக ॥ 
தஏவ ஹி த்ரயோ லோகாஸ்த ஏவ த்ரய ஆஸ்ரமா: | 
தஏவ ஹி த்ரயோ வேதாஸ்த ஏவோக்தாஸ்த்ரயோ அக்நய: | 230 
அவர்கள்‌ மூவருமே மூன்று உலகங்கள்‌; அவர்கள்‌ மூவருமே 
மூன்று (பிரம்மசர்யாஸ்ரமம்‌, கிருஹஸ்தாஸ்ரமம்‌, வானபிரஸ்‌ 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 

அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா வடட 1103] 
தாஸ்ரமம்‌) ஆஸ்ரமங்கள்‌; அவர்கள்‌ மூவருமே மூன்று வேதங்கள்‌. 
அவர்கள்‌ மூவருமே திரேதாக்னிகள்‌. 


Fret A TOTS TST எப 
னி UWSP என்னி ॥ 


பிதாவை கார்ஹபத்‌ யோ அக்னிர்மாதாக்‌ நீர்தக்ஷிண: ஸ்ம்ருத: | 

குருராஹவநீயஸ்து ஸாக்நீத்ரேதா கரீயஸீ | 231 

பிதா கார்ஹபத்யம்‌ என்னும்‌ அக்னி, மாதா தக்ஷிணாக்னி, குரு 
ஆஹவநீய அக்னி. இவ்வாறு அக்னி சொரூபமான மூவரும்‌ மிகவும்‌ 
சிரேஷ்டமானவர்கள்‌. 


எணாசற்ட Het iret எண்று | 

Thoma: ணார 1 சினி ॥ 

த்ரிஷ்வப்ரமாத்யந்நேதேஷத்ரீந்‌ லோகாந்‌ விஜயேத்‌ க்ருஹீ | 

தீப்யமாந: ஸ்வவபுஷா தேவவத்திவி மோததே | 232 

இம்மூவரிடமும்‌ பக்தியுடன்‌ வாழ்பவன்‌, மூவுலகங்களிலும்‌ 
உயர்ந்தவனாவான்‌. திவ்ய சரீரத்தைப்‌ பெற்று, சூரியன்‌ முதலான 
தேவர்களைப்‌ போல விண்ணுலகில்‌ ஒளிர்வான்‌. 

என்க ராண ராண UWE | 

ஏரண Tel என்க எவர்‌ ॥ 

இமம்‌ லோகம்‌ மாத்ருபக்த்யா பித்ரு பக்த்யா து மத்யமம்‌ | 

குரு சுஷ்ரூஷயாத்வேவம்‌ ப்ரஹ்மலோகம்‌ ஸமஷ்நுதே ॥ 233 

தாயிடம்‌ கொண்ட பக்தியால்‌ இவ்வுலகத்தையும்‌, தந்தையிடம்‌ 
கொண்ட பக்தியால்‌ தேவ உலகத்தையும்‌, குருவுக்குச்‌ செய்யும்‌ 
பணிவிடையால்‌ பிரம்மலோகத்தையும்‌ அடைவான்‌. 

எனனை எர என NA ளன! 

சள எண்‌ Tafa Teen: னை ॥ 

ஸர்வே தஸ்யாத்ருதா தர்மாயஸ்த்யைதே த்ரய ஆத்ருதா: | 

அநாத்ருதாஸ்து யஸ்த்யைதே ஸர்வாஸ்ஸ்யாபலா: க்ரியா: | 234 

தாய்‌, தந்தை, குரு மூவரையும்‌ ஆதரிப்பவனுக்கு அவன்‌ 
செய்யும்‌ சகல தர்ம, சாஸ்திர காரியங்களும்‌ நற்பலனை நல்கும்‌. 


அம்மூவரையும்‌ ஆதரிக்காதவனுக்கு அவன்‌ செய்யும்‌ சகல தர்ம, 
சாஸ்திர காரியங்களும்‌ நற்பலனை நல்கா. 


மனு நீதி என்னும்‌ 
10 மனுதர்ம சாஸ்தீரம்‌ 


அண்‌ எ ண்‌ ளா 

எ ன Fafa Draft எ: ॥ 

யாவத்‌ த்ரயஸ்தே ஜீவேயு ஸ்தாவந்நாந்யம்‌ ஸமாசரேத்‌ | 

தேஷ்வேவ நித்யம்‌ சுஷ்ரூஷாம்‌ குர்யாத்‌ ப்ரியஹிதே ரத: | 235 

இம்மூவரும்‌ ஜீவித்திருக்கும்‌ காலம்‌ வரை, அவர்கள்‌ 
அனுமதியின்றி தர்ம காரியம்‌ எதையும்‌ செய்யலாகாது. தினமும்‌ 
பிரீதியான, ஹிதத்தைத்‌ தருவதான செயல்களைச்‌ செய்தபடி 
அவர்களுக்குப்‌ பணிவிடை புரிய வேண்டும்‌. 

கடா என ETT 

APA Fre Dvd eau: ॥ 

தேஷாமநுபரோதேந பாரத்ரயம்‌ யத்யதாசரேத்‌ | 

தத்தந்நி வேதயேத்தேப்யோ மநோவசன கர்மபி: ॥ 236 

அவர்களுக்குச்‌ செய்யும்‌ பணிவிடைகளுக்கு குந்தகம்‌ 
ஏற்படாமல்‌, தான்‌ நல்லுலகைப்‌ பெறுவதற்கான காரியங்களைச்‌ 
செய்ய வேண்டும்‌. அவற்றை அவர்களுக்குத்‌ தெரிவிக்க வேண்டும்‌. 

எண்ணத்‌ fe TET waa | 

TH எட்‌ UC WATS சர்‌ ॥ 

த்ரிஷ்வே தேஷ்விதி க்ருத்யம்‌ ஹி புருஷஸ்ய ஸமாப்யதே | 

ஏஷ தர்ம: பரஸ்ஸாக்ஷாதுப தர்மோ அந்ய உச்யதே ॥ 237 

இம்மூவருக்கும்‌ பணிவிடை புரிதலே முக்கியமான தர்மம்‌. மற்ற 
தர்மங்கள்‌ இதற்கு அடுத்தாற்‌ போன்றதே. 

எண ஏரண ன்‌ | 

அண்ணி எ சிரு ன்‌ ர 

ஷ்ரத்ததா நஷ்ஷபாம்‌ வித்யாமாததீதா வராதபி | 

அந்த்யாதபி பரம்‌ தர்மம்‌ ஸ்த்ரீரத்னம்‌ துஷ்குலாதபி | 238 

சிரத்தை இருப்பவன்‌ தன்னைவிட கழானவனிடமிருந்துகூட 
மேன்மையான வித்யையைப்‌ பெறலாம்‌. 

மோட்சம்‌ தரும்‌ மேலான தர்மத்தை சண்டாளனிடமிருந்தும்‌ 
பெறலாம்‌. 

தாழ்ந்த குலத்திலிருந்தும்‌ நல்ல பெண்ணை ஏற்கலாம்‌. (பெண்‌ 
குலத்துக்கே ரத்தினமாக விளங்கும்‌ பெண்ணையும்‌, மோட்சத்தையே 
தரக்கூடிய தர்ம வழியையும்‌, உயர்ந்த வித்யையையும்‌ தாழ்ந்த குலம்‌ 
என்று பாராமல்‌ ஏற்க வேண்டும்‌ என்பது பொருள்‌.) 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா [105] 05 

எனை எள்ள ஏர்பு 

சண்‌ எண்னை ர்‌ எண ॥ 

விஷாதப்யம்ருதம்‌ க்ராஹ்யம்‌ பாலாதபி சுபாஷிதம்‌ | 

அமித்ராதபிசத்வ்ருத்தம மேத்யா தபி காஞ்சநம்‌ ॥ 239 

விஷத்திலிருந்து அமிர்தம்‌ கிடைக்குமாயின்‌, அதைப்‌ பெறலாம்‌. 
சிறுவனாக இருந்தாலும்‌ அவன்‌ சொல்வது நீதியாக இருந்தால்‌ அதை 
ஏற்கலாம்‌. சத்குருவிடமிருந்து நல்லொழுக்கத்தை ஏற்கலாம்‌. 
தூய்மையற்றதனிடமிருந்தும்‌ தங்கத்தை எடுக்கலாம்‌. 

ford னன்‌ எள எட்‌ ராவு 

ண்‌ என்னா எண என: ॥ 

ஸ்த்ரியோ ரத்னாந்யதோ வித்யா தர்மஷ்ஷெளசம்‌ சுபாஷிதம்‌ | 

விவிதாநி ச ஷில்பாநி ஸமாதேயாநீ ஸர்வத: | 240 

பெண்கள்‌, ரத்தினங்கள்‌, வித்யை, தர்மம்‌, ஒழுக்கம்‌, நீதிகள்‌, 
பலவிதமான கலைகள்‌ - இவைகள்‌ எங்கிருந்து கிடைத்தாலும்‌ ஏற்க 
வேண்டும்‌. 

ளார்‌ fata | 

அணா எ ஏ எனனை AA: ॥ 

அப்ராஹ்மணாதத்யய நமாபத்காலே விதீயதே | 

அநுவ்ரஜ்யா ௪ சுஷ்ரூஷாயாவதத்யயநம்‌ குரோ: ॥ 241 

பிராம்மணன்‌ இல்லாத இடத்தில்‌, க்ஷத்ரியனிடமிருந்தும்‌, 
வைசியனிடமிருந்தும்‌ வேதம்‌ கற்கலாம்‌. 


கற்கின்ற வரையில்‌ அந்தக்‌ குருவுக்கு பணிவிடைகள்‌ புரிய 
வேண்டும்‌. 

ளர்‌ TO fred எணாணக எ 

எண்‌ எண்‌ ணா ணாள ॥ 

நாப்ராஹ்மணே குரெள சிஷ்யோ வாஸ மாத்யந்திகம்‌ வஸேத்‌ | 

ப்ராஹ்மணே சாநநூசாநே காங்க்ஷந்‌ கதிமநுத்தமாம்‌ ॥ 242 

மோட்சம்‌ என்னும்‌ உத்தம பதத்தை அடைய விரும்பும்‌ 
பிரம்மசாரி, பிராம்மணன்‌ அல்லாத மற்றக்‌ குருவினிடத்தும்‌, 
பிராம்மணனாக இருந்தாலும்‌ முழுமையான வேதாத்யயன 
அனுஷ்டானமில்லாத குருவினிடத்தும்‌, ஜீவித்திருக்கும்‌ காலம்‌ வரை 
பணிவிடைகள்‌ புரிந்தபடி உடன்‌ வசித்தல்‌ கூடாது. 


மனு நீதி என்னும்‌ 


௪ மனுதர்ம சாஸ்திரம்‌ 


னக ara Tua ஒல்‌ 

Tar ரண weal 

யதி த்வா தயந்திகம்‌ வாஸம்‌ ரோசயேத குரோ:குலே | 

யுக்த: பரிசரேதேந மா ஷரீரவிமோக்ஷணாத்‌ ॥ 243 

நைஷ்டிக பிரம்மசாரியாக இறுதி வரை வாழ நினைக்கும்‌ 
பிரம்மசாரி, குருகுலத்தில்‌ வசித்தபடி, புலன்களை வென்று, இறுதி 
வரை குருவுக்குப்‌ பணிவிடைகளைப்‌ புரிய வேண்டும்‌. 


ண்‌ WOT TY WI ரு 

TEATS Fe எர: என ப 

ஆ ஸமாப்தேஷ்ஷரீரஸ்ய யஸ்து சுஷ்ரூஷதே குரும்‌ | 

ஸ கச்சத்யஞ்சஸா விப்ரோ ப்ரஹ்மணஸ்‌ ஸத்ம ஷாஷ்வதம்‌ | 244 

உடல்‌ நசிக்கும்‌ வரை குரு பணிவிடை புரிபவன்‌, நிரந்தரமான 
பிரம்ம லோகத்தை அடைகிறான்‌. 


எர ளைத்‌ எப 

ஊண்டி: எண ரன்‌ ப 

ந பூர்வம்‌ குரவே கிஞ்சிதுப குர்வீத தர்மவித்‌ | 

ஸ்நாஸ்யம்ஸ்து குருணா அங்கப்‌ தஷ்ஷக்த்யா குர்வர்த்தமாஹரேத்‌ | 245 

வேத அத்யயனம்‌ செய்வதற்கு முன்பு சிஷ்யன்‌ சிறிதளவும்கூட 
குருவுக்குத்‌ தட்சிணை கொடுக்கலாகாது. வேத அத்யயனம்‌ செய்து 
முடித்த பிறகு, பிரம்மசரியத்தை விட்டு இல்லற தர்மத்தை ஏற்க 
விரும்பி, குருவிடம்‌ அனுமதி கோரும்போது குரு கோரும்‌ 
தட்சிணையைக்‌ கொடுக்க வேண்டும்‌. 

dof feo TE GATT 

எக எனி TO fA 

க்ஷேத்ரம்‌ ஹிரண்யம்‌ காமஷ்வம்‌ சத்ரோ பாநஹமாஸநம்‌ | 

தான்யம்‌ ஷாகம்‌ ௪ வாஸாம்ஸி குரவே ப்ரீதிமாவஹேத்‌ | 246 

பூமி, தங்கம்‌, பசுக்கள்‌, குதிரைகள்‌, குடை, பாதுகைகள்‌, 
ஆசனம்‌, தானியங்கள்‌, காய்கனிகள்‌, ஆடைகள்‌ முதலானவற்றை 
வழங்கினால்‌ குருவுக்கு சந்தோஷம்‌ ஏற்படும்‌. 

ணரா? ரி றாள்‌ 

ணி? எ ரயரணான்ய 

ஆசார்யே து கலு ப்ரேதே குருபுத்ரே குணாந்விதே | 

குருதாரே ஸபிண்டே வா குருவத்‌ வ்ருத்திமாசரேத்‌ | 247 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 

அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா _____-__-———_———— [107] 
நைஷ்டிக பிரம்மசாரி, தன்‌ குரு மரணமடைந்த பிறகு, குருவைப்‌ 

போன்றே நற்குணங்கள்‌ நிறைந்த அவர்‌ மகனுடனோ, குரு 

பத்தினியுடனோ, அவரது தாயத்தாரிடமோ (பங்காளியிடமோ) 

வசித்தபடி, தன்‌ உயிர்‌ உள்ள வரை அவருக்குப்‌ பணிவிடை 

புரியலாம்‌. 


ண்ணா எண்ணா 

்ிஎறை ATi RTT: ॥ 

ஏதேஷ்வ வித்யமாநேஷு ஸ்நாநாஸந விஹாரவாந்‌ | 

ப்ரயுஞ்ஜாநோ அக்நி சுஷ்ரூஷாம்‌ ஸாதயேத்‌ தேஹமாத்மந: | 248 

இவர்கள்‌ யாரும்‌ இல்லாதபோது, குரு ஹோமம்‌ செய்து 
கொண்டிருந்த அக்னி குண்டத்தருகில்‌, ஆசனத்தில்‌ அமர்ந்து இனமும்‌ 
அந்த அக்னி குண்டத்தில்‌ தீ வளர்த்து ஹோமம்‌ செய்தபடி தன்‌ 
வாழ்நாளைக்‌ கழிக்க வேண்டும்‌. 

Ta wf dh fad படப்பட யி] 

அனா! STA ரா: ॥ 

ஏவம்‌ சரதி யோ விப்ரோ ப்ரஹ்மசர்யமவிப்ளுத: | 

ஸ கச்சத்யுத்தமம்‌ ஸ்தானம்‌ ந சேஹாஜாயதே புந: ॥ 249 

இதுவரை கூறிய முறையில்‌ நைஷ்டிக பிரம்மசரிய விரதத்தை 
சரியாகக்‌ கடைப்பிடிக்கும்‌ பிரம்மசாரி உத்தம லோகத்தை 
அடைவான்‌. அவனுக்கு மறுபிறவி என்பது இல்லை. 


(இரண்டாம்‌ அத்தியாயம்‌ முற்றிற்று. ) 


மனு நீதி என்னும்‌ 
08 மனுதர்ம சாஸ்திரம்‌ 


அத்தியாயம்‌ - 3 
[..] 


நண ud 74 af wal 

எரி எ a TET TU 

ஷட்‌ த்ரிம்ஷதாப்திகம்‌ சர்யம்‌ குரெள த்ரைவேதிகம்‌ வ்ரதம்‌ | 

ததர்திகம்‌ பாதிகம்‌ வா க்ரஹணாந்திகமேவ வா ॥ 1 

பிரம்மச்சாரி மூன்று வேதங்களையும்‌ முழுமையாக பயில்வதற்‌ 
காக குருகுலத்தில்‌ முப்பத்தாறு வருடங்கள்‌ இருக்க வேண்டும்‌. 
அல்லது அதில்‌ பாதியான பதினெட்டு வருடங்கள்‌ இருக்க 
வேண்டும்‌. அல்லது அதிலும்‌ பாதியான ஒன்டது வருடங்கள்‌ இருக்க 
வேண்டும்‌. அதுவும்‌ இல்லையெனில்‌ நன்கு கற்றுக்கொள்ளும்‌ 
வரையிலாவது இருக்க வேண்டும்‌. 

Grate 4 எ ஸ்‌ TATRA! 

அடாணா ர்‌ ரணை 

வேதாநதீத்ய வேதெள வா வேதம்‌ வாபி யதாக்ரமம்‌ | 

அவிப்ளுத ப்ரஹ்மசர்யோ க்ருஹஸ்தாஷ்ரமமாவ ஸேத்‌ ॥ 2 

பிரம்மச்சாரி, மூன்று வேதங்களை அல்லது இரண்டு 
வேதங்களை அல்லது ஒரு வேதத்தையாவது பயின்ற பிறகு கிருஹஸ்‌ 
தாஸ்ரமத்தினை மேற்கொள்ள வேண்டும்‌. 


ளிர என்ர weraraet | 

ரீ எ: சான்றாக எள ॥ 

தம்‌ ப்ரதீதம்‌ ஸ்வதர்மேண ப்ரஹ்மதாய ஹாரம்‌ பிது: | 

ஸ்ரக்விணம்‌ தல்ப ஆஸீந மர்ஹயேத்ப்ரத மம்கவா | 3 

தந்தையிடமோ, ஆசார்யனிடமோ முறைப்படி வேதம்‌ கற்று 
முடித்தவனை, தந்தையோ அல்லது ஆசார்யனோ அவனை 
மலர்களால்‌ அலங்கரித்து உயர்ந்த ஆசனத்தில்‌ அமர்த்தி கோதான 
விரதத்தைச்‌ செய்ய வைத்து மதுபர்கம்‌ அளித்து ( தேன்‌, தயிர்‌, பழம்‌ 
சேர்ந்தது மதுபர்கம்‌) உபசரிக்க வேண்டும்‌. 


ன சான எளி எள்‌ 

அ கள்‌ எல்‌ எரி எண 

குருணாதுமத: ஸ்நாத்வா ஸமாவ்ருத்தோ யதாவிதி | 
உத்வஹேத த்விஜோ பார்யாம்‌ ஸவர்ணாம்‌ தக்ஷணாந்விதாம்‌ | 4 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 
அன்னை முட்‌ ஆனந்த நாச்சியாரம்மா 4 109 

குருவின்‌ அனுமதி பெற்றுச்‌ சென்று, ஸ்நானம்‌, சமாவர்தனம்‌ 
முதலானவைகளைச்‌ செய்ய வேண்டும்‌. பிறகு தன்‌ வர்ணத்தில்‌ 
பிறந்தவளான, லட்சணமான பெண்ணை மணக்க வேண்டும்‌. 

Nfs அ a TT எ ன fig | 

ணன feet எனி MYA 

அஸபிண்டா சயா மாதுரஸகோத்ரா ௪ யா பிது: | 

ஸா ப்ரஷஸ்தா த்விஜாதீநாம்‌ தாரகர்மணி மைதுநே | 5 

தாயின்‌ ரத்த பந்தத்தைச்‌ சேர்ந்தவளாக இல்லாதவளும்‌, 
தந்தையின்‌ கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவளாக இல்லாதவளுமான பெண்‌, 
த்விஜர்களுக்கு வேள்வி, தானம்‌ முதலானவற்றைச்‌ செய்வதற்கும்‌ 
சந்ததியை அடைவதற்கும்‌ தக்கவள்‌. 

என்‌ எனா நண்ணா ளை. | 

TATA விளார்‌ களர்‌ what 

மஹாந்த்யபி ஸம்ருத்தாநி கோ அஜாவிதநதான்யத: | 

ஸ்த்ரீஸம்பந்தே தஷைதாநீ குலாநீ பரிவர்‌ஐயேத்‌ | 6 

பசுக்கள்‌, ஆடுகள்‌, தனதானியங்கள்‌ என்று செழிப்பாக 
இருந்தாலும்‌ பின்வரும்‌ பத்துக்‌ குலங்களைச்‌ சேர்ந்தவர்களிடம்‌ 
திருமண சம்பந்தம்‌ வைத்துக்‌ கொள்ளக்‌ கூடாது. 

எனை எர ள்‌ ரன 

எனன ள்கள்‌ எ ॥ 

ஹீநக்ரியம்‌ நிஷ்பருஷம்‌ நீஷ்சந்தோ ரோமஷார்ஷஸம்‌ | 

க்ஷய்யாமயாவ்ய பஸ்மாரிஷ்வித்ரி குஷ்டிகுலாநீ ௪ ॥ 7 

ஜாதகா்மா முதலான கிரியைகளை அனுஷ்டிக்காத குலம்‌, 
நீண்ட ரோமங்கள்‌ கொண்டவள்‌, மூலரோகிகள்‌ உள்ள குலம்‌, 
க்ஷ்ய்ரோகிகள்‌ உள்ள குலம்‌, வயிற்றுவலிக்காரர்கள்‌ குலம்‌, பைத்தியம்‌ 
பிடித்தோர்‌ உள்ள குலம்‌, குஷ்டரோகியர்‌ குலம்‌, யானைக்கால்‌ 
வியாதி உள்ளோர்‌ குலம்‌ இவைகளில்‌ சம்பந்தம்‌ வைத்துக்‌ கொள்ளக்‌ 
கூடாது. 


என்ற கள வ களி எரிய 
என்றக்‌ எண்ணி 7 எள்‌ “ணப 


நோத்வஹேத்கபிலாம்‌ கந்யாம்‌ நாதிகாங்கீம்‌ ஸரோகிணீம்‌ | 
நாலோமிகாம்‌ நாதிலோமாம்‌ ந வாசாடாம்‌ ந பிங்கலாம்‌ ॥ 


110 7 வ ம்‌ 

கபில நிற கேசங்கள்‌ கொண்டவள்‌, மிகவும்‌ உயரமானவள்‌, 
தீராத வியாதி கொண்டவள்‌, அதிக ரோமங்கள்‌ கொண்டவள்‌, 
ரோமங்களே அற்றவள்‌, அதிகம்‌ கடுஞ்சொல்‌ பேசுபவள்‌, பச்சை நிறக்‌ 
கண்களைக்‌ கொண்டவள்‌ - இப்படியான பெண்ணை மணம்‌ 
புரியலாகாது. 


எண்‌ எணண க 

பற்பம்‌ இப்பட 

நக்ஷத்ர வ்ருக்ஷ நதீநாம்நீம்‌ நாந்த்ய பர்வத நாமிகாம்‌ | 

நபக்ஷயஹி ப்ரேஷ்ய நாம்நீம்‌ நச பீஷண நாமிகாம்‌ | 9 

நட்சத்திரங்கள்‌, மரங்கள்‌, நதிகள்‌ முதலானவைகளின்‌ 
பெயர்களைக்‌ கொண்ட பெண்ணையும்‌, இழிவான பெயர்‌, 
மலைகளின்‌ பெயர்களைக்‌ கொண்ட பெண்களையும்‌, பறவைகள்‌, 
பாம்புகள்‌, அடிமைகள்‌ இவ்வகையான பெயர்களைக்‌ கொண்ட 
பெண்ணையும்‌, பயங்கரமான பெயர்‌ கொண்டவளையும்‌ மணம்‌ 
புரியக்கூடாது. 

Fee எனி Gaara! 

எண்ன REI Feral 

அவ்யங்காங்கீம்‌ செளம்யநாம்நீம்‌ ஹம்ஸவாரண காமிநீம்‌ | 

தநுலோமகேஷ தஷநாம்‌ ம்ருத்வங்கீமுத்வஹேத்‌ ஸ்த்ரியம்‌ ॥ 10 

அழகிய அங்கங்கள்‌ கொண்டவள்‌, வசீகரமான பெயர்‌ 
கொண்டவள்‌, அன்னத்தைப்‌ போன்றும்‌, யானையைப்‌ போன்றும்‌ 
அழகாக நடப்பவள்‌, அழகிய முடி, பற்கள்‌ கொண்டவள்‌, 
மென்மையான தேகம்‌ கொண்டவள்‌ - இப்படியான பெண்ணை 
மணக்க வேண்டும்‌. 


ஏன எரா எள 

ஸ்ர TATE ॥ 

யஸ்யாஸ்து ந பவேத்ப்ராதா நவிஞாயேத வா பிதா | 

நோபயச்சேத தாம்‌ ப்ராக்ஞ: புத்ரிகா தர்மஷங்கயா ॥ 11 

கூடப்‌ பிறந்த சகோதரனில்லாத பெண்ணை மணக்கக்கூடாது. 
குந்தை யாரென்று தெரியாத பெண்ணையும்‌ மணக்கக்கூடாது. 

ணு ளோ எரி 

கர சாரி ஏ. ணர்‌ ௭௧ ॥ 

ஸவர்ணா அக்ரே த்விஜாதீநாம்‌ ப்ரஷஸ்தா தாரகர்மணி | 

காமதஸ்து ப்ரவ்ருத்தா நாமிமாஸ்யு: க்ரமஷோ வரா: | 12 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை முடீ ஆனந்த நாச்சியாரம்மா 117] 
பிராம்மண, க்ஷத்ரிய, வைசியர்‌ என்னும்‌ த்விஜாதியினருக்கு 

முதல்‌ விவாகத்தின்போது அவரவர்‌ வருணத்தைச்‌ சேர்ந்த 

பெண்ணை மணப்பதே சிரேஷ்டம்‌. விருப்பப்பட்டு இருமணம்‌ 

செய்து கொள்பவர்‌ களுக்கு எந்தெந்த திருமணம்‌ சிரேஷ்டம்‌ என்று 

இனி பார்ப்போம்‌. 


Yea எளி ள என எ எறி 
எள சோ எள ன எண; ॥ 


குத்ரைவ பார்யா சத்ரஸ்ய ஸாச ஸ்வாச விஷ: ஸ்ம்ருதே | 
தேச ஸ்வா சைவ ராக்ஞஷ்ச தாஷ்ச ஸ்வா சாக்ர ஜன்மந: || 13 


ந ப்ராஹ்மண க்ஷத்ரியயோராபத்யபி ஹி திஷ்டதோ: | 

கஸ்மிந்சிதபி வ்ருத்தாந்தே சூத்ரா பார்யோபதிஷ்யதே | 14 

ஆயினும்‌ கிருகஸ்த ஆஸ்ரமத்தை ஏற்க எண்ணும்‌ பிராம்மண 
க்ஷத்ரியர்கள்‌, ஆபத்துக்‌ காலங்களிலும்கூட சூத்திரப்‌ பெண்ணை 
மணந்ததாக சரித்திரம்‌ இல்லை. 


மனு நீதி என்னும்‌ 

2 மனுதர்மசாஸ்தீரம்‌ 

VET பாண | 

க YATE WET Wt: Ul 

சூத்ராவேத்‌ பததியதிரேருதத்ய தநயஸ்ய ௪ | 

ஷெளனகஸ்ய சுதோத்பத்யா ததபத்ய தயா ப்ருகோ: | 16 

சூத்திரப்‌ பெண்ணை மணந்தவன்‌ பதிதன்‌ என்று அத்ரி 
மஹரிஷியும்‌, கெளதம மஹரிஷியும்‌ கூறியுள்ளனர்‌. 

சூத்திரப்‌ பெண்ணிடம்‌ புத்திரனைப்‌ பெற்றால்‌ அவன்‌ பதிதன்‌ 
என்று செளனக மஹரிஷி கூறியுள்ளார்‌. 

சூத்திரப்‌ பெண்ணிடம்‌ பிறந்தவன்‌ பதிதன்‌ என்று பிருகு 
மஹரிஷி கூறியுள்ளார்‌. 


YE TAT எண்‌ என்பு 

என எ எண்‌ எள ன ॥ 

சூத்ராம்‌ ஷயநமாரோப்ய ப்ராஹ்மணோ யாத்யதோ கதிம்‌ | 

ஐநயித்வா சுதம்‌ தஸ்யாம்‌ ப்ராஹ்மண்யா தேவஹீயதே ॥ 17 


ல்‌ வலன்‌ அலல்‌ 


taf எரர்‌ Teg) 

ண்‌ figtara TA எ னர ரான | 

தைவ பித்ர்யாதிதேயாநீ தத்ப்ரதாநாநி யஸ்யது | 

நாஷ்நந்தி பித்ருதேவாஸ்தந்ந ௪ ஸ்வர்கம்‌ ௪ கச்சதி ॥ 18 

பிராம்மணன்‌, தான்‌ செய்யும்‌ ஹோமம்‌ முதலான தெய்விக 
கிரியைகளிலும்‌, சிராத்தம்‌ முதலான பித்ரு காரியங்களிலும்‌, அதிதி 
பூஜையிலும்‌, சூத்திர ஜாதிப்‌ பெண்ணைக்‌ கொண்டு செய்வானே 
யானால்‌, அந்த ஹவ்யகவ்யங்களை தேவர்களும்‌ பித்ருக்களும்‌ 
ஏற்கமாட்டார்கள்‌. அத்தகைய பிராம்மணனுக்கு சொர்க்கமும்‌ 
கிட்டாது. 


வ்ருஷலீபே நபீதஸ்ய நீஷ்வாஸோப்‌ ஹதஸ்ய ச | 
தஸ்யாம்‌ சைவ ப்ரசூதஸ்ய நிஷ்க்ருதீர ந வீதீயதே ॥ 19 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 

அன்னை முநீ ஆனந்த நாச்சியாரம்மா பெய்டு] 
சூத்திரப்‌ பெண்ணிடம்‌ அதரபானம்‌ செய்தவனுக்கும்‌, அவளது 

நீண்ட மூச்சுக்‌ காற்றுப்பட இருந்தவனுக்கும்‌, அவளிடம்‌ சந்ததியை 

உண்டுபண்ணியவனுக்கும்‌ பிராயச்சித்தமே கிடையாது. 


எரர்‌ எண்ன எணணய 

அணா னான்‌ Tae Freda ॥ 

சதுர்ணாமபி வர்ணாநாம்‌ ப்ரேத்ய சேஹ ஹிதாஹிதாந்‌ | 

அஷ்டாவிமாந்‌ ஸமாஸேந ஸ்த்ரீவிவாஹாந்நி போதத ॥ 20 

நான்கு வார்ணத்தாருக்கும்‌, இம்மைக்கும்‌ மறுமைக்கும்‌ நன்மை 
பயக்கக்கூடியவை, பயக்காதவை என்று இருக்கும்‌ எட்டு வகையான 
திருமணங்களை முழுமையாகக்‌ கூறுகிறேன்‌, கேளுங்கள்‌. 


எள்‌ எண்ணை எள்ள 

சவளி மாண ளோ ணை; ॥ 

ப்ராஹ்மோ தைவஸ்ததைவார்ஷ: ப்ராஜாபத்யஸ்ததாசு]: | 

காந்தர்வோ ராக்ஷஸஷ்சைவ பைஷா சஷ்சாஷ்டமெள அதம: | 21 

பிராம்மம்‌, தெய்வம்‌, ஆர்ஷம்‌, பிராஜாபத்யம்‌, ஆசுரம்‌, 
காந்தர்வம்‌, ராட்சசம்‌, அதமமான பைசாசம்‌ என்று திருமணங்கள்‌ 
எட்டு விதமானவை. 


௮ எனி ஏன ரன்‌ எர 3 
1: we Tae ஏன்‌ TST 


யோ யஸ்ய தர்ம்யோ வர்ணஸ்ய குணதோஷெளச யஸ்யயெள | 

தத்‌ வஸ்ஸர்வம்‌ ப்ரவக்ஷ்யாமி ப்ரஸவே ௪ குணாகுணாந்‌ ॥ 22 

எந்த வர்ணத்தாருக்கு எது சாஸ்திர சம்மதமானதோ, எவருக்கு 
எந்த திருமணத்தால்‌ குண தோஷமோ, அந்த திருமணத்தால்‌ பிறந்த 
பிள்ளைகளுக்கு குணாகுணங்கள்‌ எவையோ, அவையனைத்தையும்‌ 
உங்களுக்குக்‌ கூறுகிறேன்‌. 


ரு ரன ன எழா 

ணை எர எ எண்ணை 

ஷடாநுபூர்வ்யா விப்ரஸ்ய க்ஷத்ரஸ்ய சதுரோ அவராந்‌ | 

விட்குத்ரயோஸ்து தாநேவ வித்யா தர்மாந்ந ராக்ஷஸாந்‌ | 23 

படித்த பிராம்மணனுக்கு முதல்‌ ஆறு திருமண வகைகளும்‌ 
சாஸ்திர சம்மதமானவை. க்ஷத்திரியனுக்கு அதற்கடுத்த நான்கு 
திருமண வகைகளும்‌, வைசியனுக்கு ராட்சசம்‌ தவிர்த்த மற்ற 
திருமண வகைகளும்‌ சாஸ்திர சம்மதமானவை. 


மனு நீதி என்னும்‌ 
ர்‌ மனுதர்ம சாஸ்திரம்‌ 


எ எணண பாணன்‌ fA: | 

wud எண்ணைய ரண்‌: ப 

சதுரோ ப்ராஹ்மண ஸ்யாத்யாந்‌ ப்ரஷஸ்தாந்‌ கவயோ விது: | 

ராட்சசம்‌ க்ஷத்ரியஸ்த்யைகமாசுரம்‌ வைஷ்ய கசூத்ரயோ: | 24 

முதல்‌ நான்கு திருமண வகைகள்‌ பிராம்மணனுக்கு 
உயர்வானவை என்றும்‌, க்ஷத்ரியனுக்கு ராட்சசமும்‌, வைசியனுக்கும்‌ 
சூத்திரனுக்கும்‌ ஆசுரம்‌ ஒன்றே உயர்வானது என்றும்‌ பெரியோர்‌ 
கூறுவர்‌. 

ளா ஏண்‌ எளி எனி ஸாரா 

சோக எர VA எ எள்ளி எண ॥ 

பஞ்சாநாம்‌ து த்ரயோ தர்ம்யாத்வாவதர்ம்யெள ஸ்ம்ருதாவிஹ | 

பைஷா சஷ்சாசுரஷ்சைவ ந கர்த்தவ்யெள கதாசந ॥ 25 

பிராம்மம்‌, தெய்வம்‌, பிராஜாபத்யம்‌ மூன்றும்‌ தர்ம சாஸ்திர 
சம்மதமானவை. ஆர்ஷமும்‌, ஆசுரமும்‌ சாஸ்திர சம்மதமான 
வையல்ல. 


UCU ELLIE RECUR CEU 

Mud TAT சே எரர்‌ ன ர்‌ எரிய 

ப்ருதக்‌ ப்ருதக்வா மிஷ்ரெள வா விவாஹெள பூர்வசோதிதெள | 

காந்தர்வோ ராட்சஸஷ்சைவ தர்ம்யெள க்ஷத்ரஸ்ய தெள ஸ்ம்ருதெள ॥ 26 

முதலில்‌ கூறப்பட்டபடி, ராட்சச விவாகமும்‌, காந்தர்வ 
விவாகமும்‌ க்ஷத்ரியார்களுக்கு சாஸ்திர சம்மதமானவை. 
இரண்டையும்‌ இணைத்தும்‌ செய்து கொள்ளலாம்‌. தனித்தனியான 
மூறையிலும்‌ செய்து கொள்ளலாம்‌. 


அண ஸின்‌ எ எளி எச்‌ பு 
சானா ர ணா எள்‌ எரி ஏகிரச்க ॥ 


ஆச்சாத்ய சார்சயித்வாச ஷ்ருதிஷீலவதே ஸ்வயம்‌ | 

ஆஹூய தாநம்‌ கந்யாயா ப்ராஹ்மெள தர்ம: ப்ரகீர்தித: ॥ 27 

வேதம்‌ படித்த, ஆசாரமான பிரம்மச்சாரியை, தானே அழைத்து 
வந்து, வஸ்திரங்கள்‌ கொடுத்து, மரியாதைகள்‌ செய்து, நன்கு 
அலங்கரித்த பெண்ணை தானம்‌ கொடுப்பது பிராம்ம விவாகம்‌ 
எனப்படும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1115] 


TY Fad were wg 
அரனை YT Cd ஏபி ya 
யக்ஞோது விததே ஸம்யக்ருத்விஜே கர்ம குர்வதே | 
அலங்க்ருத்ய சுதாதானம்‌ தைவம்‌ தர்ம்யம்‌ ப்ரசக்ஷதே || 28 
யக்ஞங்கள்‌ செய்து வைக்கும்‌ ரித்விக்கான பிராம்மணனுக்கு 
அலங்கரிக்கப்பட்ட தன்‌ பெண்ணை வழங்குவது தெய்வ விவாகம்‌ 
எனப்படும்‌. 
oa fig $ ள எர எண்‌ | 
ண்‌ எரர்‌ tt: அ TEA 
ஏகம்‌ கோமிதுநம்‌ த்வே வா வராதாதாய தர்மத: | 
கன்யா ப்ரதாநம்‌ விதிவத்‌ ஆர்ஷோ தர்மஸ்ஸ உச்யதே | 29 
யாகத்துக்கு உதவும்‌ வண்ணம்‌ தர்ம நிமித்தமாக ஒரு பசுவையும்‌ 
காளையையுமோ அல்லது இரண்டையும்‌ சேர்த்தோ வரனிடமிருந்து 
பெற்றுக்கொண்டு, விதிமுறைப்படி வரனுக்குத்‌ தன்‌ பெண்ணைக்‌ 
கொடுப்பதற்கு ஆர்ஷ விவாகம்‌ என்று பெயர்‌. 
ஸ்‌ எள mA wT I 
கண WT Taf: TIE: ப 
ஸஹோபெள சரதாம்‌ தர்மமிதி வாசாநு பாஷ்ய ச | 
கன்யா ப்ரதாநமப்யர்ச்ய ப்ராஜாபத்யோ விதி: ஸ்ம்ருத: | 30 
நீங்கள்‌ இருவரும்‌ சேர்ந்து தர்மத்தைக்‌ கடைப்பிடியுங்கள்‌ என்று 
கூறி, பெற்றோர்‌ வரனைப்‌ பூஜித்து தம்‌ பெண்ணைக்‌ கொடுப்பது 
பிராஜபத்ய விவாகம்‌ எனப்படும்‌. 
என்றி ண ணர்‌ ர! 
ஊரை சாரமும்‌ Ef TN 
ஞாதிப்யோ த்ரவிணம்‌ தத்வா கன்யாயை சைவ ஷக்தித: | 
கன்யாப்ரதாநம்‌ ஸ்வாச்சந்த்யாதாசுரோ தர்ம உச்யதே | 31 
பெண்ணின்‌ பெற்றோருக்கு வேண்டிய அளவு பணத்தைக்‌ 
கொடுத்துவிட்டு, பெண்ணை தன்‌ விருப்பப்படி மணப்பது ஆசுர 


விவாகம்‌ எனப்படும்‌. 


ரன: வவ எ AI 

னம்‌ எர fed ர எண ॥ 

இச்சயா அந்யோந்யஸம்யோக: கன்யாயாஷ்ச வரஸ்யச | 
காந்தர்வஸ்ஸது விஜஞேயோ மைதுந்ய: காமஸம்பவ: | 32 


ஸ்திரம்‌ 
ஆண்‌, பெண்‌ இருவரும்‌ விரும்பி இணைவது காந்தர்வ விவாகம்‌ 
எனப்படும்‌. இது காமசம்பவமாகவும்‌, மைதுனத்துக்காக ஏற்பட்ட 
தாகவும்‌ இருக்கிறது. 
ண ண Frew wit வி ஏய 
Wa ணை ஏன்‌ ரர்‌ ॥ 
ஹித்வா சித்வா சபித்வா ச க்ரோஷந்தீம்‌ ௬ததீம்‌ க்ருஹாத்‌ | 
ப்ரலஹ்ய கன்யாஹரணம்‌ ராக்ஷஸோ விதிருச்யதே | 33 


உட வயம்‌. வி 


477442 


Yat க பறப்பு aw TAT 
அணி ளா ura; ரை: ॥ 


௬ுப்தாம்‌ மத்தாம்‌ ப்ரமத்தாம்‌ வா ரஹோ யத்ரோபகச்சதி | 

ஸபாபிஷ்டோ விவாஹாநாம்‌ பைஷாசஷ்சாஷ்டமோ அதம: ॥ 34 

தூங்கிக்‌ கொண்டிருப்பவளையாவது, போதையில்‌ இருப்பவளை 
யாவது, ஏமாந்த நிலையில்‌ அகப்பட்டவளாக இருப்பவளையாவது 
பலாத்காரம்‌ செய்வது பைசாசம்‌ எனப்படும்‌. இது எட்டாவது விவாக 
முறை. இது மிக மிக அதமமானது. 

எளி ணர்‌ Tard TARTS | 

Fiat 3 WTA 


அத்பிரேவத்விஜா க்ரியாணாம்‌ கந்யாதாநம்‌ விஷிஷ்யதே | 

இதரேஷாம்து வர்ணாநாமிதரே தரகாம்யயா | 35 

நீர்‌ வார்த்து கன்யாதானம்‌ செய்வது பிராம்மணர்களுக்கு 
உத்தமமான திருமண முறை. மற்றவர்களுக்கு நீர்‌ வார்த்து 
கன்யாதானம்‌ செய்யும்‌ முறையில்தான்‌ திருமணம்‌ செய்ய வேண்டும்‌ 
என்னும்‌ நியமம்‌ இல்லை. 

Th eat சாரா wif ரர | 

wi TR A fe: எக சர்வ Wet 

யோ யஸ்யைஷாம்‌ விவாஹாநாம்‌ மநுநா கீர்திதோ குண: | 

ஸர்வம்‌ ஸ்ருணுத தம்‌ விப்ரா: ஸர்வம்‌ கீர்தயதோ மம ॥ 36 

முனிவர்களே, எந்த எந்த விவாகத்துக்கு எந்த எந்த குணம்‌ 
உண்டோ அதை மனுபகவான்‌ கூறியபடியே உங்களுக்குக்‌ 
கூறுகிறேன்‌, கேளுங்கள்‌. 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 
அன்னை ஸுநீ ஆனந்த நாச்சியாரம்மா க | 
aN YAR TTA ணன வப 
எள்ள: HARA Meade: ரப 
தஷபூர்வாந்‌ பராந்‌ வம்ஷ்யாநாத்மாநம்‌ சைக விம்ஷகம்‌ | 
ப்ராஹ்மீ புத்ரஸ்ஸுக்ருதக்ருத்‌ மோசயேதேந எ: பித்ரூந்‌ ॥ 37 
பிராம்ம விவாகத்தால்‌ பிறந்த புத்திரன்‌ புண்ணியாத்மா. அவன்‌ 
குன்‌ முன்‌ பத்து தலைமுறையினரையும்‌, பின்‌ பத்து தலைமுறை 
யினரையும்‌, தன்‌ தலைமுறையைச்‌ சேர்ந்தவரையும்‌ என மொத்தம்‌ 
இருபத்தொரு தலைமுறையினரையும்‌ பாபங்களினின்றும்‌ விலக்கி 
கரையேற்றுகிறான்‌. 


ளை ௭ எண எரு 

௯: YAY Ha ணை னை: UT: ॥ 

தைவோடாஜஸ்‌ சுதஷ்சைவ ஸப்த ஸப்த பராவராந்‌ | 

ஆர்ஷோடா ஐஸ்‌ அதஸ்த்ரீம்ஸ்த்ரீந்‌ ஷட்‌ ஷட்‌ காயோட ஐஸ்‌ அத: | 38 

தெய்வ விவாகத்தால்‌ பிறந்த புத்திரன்‌, தன்‌ முன்னேழு 
தலைமுறையினரையும்‌, பின்னேழு தலைமுறையினரையும்‌, தன்‌ 
குலைமுறையினரையும்‌ சேர்த்து மொத்தம்‌ பதினைந்து தலை 
முறையினரை பாபங்களினின்றும்‌ விலக்கி கடைத்தேற்றுகிறான்‌. 

அவ்வாறே பிராஜாபத்ய விவாகத்தால்‌ பிறந்த புத்திரன்‌ முன்‌ 
ஆறு தலைமுறையினரையும்‌ பின்‌ ஆறு குலைமுறையினரையும்‌ 
தன்‌ தலைமுறையினரையும்‌ கடைத்தேற்றுகறான்‌. 

ஆர்ஷ விவாகத்தால்‌ பிறந்த புத்திரன்‌, முன்‌ மூன்று 
குன்‌ தலைமுறையினரையும்‌ கடைத்தேற்றுறொன்‌. 


எள சோர WaT | 
னி: சோ ள்‌ ணை ॥ 


ப்ராஹ்மாதிஷ விவாஹேஷ சதுர்ஷ்வே வாநுபூர்வஷ: | 

ப்ரஹ்ம வர்சஸிந: புத்ரா ஜாயந்தே ஷிஷ்டஸம்மதா: | 39 

பிராம்ம விவாகம்‌, தெய்வ விவாகம்‌, ஆர்ஷ விவாகம்‌, 
பிராஜாபத்ய விவாகம்‌ - இந்த நான்கு விவாகங்கள்‌ மூலம்‌ பிறந்த 
புத்திரர்கள்‌ பிரம்மதேஜஸுடன்‌ கூடியவர்களாகவும்‌, சான்றோர்‌ 
விரும்புகிறவர்களாகவும்‌ இருப்பர்‌. 


மனு நீதி என்னும்‌ 


8 மனுதர்ம சாஸ்திரம்‌ 
ETT எனி எப 
vated எள எளி எள ளா; ॥ 
ரூபஸத்வ குணோபேதா தநவந்தோ யஷஸ்விந: | 
பர்யாப்தபோகா தர்மிஷ்டா ஜீவந்தி ச ஷதம்‌ ஸமா: | 40 


மேலும்‌ அவர்கள்‌ அழகு, பலம்‌, நற்குணங்கள்‌ கூடியவர்‌ 
களாகவும்‌, தனவான்களாகவும்‌, புகழோடு எல்லா போக பாக்கியங்‌ 
களும்‌ நிறைந்தவர்களாகவும்‌, தர்மிஷ்டர்களாகவும்‌ நூறாண்டு 
வாழ்வர்‌. 

ருரு எஸ்ரா 

ன்‌ பு எண்னை ஏ: ॥ 

இதரேஷு து சிஷ்டேஷ ந்ருஷம்ஸாந்ருத வாதிந: | 

ஜாயந்தே துர்விவாஹேஷு ப்ரஹ்ம தர்ம த்விஷஸ்சுதா: | 41 

மற்றபடி, ஆசுரம்‌, காந்தர்வம்‌, ராட்சசம்‌, பைசாசம்‌ என்னும்‌ 
விவாகங்களால்‌ பிறந்த புத்திரர்கள்‌ குரூரார்களாகவும்‌, பொய்‌ 
பேசுபவர்களாகவும்‌, தர்ம காரியங்களையும்‌, வேதத்தையும்‌ 
வெறுப்பவர்களாகவும்‌ இருப்பர்‌. 

சீரீன்‌ cfr என்ற 

ண்ட Jot எள பிண்ணி 

அநிந்திதை: ஸ்த்ரீ விவாஹைரநிந்த்யா பவதிப்ரஜா | 

நீந்திதைர்‌ நீந்திதா ந்ருணாம்‌ தஸ்மாந்நிந்த்யாந்‌ விவர்‌ஐயேத்‌ || 42 

உயர்வாகக்‌ கூறப்படும்‌ விவாகங்களால்‌ உயர்வான சந்ததிகள்‌ 
பிறப்பார்கள்‌. நிந்திக்கத்தக்க விவாகங்களால்‌ நிந்தனைக்குரிய 
சந்ததிகள்‌ பிறப்பார்கள்‌. 

எனா ணை எள்ள | 

weird WA ராணி ப 

பாணிக்ரஹண ஸம்ஸ்கார: ஸவர்ணாகபதிஷ்யதே | 

அஸவர்ணாஸ்வயம்‌ ஞேயோ விதிருத்வாஹ கர்மணி ॥ 43 

குன்‌ வர்ணத்தைச்‌ சேர்ந்த பெண்ணை பாணிகிரஹண முறையில்‌ 
மணக்க வேண்டும்‌. மற்ற வர்ணத்து பெண்களை இனி கூறப்போகும்‌ 
முறைகளில்‌ மணக்கலாம்‌. 


WTC எ ராக ணர்‌ ரோக | 

களா ஏரிகளின்‌ ॥ 

ஷூ: க்ஷத்ரியயா க்ராஹ்ய: ப்ரதோதோ வைஷ்யகந்யயா | 

வஸநஸ்ய தஷா க்ராஹ்யா கூத்ரயோத்க்ருஷ்டவே தநே ॥ 44 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை முழீ ஆனந்த நாச்சியாரம்மா ஒப ப்ப பயா] 
க்ஷத்ரியப்‌ பெண்‌ பிராம்மணனை மணக்கும்போது, 
பிராம்மணன்‌ கரத்தில்‌ பிடித்துள்ள ஒரு அம்பின்‌ நுனியை 
பற்றிக்கொள்ள வேண்டும்‌. 
வைசியப்‌ பெண்‌, பிராம்மணனையோ, க்ஷத்ரியனையோ 
மணக்கும்போது மணமகன்‌ கரத்திலுள்ள சாட்டையின்‌ நுனியைப்‌ 
பற்றிக்கொள்ள வேண்டும்‌. 
சூத்திரப்‌ பெண்‌ பிராம்மணனையோ, க்ஷத்ரியனையோ, 
வைசியனையோ மணக்கும்போது மணமகனின்‌ மேலாடை நுனியை 
பற்றிக்கொள்ள வேண்டும்‌. 


ஊனி னா வர்ர UTI 

gees wot A Tamed Urea i 

ருதுகாலாபிகாம்‌ ஸ்யாத்ஸ்வதார நீரதஸ்ஸதா | 

பர்வவர்ஜம்‌ வ்ரஜேச்சைநாம்‌ தத்வ்ரதோ ரதிகாம்யயா | 45 

மனைவியை சந்தோஷப்படுத்துவதை நோக்கமாகக்‌ கொள்ள 
வேண்டும்‌. அந்நியப்‌ பெண்களை நினைக்கக்‌ கூடாது. பெளர்ணமி, 
அமாவாசை மற்றும்‌ தவிர்க்கச்‌ சொல்லும்‌ நாட்களை விட்டுவிட்டு 
மற்ற நாட்களில்‌ மனைவியுடன்‌ ரமிக்க வேண்டும்‌. 

wg: ef: eft Ta: ஏன எர: | 

wgRiRat என்றி என்ற்‌ ॥ 

ருஸ்ஸவாபாவிக: ஸ்த்ரீணாம்‌ ராத்ரய: ஷோடஷ ஸ்ம்ருதா: | 

சதுர்பிரிதரைஸ்ஸார்த மஹோபிஸ்ஸத்விகர்‌ ஹிதை: | 46 

பெண்களுக்கு பொதுவாக பதினாறு தினங்கள்‌ ருதுகாலமாக 
இருக்கும்‌. அதில்‌ முதல்‌ நான்கு நாட்கள்‌ சான்றோர்களால்‌ ஏற்கப்‌ 
படவில்லை. 


எண VEYA EFT «aT 

அன்னி WE நரன ன TH: ॥ 

தாஸாமாத்‌ யாஷ்சதஸ்ரஸ்து நீந்திதைகாதஷீ சயா | 

திரயோதஷீ சஷேஷாஸ்து ப்ரஷஸ்தா தஷ ராத்ரய: | 47 

அந்த ருதுகாலத்துக்கான தினங்களில்‌ முதல்‌ நான்கு தினங்களும்‌ 
பதினொன்றாவது இரவும்‌, பதிமூன்றாவது இரவும்‌ தகாதவைகள்‌. 
மற்ற பத்து இரவுகளும்‌ சேரத்‌ தகுந்தவை. 


ணை கை பட்ட டக்க டம்‌ 

Tg YT எனி ர எர TE 

FT TTY Todt எ ரணை 

யுக்மாஅ புத்ரா ஜாயந்தே ஸ்த்ரியோ அயுக்மாசு ராத்ரிஷ | 

தஸ்மாத்‌ யுக்மாசு புத்ரார்த்தீ ஸ்ம்விஷேதார்த்தவே ஸ்த்ரியம்‌ | 48 

கூறிய இந்த பத்து இரவுகளில்‌, ஆறாவது, எட்டாவது 
இரவுகளில்‌ புத்திரர்கள்‌ பிறப்பார்கள்‌. மற்ற இரவுகளில்‌ புத்திரிகள்‌ 
பிறப்பார்கள்‌. புத்திரனை விரும்புபவன்‌ அதற்குரிய இரவுகளிலும்‌, 
புத்ரியை விரும்புபவன்‌ அதற்குரிய இரவுகளிலும்‌ மனைவியுடன்‌ 
சேரவேண்டும்‌. 


கருக்‌ ர்‌ எனி 

Wiser Ufo எ ளர்ண்‌ wu Prada: ॥ 

புமாந்பும்ஸோ அதிகே ஷக்ளே ஸ்த்ரீபவத்யதிகே ஸ்த்ரியா: | 

ஸமே அபுமான்‌ பும்ஸ்த்ரியெள வா க்ஷீணே அல்பே ௪ விபர்யய: | 49 

ஆணின்‌ சுக்லம்‌ மிகுதியானால்‌ ஆண்‌ குழந்தையும்‌, பெண்ணின்‌ 
ஸ்ரோணிதம்‌ மிகுதியானால்‌ பெண்‌ குழந்தையும்‌ பிறக்கும்‌. 
இரண்டும்‌ சமமாக சுரந்தால்‌ நபும்சகனான குழந்தையோ, 
ஆண்‌ பெண்‌ என இரட்டைக்‌ குழந்தைகளோ பிறக்கும்‌. சுக்ல 
சோணிதங்கள்‌ இல்லாமல்‌ போனாலோ, குறைவானாலோ கர்ப்பம்‌ 
ஏற்படாது. 

ணை எள்‌ ரர எண்டு 

எக என ணன்‌ எம 

நிந்த்யாஸ்வஷ்டாசு சாந்யாசு ஸ்த்ரியோ ராத்ரிஷ வர்ஜயந்‌ | 

ப்ரஹ்மசார்யேவ பவதி யத்ரதத்ராஷ்ரமே வஸந்‌ ॥ 5௦ 

முதலில்‌ கூறிய தவிர்க்கப்பட வேண்டிய நான்கு தினங்களையும்‌, 
பதினொன்றாவது, பதிமூன்றாவது இனங்களையும்‌, அமாவாசை 
பெளர்ணமி தினங்களையும்‌ விட்டுவிட்டு, மற்ற இரவுகளில்‌ மனைவி 
யுடன்‌ கூடுபவன்‌, கிருஹஸ்த ஆஸ்ரமத்தில்‌ இருந்தாலும்‌, பிரம்ம 
சரியத்தை கடைப்பிடிப்பவனாகவே கூறுகின்றனர்‌. 

Gara: ராடார்‌ | 

ரு ஈர னரா கள்‌ ॥ 

நகன்யாயா: பிதா வித்வாந்‌ க்ருஹ்ணியாச்சுல்கமண்வபி | 

க்ருஹ்ணஞ்சுல்கம்‌ ஹிலோபேந ஸ்யாந்நரோ அபத்ய விக்ரயீ | 51 

அறிவாளியான பெண்ணைப்‌ பெற்ற தந்தை, சிறிதளவும்‌ 
வரனிடமிருந்து பொருள்‌ பெற்றுக்‌ கொள்ளக்கூடாது. லோப 
குணத்தோடு பெற்றுக்கொள்பவன்‌, தன்‌ பெண்ணை விலைக்கு 
விற்றவனாவான்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 21] 


TAY 53 சளி என்‌ எள | 

என்‌ ௭ ளா என்று 

ஸ்த்ரீதநாநீ துயே மோஹாதுபஜீவந்தி பாந்தவா: | ்‌ 

நாரியாநாநீ வஸ்த்ரம்‌ வா தே பாபாயாந்தி யதோகதிம்‌ | 52 

ஒரு பெண்ணுக்கு, திருமண சமயத்தில்‌ வழங்கப்பட்ட தனம்‌ 
அவளுடையது. அந்த தனத்தையோ, வாகனங்களையோ, வஸ்திரங்‌ 
களையோ சுற்றத்தார்‌ யாரேனும்‌ அபகரித்துக்‌ கொண்டால்‌, 


அவர்கள்‌ பெரும்‌ பாவத்துக்கு ஆளானவர்களாய்‌ அதோகதியை 
அடைவார்கள்‌. 


fg ர fg Tha Tal 
Helse எள்‌ ணா Mae 5: | 


ஆர்ஷே கோமிதுநம்‌ ஷுல்கம்‌ கேசிதாஹுூர்ம்ருஷைவ தத்‌ | 

அல்போ அப்யேவம்‌ மஹாந்‌ வாபி விக்ரயஸ்தாவதேவ ஸ: | 53 

ஆர்ஷ விவாகத்தில்‌ ஒரு காளை, ஒரு பசு இவைகளை 
சுல்கமாகப்‌ பெற்றுக்‌ கொள்ளலாம்‌ என சிலர்‌ கூறியிருந்தாலும்‌ அது 
சரியல்ல. சுல்கத்தை கொஞ்சமாகப்‌ பெற்றுக்கொண்டாலும்‌, அது 
பெண்ணை விற்றதற்கே சமம்‌. 

எ என்‌ ர ளார்‌“ எ! 

அன்‌ ஈதோ wR 

யாஸாம்‌ நாதததே ஷுல்கம்‌ ஞாதயோ நஸ விக்ரய: | 

அர்ஹணம்‌ தத்குமாரீணாமா ந்ருஷம்ஸ்யம்‌ ௪ கேவலம்‌ | 54 

பெண்ணின்‌ விவாக சமயத்தில்‌ அவள்‌ உறவினர்‌ சுல்கம்‌ பெற்றுக்‌ 
கொள்ளாவிடில்‌, பெண்ணை விற்றதாகாது. 


மேலும்‌ விவாக சமயத்தில்‌ வரன்‌ பெண்ணுக்குக்‌ கொடுத்த 
தனத்தை, அவளுக்காகவே உபயோகப்படுத்த வேண்டும்‌. 


றிட எறி en: viii <a aT! 
பவத பம்பட்படு உடப்பு 


பித்ருபிர்‌ ப்ராது பிஷ்சைதா: பதிபிர்தேவரைஸ்‌ ததா | 

பூஜ்யா பூஷயிதவ்யாஷ்ச பஹுகல்யாண மீப்சுபி: | 55 

விவாக சமயத்தில்‌ வரன்‌ கொடுத்த தனத்தை பெண்ணுக்கே 
கொடுப்பதோடு, தங்கள்‌ நலனை விரும்பும்‌ தந்தைமார்களும்‌, 
சகோதரர்களும்‌, கணவன்மார்களும்‌, பெண்களுக்கு விருந்தளித்து, 
உபசரித்து, வஸ்திரங்களையும்‌ ஆபரணங்களையும்‌ வழங்க வேண்டும்‌. 


மனு நீதி என்னும்‌ 


822] மனுதர்ம சாஸ்திரம்‌ 


TTT Pe ரான்‌ | 

THT ET ஊன்‌ எடை: னே ॥ 

யத்ர நார்யஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதா: | 

யத்ரைதாஸ்து ந பூஜ்யந்தே ஸர்வாஸ்தத்ராபலா: க்ரியா: | 56 

எங்கு பெண்கள்‌ போற்றப்படுகிறார்களோ, அங்கு தேவர்கள்‌ 
சந்தோஷத்தோடு இருப்பார்கள்‌. எங்கு பெண்கள்‌ போற்றப்படுவ 
தில்லையோ, அங்கு செய்யும்‌ கிரியைகள்‌ எல்லாம்‌ பலன்‌ தராது 
போகும்‌. 

ண எண்‌ எ னர எழை 

எ ரான எரர்‌ wa fi எண்‌ ॥ 

ஷோசந்தி ஜாமயோ யத்ர விநஷ்யத்யாஷ தத்குலம்‌ | 

நஷோசந்தி து யத்ரைதா வர்ததே தத்தி ஸர்வதா | 57 

உடன்‌ பிறந்த சகோதரிகள்‌, மனைவியர்‌, மருமகள்கள்‌, ஒரே 
தாயபாகத்துக்குரிய பெண்கள்‌ - இவர்கள்‌ எந்தக்‌ குலத்தில்‌ போற்றப்‌ 
படவில்லையோ, அந்த குலம்‌ விரைவில்‌ நாசமடையும்‌. எந்தக்‌ 
குலத்தில்‌ இவர்கள்‌ போற்றப்படுகிறார்களோ, அந்தக்‌ குலம்‌ 
விருத்தியை அடைந்த வண்ணமாகவே இருக்கும்‌. 


ஏன்‌ என்ர ராணி 

Tf peer ண்‌ எனா: ॥ 

ஜாமயோ யாநீ கேஹாநி ஷபந்த்ய ப்ரதிபூஜிதா: | 

தாநீ க்ருத்யாஹதாநீவ விநஷ்யந்தி ஸமந்தத: | 58 

சகோதரிகள்‌ முதலான பெண்கள்‌, தங்களை நன்கு போற்றாத 
காரணத்தால்‌ எந்தக்‌ குலத்தைச்‌ சபிக்கிறார்களோ, அந்தக்‌ குலம்‌ 
நாசமடையும்‌. 


எண்னை எண சொனார்‌. | 

ஏண்டி weg WU 

தஸ்மாதேதாஸ்ஸதா பூஜ்யா பூஷணாச்சாத நாஷநை: | 

பூதிகாமைர்‌ நரைர்நித்யம்‌ ஸத்காரேஷ த்ஸவேஷ ச | 59 

ஐஸ்வர்யத்தை விரும்புவோர்‌ உத்ஸவ காலங்களிலும்‌, 
விவாகங்கள்‌ முதலான காலங்களிலும்‌, உடன்‌ பிறந்த சகோதரிகளுக்கு 
வஸ்திரங்களையும்‌, ஆபரணங்களையும்‌ கொடுத்து சந்தோஷப்படுத்த 
வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 


அன்னை ஸரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1] 


எரர்‌ எச எளி எரி எளி எச்ச ௮) 
ப்‌ ஒன்‌ எனா ன 9 கய 
ஸந்துஷ்டோ பார்யயா பர்தா பர்த்ரா பார்யா ததைவ ச | 
யஸ்மிந்நேவ குலே நீத்யம்‌ கல்யாணம்‌ தத்ர வைத்ரூவம்‌ | 60 
மனைவியால்‌ கணவனும்‌, கணவனால்‌ மனைவியும்‌ சந்தோஷ 
மடைந்தவர்களாக இருக்கும்‌ குலத்தில்‌ எப்போதும்‌ மங்கலம்‌ 
நிறைந்திருக்கும்‌. 
afe ள்‌ எரா வை 
சான்ற ர்‌ ச எண எ Wad ॥ 
யதி ஹி ஸ்த்ரீ நரோசேத புமாம்ஸம்‌ ந ப்ரமோதயாத்‌ | 
அப்ரமோ ன்‌ பும்ஸ: ப்ரஜநம்‌ ந ப்ரவர்ததே ॥ 


ணா என்ன்‌ ஒறு 

என அணா qT Ural 

ஸ்த்ரியாந்து ரோசமாநாயாம்‌ ஸர்வம்‌ தத்ரோசதே குலம்‌ | 

தஸ்யாம்‌ த்வரோசமாநாயாம்‌ ஸர்வமேவ நரோசதே ॥ 62 

பெண்கள்‌ எங்கு சந்தோஷத்தோடு பிரகாசித்துக்‌ கொண்டிருக்‌ 
கிறார்களோ, அந்தக்‌ குலம்‌ பிரகாசிக்கும்‌. 

பெண்கள்‌ சந்தோஷமற்று ஒளி குன்றியவர்களாக இருந்தால்‌, 
அவர்கள்‌ கணவனை சந்தோஷப்படுத்த மாட்டார்கள்‌. 


அந்நிய ஆடவனுடன்‌ சேர்க்கை ஏற்பட்டு அந்தக்‌ குலம்‌ 


குவிவாஹை: க்ரியாலோபை ர்வேதாநத்ய யநேநச | 

குலாந்ய குலதாம்‌ யாந்தி ப்ராஹ்ம ணாதிக்ர மேண ௪ ॥ 63 

தகாத விவாகங்களாலும்‌, ஜாதகர்மா முதலான கிரியைகள்‌ 
நடத்தப்‌ பெறாமையாலும்‌, வேதங்களை அத்யயனம்‌ செய்யாத 
தாலும்‌, பிராம்மணர்களை கெளரவிக்காததாலும்‌ நற்குலமும்‌ 
க்ஷ்ணத்தை அடையும்‌. 


மனு நீதி என்னும்‌ 
மச்் மனுதர்ம சாஸ்திரம்‌ 


ண START WERT ளை | 

TATRA TY ளை TTT 

ஷில்பேந வ்யவஹாரணே ஷத்ராபத்யைஷ்ய கேவலை: | 

கோபிஷ்வைஷ்ய யானைஷ்ச க்ருஷ்யா ராஜோப .ஸேவய | 64 

ஓவியம்‌ முதலான கலைகளில்‌ ஈடுபடுவதாலும்‌, வழக்குகளாலும்‌, 
சூத்திர குலத்துப்‌ பெண்ணை மணந்து சந்ததி ஏற்படுத்துவதாலும்‌, 
பசுக்கள்‌ குதிரைகள்‌ வண்டிகள்‌ இவைகளை வாங்கவும்‌ விற்கவுமான 
வியாபாரம்‌ செய்வதாலும்‌, ராஜ சேவையில்‌ ஈடுபடுவதாலும்‌, 
மேன்மையான குலம்‌ க்ஷ்ணமடையும்‌. 

அண்ட எனை எண 

குணர ண்‌ எப்‌ சொரி எ ॥ 


அயாஜ்யயாஜனநஷ்சைவ நாஸ்திக்யேந ௪ கர்மணாம்‌ | 

குலாந்யாஷ விநஷ்யந்தி யாநீஹிநாநீ மந்த்ரத: | 65 

யக்ஞங்கள்‌ செய்ய அருகதையற்றவார்களைக்‌ கொண்டு 
யக்ஞங்கள்‌ செய்வதாலும்‌, கிரியைகளில்‌ நம்பிக்கையற்ற நாஸ்திகத்‌ 
தன்மையாலும்‌, வேதாத்யயனத்தை விடுவதாலும்‌, நற்குலம்‌ நாச 
மடையும்‌. 


WATE TUE FETTER 
PATER ரை என எற ॥ 


மந்த்ரதஸ்து ஸம்ருத்தாநீ குலாந்ய ல்பதநாந்யபி | 

குலஸங்க்யாம்‌ ௪ கச்சந்தி கர்ஷந்தி ச மஹத்யஷ: ॥ 66 

மந்திர அனுஷ்டானங்களோடு, ஞானத்தோடு வாழும்‌ குலங்கள்‌, 
செல்வத்தோடு விளங்காவிடினும்‌, இக்குலங்கள்‌ எண்ணிக்கைகளால்‌ 
விரிவடைந்து, மிக்க புகழோடு விளங்கும்‌. 


ணின்‌ ஒன ரா கர்‌ என 

Teagan எ ரின்‌ வினி ரரி ॥ 

வைவாஹிகே அக்நெள குர்வீத க்ருஹ்யம்‌ கர்ம யதாவிதி | 

பஞ்சயக்ஞவிதாநம்‌ ௪ பங்திம்‌ சாந்வாஹிகீம்‌ க்ருஹீ ॥ 67 

கிருகஸ்தன்‌, விவாக அக்நியில்‌ காலையும்‌ மாலையும்‌ 
ஒளபாசனம்‌ செய்ய வேண்டும்‌. 

வைஷ்யதேவம்‌ முதலான பஞ்ச யக்ஞங்களையும்‌ செய்ய 
வேண்டும்‌. வந்த விருந்தினரைப்‌ போற்றி உணவளிக்க வேண்டும்‌. 


மூலமூம்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 


அன்னை முடீ ஆனந்த நாச்சியாரம்மா rrr 1185] 


FSA YT ரண ஏரி WATT | 
அளிஎ்தனை ஏ எரி ௭௭8 எள(॥ 


பஞ்ச நூநா க்ருஹஸ்தஸ்ய சுல்லீ பேஷண்யவஸ்கர: | 

கண்டநீ சோதகும்பஷ்ச பத்யதே யாஸ்து வாஹயந்‌ ॥ 68 

முறம்‌, உரல்‌, உலக்கை, துடைப்பம்‌, தண்ணீர்க்‌ குடம்‌ இவற்றை 
உபயோகப்படுத்துவதால்‌ கிருஹஸ்தர்கள்‌ கொலைப்‌ பாபங்களை 
அடைகின்றனர்‌. 

எள ண எள்ள ரன்‌ wef: | 

TT எள ஈளாள என ரரி 

தாஸாம்‌ க்ரமேண ஸர்வாஸாம்‌ நிஷ்க்ருத்யர்த்தம்‌ மஹர்ஷிபி: | 

பஞ்சக்ளுப்தா மஹாயக்ஞா: ப்ரத்யஹம்‌ க்ருஹமேதி நாம்‌ ॥ 69 

கிருஹஸ்கர்களின்‌ அந்த மஹா பாபங்கள்‌ போவதற்காக 
மஹரிஷிகள்‌ முறையே ஐந்து மஹா யக்ஞங்களை விதித்துள்ளனர்‌. 

அரா எள: ரண எப 

என்‌ கண்ட்ரி STARTS 

அத்யாபநம்‌ ப்ரஹ்மயக்ஞ: பித்ருயக்ஞஸ்து தர்பணம்‌ | 

ஹோமோ தைவோ பலிர்பூதோ ந்ருயக்ஞோ அதிதிபூஜநம்‌ ॥ 70 

வேகுமோதுதல்‌ - பிரம்ம யக்ஞம்‌. 

பித்ருக்களுக்கு தர்ப்பணம்‌ செய்தல்‌ - பித்ரு யக்ஞம்‌. 

ஹோமங்கள்‌ செய்வது - தேவ யக்ஞம்‌. 

வைஷ்வ தேவம்‌, பூதபலி - பூத யக்ஞம்‌. 

விருந்தோம்பல்‌ - மநுஷ்ய யக்ஞம்‌. 


YEAR A TET எண்‌ எனா. | 
a Toft awa fred UTA RTA 


பஞ்சைதாந்‌ யோ மஹாயக்ஞாந்‌ ந ஹாபயதி ஷக்தித: | 

ஸ க்ருஹே அபி வஸந்நித்யம்‌ கநாதோஷைர்‌ நலிப்யதே ॥ 71 

இந்தப்‌ பஞ்சமஹா யக்ஞங்களையும்‌ தன்‌ சக்திக்கேற்ப நடத்திக்‌ 
கொண்டிருக்கும்‌ கிருஹஸ்தனுக்கு, பஞ்சமஹா பாபங்களும்‌ நீங்கிப்‌ 
போகும்‌. 


[126] சமய யவை வைகையை கை கையை சை > தான சாஸ்திரம்‌ 
Taaffe RUTTEN யமி 
எ ண்ண வாடை எ wha 
தேவதாதிதி ப்ருத்யாநாம்‌ பித்ரூணாமாத்ம நஷ்சய: | 
நநீர்வபதி பஞ்சாநா முச்வஸந்ந ஸ ஜீவதி ॥ 72 
தெய்வங்களுக்கும்‌, பூதங்களுக்கும்‌, விருந்தினருக்கும்‌, 
பித்ருக்களுக்கும்‌ உரியபடி உணவளிக்காதவன்‌, தன்னையும்‌ சரிவரக்‌ 
காத்துக்கொள்ளாதவன்‌, உயிரோடிருந்தாலும்‌ இறந்தவனுக்குச்‌ சமம்‌. 
எள ள்‌ YI 
என என்ர TET WT ॥ 
அஹுதம்‌ ச ஹுதம்‌ சைவ ததா ப்ரஹுதமேவ ச | 
ப்ராஹ்ம்யம்‌ ஹுதம்‌ ப்ராஷிதம்‌ ௪ பஞ்ச யக்ஞாந்‌ ப்ரசக்ஷதே | 73 
அஹாதம்‌, ஹாதம்‌, பிரஹுதம்‌, பிராம்யஹுதம்‌, பிராஷிதம்‌ 
என்று ஐந்து மஹாயக்ஞங்கள்‌ கூறப்படுகின்றன. 
எஸ்வி Wa: என்‌ ளி எர 
எனா சோள fran I 
ஐபோ அஹுதோ ஹுதோ ஹோம: ப்ரஹுதோ பெளதிகோ பலி: | 
ப்ராஹ்ம்யம்‌ ஹுதம்‌ த்விஜாக்ர்யார்சா ப்ராஷிதம்‌ பித்ருதர்பணம்‌ | 74 
அஹாதம்‌ என்றால்‌ ஜபம்‌. 
ஹாதம்‌ என்றால்‌ அக்னி ஹோத்ரத்தில்‌ செய்யப்படும்‌ ஹோமம்‌. 
பிரஹாதம்‌ என்றால்‌ பூதங்களுக்கு அளிக்கப்படும்‌ பலி. 
பிராம்யஹுதம்‌ என்றால்‌ உத்தம பிராம்மணர்களை பூஜிப்பது. 
பிராஷிதம்‌ என்றால்‌ பித்ரு தர்பணம்‌. 


வை எ ணிய 

கணி CURLS 

ஸ்வாத்யாயே நீத்யுயுக்தஸ்ஸ்யாத்‌ தைவே சைவேஹ கர்மணி | 

தைவே கர்மணி யுக்தோ ஹி பிபர்தீதம்‌ சராசரம்‌ | 75 

வறுமையினால்‌ தினமும்‌ விருந்தோம்பல்‌ என்னும்‌ அதிதி பூஜை 
செய்ய இயலாதவன்‌, வேதாத்யயனம்‌ செய்வதில்‌ எப்போதும்‌ 
ஊக்கத்தோடிருக்க வேண்டும்‌. அக்னி ஹோத்ரம்‌ முதலான 
வற்றையும்‌, தெய்வ பூஜையையும்‌ சிரத்தையோடு செய்பவன்‌ 
சராசரரூபமான இவ்வுலகை போஷித்தவனாகிறான்‌. 


மூலமூம்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1177] 

அள் ரான்‌ eT | 

சாணை ன்‌ fT IPT a: எள: ப 

அக்நெள ப்ராஸ்தாஹுதிஸ்ஸம்‌ யகாதித்ய முபதிஷ்டதே | 

ஆதித்யாஜ்ஜாயதே வ்ருஷ்டிர்வ்ருஷ்டேரந்நம்‌ தத: ப்ரஜா: | 76 

அக்னியில்‌ நன்கு செய்யப்படும்‌ ஹோமம்‌ சூரியனைச்‌ 
சென்றடையும்‌; அந்தச்‌ சூரியனிடமிருந்து மழை பொழியும்‌; அந்த 
மழையினால்‌ அன்னம்‌ விளையும்‌; அந்த அன்னத்தால்‌ மாந்தர்கள்‌ 
பிறப்பார்கள்‌. 

அள ள்‌ எனை UA விள னாக: | 

எரா எரி எள: ॥ 

யதா வாயும்‌ ஸமாஸ்ரித்ய ஸர்வே ஜிவந்தி ஐந்தவ: | 

ததா கருஹஸ்தமாஷீரித்ய வர்த்தந்தே ஸர்வ ஆஷ்ரமா: | 77 

காற்றினா லேயே சகல உயிர்களும்‌ உயிர்‌ வாழ்வதைப்‌ போல்‌, 
கிருஹஸ்தாஸ்ரமத்தில்‌ உள்ளவனை ஆச்ரயித்தே மற்ற மூன்று 
அஸ்ரமவாசிகளும்‌ வாழ்வார்கள்‌. 

TENT TST எண்னை எரு 

ஏ எண்ணான என்‌ ॥ 

யஸ்மாத்‌ த்ரயோ அப்யாஷ்ரமிணோ ஞாநேநாந்நேந சாந்வஹம்‌ | 

க்ருஹஸ்‌ தேநைவ தார்யந்தே தஸ்மாத்‌ ஜ்யேஷ்டாஷ்ரயோ க்ரூஹீ | 78 

கிருஹஸ்தன்‌ மற்ற அஸ்ரமவாசகளை வேதாத்யயனம்‌ செய்ய 
வைப்பவனாகவும்‌, அவர்களுக்கு அன்னபானங்களைக்‌ கொடுத்து 
தினமும்‌ போஷிப்பவனாகவும்‌ இருப்பதால்‌, அவனே, மற்ற ஆஸ்ரம 
வாசிகளைக்‌ காட்டிலும்‌ உயர்ந்தவன்‌. 


ம்‌ ரான்‌ எர | 
ya Ween ள்ளார்‌ ஸர்‌ 


ஸஸந்தார்ய: ப்ரயத்நேந ஸ்வர்கமக்ஷய மிச்சதா | 

சுகம்‌ சேஹேச்சதா நித்யம்‌ யோ அதார்யோ துர்பலேந்த்‌ ரியை: ॥ 79 

இம்மையிலும்‌ மறுமையிலும்‌ சுகத்தை வேண்டும்‌ கிருஹஸ்கன்‌, 
இல்லற தர்மத்தை நன்கு கடைப்பிடிக்க வேண்டும்‌. இந்திரியங்களை 
அடக்கி வாழாதவனால்‌ இல்லற தர்மத்தை நன்கு கடைப்பிடிக்க 
இயலாது. 


128 > nd சாஸ்திரம்‌ 
wa: Rad 2 Yara ப்ரி 
STAT weft என: Td FETT ॥ 
குஷய: பிதரோ தேவா: பூதாந்யதிதயஸ்ததா | 
ஆஷாஸதே குடூம்பிப்யஸ்தேப்ய: கார்யம்‌ விஜாநதா | 80 


ரிஷிகள்‌, பித்ருக்கள்‌, பூதங்கள்‌, அதிதிகள்‌ இவர்கள்‌ தமக்கு 
வேண்டியவைகளை கிருஹஸ்தனிடமிருந்து எதிர்பார்ப்பார்கள்‌. 
அதனால்‌ கஇருஹஸ்தன்‌ அவர்களுக்குத்‌ தேவையானதையறிந்து 
அளிக்க வேண்டும்‌. 
கண்ணர்‌ எ்பறாளாங்‌। 
FTN pf afd . 
ஸ்வாத்யாயேநார்சயேதர்ஷீந்‌ ஹோமைர்‌ தேவாந்‌ யதாவிதி | 
பித்ரூந்‌ ஷ்ராத்தைஷ்ச ந்ருநந்நைர்பூதாநி பலிகர்மணா ॥ 81 
வேதாத்யயனம்‌ செய்வதால்‌ ரிஷிகள்‌ பூஜிக்கப்பட்டவர்‌ 
களாகின்றனர்‌. 
ஹோமங்கள்‌ செய்வதால்‌ தேவர்கள்‌ பூஜிக்கப்பட்டவர்‌ 
களாகின்றனர்‌. 
சிரார்த்த கருமங்கள்‌ செய்வதால்‌ பித்ருக்கள்‌ பூஜிக்கப்பட்டவர்‌ 
களாகின்றனர்‌. “ 
அன்னமளிப்பதால்‌ அதிதிகள்‌ பூஜிக்கப்பட்டவர்களாகின்றனர்‌. 
பலி கொடுப்பதால்‌ பூதங்கள்‌ பூஜிக்கப்பட்டவர்களாகின்றனர்‌. 
(பலி என்பது உயிர்வதை அல்ல. உணவு கொடுப்பதே யாகும்‌.) 
குக என்கோ ள। 
எண்ணான ரர நிரய 
குர்யாதஹரஹ: ஷ்ராத்தமந்நாத்யே நோதகேந வா | 
பயோ மூல பலைர்வாபி பித்ருப்ய: ப்ரீதி மாவஹேந்‌ ॥ க 
பித்ரு தேவர்களின்‌ பிரீதிக்காக தினமும்‌ அன்னத்தாலோ, 
தண்ணீராலோ, பால்‌, கிழங்குகள்‌, பழங்கள்‌ முதலியவற்றாலோ 
சிரார்த்தம்‌ செய்ய வேண்டும்‌. 
எணண பண்‌ கோ 
ஏகமப்யாஷயே த்விப்ரம்‌ பித்ரர்தே பாஞ்சயஞகே | 
நசைவபத்ராஷயேத்கஞ்சித்‌ வைஷ்வதேவம்‌ ப்ரதி த்விஜம்‌ | 83 


த்‌ கஜ 2 க்‌ தி அ அணை ண அணை ணை ணை வண குனி டட. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா மெய்ட்‌ 020] 
பஞ்ச யக்ஞங்களில்‌ ஒன்றான பித்ரு யக்ஞத்தில்‌ ஒரு 

பிராம்மணனுக்காவது தினமும்‌ அன்னமளிக்க வேண்டும்‌. 

.வைஷ்வதேவம்‌ என்னும்‌ பூதயக்ஞத்தில்‌ அன்னமிடாமல்‌ போனாலும்‌ 

பலியை மட்டும்‌ போட வேண்டும்‌. 


ன frga லார்‌ பு 

அன: ale Sa எள்‌ கொ 

வைஷ்வதேவஸ்ய வித்தஸ்ய க்ருஹ்யே அக்நெள விதிபூர்வகம்‌ | 

ஆப்ய: குர்யாத்‌ தேவதாப்யோ ப்ராஹ்மணோ ஹோமமந்வஹம்‌ | 84 

வைஷ்வ தேவத்துக்காக சமைத்த அன்னத்தை கிருஹ அக்னியில்‌ 
தேவர்களுக்காகத்‌ தினமும்‌ ஹோமம்‌ செய்ய வேண்டும்‌. 

அன்‌; என சென்‌ என்ற Aa னர்‌: | 

frat wa அனி எம TA எ ॥ 

அக்நேஸ்ஸோமஸ்ய சைவாதெள தயோஷ்சைவ ஸமஸ்தயோ: | 

விஷ்வேப்யஷ்சைவ தேவேப்யோ தந்வந்தரய ஏவ ௪ ॥ 85 

ஹோமம்‌ செய்யும்‌ அக்னியில்‌ முதலில்‌ அக்னிக்கும்‌, பிறகு 
சோமனுக்கும்‌, அடுத்து அக்னி, சோமன்‌ இருவருக்கும்‌ சேர்த்தும்‌, 


அடுத்து விஷ்வே தேவர்களுக்கும்‌, அடுத்து கன்வந்திரிக்கும்‌ ஹோமம்‌ 
செய்ய வேண்டும்‌. 


Te என்‌ எனா ர Al 

எண்னை எள சோதா: ॥ 

குஹ்வை சைவாநுமத்யை ௪ ப்ரஜாபதய ஏவ ௪ | 

ஸஹத்யா வா ப்ருதிவ்யோஷ்ச ததா ஸ்விஷ்டக்‌ ௬ுதேஅந்தத: ॥ 86 

அடுத்து குஹ, அனுமதி, பிரஜாபதி, த்யு, பிருத்வி, அக்னி 
இவர்களுக்கு ஹோமம்‌ செய்ய வேண்டும்‌. 


ம என்ழன என்லன 

கர்‌ ஷன என்னி என்பு 

ஏவம்‌ ஸம்யக்கவிர்ஹுத்வா ஸர்பதிக்ஷ ப்ரதக்ஷிணம்‌ | 

இந்த்ரா ந்தகாப்பதீந்துப்ய: சாநுகேப்யோ பலிம்‌ ஹரேத்‌ ॥ 87 

இவ்வாறு நன்கு ஹோமம்‌ செய்து, இந்திரன்‌ முதல்‌ திக்பாலா்‌ 
களுக்கு பிரதட்சிணமாக அவரவர்‌ திக்கில்‌ பலியிட வேண்டும்‌. 


மனு நீதி என்னும்‌ 

[130 -- மனுதர்ம சாஸ்திரம்‌ 

எ எர எரி ஊர்‌ 

ஊண்டி ரரி ளம 

மருத்ப்ய இதிது த்வாரி க்ஷிபேதப்ஸ்வத்ப்ய இத்யபி | 

வநஸ்பதிப்ய இத்யேவம்‌ முலலோலூகலே ஹரேத்‌ | 88 

வாயிலருகில்‌ 'மருத்ப்ய: ஸ்வாஹா: என்று மருத்துகளுக்கும்‌, 
நீர்நிலையில்‌ அத்ப்ய: ஸ்வாஹா” என்று ஜலதேவதைகளுக்கும்‌, உரல்‌, 
உலக்கையில்‌ 'வனஸ்பதிப்ய: ஸ்வாஹா” என்று வனதெய்வங்களுக்கும்‌ 
பலி வைக்க வேண்டும்‌. 

Toi BA pei TAY | 

அன்ன ஏ rgd aft Rell 

உச்சீர்ஷகே ஷ்ரியை குர்யாத்பத்ரகாள்யை ௪ பாதத: | 

ப்ரஹ்ம வாஸ்தோஷ்பதிப்யாம்‌ து வாஸ்து மத்யே பலிம்‌ ஹரேத்‌ | 89 

வீட்டின்‌ வடகதெக்கு மூலை அல்லது படுக்கையின்‌ 
தலைமாட்டில்‌ லட்சுமிக்கும்‌, தென்மேற்கு மூலை அல்லது 
படுக்கையின்‌ கால்மாட்டில்‌ பத்ரகாளிக்கும்‌, வீட்டு நடுப்‌ பகுதியில்‌ 
பிரம்ம தேவருக்கும்‌, வாஸ்து புருஷனுக்கும்‌ பலியளிக்க வேண்டும்‌. 

farina அணி எனா far 

கோண்னி என்‌ TAT Ua ௭1 

விஷ்வேப்யஷ்சைவ தேவேப்யோ பலிமாகாஷ உக்ஷிபேத்‌ | 

திவாசரேப்யோ பூதேப்யோ நக்தம்சாரிப்ய ஏவ ௪ ॥ 90 

பகலில்‌ சஞ்சரிக்கும்‌ பூதங்களுக்கும்‌, இரவில்‌ சஞ்சரிக்கும்‌ 
பிராணிகளுக்கும்‌ வீட்டுக்கு வெளியில்‌ பலி வைக்க வேண்டும்‌. 

ளன wala எ வையா! 

ரன்‌ ண்ண ர wef ள்‌ னு 

ப்ருஷ்டவாஸ்துநீ குர்வீத்‌ பலிம்‌ ஸ்ர்வாத்ம பூதயே | 

பித்ருப்யோ பலிசேஷம்‌ து ஸர்வம்‌ தக்ஷிணதோ ஹரேத்‌ | 91 

வீட்டில்‌ மேற்பகுதியில்‌ 'சர்வாத்ம பூதயே ஸ்வாஹா” என்று 
பரம்பொருளுக்கு பலி வைக்க வேண்டும்‌. 

மிகுந்த பலியன்னத்தைக்‌ கொண்டு வீட்டின்‌ தெற்கில்‌ 
பித்ருக்களுக்கு பலி வைக்க வேண்டும்‌. 


ப்ள எண எனா 

ளா ஒளிர எ TTT Pree Uf 

ஷுநாம்‌ ௪ பதிதாநாம்‌ ச ஷ்வபசாம்‌ பாபரோகிணாம்‌ | 

வாயஸாநாம்‌ க்ருமீணாம்‌ ச ஷநனகர்நீர்வபேத்‌ புவி ॥ 92 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 

அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா வெட்ட்டடப்ப டட்ட்ட்டடப10]] 
நாய்களுக்கும்‌, பதிதர்களுக்கும்‌, சண்டாளருக்கும்‌, கொடிய 

நோய்‌ பீடித்தவர்களுக்கும்‌, காக்கைகளுக்கும்‌, கிருமிகளுக்கும்‌ 

தூசியில்லாத இடத்தில்‌ பலி போட வேண்டும்‌. 


Ta a: எண ள்‌ என்‌! 
அரண்‌ We wolf ரர ॥ 


ஏவம்‌ யஸ்ஸர்வபூதாநி ப்ராஹ்மணோ நீத்யமர்சதி | 

ஸ கச்சதி பரம்‌ ஸ்தாநம்‌ தேஜோமூர்தி: பதர்ஜுநா | 93 

இவ்வாறு பிராம்மணன்‌ சகல பூதங்களுக்கும்‌ பலி கொடுத்தலைச்‌ 
செய்து, பிரம்ம தேஜஸைப்‌ பெற்று, பிரம்ம பதத்தை அடைவான்‌. 

கல Wormald எறிய 

frat a fred காங்க ளி ॥ 

க்ருத்வைதத்பலி கர்மைவ மதிதிம்‌ பூர்வமாஷயேத்‌ | 

பிக்ஷ£ம்‌ ௪ பிக்ஷவே தத்யாத்விதிவத்‌ ப்ரஹ்ம சாரிணே ॥ 94 

இவ்வாறாக கிருஹஸ்தன்‌ பலி கர்மாவை முடித்த பிறகு முதலில்‌ 
குன்‌ இல்லத்துக்கு வந்திருக்கும்‌ அதிதிக்கு உணவளிக்க வேண்டும்‌. 
பிறகு சந்யாசிக்கும்‌ பிரமமசாரிக்கும்‌ பிட்சையிட வேண்டும்‌. 

7 VTEC ஊரிய: | 

எரு ள்ள ஊரி ॥ 

யத்‌ புண்யபலமாப்நோதி காம்தத்வா விதிவத்‌ குரோ: | 

தத்‌ புண்யபலமாப்நோதி பிக்ஷாம்‌ தத்யாத்‌ த்விஜோ க்ரூஹீ ॥ 95 

கிருஹஸ்தன்‌ சாஸ்திர முறைப்படி தன்‌ குருவுக்கு கோதானம்‌ 
செய்வதால்‌ எந்த புண்ணியத்தை அடைவானோ, அந்தப்‌ 
புண்ணியத்தை பிட்சையளிப்பதால்‌ அடைவான்‌. 


ரஷா எ எனன ரிய 

ஊனி எள்ள 

பிக்ஷாம்ப்யுத பாத்ரம்‌ வா ஸத்க்ருத்ய விதிபூர்வகம்‌ | 

வேத தத்வார்த்த விதுஷே ப்ராஹ்மணோ ஸோப பாதயேத்‌ | 96 

வேத தத்துவங்களை உணர்ந்த சான்றோனுக்கு பிட்சையிட 
சக்தி இல்லாதபோது, சாஸ்திர விதிப்படி பூஜித்து சக்திக்கேற்ற 


பிட்சையையோ, காய்கறிகளையோ, பாத்திரத்தில்‌ நீரையோ அளிக்க 
வேண்டும்‌. 


மனு நீதி என்னும்‌ 


132 உ மனுதர்ம சாஸ்திரம்‌ 
௭ வளை எரா ளப 
எனி ர site <u Taf: ॥ 
நஷ்யந்தி ஹவ்யகவ்யாநி நராணாமவி ஜாநதாம்‌ | 
பஸ்மீ பூதேஷ விப்ரேஷ மோஹாத்தத்தாநி தாத்ருபி: | 97 


வேதமறியாத ஞானமற்றவருக்குக்‌ கொடுக்கும்‌ ஹவ்ய 
கவ்யங்கள்‌ சாம்பலில்‌ இட்ட ஆஹி போல்‌ வீணாகும்‌. 

Frere ge gr fryer | 

ண்‌ ஏர்ன mereda ணய 

வித்யா தபஸ்ஸம்ருத்தேஷ ஹுதம்‌ விப்ரமுகதக்நீஷ | 

நிஸ்தாரயதி துர்காச்ச மஹதஷ்சைவ கில்பிஷாத்‌ | 98 

வித்யை, தவம்‌, பிரம்மதேஜசுடன்‌ கூடின பிராம்மணனுக்கு 
கொடுக்கப்பட்ட தானங்கள்‌ தீராத வியாதிகளைத்‌ தீர்க்கும்‌. சத்ரு 
பயத்தைப்‌ போக்கும்‌. மன்னனால்‌ ஏற்படக்கூடிய உபத்திரவத்தை 
நீக்கும்‌. மகா பாபங்களினின்றும்‌ விடுவிக்கும்‌. 


எள ண்ணி Weer | 

சனா எனை *ரியண்யு 

ஸம்ப்ராஸ்தாய த்வதிதயே ப்ரதத்யாதாஸநோ தகே | 

அன்னம்‌ சைவ யதா ஷக்தி ஸத்க்ருத்ய விதிபூர்வகம்‌ |. 99 

வந்த அதிதிக்கு ஆசனமளித்து, பாதத்தை அலம்ப தண்ணீர்‌ 
கொடுத்து, சாஸ்திர முறைப்படி பூஜித்து, நல்ல விருந்தை அளிக்க 
_ வேண்டும்‌. 


ணாஏள்‌ Fred wore ர | 

எர ணாள எரி எனப 

ஷிலாநப்யுஞ்சதோ நித்யம்‌ பஞ்சாக்னீநபி ஜுஹ்வத: | 

ஸர்வம்‌ சுக்ருதமாதத்தே ப்ராஹ்மணோ அநர்சிதோ வஸந்‌ ॥ 1௦௦ 

வயலில்‌ இந்தியிருக்கும்‌ தானியங்களைக்‌ கொணர்ந்து, அதைக்‌ 
கொண்டு ஜீவனம்‌ நடத்துபவனாக இருப்பவன்‌ அடையும்‌ 
புண்ணியத்தையும்‌, பஞ்சாக்னி நடுவிலிருந்து தவம்‌ செய்பவன்‌ 
அடையும்‌ புண்ணியத்தையும்‌, அதிதியை நன்கு பூஜித்து விருந்‌ 
குளித்தவன்‌ அடைவான்‌. 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 


அன்னை மீநீ ஆனந்த நாச்சியாரம்மா a 1 EK] 


னார்‌ நிக Tg “ஏரி எ ஷா 

ஊனி wat WE ரண்‌ BET ॥ 

த்ருணாநீ பூமிருதகம்‌ வாக்‌ சதுர்தீ ௪ சூந்ருதா | 

ஏதாந்யபி ஸதாம்‌ கேஹே நோச்சித்யந்தே கதாசந ॥ 101 

அதிதிக்கு போஜனமளிக்க முடியாத போதிலும்‌, படுப்பதற்கு 
இடம்‌ கொடுத்து, பாய்‌ கொடுத்து, அருந்த நீர்‌ கொடுத்து, இனிய 
சொற்களால்‌ உபசரிப்பது என்பது நல்லோர்‌ இல்லங்களில்‌ குறைவறக்‌ 
கிடைக்கும்‌. எனவே இவைகளை அளிக்க வேண்டும்‌. 

ஏ frei எண TF | 

. Nfl fe fed Teg mene I 

ஏகராத்ரம்‌ து நிவஸந்நதிதிர்ப்ராஹ்மண: ஸ்ம்ருத: | 

அநித்யம்‌ ஹி ஸ்திதோ யஸ்மாத்தஸ்மாத்ததி திருச்யதே ॥ 102 

ஒருவரில்லத்தில்‌ ஓரிரவு மட்டுமே தங்கும்‌ பிராம்மணனுக்கு 
அதிதி என்று பெயர்‌. 

ஒரு நாளேனும்‌ ஓரிடத்தில்‌ நிலைத்து இருக்காததால்‌ அவன்‌ 
அதிதி எனப்படுகிறான்‌. 

ணி erst என்க னா 

Softer Te Frere எளி TST எ ॥ 

நைகக்ராமீணமதிதிம்‌ விப்ரம்‌ ஸாங்கதிகம்‌ ததா | . 

உபஸ்திதம்‌ க்ருஹே வித்யாத்பார்யா யத்ராக்நயோ அபிவா ॥ 103 

குன்‌ கிராமத்திலேயே வசிப்பவனை, வாய்‌ ஜாலம்‌ பேசுபவனை, 
குன்‌ மனைவி, அக்னி ஹோத்ரங்களோடு வசியாமல்‌ இருப்பவனை 
அதிதியாக எண்ணக்கூடாது. 

ஊண்‌ ரணை: எரா. | 

ரரி ரா எள்ளி ப 

உபாஸதே யே க்ருஹஸ்தா: பரபாகமபுத்தய: | 

தேந தே ப்ரேத்ய பஷுதாம்‌ வ்ரஐந்த்யந்நாதி தாயிநாம்‌ | 104 

அறிவிலிகளாக, எப்போதும்‌ பிறர்‌ சாப்பாட்டை உண்பவர்கள்‌, 


இறந்த பிறகு ஜன்மாந்தரங்களில்‌ அன்னத்தையளித்தவன்‌ வீட்டில்‌ 
மிருகங்களாய்‌ பிறப்பார்கள்‌. 


மனு நீதி என்னும்‌ 
LE a டு மனுதர்ம சாஸ்திரம்‌ 


அள்ள: எ qf ரன்ன । 

கடா ணன்‌ எ TPT TG எ 

அப்ரணோத்யோ அதிதிஸ்ஸாயம்‌ கர்யோடோ க்ருஹமேதி நா | 

காலே ப்ராப்தஸ்த்வகாலே வா நாஸ்யாநஷ்நந்‌ க்ருஹே வசேத்‌ ॥ 105 

சூரியன்‌ அஸ்தமித்த பிறகு வந்த அதிதியையும்‌ கிருஹஸ்தன்‌ 
அலட்சியப்படுத்தக்கூடாது. சாப்பாட்டு நேரத்துக்கு வந்தாலும்‌, 
சாப்பாட்டு நேரம்‌ கடந்து வந்தாலும்‌ கண்டிப்பாக அதிதிக்கு 
அன்னமிட வேண்டும்‌. அவ்வாறு தன்னை கெளரவிக்காத இல்லத்தில்‌ 
அடுதி இருக்கலாகாது. 


ஏன்‌ ணி TA நை 

எ னார்‌ னர்‌ எமை 

நவை ஸ்வயம்‌ ததஷ்நீயாததிதிம்‌ யஸ்ந போஜயேத்‌ | 

தன்யம்‌ யஷஸ்யம்‌ ஆயுஷ்யம்‌ ' ஸ்வர்க்யம்‌ சாதிதிபூஐநம்‌ ॥ 106 

அதிதிக்கு இடாமல்‌ தான்‌ போஜனம்‌ செய்யக்கூடாது. அதிதி 
பூஜை தனத்தைக்‌ கொடுக்கும்‌; புகழைக்‌ கொடுக்கும்‌; ஆயுளை 
வளர்க்கும்‌; சொர்க்கத்தைப்‌ பெற்றுத்‌ தரும்‌. எனவே கண்டிப்பாக 
அதிதியை கெளரவிக்க வேண்டும்‌. 


ATT TTT! 

கர்ணா pale 45 WA a ய 

ஆஸநாவஸதெள ஷய்யா மநுவ்ரஜ்யாமுபாஸநம்‌ | 

உத்தமேஷு உத்தமம்‌ குர்யாத்தீநே ஹீநம்ஸமே ஸமம்‌ ॥ 107 

ஆசனம்‌, இருக்க இடம்‌, படுக்கை, பின்தொடர்ந்து சென்று 
வழியனுப்புதல்‌, பணிவிடை புரிதல்‌ - இவைகளை அதிதிகளின்‌ 
தகுதிக்கேற்ப, உயர்ந்தவனுக்கு உயர்வாகவும்‌, தகுதி குறைந்த 
வனுக்குக்‌ குறைவாகவும்‌, சமமானவர்களுக்குச்‌ சமமாகவும்‌ செய்ய 
வேண்டும்‌. 

4d 3 Fri wera | 

க YATRA WET aft ETN 


வைஷ்வதேவே து நீர்வ்ருத்தே யதந்யோ அதிதிராவ்‌ ரஜேத்‌ | 

தஸ்யாப்யந்நம்‌ யதாஷக்தி ப்ரதத்யாந்ந பலிம்‌ ஹரேத்‌ ॥ 108 

வைஷ்வதேவம்‌ செய்து அதிதிக்கு உணவளித்த பிறகு வேறொரு 
அதிதி வந்தால்‌, பலியன்னம்‌ வைக்காமல்‌, அந்த அதிதிக்கும்‌ தன்‌ 
சக்திக்கேற்ற அன்னத்தையளிக்க வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை யுநீ ஆனந்த நாச்சியாரம்மா 1185] 


ள்ளார்‌ 4 ர: Peri Frac! 

வச்‌ 9 எர எனின்‌ ஏ: ॥ 

ந போஜநார்த்தம்‌ ஸ்வே விப்ர: குலகோத்ரே நிவேதயேத்‌ | 

போஐநார்த்தம்‌ ஹி தே ஷம்ஸந்‌ வாந்தாஷீத்யுச்யதே புதை: | 109 

அதிதியாக வந்த பிராம்மணன்‌ போஜனத்துக்காக தன்‌ 
குலகோத்திரங்களைத்‌ தெரியப்படுத்தக்கூடாது. போஜனம்‌ சாப்பிட 
வேண்டும்‌ என்பதற்காக, தன்‌ குல கோத்திரங்களைக்‌ கூறுபவன்‌, 
வாந்தியெடுத்த அன்னத்தை சாப்பிடுபவனுக்கு நிகர்‌ என்று 
சான்றோர்‌ கூறுகின்றனர்‌. 

ஏளன aff TR TT சர்‌! 

க்‌ ளை (பது 81 

ந ப்ராஹ்மணஸ்ய த்வதிதிர்‌ க்ருஹே ராஜந்ய உச்யதே | 

வைஷ்ய சூத்ரெள ஸகா சைவ ஞாதயோ குருரேவ ௪ ॥ 110 

பிராம்மணனுடைய இல்லத்தில்‌, க்ஷத்ரியனும்‌ வைசியனும்‌ 
அதிதிகளாக மாட்டார்கள்‌. 


நண்பர்களும்‌, உறவினர்களும்‌ அதிதிகளாக மாட்டார்கள்‌. 
குருவுக்கு செய்யும்‌ பூஜை அதிதி பூஜையாகமாட்டாது. 

௮ எண afd TET! 

YET YF at Taf MTA 


யதித்வதிதி தர்மேண க்ஷத்ரியோ க்ருஹமாவ்ரஜேத்‌ | 

புக்தவத்சு ௪ விப்ரேஷ காமம்தமபி போஜயேத்‌ | . 111 

அதிதி தர்மத்தோடு க்ஷத்ரியன்‌ வந்தால்‌, பிராம்மணர்கள்‌ 
சாப்பிட்ட பிறகு க்ஷத்ரியனுக்கு உணவளிக்க வேண்டும்‌. 

TYE ராம்‌ நரன்‌ | 

எண்டா eT ளான WaT 

வைஷ்ய க்ஷத்ராவபி ப்ராப்தெள குடும்பே அதிதி தர்மி ணெள | 

போஜயேத்ஸஹ ப்ருத்யைஸ்தாவாந்ரு ஷம்ஸ்யம்‌ ப்ரயோஜ யந்‌ | 112 

வைசிய சூத்திரர்கள்‌ அதிதி தர்மத்தோடு வந்தால்‌, அவர்களுக்குத்‌ 
தனது வேலையாட்களுடன்‌ அமர்த்தி உணவளிக்க வேண்டும்‌. 


ப கை டடம பாட்ட. 

கண எள Uo எனா 

ன ளா எண்டா என்ர 

இதராநபி ஸக்யாதீந்‌ ஸம்ப்ரீத்யா க்ருஹமாகதாந்‌ | 

ஸத்க்ருத்யாந்நம்‌ யதாஷக்தி போஜயேத்‌ ஸஹபார்யபா | 113 

நண்பர்கள்‌ இல்லத்துக்கு வந்தால்‌, இருஹஸ்தனின்‌ மனைவி, 
அவர்களுக்கு மரியாதையோடு போஜன சமயத்தில்‌ போஜனமளிக்க 
வேண்டும்‌. 

ஆர்க்‌: der Ufo fio: Fora: | 

அனை TAA TTR I 

சுவாஸிநீ: குமாரீஷ்ச ரோகிணோ கர்பிணீ: ஸ்த்ரிய: | 

அதிதிப்யோ அக்ர ஏவைதாந்‌ போஜயேதவிசாரயந்‌ | 114 

சுமங்கலிகள்‌, சிறுமிகள்‌, நோயாளிகள்‌, கர்ப்பிணிப்‌ பெண்கள்‌ 
இவர்களுக்கு, அதிதிகளுக்கும்‌ முன்பாகவே, சந்தேகமின்றி போஜன 
மளிக்கலாம்‌. 

ATE TU UH Ye: | 

எண்‌ எ ளா TTA Ufa ॥ 

அதத்வா து ய ஏதேப்ய: பூர்வம்‌ புங்தே அவிசக்ஷண: | 

ஸ புஞ்ஜாநோ நஜாநாதி ஷ்வக்ருத்ரைர்ஐக்தி மாத்மந: | 115 

அதிதிகள்‌ முதல்‌ வேலையாட்கள்வரை போஜனமளித்த பிறகே 
கிருஹஸ்தன்‌ உண்ண வேண்டும்‌. அவ்வாறன்றி முதலில்‌ தான்‌ 
சாப்பிடுவானேயாகில்‌, அவன்‌ இறந்த பின்னர்‌ அவன்‌ உடலை 
நாய்கள்‌, நரிகள்‌, கழுகுகள்‌ சாப்பிடும்‌ என்பதை அவன்‌ அறியான்‌. 


ணா fay Ay ஒர ர ௫) 

yell ௭ காளி ராணி ॥ 

புக்தவத்ஸ்வத விப்ரேஷ ஸ்வேஷ ப்ருத்யேஷ சைவ ஹி | 

புஞ்கீயாதாம்‌ தத: பஷ்சாதவஷிஷ்டம்‌ து தம்பதீ ॥ 116 

பிராம்மணர்களும்‌, அதிதிகளும்‌, வேலையாட்களும்‌ உண்ட 
பிறகு கணவனும்‌ மனைவியும்‌ மிகுந்த உணவை உண்ண 
வேண்டும்‌. 

RTT ARTY ரர ணப 

உண எ எரா Tg ஸ்ம 

தேவாந்ருஷீந்‌ மநுஷ்யாம்ஷ்ச பித்ரூந்‌ க்ருஹ்யாஷ்ச தேவதா: | 

பூஜயித்வா தத: பஷ்சாத்‌ க்ருஹஸ்தஷ்ஷேஷபுக்‌ பவேத்‌ | 117 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 

அன்னை ஸுட்‌ ஆனந்த நாச்சியாரம்மா ணன னை 18014 
தேவர்களையும்‌, ரிஷிகளையும்‌, மனிதர்களையும்‌, பித்ருக்‌ 

களையும்‌, கிருஹதெய்வங்களையும்‌, நைவேத்தியம்‌, பலி, அன்ன 


மிடுதலால்‌ பூஜித்தபிறகு, மிகுந்த அன்னத்தை தனனா சாப்பிட 
வேண்டும்‌. 


அன்‌ ஏன்‌ TATA | 

எண்ணார்‌ கொ என்ன்‌ 1 

அகம்ஸ கேவலம்‌ புங்தே ய: பசத்யாத்ம காரணாத்‌ | 

யக்ஞ ஷிஷ்டாஷநம்‌ ஹ்யேதத்ஸதாமன்னம்‌ விதீயதே ॥ 118 

எவன்‌, தனக்காக மட்டுமே சமைத்துச்‌ சாப்பிடுறொனோ, 
அவன்‌ பாபத்தை சாப்பிடுபவனாகிறான்‌. பஞ்ச யக்ஞத்தில்‌ மிகுந்த 
அன்னத்தை உண்பதே சிரேஷ்டமானது என்று பெரியோர்களால்‌ 
விதிக்கப்பட்டி ருக்கிறது. 


ணொ றன எரா ப 
அளை UR ETT UF: ॥ 


ராஜர்த்விக்ஸ்நாதககுரூந்‌ ப்ரியஷ்வஷர மாதுலாந்‌ | 

அர்ஹயேந்மதுபர்கேண பரி ஸம்வத்ஸராத்புந: | 119 

அரசன்‌, ரித்விக்‌, இல்லறத்தில்‌ நுழையவிருக்கும்‌ ஸ்நாதகன்‌, 
நண்பர்கள்‌, மாமனார்‌, தாய்மாமன்‌ முதலானோர்‌ ஓராண்டு கழித்து 
வருவராயின்‌, பழம்‌, தயிர்‌, தேன்‌ முதலானவைகளுடன்‌ உபசரிக்க 
வேண்டும்‌. 

UT எ ஜி ரோ Terai | 

அள என்‌ எனனை எனி ॥ 

ராஜா ச ஷ்ரோத்ரியஷசைவ யக்ஞகர்மண்யு பஸ்தி | 

மதுபர்கேண ஸம்பூஜ்யெள ந தீவயக்ஞ இதி ஸ்திதி: | 120 

ராஜா, இல்லறத்தில்‌ நுழையவிருப்பவன்‌ as வந்து 
சென்று, ஓராண்டு முடிவதற்குள்‌ மீண்டும்‌ வருவரேல்‌, பழம்‌, தயிர்‌, 
தேன்‌ கொண்டு உபசரிக்க வேண்டியதில்லை. ஆனால்‌ அவர்கள்‌ 
யக்ஞத்துக்கோ, விவாகத்துக்கோ வந்திருந்தால்‌ பழம்‌, தயிர்‌, தேன்‌ 
முதலியவற்றால்‌ உபசரித்து கெளரவிக்க வேண்டும்‌. 

எ ணன ர ளை 

Arata எரா எரிக்‌ ॥ 

ஸாயம்‌ த்வந்நஸ்ய ஸித்தஸ்ய பந்த்யமந்த்ரம்‌ பலிம்‌ ஹரேத்‌ | 

வைஷ்வதேவம்‌ ஹி நாமைதத்ஸரயம்‌ ப்ராதர்‌ விதீயதே ॥ 1214 


மனு நீதி என்னும்‌ 
ணை மனுதர்ம சாஸ்திரம்‌ 
சாயந்திர காலத்தில்‌ சமைத்த அன்னத்தை இல்லத்தரசி பலியாக 
வைக்க வேண்டும்‌. இது மந்திரமில்லாமல்‌ செய்வது. இதுவும்‌ 
வைஷ்வதேவம்‌ எனப்படும்‌. பகலில்‌ கணவன்‌ செய்யும்‌ வைஷ்வதேவ 


பலிகர்மா மந்திரத்தோடு செய்வது. 


ணார Freda FIT ணிய 

ளு ATE கண்ணை 

பித்ருயக்ஞம்‌ து நிர்வர்த்ய விப்ரஷ்சேந்துக்ஷயே அக்நீமாந்‌ | 

பிண்டாந்வாஹார்யகம்‌ ஷ்ராத்தம்‌ குர்யாத்மாஸாநு மாஸிகம்‌ | 122 

பிராம்மணன்‌ பித்ரு யக்ஞத்தை அமாவாசையன்று செய்ய 
வேண்டும்‌. பிறகு மாதந்தோறும்‌ செய்ய வேண்டிய பிண்டம்‌ 
கொடுக்கும்‌ சிராத்தத்தைச்‌ செய்ய வேண்டும்‌. 


ராக எனா Fag gH: | 

எண ied WET WaT: ॥ 

பித்ரூணாம்‌ மாஸிகம்‌ ஷ்ராத்தமந்வாஹார்யம்‌ விதுர்புதா: | 

தச்சாமிஷேண கர்தவ்யம்‌ ப்ரஷஸ்தேந ப்ரயத்னத: ॥ 123 

பித்ருக்களுக்கு மாதாமாதம்‌ செய்யும்‌ மாசிக சிராத்தத்துக்கு 
அந்வாஹார்யம்‌ என்று பெயர்‌. இதைச்‌ செய்யும்போது நல்ல 
மாமிசத்தை சம்பாதித்து, அதைக்‌ கொண்டு முயற்சியோடு சிராத்தம்‌ 
செய்ய வேண்டும்‌. 


௭ ள்ணிள: ஏர எ கர்‌ நன்ன: | 

அணா ளை எ பாணா ॥ 

தத்ர யே போஜநீயாஸ்‌ ஸ்யுர்யே ௪ வர்ஜ்யா த்விஜோத்தமா: | 

யாவந்தஷ்சைவ யைஷ்சாந்நைஸ்தாந்‌ ப்ரவக்ஷ்யாம்யசேஷத: | 124 

இந்த சிராத்தத்தில்‌ உண்ணத்தக்கவர்கள்‌, தகாதவர்கள்‌, 
எத்தனை பேர்‌ சாப்பிடலாம்‌, சாப்பிடத்‌ தகாதவைகள்‌ எவையெவை 
இவை யனைத்தையும்‌ கூறுகிறேன்‌, கேளுங்கள்‌. 


என்ர ளக UT 

எண்டான்‌ உண்ண 

தீ வெள தைவே பித்ருகார்யே த்ரீநேகைக முபயத்ர வா | 

போஜயேத்சுச ம்ருத்தோஅபி ந ப்ரவர்தேத விஸ்தரே ॥ 125 

தேவஸ்தானத்துக்கு இரண்டு பிராம்மணர்களையும்‌, பித்ரு 
ஸ்தானத்துக்கு மூன்று பிராம்மணர்களையும்‌ நியமிக்க வேண்டும்‌. 
எவ்வளவு தனிகனாக இருந்தாலும்‌ இந்த எண்ணிக்கைக்கு மேல்‌ 
அதிகமானவர்களை நியமிக்கக்கூடாது. 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1159] 


Tafa னன்‌ எ whe WTAE: | 

UAT FETT எ TET Te ய 

ஸத்க்ரியாம்‌ தேஷகாலெள ச ஷெளசம்‌ ப்ராஹ்மண ஸம்பத: | 

பஞ்சைதாந்‌ விஸ்தரோ ஹந்தி தஸ்மாக்நேஹேத விஸ்தரம்‌ | 126 

வரிக்கப்பட்ட பிராம்மணர்களை நன்கு உபசரிப்பது, தேவை 
யான இடம்‌, குறித்தபடி அபர காலத்தில்‌ செய்து முடிப்பது, 
ஆசாரம்‌, தகுதியான பிராம்மணர்கள்‌ என்னும்‌ ஐந்தும்‌, அதிக 
அளவில்‌ பிராம்மணர்களை அழைத்துச்‌ செய்யும்போது கெடும்‌. 

பப்பு ப ப்பட்ட TT Fy 

afer YT கன எள்ளி ॥ 

ப்ரதிதா ப்ரேதக்ருத்யைஷா பித்ர்யம்‌ நாம விதுக்ஷயே | 

தஸ்மிந்‌ யுக்தஸ்த்‌ யைதி நித்யம்‌ ப்ரேதக்ருத்யைவ லெளகிகீ | 127 

அமாவாசையன்று பித்ருக்களுக்காக செய்யும்‌ சிராத்தம்‌ 
பிரசித்தமானது. 

இதைச்‌ சிரத்தையோடு செய்பவன்‌ நல்ல பிள்ளைகள்‌, தன 
தானியங்கள்‌ பெற்று சிறப்போடு வாழ்வான்‌. 

சண சன்‌ ஊண்‌ எரி: | 

HET fT என்‌ எ ராகு 

ஷ்ரோத்ரியாயைவ தேயாநி ஹவ்யகவ்யாகி தாத்ருபி: | 

அர்ஹத்தமாய விப்ராய தஸ்மைதத்தம்‌ மஹாபலம்‌ ॥ 128 

வேதாத்யயனம்‌ செய்தவனுக்கே ஹவ்ய கவ்யங்களை வழங்க 
வேண்டும்‌. 

வேதமோதியவனுக்கு வழங்கும்‌ ஹவ்ய கவ்யங்கள்‌, வழங்கிய 
வனுக்கு மிகுந்த பலனைக்‌ கொடுக்கும்‌. 

க்க எள வரன்‌ எ எண்டு 

ரக ணி ரண TN 

ஏகைகமபி வித்வாம்ஸம்‌ தைவே பித்ர்யே ௪ போஜயேத்‌ | 

புஷ்கலம்‌ பலமாப்நோதி நாமந்த்ரக்ஞாந்‌ பஹுநபி ॥ 129 

தேவ கிரியைகளின்‌ போதும்‌, பித்ரு கிரியைகளின்‌ போதும்‌, 
வேதமோதிய பிராம்மணன்‌ ஒருவனுக்காவது அன்னமளிக்க 
வேண்டும்‌. இதனால்‌ பூரணமான பலனைப்‌ பெறமுடியும்‌. 

அவ்வாறன்றி, வேதமறியாத பல பிராம்மணர்களுக்கு அன்ன 
மளித்தாலும்‌ அதனால்‌ சிறிதும்‌ பலனில்லை. 


மனு நீதி என்னும்‌ 


உ மனுதர்ம சாஸ்திரம்‌ 
ளோ எள கொராயு 
a எனகளார ள்‌ கொண்‌: ர: ॥ 
தூராதேவ பரீக்ஷே ப்ராஹ்மணம்‌ வேதபாரகம்‌ | 
தீர்தம்‌ தத்தவ்யகவ்யாநாம்‌ ப்ரதாநே ஸோ அதிதி: ஸ்ம்ருத: | 130 


வேதாத்யயனம்‌ செய்த பிராம்மணனை நன்கு பரீட்சித்து 
அறிஞர்தான்‌ என்று அறிந்தபிறகு, அவரை நியமிக்க வேண்டும்‌. 
இப்படிப்பட்டவர்‌ 'அதிதி' எனப்படுவார்‌. 

எ ணாள எ ஏர்‌! 

TRE AA Tafa Da: எண்ட்‌ என்‌ Hl 

ஸஹஸ்ரம்‌ ஹி ஸஹஸ்ரா ணாமந்ருசாம்‌ யத்ர பூஞ்ஐதே | 

ஏகஸ்தாந்‌ மந்த்ரவித்‌ ப்ரீத: ஸர்வாநர்ஹதி தர்மத: ॥ 191 

கிரியைகளின்‌ போது, வேதமறியாத ஆயிரக்கணக்கானவர்‌ 
உண்டால்‌ கிடைக்கும்‌ பலன்‌, வேதமறிந்த ஒருவர்‌ சாப்பிடுவதால்‌ 
கைக்கும்‌. ச்‌ 


வண்ணார்‌ எண்‌ I 

எ wenger பின ஏனா ॥ 

ஞாநோத்க்ருஷ்டாய தேயாநி கவ்யாநி ௪ ஹவீம்ஷி ௪ | 

நஹி ஹஸ்தா வஸ்ரூக்‌ திக்தெள ருதிரேணைவ ஷத்யத: || 132 

ஞானத்தால்‌ உயர்ந்தோருக்கே ஹவ்ய கவ்யங்களைக்‌ கொடுக்க 
வேண்டும்‌. 

ரத்தம்‌ தோய்ந்த கரங்களை ரத்தத்தால்‌ சுத்தப்படுத்த 
முடியாது. 


ப்ப ci 

எண்ணை எனப 

யாவதோ கரஸதே க்ராஸாந்‌ ஹவ்யகவ்யே ஷ்வமந்த்ர ர வித்‌ | 

தாவதோ க்ரஸதேப்ரேத்ய தீபஷலர்ஷ்ட்‌ யயோகுடாந்‌ | 133 

வேத மந்திரங்களை அறியாதவனை நியமித்து, அவனுக்கு 
உணவளித்தவன்‌, உண்டவன்‌ எத்தனை கவளங்களை உண்டானோ, 
அத்தனை நெருப்பில்‌ சுட்ட இரும்புக்‌ கோளங்களை நரகத்தில்‌ 
உண்பான்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை முநீ ஆனந்த நாச்சியாரம்மா [41] 


எ ளே: FT TTT TSA! 

எண்ன ௮ எரா 

ஞானநீஷ்டா: த்விஜா: கேசித்தபோ நிஷ்டா ஸ்ததாபரே | 

தபஸ்வாத்யாய நிஷ்டாஷ்ச கர்மநீஷ்டாஸ்‌ ததாபரே | 134 

சில திவிஜர்கள்‌ ஆத்ம ஞானிகளாக இருப்பார்கள்‌; சிலர்‌ 
தபஸ்விகளாக இருப்பார்கள்‌. வேதாத்யயனத்திலும்‌, தவத்திலும்‌ 
சிறந்தவர்களாக சிலர்‌ இருப்பார்கள்‌. 

யாகங்கள்‌ முதலான கிரியைகள்‌ புரிவதில்‌ சிறந்தவர்களாக சிலர்‌ 
இருப்பார்கள்‌. 

WATT wef Mfr எண ப 

of 5 எள எ mg ॥ 

ஞானநீஷ்டேஷு கவ்யாநி ப்ரதிஷ்டாப்யாநி யத்நத: | 

ஹவ்யாநி து யதாந்யாயம்‌ ஸர்வேஷ்வேவ சதுர்ஷ்வபி | 135 

பித்ருக்களுக்கு செய்யும்‌ கிரியைகளின்போது முயற்சி செய்து 
தேடி, ஆத்ம ஞானிகளையே நியமிக்க வேண்டும்‌. வேத கிரியை 
களின்போது நால்வகையினரையும்‌ நியமிக்கலாம்‌. 


அளி ளா ஏன ன: பினா. | 

அண்ணன்‌ எ ர: CT fT Ce AUT: ॥ 

அஷ்ரோத்ரிய: பிதா யஸ்ய புத்ர: ஸ்யாத்‌ வேத பாரக: | 

அஷ்ரோத்ரியோ வா புத்ரஸ்ஸ்யாத்பிதா ஸ்யாத்‌ வேத பாரக: | 136 

வேதம்‌ படித்த தந்தைக்கு வேதம்‌ படிக்காத மகன்‌ இருப்பான்‌. 
வேதம்‌ படிக்காத தந்தைக்கு வேதம்‌ படித்த மகன்‌ இருப்பான்‌. 

கண்ணாளன்‌ wa Bia: Rl 

WAYS ஏ எரி ப 

ஜ்யாயாம்ஸமநயோர்‌ வித்யாத்யஸ்ய ஸ்வாச்சோத்ரிய: பிதா | 

மந்த்ரஸம்பூஜ நார்த்தம்‌ து ஸத்காரமிதரோ அர்ஹதி ॥ 137 

இவர்களில்‌, வேதம்‌ படித்த மகனைவிட, வேதம்‌ படித்த 
தந்தையின்‌ மகனே சிறந்தவன்‌. 

தந்தை வேதாத்யயனம்‌ செய்யாமல்‌ மகன்‌ செய்திருப்பானே 


யாகில்‌, அவன்‌ படித்த வேதத்துக்காக அவனை கெளரவிக்க 
வேண்டும்‌. ம 


ந ப பப பப ப ப ப மறமகன்தும்‌ 
ஏ ME எர ஸ்‌ கன எனக | 
எர 4 ணா STE எண்ட ளப 
ந ஷ்ராத்தே போஜயேந்‌ மித்ரம்‌ தநை: கார்யோ அஸ்ய ஸங்க்ரஹ: | 
நாரிம்‌ ந மித்ரம்‌ யம்‌ வித்யாத்தம்‌ ஷ்ராத்தே போஜயேத்‌ த்விஐம்‌ | 138 
சிராத்தத்தில்‌ நண்பனை நியமிக்கக்கூடாது. அவனுக்கு வேறு 
வகைகளால்‌ தனங்களைக்‌ கொடுக்கலாம்‌. தனக்கு சத்ருவாகவோ, 
நண்பனாகவோ நினைக்காதவனை சிராத்தத்தில்‌ நியமிக்க வேண்டும்‌. 
என ளார்‌ எனா என்ட எ 
Te Nea wet TRA எர எட எ ॥ 
யஸ்ய மித்ர ப்ரதாநாநீ ஷ்ராத்தாநீ ௪ ஹவீம்ஷி ௪ | 
தஸ்ய ப்ரேத்ய பலம்‌ நாஸ்தி ஷ்ராத்தேஷ ௪ ஹவிஷ்சு ௪ | 139 
தேவ பித்ரு கிரியைகளில்‌ எவன்‌, தன்‌ நண்பர்களை நியமிக்‌ 
இன்றானோ, அவனுக்கு, அவன்‌ செய்த அக்கிரியைகளால்‌ பலன்‌ 
கிட்டாது. 


a: எகா wed ளை ராக | 

0 ea wad car wef சோணை: ॥ 

யஸ்ஸங்கதாநீ குருதே மோஹாத்‌ ச்ராத்தேந மாநவ: | 

ஸஸ்வர்‌ காச்ச்யவதே லோகாச்சிராத்த மித்ரோ த விஜாதம: ॥| 140 

சிராத்தத்தில்‌ நண்பர்களை நியமிப்பவன்‌ ஸ்வர்கத்தினின்றும்‌ 
விலக்கப்பட்டவனாக கீழே விழுவான்‌. 

விர்‌ எளி ளி எரா ன்‌ | 

வ ரு எக HARA ப 

ஸம்போஜநீ ஸாஅபிஹிதா பைஷாசீ தக்ஷிணா த்விதை: | 

இஹைவாஸ்தே து ஸா லோகே கெளரம்‌ தேவைக வேஷ்மநீ | 141 

நண்பர்களைச்‌ சந்தோஷப்படுத்துவதற்காக, அவர்களை 
சிராத்தத்தில்‌ நியமித்து தட்சிணைகளைக்‌ கொடுத்தால்‌, அதற்கு 
பிசாசதட்சிணை என்று பெயர்‌. இது, வீட்டிலேயே திரியும்‌ குருட்டு 
மாட்டைப்‌ போல பலன்‌ தராது. 

WORT எடை எ எள A WTI 

TORTS எனை எற எள்‌ EEN 

யதேரிணே பீஜமுப்த்வாந வப்தா லபதே பலம்‌ | 

ததா அந்ருசே ஹவிர்தத்வா நதாதா லபதே பலம்‌ | 142 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1149] 
களர்‌ நிலத்தில்‌ விதையைப்‌ போட்டவனுக்கு பலன்‌ கிட்டாது. 

தகாதவரை சிராத்தத்தில்‌ நியமிப்பவனுக்கும்‌ எந்தப்‌ பலனும்‌ 

கிட்டாது. 


எரா ஊனா! 

என்னா சாரி VE Yl 

தாத்ரூந்‌ ப்ரதிக்ரஹீத்ரூம்ஷ்ச குருதே பலபாகிந: | 

விதுஷே தக்ஷிணா தத்தா விதிவத்‌ ப்ரேத்ய சேஹ ச | 143 

தக்கவரை நியமித்து விதிப்படி பூஜித்து தட்சிணைகள்‌ 
அளிப்பதால்‌, அளித்தவனுக்கும்‌, அதை ஏற்றவனுக்கும்‌ நற்பலன்கள்‌ 
ஏற்படும்‌. 

wd AG ன்‌ Taft! 

ண ள்ள என்னை ணய 

காமம்‌ ஷ்ராத்தே அர்சயேந்மித்ரம்‌ நாபிரூபமபி த்வரிம்‌ | 

த்விஷதா ஹி ஹலவிர்புக்தம்‌ பவதி ப்ரேத்ய நீஷ்பலம்‌ ॥ 144 

ஞானவான்களான தக்கவர்கள்‌ கிடைக்காதபோது, நல்லவனான 
நண்பனை சிராத்தத்தில்‌ நியமிக்கலாம்‌. நல்லவனாக இருந்தாலும்‌ 
பகைவனை நியமிக்கக்‌ கூடாது. அவ்வாறு பகைவனை நியமித்து 
செய்த சிராத்தம்‌ பலன்‌ தராது. 

அன எண்ம எ ணொ 

ளனர்‌ எர ர எம 

யத்நேந போஜயேத்ஷ்ராத்தே பஹ்வ்ருசம்‌ வேதபாரகம்‌ | 

ஷாகாந்தகமதாத்வர்யும்‌ சந்தோகம்‌ து ஸமர்ப்திகம்‌ | 145 

ரிக்‌ வேதி, யஜுர்‌ வேதி, ஸாம வேதி இவர்களை முயற்சி செய்து 
சிராத்தத்தில்‌ வரித்து, உணவளிக்க வேண்டும்‌. 

Tar என ஏனா எளி | 

ரான ரி னர்‌ எள்ளி ॥ 

ஏஷாமந்யதமோ யஸ்ய பூஞ்ஜீத ஷ்ராத்தமர்சித: | 

பித்ரூணாம்‌ தஸ்ய த்ருப்தி: ஸ்யாத்‌ ஷாஷ்வதீ ஸாப்தபெளருஷீ | 146 

இப்போது கூறியவர்களில்‌ ஒருவராவது சிராத்தத்தில்‌ நியமிக்கப்‌ 

பட்டால்‌, அந்த சிராத்தம்‌ செய்தவனது முன்‌ ஏழு தலைமுறை 
யினருக்கு திருப்தி இட்டும்‌. 


மனு நீதி என்னும்‌ 
> மனுதர்ம சாஸ்திரம்‌ 


UH ர: எ WE களம்‌; | 

ATCT wd Fa: என எளி. ॥ 

ஏஷ வை ப்ரதம: கல்ப: ப்ரதாநே ஹவ்யகவ்யயோ: | 

அநுகல்பஸ்த்வயம்‌ ஜேய: ஸதா ஸத்பிரதுஷ்டீத: | 147 

இதுவரை கூறப்பட்டவைகள்‌ பிரதானமானவை. இனி 
உரைக்கப்‌ போவது சாதாரணமானவை. இவற்றையே பெரியோர்கள்‌ 
கடைப்பிடித்‌ தார்கள்‌. 

Wg எர! எ னி ரர 

வன எரர்‌ எ வ்ண்ப 

மாதாமஹம்‌ மாதுலம்‌ ௪ ஸ்வஸ்ரீயம்‌ ஷ்வஷரம்‌ குரும்‌ | 

தெளஹித்ரம்‌ விட்பதிம்‌ பந்தும்ருத்விக்‌ யாஜ்யெள ௪ போஜயேத்‌ | 148 

இக்‌ கிரியைகளின்‌ போது தக்க ஞானியர்‌ கிடைக்காவிடில்‌, 
தந்தையை, தாய்‌ மாமனை, மருகனை, மாமனாரை, குருவை, தன்‌ 
பெண்ணின்‌ மகனை, மாப்பிள்ளையை, சிறிய தாயின்‌ பிள்ளைகளை, 
யக்ஞங்கள்‌ செய்து வைத்த ரித்விக்கை, சஷ்யனை நியமிக்கலாம்‌. 

எள TO வணி எப 

ண ரள எனா ॥ 

நப்ராஹ்மணம்‌ பரிக்ஷே தைவே கர்மணி தர்மவித்‌ | 

பித்ர்யே கர்மணி து ப்ராப்தே பரீக்ஷேத ப்ரயத்னத: | 149 

தர்ம சாஸ்திரத்தை அறிந்தவன்‌ தேவ கிரியையில்‌, 
பிராம்மணனின்‌ குலம்‌, கோத்ரம்‌, தகுதிகளை பரீட்டுக்க வேண்டிய 
தில்லை. ஆனால்‌ சிராத்த கிரியையில்‌ பரீட்சிக்க வேண்டும்‌. 


*ண்றினன்‌ள உள 
TIF ESTE கப்பட்ட டட்டடம 
யே ஸ்தேநபதிதக்ளீபா யே ச நாஸ்திக்ய வ்ருத்தய: | 
தாந்‌ ஹவ்யகவ்யயோர்விப்ராநநர்ஹாந்‌ மநுரப்ரவீத்‌ | 150 
திருடன்‌, பதிதன்‌, நபும்சகன்‌, நாஸ்திகன்‌ இத்தகைய பிராம்ம 
ணர்கள்‌, சிராத்த காரியத்திலும்‌, தேவ காரியத்திலும்‌ நியமிக்க 
யோக்யெதையற்றவர்கள்‌ என்று மநு கூறியுள்ளார்‌. 
afer zeit ண 
அணி எ ளான னக எ ள்ண்டா 
ஜடிலம்‌ சாநறீயாநம்‌ துர்பலம்‌ கதவம்‌ ததா | 
யாஜயந்தி சயே பூகாம்ஸ்தாம்ஸ்ச ஷ்ராத்தே ந போஜயேத்‌ ॥ 151 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை முட ஆனந்த நாச்சியாரம்மா இ 1.1: 
ஜடை தரித்தவன்‌, வேதமோதாதவன்‌, வழுக்கைத்‌ தலையன்‌, 

யாகம்‌ செய்து கொண்டிருப்பவன்‌ இவர்களை சிராத்தத்தில்‌ வரித்து 

உணவளிக்கக்கூடாது. 


எ சோக எண்ணா | 
0 எள்ளள்‌ கர்‌: ஏனா களன்‌; ॥ 


சிகித்ஸகாந்‌ தேவலகா மாம்ஸ விக்ரயிணஸ்ததா | 


விபணேந ச ஜீவந்தோ வர்ஜ்யா: ஸ்யுர்ஹவ்யகவ்யயோ ॥ 152 ---- 


வைத்தியன்‌, பூஜாரி, மாமிசம்‌ விற்பவன்‌, வர்த்தகன்‌ - 
இவர்களையும்‌ ஹவ்ய கவ்யங்கள்‌ அளிக்கும்‌ விஷயத்தில்‌ சேர்க்கக்‌ 
கூடாது. 


ணி ரான எர தாளி TATE: | 
எண்ன வணி எனி ளை ॥ 
ப்ரேஷ்யோ க்ராமஸ்ய ராக்ஞஷ்ச குநகீ ஷ்யாவதந்தக: | 
ப்ரதிரோத்தா குரோஷ்சைவ த்யக்தாக்‌ நீர்வார்துஷிஸ்‌ ததா ॥ 153 
அரசனுக்கும்‌ ஊராருக்கும்‌ கூலிக்காக உழைப்பவன்‌, சொத்தை 
நகங்களுள்ளவன்‌, கறுப்புப்‌ பற்களையுடையவன்‌, குருவுக்கு 
விரோதமாக நடப்பவன்‌, அக்னி ஹோத்ரம்‌ செய்யாதவன்‌, 
வட்டியால்‌ ஜீவிப்பவன்‌ இவர்களையும்‌ இக்கிரியைகளில்‌ சேர்க்கக்‌ 
கூடாது. 
எனி ஏரண ரீ ரன்‌ 
என எண்ட ராடு 5 ॥ 
யக்ஷமீ ௪ பஷபாலஷ்ச பரிவேத்தா நிராக்ருதி: | 
ப்ரஹ்மத்விட்‌ பரிவித்திஷ்ச கணாப்யந்தர ஏவ ௪ ॥ 154 
க்ஷயரோகியும்‌, ஜீவனத்துக்காக ஆடு மாடுகளை மேய்ப்பவனும்‌, 
அண்ணனுக்கு முன்பே திருமணம்‌ செய்து கொண்டவனும்‌, 
பஞ்சயக்ஞங்கள்‌ செய்யாதவனும்‌, பிராம்மண துவேஷியும்‌, 
தம்பிக்குத்‌ திருமணமான பிறகும்‌ தான்‌ மணம்‌ புரியாதிருப்பவனும்‌, 
உறவினர்‌ பணத்தில்‌ வாழ்பவனும்‌, தேவ பித்ரு கிரியைகளில்‌ 
சேர்க்கத்‌ தகாதவர்கள்‌. 
ஆனிஎள்ணிரி ஏ ar எ 
சண கா ஏன என்ர? 
குஷீலவோ அவகீர்ணீ ௪ வ்ருஷலீ பதிரேவ ௪ | 
பெளனர்பவஷ்ச காணஷ்ச யஸ்ய சோப பதிர்க்ருஹே ॥ 155 


TH கைக கை > வற சாகரம்‌ 

கூத்தன்‌, பெண்ணாசையால்‌ தன்‌ பிரம்மசரியத்தை இழந்தவன்‌, 
தன்‌ இனத்துப்‌ பெண்ணை மணக்காமல்‌ தாழ்ந்த இனத்தவளை 
மணந்தவன்‌, விதவையை மறுமணம்‌ புரிந்து அதனால்‌ பிறந்த 
பிள்ளை, ஒற்றைக்‌ கண்ணன்‌, சோர புருஷன்‌ முதலானவர்களும்‌ 
தேவ பித்ரு கிரியைகளில்‌ சேர்க்கத்‌ தகாதவர்கள்‌. 


சாணான்‌ ஏணி 
ண்ண ரன ச ளாம Frere 
ப்ருதகாத்யாபகோ யஷ்ச ப்ருதகாத்யா பிதஸ்‌ ததா | 
கத்ரஷிஷ்யோ குருஷ்சைவ வாக்துஷ்ட: குண்டகோள கெள | 156 
கூலிக்கு வேதமோதுபவன்‌, கூலி கொடுத்து வேதம்‌ படித்தவன்‌, 
சூத்திரனுடைய சிஷ்யன்‌, சூத்திரனுடைய குரு, கடுஞ்சொல்‌ 
பேசுபவன்‌, சோரம்‌ போன பெண்‌ பெற்ற பிள்ளை முதலானவர்‌ 
களும்‌ சேர்க்கத்‌ தகாதவர்கள்‌. 
அணை என்றாலோ 
என்ன்ன எனக்‌ எ மின்னார்‌ ம 
அகாரண பரித்யக்தா மாதாபித்ரோர்‌ குரோஸ்ததா | 
ப்ராஹ்மைர்யோநைஷ்ச ஸம்பக்தைஸ்ஸம்‌ யோகம்‌ பதிதைர்‌ கத: | 157 
காரணமின்றி பெற்றோரையும்‌ குருவையும்‌ விட்டவன்‌, 
பதிதனுடன்‌ சேர்ந்து வேதமோதியவன்‌, பதிதனுடன்‌ விவாக 
சம்பந்தம்‌ வைத்துக்‌ கொண்டவன்‌ இவர்களும்‌ இக்கிரியைகளில்‌ 
சேர்க்கத்‌ தகாதவர்கள்‌. 
சானி ௫ ளி ரரி 
னர்‌ எ ர்க ணா 
அகாரதாஹீ கரத: குண்டாஷீ ஸோம விக்ரமீ | 
ஸமுத்ர யாயீபந்தீ ச தைலிக: கூடகாரக: | 158 
வீட்டுக்கு நெருப்பு வைத்தவன்‌, விஷம்‌ வைத்தவன்‌, விபசாரியின்‌ 
அன்னம்‌ உண்பவன்‌; கள்‌ விற்பவன்‌, சமுத்திரம்‌ கடந்து சென்றவன்‌, 
துதி பாடுபவன்‌, எண்ணெய்‌ ஆட்டுபவன்‌, பொய்சாட்சி கூறியவன்‌ 
இவர்களும்‌ விலக்கத்‌ தக்கவர்கள்‌. 
Ree Pre fT TET UTI 
என்னி ரில்‌ வனி ப 
பித்ரா விவதமாநஷ்ச கீதவோ மத்யபஸ்ததா | 
பாபரோக்யபி ஷஸ்தஷ்ச தாம்பிகோ ரஸவிக்ரயீ | 159 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸுடீ ஆனந்த நாச்சியாரம்மா 1147] 

குந்தையுடன்‌ வாதிடுபவன்‌, சூதாடிகளுக்குப்‌ பணம்‌ கொடுத்து 
தனக்காக ஆடச்‌ சொல்பவன்‌, போதையளிக்கும்‌ கள்‌ முதலானவை 
களைக்‌ குடிப்பவன்‌, பாவத்தால்‌ ரோகியானவன்‌, குற்றம்‌ சுமத்தப்‌ 
பட்டவன்‌, டம்பத்துக்காக தர்மம்‌ புரிவோன்‌, ரசங்களை விற்பவன்‌ 
முதலானவர்களும்‌ விலக்கப்பட வேண்டியவர்கள்‌. 

ஏரார்‌ கள்‌ எ எ ராப்‌ | 

ப டட்பய்முழப்ட்ம மப்‌ LLL CRA 

தநுஷ்ஷராணாம்‌ கர்தா ச யஷ்சாக்ரேதிதிஷுபதி: | 

மித்ரத்ருக்த்யூத வ்ருத்திஷ்ச புத்ராசார்யஸ்ததைவ ௪ | 160 

வில்‌, பாணங்கள்‌ போன்றவற்றைச்‌ செய்பவன்‌, மூத்தவள்‌ 
மணமாகாமல்‌ இருக்கும்போது இளையவளை மணந்தவன்‌, 
நண்பனுக்குத்‌ துரோகம்‌ செய்தவன்‌, சூதாடி ஜீவிப்பவன்‌, மகனிடம்‌ 
வேதம்‌ படித்தவன்‌ முதலானோரும்‌ விலக்கப்பட வேண்டியவர்கள்‌. 

Yd Tented எள்‌ ரானா 

கஸ்பா ர்‌ © Afra Ta 5 ॥ 

ப்ராமரீ கண்டமாலீ ச ஷ்வித்ர்பதோ பிஷுநஸ்ததா | 

உன்மத்தோ அந்தஷ்ச வர்ஜ்யா: ஸ்யுர்வேதநீந்தக ஏவ ௪ | 161 

உன்மத்தன்‌, கண்டமாலை நோய்‌ கொண்டவன்‌, வெண்‌ 
குஷ்டன்‌, கோள்‌ சொல்கிறவன்‌, பைத்தியம்‌ பிடித்தவன்‌, குருடன்‌, 
வேதத்தை நிந்திப்பவன்‌ முதலானவர்களும்‌ விலக்கப்பட 
வேண்டியவர்கள்‌. 

எண்ணின்‌ எ எள 

றர ரோன்‌ ர YE arf Ta எ ॥ 


ஹஸ்தி கோஷ்வோஷ்ட்ரதமகோ நக்ஷத்ரைர்யஷ்ச ஜீவதி | 
பக்ஷிணாம்‌ போஷகோ யஷ்ச யுத்தாசார்ய ஸ்ததைவ ச | 162 
_யானைகள்‌, பசுக்கள்‌, ஒட்டகங்கள்‌, குதிரைகள்‌ முதலான 

வற்றைப்‌ பழக்குபவனும்‌, ஜோதிஷத்தால்‌ ஜீவிக்கிறவனும்‌, 
பறவைகளை வளர்ப்ப வனும்‌, வில்வித்தை கற்றுத்‌ தருபவனும்‌ 
விலக்கப்பட வேண்டியவர்கள்‌. 

எள ன்‌ எ எண்று ர. | 

ரன்‌ ளி ஏரண ௫ ௭ ப 

ஸ்ரோதஸாம்‌ பேதகோ யஷ்ச தேஷாம்‌ சாவரணே ரத: | 

கருஹஸம்வேஷகோ தூதோ வ்ருக்ஷாரோபக ஏவ ௪ | 163 


மனு நீதி என்னும்‌ 
146 * மனுதர்ம சாஸ்திரம்‌ 


குண்ணீர்க்‌ கரையை வெட்டுபவன்‌, ஒடும்‌ நீருக்குள்‌ குறுக்கே 
அணைகட்டித்‌ தேக்குபவன்‌, வாஸ்து சாஸ்திரத்தைக்‌ கொண்டு 
ஜீவிப்பவன்‌, தூதன்‌, கூலிக்கு மரம்‌ செடிகளை வளர்ப்பவன்‌ 
முதலானோரும்‌ விலக்கத்தக்கவர்கள்‌. 


FP ரணில்‌ எணைளக TW) 

ளக எரா ணவ 

ஷ்வக்ரீபீ ஷ்யேநஜீவீச கந்யாதூஷக ஏவ ச | 

ஹிம்ஸ்ரோ வ்ருஷலவ்ருத்திஷ்ச கணாநாம்‌ சைவ யாஐக: ॥ 164 

நாயுடன்‌ விளையாடுபவன்‌, குருவிகளைப்‌ பிடித்து விற்பவன்‌, 
கன்னிப்‌ பெண்ணை அடைய நினைப்பவன்‌, தூஷிக்கத்தக்கவன்‌, 
பிறரை இம்சிப்பவன்‌, மோன தொழில்களைச்‌ செய்பவன்‌, கணங்கள்‌ 
முதலான சிறு தெய்வங்களுக்கு யக்ஞம்‌ செய்விப்பவன்‌ முதலானவார்‌ 
களும்‌ விலக்கத்‌ தக்கவர்கள்‌. 

அண்‌ ணி யா 

கிளி ளி ஏ wef fife Ta எ ॥ 

ஆசாரஹீந: க்லீபஷ்ச நீத்யம்‌ யாசநக ஸ்ததா | 

க்ருஷிஜீவீ ஷ்லீபதீ ௪ ஸத்பிர்நிந்தித ஏவ ௪ | 165 

ஆசாரமற்றவன்‌, நபும்சகன்‌, யாசகத்தால்‌ ஜீவிப்பவன்‌, தானே 
விவசாயம்‌ செய்து ஜீவிப்பவன்‌, யானைக்கால்‌ வியாதியஸ்தன்‌, 
பெரியோரால்‌ நிந்திக்கப்பட்டவன்‌ போன்றோரும்‌ விலக்கத்‌ 
தக்கவர்கள்‌. 

are எாரிக: எரி வாள | 

ண்ணா எ எள்ள: எர ப 

ஒளரப்ரிகோ மாஹிஷிக: பரபூர்வாபதிஸ்‌ ததா | 

ப்ரேத நீர்யாதகஷ்சைவ வர்ஜநீயா: ப்ரயத்நத: ॥ 166 

ஆடுகளை விற்றுப்‌ பிழைப்பவன்‌, எருமைகளால்‌ ஜீவிப்பவன்‌, 
விதவையை மணந்தவன்‌, கூலிக்கு சவங்களை சுமப்பவன்‌ 
இவர்களையும்‌ கவனத்தோடு விலக்க வேண்டும்‌. 

சாண ணை ணாய 

ரர்‌ என னா 
ஏதாந்விகர்ஹிதா சாராநபாக்தேயாந்‌ த்விஜாதமாந்‌ | 
த்விஜாதி ப்ரவரோ வித்வாநுபயத்ர விவர்ஜயேத்‌ ॥ 167 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை முநீ ஆனந்த நாச்சியாரம்மா TEE: 


இவ்வாறான நிந்திக்கத்தக்கவர்களையும்‌, நல்லோருடன்‌ சம 
பந்தியில்‌ அமர்ந்துண்ண அருகதையற்ற பிராம்மண அதமர்களையும்‌ 
முயற்சி யோடு விலக்க வேண்டும்‌. 

எள NTT ராண Walt 

என்னா எரா ௭1 எ ன ॥ 

ப்ராஹ்மணஸ்த்வ நதீ யாநஸ்த்ருணாக்நீரிவ ஷாம்யதி | 

தஸமை ஹவ்யம்‌ நதாதவ்யம்‌ நஹி பஸ்மநீ ஹுயதே ॥ 168 

எரிந்த புல்லின்‌ சாம்பலில்‌ ஹவிஸை சொரிந்தால்‌ எப்படி 
பயனற்றதோ, அவ்வாறு வேதமோதாத பிராம்மணனுக்கு கொடுத்த 
ஹவ்ய கவ்யங்கள்‌ பலனற்றதே. 

சண்‌ ம மிர்‌ விரை | 

எண்ன எ ஈரானை ॥ 

அபாங்க்ததாநே யோ தாதுர்பவ த்யூர்த்வம்‌ பலோதய: | 

தைவே ஹவிஷி பித்ர்யே வா தத்‌ ப்ரவக்ஷயாம்ய ஷேஷத: ॥ 169 

பந்தியில்‌ அமர அருகதையற்ற இவ்வாறானவர்களுக்கு தேவ 
கிரியைகளிலும்‌, பித்ரு கிரியைகளிலும்‌ ஹவ்ய கவ்யங்கள்‌ 
கொடுப்பவனுக்கு எந்த பலன்கள்‌ கிடைக்கும்‌ என்பதை முழுமை 
யாகக்‌ கூறுகிறேன்‌, கேளுங்கள்‌. 


STO FE er ரி wT | 

ATER TET எ வா்‌ ஏர 

அவ்ரதைர்‌ யத்த்விஜைர்‌ புக்தம்‌ பரிவேத்ராதி பிஸ்ததா | 

அபாங்தேயைர்‌ யதந்யைஷ்ச தத்வை ரக்ஷாம்ஸி பூஞ்ஜதே | 170 

விரதானுஷ்டானமில்லாதவர்களாலும்‌, பரிவேத்தர்களாலும்‌ 
பந்தியில்‌ அமர அருகதையற்றவர்களாலும்‌ உண்ணப்பட்ட 
அன்னத்தை ராட்சசர்கள்‌ உண்பார்கள்‌. 

எண்‌ ஒன்‌ ளே fed | 

ளே எண: ufifafua a Tet: ॥ 

தாராக்நீஹோத்ர ஸம்யோகம்‌ குருதேயோ அக்ரஜேஸ்திதே | 

பரிவேத்தா ஸ விக்ஞோய: பரிவிதிஸ்து பூர்வஜ: | 171 

குமையனுக்கு முன்‌ திருமணமும்‌, அக்னி காரியங்களும்‌ செய்யும்‌ 
தம்பி “பரிவேத்தன்‌' எனப்படுவான்‌. அந்த தமையன்‌ 'பரிவித்தி' 


எனப்படுவான்‌. 


ராணு. வைய ன்ற 

uff: Tae வ பவத பப்பா 

௭89 எ எ எண கை: ॥ 

பரிவித்தி: பரிவேத்தா யயா ச பரிவித்யதே | 

ஸர்வே தே நரகம்‌ யாந்தி தாத்ரு யாஜகபஞ்சமா: | 172 

பரிவித்தி, பரிவேத்தன்‌, அவனை மணந்து கொண்ட பெண்‌, 
அப்பெண்ணை கன்யாதானம்‌ செய்தவன்‌, அந்தத்‌ திருமணத்தை 
ஹோமம்‌ செய்து நடத்தி வைத்தவன்‌ - இந்த ஐவரும்‌ நரகத்தை 
அடை வார்கள்‌. 

WT TT எளி ணா எண | 

என்‌ ரண எ a faftrgatet: ॥ 

ப்ராதுர்‌ ம்ருதஸ்ய பார்யாயாம்‌ யோஅநுரஜ்யேத காமத: | 

தர்மேணாபி நீயுக்தாயாம்‌ ஸ ஞேயோ தீதிஷபதி: | 173 

இறந்து போன அண்ணன்‌ மனைவியை முறைப்படி 
மணந்தவனாக இருந்தாலும்‌, அவளோடு காமத்தோடிருப்பவன்‌ 
அக்தேதிரிசன்‌” எனப்படுவான்‌. 


என்டு 9 ஏர்‌ களின்‌ 

eh laf க ணர்‌ எரி 1 

பரதாரேஷு ஜாயேதே த்வெள சுதெள குண்டகோளகெள | 

பத்யெள ஜீவதி குண்ட: ஸ்யாந்ம்ருதே பர்தரி கோளக: | 174 

கணவன்‌ இருக்கும்போதே இன்னொருவன்‌ தொடர்பால்‌ 
பிறந்தவன்‌ குண்டன்‌. கணவன்‌ இறந்த பிறகு இன்னொருவன்‌ 
தொடர்பால்‌ பிறந்தவன்‌ கோளகன்‌. 

ரரி ஈடன்‌ மேய 

ஊண்‌ எரர்‌ எண்ணா 

தெள து ஜாதெள பரக்ஷேத்ரே ப்ராணிநெள ப்ரேத்ய சேஹச | 

தத்தாநீ ஹவ்யகவ்யாநீ நாஷயேதே ப்ரதாயிநாம்‌ | 175 

இவ்வாறு வேறு இடத்தில்‌ பிறந்த குண்டனுக்கும்‌ கோளக 
னுக்கும்‌ ஹவ்யகவ்யங்கள்‌ அளித்தால்‌, அதற்குரிய பலன்‌ கிட்டாது. 
மேலும்‌ அளித்தவனுடைய இம்மை மறுமை இன்பங்களும்‌ நாச 
மடையும்‌. 

எண்‌ எண TERT ஊர்‌ | 

எண க எனின்‌ ளி ॥ 

அபாங்க்த்யோ யாவத: ப்ராக்ஞாந்‌ பூஞ்ஜாநாநநு பஷ்யதி | 

தாவதாம்‌ ந பலம்‌ தத்ர தாதா ப்ராப்நோதி பாலிஷ: ॥ 176 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை மூ£ீ ஆனந்த நாச்சியாரம்மா 1151] 

பந்தியில்‌ அமரத்‌ தகாதவன்‌ பந்தியில்‌ அமர்ந்து, அவன்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருக்கும்போது, எத்தனை பெரியோர்‌ சாப்பிடுறொர்களோ, 
அப்பெரியோர்‌ சாப்பிடுவதால்‌ அன்னமளித்தவனுக்கு எவ்வளவு 
பலன்‌ கிடைக்க வேண்டுமோ, அவ்வளவு பலனும்‌ கெடாது 
போகும்‌. எனவே பெரியோருக்கு அன்னமிடும்போது, தகாதவர்‌ 
பார்வை படாதவண்ணம்‌ அன்னமிட வேண்டும்‌. இல்லையேல்‌, 
அந்த அருகதையற்றவன்‌ அவ்வளவு பலனையும்‌ அழித்து விடுவான்‌. 

வின்‌ எளி எம்‌ ள்‌ ரான | 

எரி என ஏ யு 

வீக்ஷ்யாந்தோ நவதே: காண: ஷஷ்டே: ஷ்வித்ரீ ஷதஸ்யது | 

பாபரோகீ ஸஹஸ்ரஸ்ய தாதுர்‌ நாஷயதே பலம்‌ | 177 

குருடன்‌ தன்‌ பந்தியில்‌ தொண்ணூறு பேர்‌ சாப்பிட்ட பலனை, 
அன்னதாதாவுக்குக்‌ கிட்டாமல்‌ அழிப்பான்‌. 

ஒரு கண்‌ குருடானவன்‌ அறுபது பேர்‌ சாப்பிட்ட பலனையும்‌, 
வெண்குஷ்டன்‌ நூறு பேர்‌ சாப்பிட்ட பலனையும்‌, ராஜபிளவை 
வியாதிக்காரன்‌ ஆயிரம்‌ பேர்‌ சாப்பிட்ட பலனையும்‌ அழிப்பர்‌. 

௭௭. Were WEIR EATS: | 

Maat எழ Bet ரான ம்பு 

யாவதஸ்ஸம்ஸ்ப்ரு ஷேதம்கைர்‌ ப்ராஹ்மணாந்‌ கூத்ரயாஜக: | 

தாவதாம்‌ ந பவேத்‌ தாது: பலம்‌ தானஸ்ய பெளர்திகம்‌ | 178 

சூத்திரர்களுக்கு புரோகிதம்‌ செய்பவன்‌, தன்‌ பந்தியில்‌ 
அமர்ந்திருக்கும்‌ எத்தனை பேரைக்‌ தொடுகறானோ, அத்தனை பேர்‌ 
சாப்பிட்ட பலனை அன்னதாதாவுக்குக்‌ கிட்டாதபடி அழிப்பான்‌. 

Hela wif false Ta Fe VTE | 

ணா எண ணா ணாள ॥ 

வேதவிச்சாபி விப்ரோ அஸ்ய லோபாத்க்ருத்வா ப்ரதிக்ரஹம்‌ | 

விநாஷம்‌ வ்ரஜதி க்ஷிப்ரமாமபாத்‌ ரமிவாம்பஸி | 179 


வண்ணா ர Aras Tavita | 
we teers cum ya 


ஸோம விக்ரயிணே விஷ்டா பிஷஜே பூயஷோணிதம்‌ | 
நஷ்டம்‌ தேவலகே தத்தம ப்ரதிஷ்டம்‌ து வார்துஷெள ॥ 180 


ட மனு நீதி என்னும்‌ 
182 மனுதர்ம சாஸ்திரம்‌ 


கள்‌ விற்பவனுக்கு தானம்‌ கொடுத்தவன்‌ ஜன்மாந்தரத்தில்‌ 
மலம்‌ உண்ணும்‌ பன்றியாய்‌ பிறப்பான்‌. வைத்தியனுக்கு தானம்‌ 
கொடுத்தவன்‌ சீழையும்‌ ரத்தத்தையும்‌ உண்ணும்‌ புழுவாகப்‌ 
பிறப்பான்‌. 

பூஜாரிக்கும்‌, வட்டியால்‌ ஜீவிப்பவனுக்கும்‌ தானம்‌ 
கொடுப்பவன்‌, தானத்துக்குரிய பலனை அடைய மாட்டான்‌. 


4A 3 ளக வ ற ஈய 

எ எனா ரப 

யத்து வாணிஜகேதத்தம்‌ நேஹ நாமுத்ர தத்பவேத்‌ | 

பஸ்மநீவ ஹுதம்‌ ஹவ்யம்‌ ததா பெளணர்பவே த்விஜே | 181 

வணிகனுக்கும்‌, மறுமணம்‌ புரிந்து கொண்டவள்‌ பெற்ற 
பிள்ளைக்கும்‌ சிராத்தத்தில்‌ போஜனமளித்தால்‌, சாம்பலில்‌ இட்ட 
ஆஹுதிபோல்‌, அந்த போஜன பலன்‌ கிட்டாது. 

ருண விர wba | 

அணை எ எரி: ॥ 

இதரேசுத்வபாங்தைஷ யதோத்திஷ்டேஷ்வஸாதுசு | 

மேதோ அஸ்ருக்மாம்ஸ மஜ்ஜாஸ்தி வதந்த்யந்நம்‌ மநீஷிண: | 182 

மற்றும்‌ விலக்கப்பட்டவர்களாகக்‌ கூறப்பட்ட திருடன்‌ 
முதலான எவருக்கும்‌ . அன்னமளித்தவன்‌, ஜன்மாந்தரத்தில்‌ 
கொழுப்பு, ரத்தம்‌, மாமிசம்‌, எலும்புகள்‌ முதலானவற்றை சாப்பிடும்‌ 
ஜாதிகளில்‌ பிறப்பார்கள்‌. 

எண்ணான Wendt fala 

ஈரிள்ள எண்ணை TERETE | 

அபாங்த்யோபஹதா பங்தி: பாவ்யதே யைர்த்விஜோத்‌ தமை: | 

தாந்நிபோதத கார்ஸ்ந்யே நத்விஜாக்ர்யாந்‌ பங்தி பாவநாந்‌ ॥ 183 

பந்தியில்‌ அமரத்தகாதவர்களால்‌ பரிசுத்தமிழந்த, பிராம்மணர்‌ 

களுடைய பந்தியை பரிசுத்தப்படுத்தக்‌ கூடியவர்களான பிராம்மண 

உத்தமர்கள்‌ யாரென்பதைக்‌ கூறுகிறேன்‌, கேளுங்கள்‌. 

அர yg MRT என்ரை எ। 

ரள free எவரை ப 

அக்ர்யாஸ்ஸர்வேஷ வேதேஷ ஸர்வ ப்ரவசனேஷ ச | 

ஷ்ரோத்ரி யாந்வயஜாஷ்சைவ விக்ஞோயா: பங்திபாவனா: ॥ 184 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை மூநீ ஆனந்த நாச்சியாரம்மா TK] 


வேதங்களை முழுமையாக அத்யயனம்‌ செய்தவர்களும்‌, அதன்‌ 
அறு அங்கங்களையும்‌ அறிந்தவர்களும்‌, வேதவித்துக்களின்‌ வம்சத்தில்‌ 
பிறந்தவர்களும்‌ பந்தியை தூய்மையாக்குபவர்கள்‌. 

௭ கட்‌ EET 

எண்ணார்‌ எரா Ta 5 ப 

த்ரிணாசிகேத: பஞ்சாக்னிஸ்‌ ஸ்த்ரிசுபர்ணஷ்ஷடங்கவித்‌ | 

ப்ரஹ்மதேயாத்ம ஸந்தாநோ ஐயேஷ்டஸாமக ஏவ ௪ ॥ 185 

யஜுர்‌ வேதபாகமாகிய திரிணாசிகேதத்தையும்‌, அந்த 
விரதத்தையும்‌ நன்கு அறிந்தவனும்‌, பஞ்சாக்னி ஹோத்ரனும்‌, 
ரிக்வேத பாகமாகிய திரிசுவர்ணத்தையும்‌ அந்த விரதத்தையும்‌ நன்கு 
அறிந்தவனும்‌, ஷடங்கங்களை உபதேசிக்கக்கூடியவனும்‌ பிராம்ம 
விவாகம்‌ செய்து கொண்ட பெண்‌ பெற்ற மகனும்‌, ஸாமகானம்‌ 
செய்பவனும்‌, பந்தியை தூய்மையாக்குபவர்கள்‌. 

எளி ணா எ ணர்‌ எ | 

எரா ன எளா என்ரை ॥ 

வேதார்த்த வித்ப்ரவக்தா ௪ ப்ரஹ்மசாரீ சஹஸ்ரத: | ப 

ஷதாயுஷ்சைவ விக்ஞேயா ப்ராஹ்மணா: பங்தி பாவநா: ॥ 186 

வேதார்த்தத்தை நன்கு அறிந்தவனும்‌, வேத அர்த்தத்தை 
எடுத்துரைப்பவனும்‌, பிரம்மசரிய விரதத்தை அனுஷ்டிப்பவனும்‌, 
ஆயிரக்கணக்காய்‌ பசுக்களை வழங்கியவனும்‌, வேதம்‌ முற்றும்‌ 
அறிந்தவனுமான பிராம்மணர்கள்‌ பந்தியை தூய்மையாக்குபவர்கள்‌. 

ரா என்றக்‌! 

ண ணா ணா ராய 

பூர்வேத்யுரபரேத்யுர்வா ஷ்ராத்தகர்மண்யு பஸ்திதே | 

நிமந்த்ரயேத த்ர்யவராந்‌ ஸம்யக்விப்ராந்‌ யதோதிதாந்‌ | 187 

சிராத்தத்துக்கு இரண்டு நாட்கள்‌ முன்பாகவோ அல்லது 
முன்தினமோ இதுவரை கூறியபடியான பிராம்மண உத்தமர்களை 
மூவருக்குக்‌ குறையாமல்‌ நியமிக்க வேண்டும்‌. 

ணி feet: என்‌ ணை WA WET 

qu ale என MG TR VAN 

நிமந்த்ரிதோ த்விஜ: பித்ர்யே நீயதாத்மா பவேத்ஸதா | 

நசசந்தாம்ஸ்யதீயீத யஸ்ய ஷ்ராத்தம்‌ ௪ தத்‌ பவேத்‌ ॥ 188 


ப ணை ன்றும்‌ 

சிராத்தத்தில்‌ நியமிக்கப்பட்ட திவிஜனும்‌, சிராத்தத்தைச்‌ 
செய்பவரும்‌ சிராத்த தினத்தில்‌ இந்திரியங்களை அடக்கி இருக்க 
வேண்டும்‌. காயத்ரீ போன்ற அன்றாட ஐபங்களை செய்யலாம்‌. 
மற்றபடி வேதபாகங்களை அத்யயனம்‌ செய்வது முதலானவற்றை 
செய்யக்கூடாது. 


எண்ணி A feo! 

எ ராண TASTE UI 

நிமந்த்ரிதாந்‌ ஹி பிதர உபதிஷ்டந்தி தாந்‌ த்விஜாந்‌ | 

வாயுவச்சாநு கச்சந்தி ததாஸீநா நுபாஸதே || 189 

நியமிக்கப்பட்ட அவர்களிடம்‌ பித்ருக்கள்‌ சமீபித்து இருப்‌ 
பார்கள்‌. வாயுவைப்‌ போன்று அவர்களைப்‌ பின்‌ தொடர்வார்கள்‌. 
அவர்கள்‌ அமரும்போது தாமும்‌ அமர்வார்கள்‌. 

கண ர TUT ள்‌ ண: | 

கண்ணா. கொண ண்ட 

கேதிதஸ்து யதாந்யாயம்‌ ஹவ்யகவ்யே த்விஜோத்தம: | 

கதஞ்சி தப்‌ யதிக்ராமந்‌ பாபஸ்சூகரதாம்‌ வ்ரஜேத்‌ | 190 

ஹவ்யகவ்யங்களில்‌ நியமிக்கப்பட்ட பிராம்மணன்‌, எந்த 
காரணத்தாலோ வராமல்‌ போனால்‌, பன்றியாய்ப்‌ பிறப்பெடுப்பான்‌. 

ஊரு ௭ எண எள்‌) 

ஏர எழுக Fafa et எண்ன ॥ 

ஆமந்த்ரிதஸ்து ய: ஷ்ராத்தே வ்ருஷல்யா ஸஹ மோததே | 

தாதுர்யத்துஷ்க்ருதம்‌ கிஞ்சித்தத்ஸர்வம்‌ ப்ரதிபத்யதே || 191 

நியமிக்கப்பட்ட பிராம்மணன்‌ தாழ்குலத்துப்‌ பெண்ணுடன்‌ 
கூடினால்‌, தன்னை நியமித்த கர்த்தாவின்‌ பாபம்‌ மொத்தத்தையும்‌ 
தான்‌ அடைகிறான்‌. 

அக எக எண 

ணன ளா Rat ப ॥ 

அக்ரோதநாஷ்‌ செளசபராஸ்ஸததம்‌ ப்ரஹ்மசாரிண: | 

ந்யஸ்தஷஸ்த்ரா மஹாபாகா: பிதர: பூர்வதேவதா: | 192 

பித்ரு தேவர்கள்‌ குரோதமற்றவர்களாயும்‌, ஆசார சீலர்களாயும்‌, 
பிரம்மசாரிகளாகவும்‌, விரோதமற்றவர்களாகவும்‌, மஹாபாகர்‌ 
களாகவும்‌, தொன்மையான தேவர்களாகவும்‌ இருப்பவர்கள்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸரீ ஆனந்த நாச்சியாரம்மா ௨௨௨௨௨௨௨௨௨௨... புது 


அணாணின் TATA: | 

3 அளி Ef a fra 

யஸ்மாதுத்பத்திரேதேஷாம்‌ ஸர்வேஷாமப்யசேஷத: | 

யே ச யைரூப சர்யாஸ்ஸ்யுர்நியமைஸ்‌ தாந்‌ நீபோதத | 193 

எவரால்‌ இந்த பித்ரு தேவர்கள்‌ தோன்றினார்களோ, எந்த பித்ரு 
தேவர்கள்‌ எவருக்கு எப்படிப்பட்ட நியமங்களோடு பூஜிக்கத்தக்க 
வார்களோ, அவையனைத்தையும்‌ எடுத்துக்‌ கூறுகிறேன்‌, கேளுங்கள்‌. 

wi tana 3 nora: ஏ: | 

பட்டய எள டப்ப 

மநோர்ஹிரண்யகர்பஸ்ய யே மரீச்யாதய: சுதா: | 


தேஷாம்ருஷீணாம்‌ ஸர்வேஷாம்‌ புத்ரா: பித்ருகணா: ஸ்ம்ருதா: | 194 


எள; அ WaT Fat TIM: | 

சரண Tat எள எண்ண: ॥ 

விராட்‌ சுதாஸ்‌ ஸோமஸத: ஸாத்யாநாம்‌ பிதர: ஸ்ம்ருதா: | 

அக்னிஷ்வாத்தாஷ்ச தேவாநாம்‌ மாரீசா லோக விஷ்ருதா: ॥ 195 

விராட்‌ புத்திரர்களான சோமசகர்கள்‌ சாத்யர்களின்‌ பித்ருக்கள்‌. 
அக்னிஷ்வாத்‌ என்னும்‌ மா£சி புத்திரர்கள்‌ தேவர்களின்‌ பித்ருக்கள்‌. 

பப்ப TATE 

gif எ ண என்கோ. ॥ 

தைத்யதானவ யக்ஷாணாம்‌ கந்தர்வோரக ரக்ஷஸாம்‌ | 

சுவர்ண கிந்நராணாம்‌ ௪ ஸ்ம்ருதா பர்ஹிஷதோ அத்ரிஜா: ॥ 196 

தைக்யரா்கள்‌, தானவர்கள்‌, யட்சர்கள்‌, கந்தர்வர்கள்‌, உரகர்கள்‌, 
ராட்சதர்கள்‌, கருடர்கள்‌, கின்னரர்கள்‌ முதலானோருக்கு அத்ரி 
புத்திரர்களான பர்ஹிஷதர்கள்‌ பித்ரு தேவர்கள்‌. 


ண றார்‌ ளார்‌ BETTS: 1 

ஊரா எ மார 3 எளி ॥ 

ஸோமபா நாம விப்ராணாம்‌ க்ஷத்ரியாணாம்‌ ஹவிர்புஐ: | 
வைஷ்யாநாமாஜ்யபா நாம க்ஷத்ராணாம்‌ து சுகாலிந: | 197 


மனு நீதி என்னும்‌ 
9 மனுதர்ம சாஸ்திரம்‌ 


பிராம்மணர்களுக்கு சோமபார்கள்‌ என்போர்‌ பித்ரு தேவர்கள்‌. 
க்ஷ்த்ரியர்களுக்கு ஹவிர்புஜர்கள்‌ என்போர்‌ பித்ரு தேவர்கள்‌. 
வைசியர்களுக்கு ஆஜ்யபர்கள்‌ என்போர்‌ பித்ரு தேவர்கள்‌. 
சூத்திரார்களுக்கு சுகாலர்கள்‌ என்போர்‌ பித்ரு தேவர்கள்‌. 

வரார்‌ ரா ரன்னை 

கணை ஏன பெ ஏக: ॥ 

ஸோமபாஸ்து கவே: புத்ரா: ஹவிஷ்மந்தோ அங்கிரஸ்‌ சுதா: | 

புலஸ்த்யஸ்யாஜ்யபா: புத்ரா: வஸிஸ்டஸ்ய சுகாலிந: ॥ 198 

சோமா்கள்‌ சுக்ரரின்‌ புத்திரர்கள்‌. 

அங்கிரசின்‌ புத்திரர்கள்‌ ஹவிர்புஜா்கள்‌ அல்லது ஹவிஸ்‌ 
மந்தா்கள்‌. 

புலஸ்தியரின்‌ புத்திரர்கள்‌ அஜ்யபர்கள்‌. 

வசிஷ்டரின்‌ புத்திரர்கள்‌ சுகாலா்கள்‌. 


Ff FTO uf A 
சண date = ரர 
அக்நீதக்தா நக்நிதக்தாந்‌ காவ்யாந்‌ பர்ஹிஷதஸ்‌ ததா | 
அக்நீஷ்வாத்தாம்ஷ்ச செளம்யாம்ஷ்ச விப்ராணாமேவ நீர்திஷேக | 199 
அக்நி தக்தர்கள்‌, அனக்நி தக்கர்கள்‌, காவ்யர்கள்‌, பர்ஹிஷ 
தர்கள்‌, அக்நிஷ்‌ வாத்தர்கள்‌, செளம்யர்கள்‌ முதலானோர்‌ 
பிராம்மணர்களின்‌ பித்ருக்கள்‌. 
அனி yer ரா uff: | 
dame frat UOTE 
ய ஏதே து கணா: முக்யா: பித்ரூணாம்‌ பரிகீர்திதா: | 
தேஷாமபீஹ விக்ஞோயம்‌ புதரபெளத்ர மனந்தகம்‌ ॥ 200 
இந்த பித்ரு கணங்களில்‌ முக்கியமானவர்கள்‌ என்று கூறப்படு 
இன்றவர்களுக்கு, இவ்வுலகில்‌ இருப்பவர்கள்‌ புத்திரபெளத்திரர்‌ 
களாகின்றனர்‌. 
five: ளா ரன்‌ eran | 
அர wT ud வாண்டு 
ருஷிப்ய: பிதரோ ஜாதா: பித்ருப்யோ தேவதாநவா: | 
தேவேப்யஸ்து ஐகத்ஸர்வம்‌ சரம்‌ ஸ்தாண்வநு பூர்வஷ: | 201 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 4 பை வை [17] 


ரிஷிகளிடமிருந்து பித்ருக்கள்‌ தோன்றினார்கள்‌. பித்ருக்களினால்‌ 
தேவ தானவர்கள்‌ தோன்றினார்கள்‌. தேவர்களால்‌ சராசரங்கள்‌ 


தோன்றின. 


ண்‌ எனின்‌ என்ர | 

ளசி சண ள்ள ய 

ராஜதைர்பாஜலிநரேஷா மதோ வா ராஜதாந்விதை: | 

வார்யபி ஷ்ரத்தயா தத்தமக்ஷயாயோப கல்பதே ॥ 202 

வெள்ளிப்‌ பாத்திரத்தில்‌ அல்லது வெள்ளி கலந்த பாத்திரத்தில்‌ 
வைத்துக்‌ கொடுத்தது, கண்ணீராக இருந்தாலும்கூட பித்ருக்களுக்கு 
அட்சயமாகத்‌ திருப்தியைக்‌ கொடுக்கும்‌. 


Samra fest ரர்‌ ன்னர்‌! 

<a fe frame Thar GAA 

தேவகார்யாத்த்விஜாதீநாம்‌ பித்ருகார்யம்‌ விசிஷ்யதே | 

தைவம்‌ ஹி பித்ருகார்யஸ்ய பூர்வமாப்யாயநம்‌ ஸ்ம்ருதம்‌ ॥ 203 

த்விஜருக்கு தேவ காரியத்தைவிட பித்ரு காரியம்‌ முக்யெமானது 
பித்ரு காரியத்தில்‌ தேவ பூசையை முதலில்‌ செய்ய வேண்டும்‌. 


MTU YUE Ea Freda | 

wife நா்‌ SEAT 

தேஷாமாரக்ஷபூதம்‌ து பூர்வம்‌ தைவம்‌ நீயோஜயேத்‌ | 

ரக்ஷ£ம்ஸி ஹி விலும்பந்தி ஷ்ராத்தமாரக்ஷ வர்ஜிதம்‌ | அன்‌ 

சிராத்தத்தைக்‌ கெடுக்க ராட்சதர்கள்‌ முனைவார்கள்‌. எனவே 
முதலில்‌ பித்ருக்களுக்கு காப்பாக விஸ்வேதேவரை ஒரு பிராம்ம 


ணரிடம்‌ ஆவாஹனம்‌ செய்ய வேண்டும்‌. 


ணார welt Raa 7 TE TA! 
எள Ther: fry Tafa uaa: ॥ 


தைவாத்யந்தம்‌ ததீஹேத பித்ராத்யந்தம்‌ நதத்ப வேத்‌ | 

பித்ராத்யந்தம்‌ த்வீஹமாந: க்ஷிப்ரம்‌ நஸ்யதி ஸாந்வய: ॥ 205 

சிராத்தத்தின்‌ போது முன்னும்‌ பின்னும்‌ தேவர்கள்‌ இருக்க 
வேண்டும்‌. சிராத்தம்‌ இதனால்‌ ரட்சிக்கப்படும்‌. பித்ருக்களை ஆவா 
ஹனம்‌ செய்வதற்கு முன்பு ஒரு பிராம்மணனிடம்‌ விஷ்வேதேவரை 
ஆவாஹனம்‌ செய்ய வேண்டும்‌. பிறகு பித்ருக்கள்‌, பிறகு விஷ்ணு 
இப்படி ஆவாஹனம்‌ செய்ய வேண்டும்‌. இப்படி யின்றி பித்ருக்களை 


மனு நீதி என்னும்‌ 


ட ப எ ம மனுதர்மசாஸ்திரம்‌ 


முதலிலோ அல்லது இறுதியிலோ ஆவாஹனம்‌ செய்து சிராத்தம்‌ 
செய்பவன்‌ வம்சத்தோடு விரைவில்‌ அழிவான்‌. 


னன்‌ எள்ளின்‌ 

ப்ட்ப்ப்ட்பத பநப டய வார) 

சுசிம்‌ தேவம்‌ விவிக்தம்‌ ச கோமயே நோபலேபயேத்‌ | 

தக்ஷிணாப்ரவணம்‌ சைவ ப்ரயத்நேநோ பபாதயேத்‌ ॥ 206 

சிராத்தம்‌ செய்யும்‌ இடத்தை கோமயத்தால்‌ மெழுகி சுத்தமாக 
வைக்க வேண்டும்‌. யாரும்‌ நடமாடக்கூடாது. தெற்குப்புறத்துக்கு 
வசதியாக அந்த இடம்‌ இருக்க வேண்டும்‌. 


அர எ TAIT a FE 

ழை எரா ன்‌ RT எம 

அவகாசேஷு சோக்ஷேஷ நதீதீரேஷு சைவஹி | 

விவிக்தேஷ ச துஷ்யந்தி தத்தேந பிதரஸ்ஸதா ॥ 

வனத்திலும்‌, ஏகாந்தமான இடத்திலும்‌, நதிக்கரையிலும்‌ 
செய்யப்பட்ட சிரொத்தத்தால்‌ பித்ருக்கள்‌ எப்போதும்‌ திருப்தி 
யடைவார்கள்‌. 


STEER எள VET | 

TVET பப்ப ப்‌ பம 

ஆஸநேஷ பக்லுப்தேஷு பர்ஹிஷ்மத்சு ப்ருதக்‌ ப்ருதக்‌ | 

உபஸ்ப்ருஷ்டோதகாந்‌ ஸம்யக்விப்ரா ந்ஸ்தாநு பவேஷயத்‌ | 

தூய்மை செய்த இடத்தினைப்‌ பிரித்துக்‌ கொண்டு, தேவதா 
ஸ்தானத்தில்‌ கிழக்கு நோக்கி நுனி இருக்குமாறு இரண்டு 
தர்ப்பைகளையும்‌, பித்ரு ஸ்தானங்களில்‌ தெற்கு நோக்கி துனி 
இருக்குமாறு மூன்று தர்ப்பைகளையும்‌ கீழே பரப்பி ஆசனங்களிட்டு, 
நியமிக்கப்பட்ட பிராம்மணர்கள்‌ நீராடி வந்ததும்‌ அவற்றில்‌ அமர 
வைக்க வேண்டும்‌. 

STATE TT RTT fT | 

Tamed: AURA CHUA RAN 

உபவேஷ்ய து தாந்‌ விப்ராநாஸநேஷ்வஜுகுப்ஸிதாந்‌ | 

கந்த மூல்யைஸ்ஸுரபி பிரர்சயேத்‌ தேவ பூர்வகம்‌ ॥ 209 


207 


208 


ற 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 


அன்னை மூட ஆனந்த நாச்சியாரம்மா 1159] 


ணார எணற்ளாப்‌। 
சான்‌ pelea எளி WET UE 


தேஷாமுதகமாநீய ஸபவித்ரா ந்ஸ்திலாநபி | 

அக்நெள குர்யாதநுஞாதோ ப்ராஹ்மணோ ப்ராஹ்மணைஸ்‌ ஸஹ | 210 

சிராத்தம்‌ நடத்தும்‌ கர்த்தா, அவர்களுக்கு பவித்ரம்‌ எள்ளுடன்‌ 
நீர்வார்த்து, அவர்கள்‌ அனுமதி பெற்று அக்னியில்‌ ஹோமம்‌ செய்ய 


வேண்டும்‌. 


FT: எண்னை A RSS aT: | 

எண்ரிரி We rE fT 

அக்நேஸ்‌ ஸோமயமாப்யாம்‌ ஸ க்ருத்வா அப்யா யநமாதித: | 

ஹவிர்தாநேந விதிவத்பஷ்சாத்‌ ஸந்தர்பயேத்‌ பித்ரூந்‌ | 211 

முதலில்‌ அக்னிக்கும்‌ சோமனுக்கும்‌ யமனுக்கும்‌ ஹோமம்‌ 
செய்து, பிறகு பித்ரு தேவர்களுக்கு ஹோமம்‌ செய்ய வேண்டும்‌. 


சான்‌ ஐ ற எள்ள வே 

daft: எ fed Fa refer 

அக்ந்யபாவே து விப்ரஸ்ய பாணாவேவோ பபாதயேத்‌ | 

யோஹ்யக்நீஸ்ஸ த்விஜோ விப்ரைர்மந்த்ர தர்ஷிபிருச்‌ யதே | 212 

பிரம்மசாரி, மனைவியில்லாதவன்‌ இவர்களுக்கு அக்னி ஹோத்ரம்‌ 
கிடையாது. இவர்கள்‌ சிராத்தம்‌ செய்தால்‌, அமர்ந்திருக்கும்‌ 
பிராம்மணனின்‌ வலது கரத்தில்‌, ஆஹுஇகளை இட வேண்டும்‌. 
பிராம்மணனே அக்னி வடிவினன்‌ என்று சான்றோர்‌ கூறுவர்‌. 


அணா பண YUE 
எண்‌ ஊளை பிள்ளாய்‌ 


அக்ரோதநாந்‌ சுப்ரஸாதாந்‌ வதந்த்யேதாந்‌ புராதநாந்‌ | 

லோகஸ்‌ யாப்யாயநே யுக்தாந்‌ ஷ்ராத்ததேவாந்‌ த்விஜோத்தமாந்‌ | 213 

நியமிக்கப்பட்ட பிராம்மணர்களிடம்‌ எழுந்தருளியுள்ள 
பித்ருதேவர்கள்‌ கோபமற்றவராயும்‌, மிகுந்த தயையுடன்‌ கூடியவர்‌ 
களாயும்‌, தொன்மையானவர்களாயும்‌, உலகங்களுக்கு நன்மையை 
அளிக்க வேண்டும்‌ என்னும்‌ எண்ணங்‌ கொண்டவர்களாயும்‌ 


11) ப ம்‌ 
ஜு அ பபப தி ப்பட கதம்‌ 
இருப்பவர்கள்‌. எனவே அவர்கள்‌ எழுந்தருளியுள்ள பிராம்மணர்‌ 
கரத்தில்‌ செய்யும்‌ ஹோமம்‌ அக்னியில்‌ செய்தது போன்றே புண்ணிய 
பலனைக்‌ கொடுக்கும்‌. 


அரண்‌ என எ ணய 

அண Te Frege yf 

அபஸவ்மக்நெள க்ருத்வா ஸர்வமாவ்ருத்ய விக்ரமம்‌ | 

அபஸவ்யேந ஹஸ்தேந நீர்வபேதுதகம்‌ புவி ॥ 214 

ஹோமத்‌ தீயின்‌ தெற்குப்‌ பகுதியில்‌ பித்ருக்களுக்கு ஹோமம்‌ 
செய்ய வேண்டும்‌. 

பிண்டம்‌ அளிக்கும்‌ இடத்தில்‌, மூன்று இடங்களில்‌ நுனி தெற்கு 
நோக்கி வைத்த தர்ப்பைகளின்‌ மீது, கைமறித்து எள்ளும்‌ நீரும்‌ 
இடவேண்டும்‌. 

சிஏ Of fT eal ளா 

shea ரி ரண ufirorger: ॥ 

த்ரீம்ஸ்து தஸ்மாத்தவிஷ்ஷேஷாத்‌ பிண்டாந்‌ க்ருத்வா ஸமாஹித: | 

ஒளதகே நைவ விதிநா நீர்வபேத்தக்ஷிணா முக: | 215 

பிறகு ஹோமம்‌ செய்து மிகுந்த அன்னத்தை மூன்று உருண்டை 
களாகப்‌ பிடித்து, தெற்குப்‌ புறமாக அமர்ந்து கொண்டு முன்பு 
எள்ளும்‌ நீரும்‌ இறைத்த இடத்தில்‌ அந்த உருண்டைகளை 
கைமறித்து வைக்க வேண்டும்‌. பிறகு மீண்டும்‌ அவற்றின்‌ மீது 
எள்ளும்‌ நீரும்‌ இறைக்க வேண்டும்‌. 

ஆரண ரா wa werd ffir! 

Oy if Ted Frat vf 

நுப்ய பிண்டாந்ஸ்ததஸ்தாம்ஸ்து ப்ரயதோ விதிபூர்வகம்‌ | 

தேஷு தர்பேஷ தம்‌ ஹஸ்தம்‌ விம்ரு ஜ்யால்லேப பாகிநாம்‌ | 216 

இவ்வாறாக விதிமுறைப்படி சிரத்தையோடு பிண்டங்களை 
வைத்த பிறகு ஒட்டிக்‌ கொண்டிருக்கும்‌ பருக்கைகளை எடுத்து 
முந்தைய மூன்று தலைமுறையினருக்காக போட வேண்டும்‌. 


ளக ன ன WE 

ன எ ரஷ்ய எனா 

ஆசம்யோதக்‌ பராவ்ருத்ய த்ரிரா யம்ய ஷநைரகந்‌ | 

ஷட்ருதூம்ஷ்ச நமஸ்குர்யாத்‌ பித்ரூநேவ ௪ மந்தீரவித்‌ | 217 


$1 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை முழ ஆனந்த நாச்சியாரம்மா டட ப்பட] 

பிறகு ஆசமனம்‌ செய்து, மும்முறை பிராணாயாமம்‌ செய்து, 
ஆறு ருதுக்களையும்‌, உரிய மந்திரங்களைக்‌ கூறி நமஸ்கரித்து, பிறகு 
பித்ரு தேவர்களுக்கும்‌ உரிய மந்திரங்களைக்‌ கூறி நமஸ்கரிக்க 
வேண்டும்‌. 

3am frida Ba WH: Frverf i Ue: | 

அள ள்ள டானை: ॥ 

உதகம்‌ நீநயேச்சேஷம்‌ ஷநை: பிண்டாந்திகே புந: | 

அவசஜிக்ரேச்ச தாந்‌ பிண்டாக்‌ யதா ந்யுப்தாந்‌ ஸமாஹித: ॥ 218 

பிண்டதானம்‌ செய்த பிறகு மிகுந்திருக்கும்‌ தண்ணீரை ஒரு 
தொன்னையில்‌ ஊற்றிக்கொண்டு, மூன்று பிண்டங்களையும்‌ சுற்றி 
பூமியில்‌ விழுமாறு, கைமறித்து அந்த நீரை விடவேண்டும்‌. 

பிறகு மூன்று பிண்டங்களிலிருந்தும்‌ சிறிது சிறிது எடுத்து 
முகர்ந்து பார்க்க வேண்டும்‌. பிறகு அந்தப்‌ பருக்கைகளை கீழே எறிய 
வேண்டும்‌. 

ரணை வ சா எள: | 

Ta frarrrdtara fafa TITAN 

பிண்டேப்யஸ்த்வல்பிகாம்‌ மாத்ராம்‌ ஸமாதாயாநு பூர்வஷ: | 

தாநேவ விப்ராநாஸீநாந்‌ விதிவத்‌ பூர்வமாஷயேத்‌ ॥ 219 

அந்தந்த பிண்டங்களிலிருந்து சிறிது சிறிது எடுத்து 
நியமிக்கப்பட்ட பிராம்மணர்கள்‌ சாப்பிட அமர்ந்திருக்கும்‌ 
பாத்திரத்தில்‌ வைக்க வேண்டும்‌. யாராக எந்தப்‌ பிராம்மணர்‌ 
ஆவாஹனம்‌ செய்யப்பட்டாரோ, அந்தப்‌ பிண்டான்னத்தை அவர்‌ 
சாப்பிட வேண்டும்‌. 


fred நரா ய 

Ferree wf 4 STE னக ராரா 

த்ரியமாநே து பிதரி பூர்வேஷாமேவ நீர்வபேத்‌ | 

விப்ரவத்வாபிதம்‌ ஷ்ராத்தே ஸ்வகம்‌ பிதரமாஷயேத்‌ | 220 

தகப்பன்‌ இருக்கும்போது தாய்க்கு சிராத்தம்‌ செய்ய 
நேரிட்டால்‌, பாட்டன்‌, முப்பாட்டன்‌, முப்பாட்டனின்‌ தந்‌ைத 
என்னும்‌ மூவருக்கும்‌ பிண்டதானம்‌ அளிக்க வேண்டும்‌. 

ராணா னி ன ராரா | 

fig: எள எனின்‌ கிரியா 

பிதா யஸ்ய து வ்ருத்தஸ்யாஜ்ஜீ வேச்சாபி பிதாமஹ: | 

பிதுஸ்ஸ நாம ஸங்கீர்த்ய கீர்த்தயேத்‌ ப்ரபிதாமஹம்‌ ॥ 221 


மனு நீதி என்னும்‌ 
கக அக்க ககக க ல்க ற்‌ 


பாட்டன்‌ இருக்கும்போது தந்தை இறந்து சிராத்தம்‌ செய்ய 
நேர்ந்தால்‌, அப்போது தந்தை, முப்பாட்டன்‌, முப்பாட்டனின்‌ 
பாட்டன்‌ ஆகியோருக்கு பிண்டதானம்‌ அளிக்க வேண்டும்‌. 


னள ௭2 எனி ணிராடி | 

க்ளா என ணிய 

பிதாமஹோ வா தத்ச்ராத்தம்‌ பூஞ்ஜீதேத்ய ப்ரவீந்‌ மநு: | 

காமம்‌ வா ஸமநுஞாத: ஸ்வயமேவ ஸமாசரேத்‌ | 222 

அல்லது பாட்டன்‌ அனுமதி கொடுத்தால்‌, பாட்டன்‌ 
ஸ்தானத்தில்‌ அவரையே அமர வைத்து, மற்ற ஸ்தானங்களுக்கு வேறு 
பிராம்மணர்களை அமர்த்தலாம்‌. 


சாண ராண எ ணி 

என்னை ரானை எண்னம்‌ WET 

தேஷாம்‌ தத்வாது ஹஸ்தேசு ஸபவித்ரம்‌ திலோதகம்‌ | 

தத்பிண்டாக்ரம்‌ ப்ரயச்சேத ஸ்வதைஷாமஸ்த்விதி ப்ருவந்‌ || 223 

.... அவர்களுக்கு பிண்ட சேஷத்தை பரிமாறும்போது, அவர்கள்‌ 

கையில்‌ தர்ப்பையை வைத்து அதன்‌ மீது எள்ளும்‌ நீரும்‌ விட்டு, 
பிறகு பிண்டத்திலிருந்து எடுத்த சிறுபாகத்தை வைத்து, திருப்தி 
யுண்டாகட்டும்‌ என்று கூறும்‌ மந்திரத்தைக்‌ கூற வேண்டும்‌. 

ரண றான அன எண்டு 

க னள 

பாணிப்யாம்‌ து உபஸம்க்ருஹ்ய ஸ்வயமந்நஸ்ய வர்தீதம்‌ | 

விப்ராந்திகே பித்ரூந்‌ த்யாயந்‌ ஷநகைருபநீக்ஷி பேத்‌ | 224 

கர்த்தா, அன்னம்‌ முதலானவை வைக்கப்பட்டுள்ள பாத்திரத்தை 
இரண்டு கைகளாலும்‌ கொண்டு வந்து, பித்ருக்களை தியானித்து, 
அந்த பிராம்மணர்கள்‌ முன்‌ வைக்க வேண்டும்‌. 


wud ETA YR எரி?! 

TE RTT: என ஜக ॥ 

உபயோர்‌ ஹஸ்தயோர்முக்தம்‌ யதந்நமுபநீயதே | 

தத்விப்ரலும்பந்த்ய சுராஸ்ஸஹஸா துஷ்ட சேதஸ: ॥ 225 

சிராத்த அன்னமுள்ள பாத்திரத்தை ஒரு கையால்‌ ஏந்தி, 
மற்றொரு கையால்‌ அதை மூடிக்கொண்டு எடுத்து வரவேண்டும்‌. 
அவ்வாறின்றி அதை மூடாமல்‌ கொண்டு வந்தால்‌, அந்த அன்னத்தை 
துஷ்டர்களான ராட்சதர்கள்‌ அபகரிப்டர்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1169] 


TOIT ஏரா பார்‌ பரு Yl 

ளா TH எ எரி ॥ 

குணாம்ஷ்ச சூபஷாகாத்யாந்‌ பயோ ததிக்ருதம்‌ மது | 

விந்யஸேத்‌ ப்ரயத: பூர்வம்‌ பூமாவேவ ஸமாஹித: | 226 

நல்ல கறியமுதுகள்‌, பருப்பு முதலானவற்றையும்‌, பால்‌, தயிர்‌, 
நெய்‌, தேன்‌ முதலானவற்றையும்‌ பாத்திரங்களோடு கொண்டு வந்து 
வைக்க வேண்டும்‌. இவைகளை அன்னம்‌ கொண்டு வருவதற்கு 
முன்பே கொண்டு வந்து வைக்க வேண்டும்‌. 

ன என எ ர ஏர்‌ எள்‌ எ 

TE a mT எண்‌ என்ன்‌ எ॥ 

பக்ஷ்யம்‌ போஜ்யம்‌ ௪ விவிதம்‌ மூலாநீ ௪ பலாநி ௪ | 

ஹ்ருத்யாநீ சைவ மாம்ஸாநி பாநாநி சுரபீணி ௪ ॥ 227 

வடைகள்‌, அப்பங்கள்‌, பாயசம்‌, பழங்கள்‌, மாமிசம்‌, பானங்கள்‌ 
முதலானவற்றையும்‌ கொண்டு வந்து வைக்க வேண்டும்‌. 

TA நாக்‌ Yamba: | 

ரின்‌ OTA Wa Wea 

உபநீய து தத்ஸர்வம்‌ ஷநகைஸ்ஸுஸமா ஹித: | 

பரிவேஷயேத்‌ ப்ரயதோ குணாந்‌ ஸர்வாந்‌ ப்ரசோதயந்‌ ॥ 228 

இவ்வாறாக அவையனைத்தையும்‌ வைத்துக்கொண்டு, அந்தந்த 
பதார்த்தங்களைப்‌ பற்றி எடுத்தியம்பிய வண்ணம்‌ பரிமாற 
வேண்டும்‌. 

எண்‌ TT 1 ஒர எனா ற்ப 

qT THe FAUT 

நா ஸ்ரமாபாதயேத்ஜாது நகுப்யேந்நாந்ருதம்‌ வதேத்‌ | 

ந பாதேந ஸ்ப்ருஷேதந்நம்‌ ந சைததவதூநயேத்‌ | 229 

உணவைப்‌ பரிமாறும்‌ போது, இறந்தவர்களை எண்ணி 
அழக்கூடாது; எதற்காகவும்‌ கோபப்படக்‌ கூடாது; பொய்‌ 
பேசக்கூடாது; சிந்திய அன்னத்தை காலால்‌ மிதித்து விடக்‌ கூடாது. 
அன்னம்‌ சிந்துமாறு பரிமாறக்கூடாது. 

அண ன்ற ராப 

weenie q wife TATA 

அஸ்ரம்‌ கமயதிப்ரேதாந்‌ கோபோ அரீநந்ருதம்‌ ஷுந: | 

பாதஸ்ப்ரஷ்ஸ்து ரக்ஷாம்ஸி துஷ்க்ருதீ நவதூநநம்‌ | 230 


ணை அ அ அ அ அ அ அஅ அ ளை எட பட்ட 
கண்ணீர்‌ விட்டால்‌ சிராத்த அன்னத்தை பிரேதங்கள்‌ உண்ணும்‌. 
கோபவசப்பட்டால்‌ பகைவருக்காகும்‌. 

பொய்‌ கூறினால்‌ சிராத்த அன்னம்‌ நாய்களைச்‌ சேரும்‌. 

காலில்‌ மிதிபட்டால்‌ ராட்சதர்களைச்‌ சேரும்‌. 
பரிமாறும்போது அன்னம்‌ சிதறினால்‌ பாபாத்மாக்களை 


சென்றடையும்‌. 


Tea di RT ணா 

எள்ள எ war ண்பன்‌ ணய 

யத்யத்‌ ரோசேத விப்ரேப்யஸ்‌ தத்தத்யாத மத்ஸர: | 

ப்ரஹ்மோத்யாஷ்‌ ௪ கதா: குர்யாத்‌ பித்‌ ரூணாமேத தீப்ஸிதம்‌ | 231 


பிராம்மணர்கள்‌ விரும்பும்‌ உணவு வகைகளை, பொறாமை 


யின்றி பரிமாற வேண்டும்‌. பிரம்ம ஞானமளிக்கும்‌ கதைகளைக்‌ 
கூறவேண்டும்‌. பித்ருக்களுக்கு இத்தகைய கதைகள்‌ விருப்பமானவை. 


கான என்றன்‌ எண்‌ எங 

Aref Tava ளர்‌ எ॥ 

ஸ்வாத்யாயம்‌ ஷ்ராவயேத்‌ பித்ர்யே தர்ம சாஸ்த்ராணி சைவஹி | 
ஆக்யாநாநீதிஹாஸாம்ஷ்ச புராணிநீ கிலாநீ ௪ ॥ 232 
உண்ணும்போது தர்ம சாஸ்திரங்களையும்‌, வேதங்களையும்‌, 


இதிஹாஸ புராணங்களையும்‌, சூக்தங்களையும்‌ செவிமடுக்கச்‌ 
செய்யலாம்‌. 


WHA WRT TO எண்று எரர்‌ | 

ஊன்ற WRN 

ஹர்ஷயேத்‌ ப்ராஹ்மணாம்ஸ்துஷ்டோ போஜயேச்ச ஷனை: ஷனை: | 
அந்யாத்யேநாஸக்ருச்சைதாந்‌ குணைஷ்ச பரிசோதயேத்‌ ॥ 233 
அவர்கள்‌ உண்ண உண்ண சிறிது சிறிதாகப்‌ பரிமாறி, 'இது 


நன்றாக இருக்கும்‌, இன்னும்‌ சிறிது சாப்பிடுங்கள்‌' என்று சந்தோஷ 
மாகக்‌ கூறியபடி, அவர்கள்‌ சந்தோஷமாகச்‌ சாப்பிடும்படி செய்ய 
வேண்டும்‌. 


எளி Aft எக ன்‌ எளிய 

தாரணி னாக Ff TTL 

வ்ரதஸ்தமபி தெளஹித்ரம்‌ ஷ்ராத்தே யத்நேந போஜயேத்‌ | 

குதபம்‌ சாஸநே தத்யாத்திலைஷ்ச விகிரேந்‌ மஹிம்‌ | 234 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை யூடீ ஆனந்த நாச்சியாரம்மா இணை [1.1] 
பிரம்மசாரியாக இருந்தாலும்‌ பெண்‌ வயிற்றுப்‌ பேரனை 

சிராத்தத்தில்‌ நன்கு உபசரித்து உண்ணச்‌ செய்ய வேண்டும்‌. எள்ளை 

இறைத்து, ஆசனமாக கம்பளத்தைப்‌ பரப்ப வேண்டும்‌. 


பந தட்ட AE: பப்ப] 
வின்‌ ரண ண்ணா 
த்ரீணிஷ்ராத்தே பவித்ராணி தெளஹித்ர: குதபஸ்திலா: | 
த்ரீணி சாத்ர ப்ரஷம்ஸந்தி ஷெளசமக்ரோதமத்‌ வராம்‌ ॥ 235 
பெண்‌ வயிற்றுப்‌ பேரன்‌, பிற்பகல்‌, எள்‌ இம்மூன்றும்‌ பரிசுத்த 
மானவை. சுத்தம்‌, கோபமின்மை, அவசரமின்றி சாவகாசமாய்‌ 
செய்தல்‌ இம்மூன்றையும்‌ பித்ருக்கள்‌ போற்றுவார்கள்‌. 
அஷ எண்ட்‌ PAR YC எ ளாம: | 
எ ளோ ஏ UBT ன்று 
அத்யுஷ்ணம்‌ ஸர்வமந்நம்‌ ஸ்யாத்‌ பூஞ்தீரம்ஸ்தே ௪ வாக்யதா: | 
நச த்விஜாதயோ ப்ரூயுர்தாத்ரா ப்ருஷ்டா ஹவிர்‌ குணாந்‌ || 236 
உணவு வகைகள்‌ நல்ல சூடாக இருக்க வேண்டும்‌. சாப்பிடும்‌ 
பிராம்மணர்கள்‌ மெளனமாக சாப்பிட வேண்டும்‌. கர்த்தா, எப்படி 
யிருக்கிறது என்று கேட்கும்போது குறைகளைக்‌ கூறக்கூடாது. 
அஷ்‌ என சாண்‌ எண 
ணன்‌ என எரா; ॥ 
யாவதுஷ்ணம்‌ பவத்யந்நம்‌ யாவதஷ்நந்தி வாக்யதா: | 
பிதரஸ்தாவதஷ்நந்தி யாவந்நோக்தா ஹவிர்குணா: ॥ 237 
உணவு வகைகள்‌ எவ்வளவு சூடாக இருக்குமோ, உண்பவர்கள்‌ 
எவ்வளவு மெளனமாக உண்கிறார்களோ, எவ்வளவுக்கு உணவு 
வகைகளைக்‌ குறைகூறாமல்‌ இருக்கிறார்களோ, அவ்வளவுக்கு 
பித்ருக்கள்‌ அந்த உணவை ஏற்பார்கள்‌. 
20 fief கள்‌ எழு ஏன்‌ fT: | 
ண எ YER எபி WIFE Yo 


யத்வேஷ்டிதஷிரா புங்தே யத்புங்தே தக்ஷிணாமுக: | 

ஸோபாநத்கஷ்ச யுத்புங்தே தத்வை ரக்ஷாம்ஸி பூஞ்ஜதே | 238 

உண்பவர்கள்‌, -தலைக்குத்‌ துணியைப்‌ போட்டுக்‌ கொண்டும்‌ 
(தலைப்பாகை போன்றவை), காலில்‌ பாதுகைகள்‌ அணிந்து 
கொண்டும்‌, தெற்கு நோக்கியும்‌ உண்டால்‌, அவற்றை ராட்சதர்கள்‌ 
சாப்பிடுவார்களேயன்றி பித்ரு தேவர்கள்‌ சாப்பிட மாட்டார்கள்‌. 


[க] மனு நீதி என்னும்‌ 


௪ மனுதர்ம சாஸ்திறம்‌ 
னள எனா எ FERC: TO WA ௭ | 
வள எரா வண்‌ சேய 
சாண்டாலஷ்ச வராஹஸ்ச குக்குடஷ்ஷ்வா ததைவச | 
ரஐஸ்வலா ச ஷண்டஷ்ச நேக்ஷே ரந்நஷ்நதோ த்விஜாந்‌ | 239 


சண்டாளன்‌, நபும்சன்‌, தூரஸ்த்ரீ இவர்களின்‌ பார்வையும்‌, 
பன்றி, கோழி, நாய்‌ முதலானவற்றின்‌ பார்வையும்‌, திவிஜர்கள்‌ 
சிராத்த போஜனம்‌ சாப்பிடும்போது படக்கூடாது. 


எள்‌ ன்‌ எள்ளின்‌ 
அ ணன்‌ ளோ (ப 


ஹோமே ப்ரதாநே போஜ்யே ச யதேபிரபிவீக்ஷ்யதே | 

தைவே ஹவிஷி பித்ர்யே வா தத்கச்சத்ய தாததம்‌ ॥ 240 

ஹோமம்‌, தானம்‌, பிராம்மண போஜனம்‌, சிராத்தம்‌, தெய்வ 
பூஜை முதலியவற்றின்‌ போது இப்போது கூறிய சண்டாளன்‌ 
முதலான பார்வை பட்டால்‌ அந்தக்‌ காரியம்‌ எந்தப்‌ பலனை 
உத்தேசித்துச்‌ செய்யப்படுகிறதோ, அந்தப்‌ பலனைத்‌ தராது. 


எ க என்‌ கை | 
கா ஏண்‌ எள்ள: ॥ 


க்ராணேந கரோ ஹந்தி பக்ஷவாதேந குக்குட: | 

ஷ்வாது த்ருஷ்டிநீபாதேந ஸ்பர்‌ ஷேநாவரவர்ணத: | 241 

பன்றியானது வாசனையை முகர்வதாலும்‌, கோழி இறகுகளைப்‌ 
படபடவென அடிக்கும்போது ஏற்படும்‌ காற்று படுவதாலும்‌, நாயின்‌ 
பார்வை படுவதாலும்‌, ஈன ஜாதியினர்‌ தீண்டுவதாலும்‌, உணவுப்‌ 
பதார்த்தங்கள்‌ அசுத்தமடையும்‌. 

அனி நக ண்‌ எத எ நட 

Wr எ ணாள ரா ॥ 

கஞ்ஜோ வா யதிவா காணோ தாது: ப்ரேஷ்யோ அபி வா பவேத்‌ | 

ஹீநாதிரிக்த காத்ரோ வா தமப்யபநயேத்டூந: | 242 

குருடன்‌, ஒற்றைக்‌ கண்ணன்‌, அங்கக்‌ குறைபாடுடையவன்‌ 
போன்றோர்‌ சிராத்தம்‌ செய்யும்‌ கர்த்தாவின்‌ வீட்டில்‌ வேலை 
யாட்களாக இருந்தால்‌, சிராத்த தினத்தன்று அவார்களை வெளி 
யேற்றிவிட வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை முநீ ஆனந்த நாச்சியாரம்மா “4 167 
எள! frees nsf orate | 
எண்ணா Were: எளிய 
ப்ராஹ்மணம்‌ பிக்ஷகம்‌ வாபி போஜநார்த்தமுபஸ்திதம்‌ | 
ப்ராஹ்மணைரப்யநுஞாத: ஷக்தித: ப்ரதிபூஜயேத்‌ ॥ 243 


சிராத்த காலத்தில்‌ வரும்‌ அதிதிக்கும்‌, சன்யாசிக்கும்‌, போஜனத்‌ 
துக்காக வந்த பிராம்மணருக்கும்‌, சிராத்தத்துக்கு நியமிக்கப்பட்ட 
பிராம்மணர்களின்‌ அனுமதி பெற்று, தன்‌ சக்திக்கேற்ப உணவளித்து 
உபசரிக்க வேண்டும்‌. 


எளி uff ea ft | 
WHF YETTA எ எ ॥ 
ஸார்வவர்ணிக மந்நாத்யம்‌ ஸந்நீயாப்ளாவ்ய வாரிணா | 
சமுத்ஸ்ரு ஜேத்புக்தவதாமக்ரதோ விகிரந்‌ புவி ॥ 244 
சிராத்த பிராம்மணர்கள்‌ சாப்பிட்ட பிறகு மிகுந்ததனைத்தையும்‌ 
சேர்த்து, சிறிது தண்ணீர்‌ விட்டு ஒரு பிண்டமாக்கி, அதை சிராத்த 
பிராம்மணர்கள்‌ எதிரில்‌ தர்ப்பைகள்‌ பரப்பிய நிலத்தில்‌ விகர 
பிண்டமாக வைக்க வேண்டும்‌. 
NATTA எரி perfil 
319 ளா ware vig ர = ॥ 
அஸம்ஸ்க்ருத ப்ரமீதாநாம்‌ த்யாகிநாம்‌ குலயோஷிதாம்‌ | 
உச்சிஷ்டம்‌ பாகதேயம்‌ ஸ்யாத்‌ தர்பேஷு விகிரஷ்சய: | 245 
அக்னி சம்ஸ்காரத்துக்கு அருகதையற்ற சிறுவர்களுக்கும்‌, குலப்‌ 
பெண்களுக்கும்‌, அனைவரையும்‌ விட்டு தனித்திருந்தவர்க்கும்‌ இந்த 
விகர பிண்டதானம்‌ திருப்தியைக்‌ கொடுக்கும்‌. 
அ uff TATA 1 
- அன a fod ளான WA Ul 
உச்சேஷணம்‌ பூமிகதமஜி ஹ்மாஷ்யாஷடஸ்ய ச | 
தாஸவர்கஸ்ய தத்பித்ர்யே பாகதேயம்‌ ப்ரசக்ஷதே ॥ 246 
இவ்வாறு பூமியில்‌ வைத்த மிகுதியன்னத்தை, கபடமின்றி, 
சோம்பலின்றி, தன்‌ பணியாட்களுக்குப்‌ பகிர்ந்தளிக்க வேண்டும்‌. 
சாறைக்‌ சர்‌. னான ரண 
அ dein wre fveite ௭ எ | 
ஆசபிண்ட க்ரியா கர்ம த்விஜாதே ஸ்ஸம்ஸ்திதஸ்ய து | 
அதைவம்‌ போஜயேச்ச்ராத்தம்‌ பிண்டமேகம்‌ ௪ நீர்வபேத்‌ | 247 


மனு நீதி என்னும்‌ 


ட ணை 5 மனுதர்ம சாஸ்திரம்‌ 


இறந்து போனதும்‌ செய்யும்‌ கிரியைகளில்‌ சபிண்டீ கரணம்‌ 
வரையில்‌ தேவ ஸ்தானத்தில்‌ யாரையும்‌ நியமிக்காமல்‌, ஒரு! 
பிராம்மணனை மட்டும்‌ நியமித்து, சிறந்த போஜனம்‌ செய்விக்க 
வேண்டும்‌. ஒரு பிண்டம்தான்‌ போட வேண்டும்‌. 


என்னா ம ளன எண்‌ 

அண்ண எண்ணா மி: ॥ 

ஸஹபிண்டக்ரியாயாம்‌ து க்ருதாயாமஸ்ய தர்மத: | 

அஸயைவாவ்ருதா கார்யம்‌ பிண்ட நீர்வபணம்‌ சுதை: | 248 

சபிண்டீகரணம்‌ ஆன பிறகு அமாவாசை முதலானவைகளில்‌ 
பிள்ளைகள்‌ சிராத்தம்‌ செய்யும்போது தேவதா ஸ்தானங்களுடன்‌ 
மூன்று பிண்டங்கள்‌ போட வேண்டும்‌. 

SEE 9 sft னான்‌ 

அ என என்‌ ணா ண்டு ॥ 

ஷ்ராத்தம்‌ புக்த்வா ய உச்சிஷ்டம்‌ வ்ருஷலாய ப்ரயச்சதி | 

ஸ மூடோ நரகம்‌ யாதி காலகூத்ரமவாக்சிரா: | 

சரொத்தத்தில்‌ மிகுந்த அன்னத்தை, சூத்திரனுக்குக்‌ கொடுத்தால்‌, 
கொடுத்தவனான அந்த சிராத்த கர்த்தாவான மூடன்‌ தலைகீழாக 
காலசூத்ரம்‌ என்னும்‌ நரகத்தில்‌ விழுவான்‌. 

NETTIE WET UR 

எண YHA A Ta Na 0 ம 

ஷ்ராத்த புக்‌ வ்ருஷலீதல்பம்‌ ததஹர்யோ அதிகச்சதி | 

தஸ்யா: புரீஷே தந்மாஸம்‌ பிதரஸ்தஸ்ய ஷேறதே | 250 

சிராத்தத்தில்‌ சாப்பிட்ட பிராம்மணன்‌, மனைவி தானாக 
விரும்பி வந்தாலும்கூட, அன்று அவளுடன்‌ கூடினால்‌, அவன்‌ 
பித்ருக்கள்‌ அவள்‌ மலத்தில்‌ ஒரு மாதம்‌ வரை விழுந்து கிடப்பார்கள்‌. 


காணின்‌ UAT WE | 

ணன நட்ட] 

ப்ருஷ்ட்வா ஸ்வதிதமித்யேவம்‌ த்ருப்தாநாசாம யேத்தத: | 

ஆசாம்‌ தாம்ஷ்சாநு ஜாநீயா தபிபோ ரம்யதா மிதி | 251 

திருப்தியாக அவர்கள்‌ சாப்பிட்ட பிறகு, இிருப்தியாகச்‌ சாப்பிட்‌ 
டார்களா?” என்று வினவ வேண்டும்‌. சாப்பிட்டுக்‌ கையலம்பிய 
அவர்கள்‌ ஆசமனம்‌ செய்த பிறகு “அமர்ந்து கொள்ளுங்கள்‌” என்று 
செளகரியமான இடத்தில்‌ அமரச்‌ செய்ய வேண்டும்‌. 


249 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை முடீ ஆனந்த நாச்சியாரம்மா யய ।்ட்பாடு 


Tf UI ARTY ATTA | 

ஊரக Tu ளர்‌: ud frail 

ஸ்வதாஸ்த்‌ வித்யேவதம்‌ ப்ரூயுர்‌ ப்ராஹ்மணா ஸ்ததநந்தரம்‌ | 

ஸ்வதாகார: பராஹ்யாஷீ: ஸர்வேசு பித்ருகர்மசு | 252 

அதன்‌ பிறகு, பிராம்மணர்கள்‌ சிராத்த கர்த்தாவைப்‌ பார்த்து 
'அஸ்துஸ்வதா” என்று ஆசீர்வாதம்‌ கூற வேண்டும்‌. பித்ரு 
கர்மாக்களில்‌ இவ்வாறு கூறுவதே உயர்ந்த ஆசீர்வாதம்‌. 


TTA MTA TTT fA! 

அள்ள Saf We 64: ॥ 

ததோ புக்தவதாம்‌ தேஷாமந்ந சேஷம்‌ நிவேதயேத்‌ | 

யதா ப்ரூயுஸ்ததா குர்யாதநு ஞாதஸ்ததோ த்விஜை: ॥ 253 

ஆசீர்வாதம்‌ பெற்ற பிறகு சிராத்த கர்த்தா மிகுந்து போன 
அன்னத்தை அப்பிராம்மணர்கள்‌ அனுமதி பெற்று அவர்கள்‌ 
கட்டளைப்படி விநியோகிக்க வேண்டும்‌. 


ரன்‌ எண்ண என்ர ர ணாய 

எண்‌ 4 எண்ணி ப 

பித்ர்யே ஸவதிதமித்யேவ வாச்யம்‌ கோஷ்டே து சுஷ்ருதம்‌ | 

ஸம்பந்ந மித்யப்‌ யுதயே தைவே ருசிதமித்யபி ॥ 254 

பித்ரு சிராத்தத்தின்‌ போது “ஸ்வதிகம்‌ என்றும்‌, கோஷ்டி 
சிராத்தத்தில்‌ 'சுஸ்ர௬ுத' என்றும்‌, விருத்தி ச்ராத்தத்தில்‌ 'சம்பந்ந” 
என்றும்‌, தேவதைகளை உத்தேசித்த சிராத்தத்தில்‌ “ரசித* என்றும்‌ 
வினாவ வேண்டும்‌. 

அன ஊர எனா fre: | 

gfe yf fers: AE YE: | 

அபராஹ்னஸ்ததா தர்பாசநம்‌ துஸம்பாதநம்‌ திலா: | 

ஸ்ஷ்டிர்ம்ருஷ்டிர்த்வி ஜாஷ்சாக்ர்யா: ஷ்ராத்தகர்மசு ஸம்பத: | 255 

பிற்பகல்‌ நேரம்‌, தர்ப்பைகள்‌, எள்‌, சிராத்தம்‌ நடத்த தக்க 
இடம்‌, யாசிக்காமல்‌ சிராத்தத்துக்குத்‌ தேவையான பொருட்களைத்‌ 
திரட்டுதல்‌, பந்தியைப்‌ பரிசுத்தமாக்கும்‌ பிராம்மணர்களைத்‌ தேடிக்‌ 
கண்டுபிடித்து நியமித்தல்‌ முதலானவை இராத்த கிரியைகளுக்கு 
சம்பத்துகளாகும்‌. 


மனு நீதி என்னும்‌ 


170 உ மனுதர்ம சாஸ்திரம்‌ 
எம்‌ fort Ua BITC எ ௭ | 
11 ௭ எள்ள fee காரா Ul 
தர்பா: பவித்ரம்‌ பூர்வாஹ்ணோ ஹவிஷ்யாணி ச ஸர்வஷ: | 
பவித்ரம்‌ யச்ச பூர்வோக்தம்‌ விக்ஜேயா ஹஸ்ய சம்பத: | 256 


தர்ப்பைகள்‌, மந்திரங்கள்‌, பூர்வான்னம்‌, ஹவிஸ்‌ முதலானவை, 
மேலும்‌ இதற்கு முன்‌ கூறியவைகளனைத்தும்‌ தெய்வ கிரியைகளுக்கு 
வேண்டிய சம்பத்துகள்‌. 

ணன்‌ ர லி எம்‌ ண றைய 

FUT ரணை பெண்‌ ॥ 

முந்யந்நாநி பயஸ்ஸோமோ மாம்ஸம்‌ யச்சா நுபஸ்க்ருதம்‌ | 

அக்ஷாரலவணம்‌ சைவ ப்ரக்ருத்யா ஹவிருச்யதே ॥ 

சாதம்‌, பால்‌, சோமரஸம்‌, நல்ல மாமிசம்‌, இயற்கையில்‌ 
புளிப்பும்‌ உப்பும்‌ இல்லாத பொருட்கள்‌ இவற்றை ஹவிஸ்‌ 
என்பார்கள்‌. 

என எளா வாள்‌ எரா ரூ 

வண்ணை எணண 

விஸ்ருஜ்ய ப்ராஹ்மணாம்‌ ஸ்தாம்‌ ஸ்து நியதோ வாக்யதஷ்ஷசி: | 

தக்ஷிணாம்‌ திஷமாகாக்ஷந்‌ யாசேதேமாந்‌ வராந்‌ பித்ரூந்‌ | 258 

பிராம்மணர்கள்‌ ளெம்பியதும்‌, மெளனமாய்‌ சிறிது தூரம்‌ பின்‌ 
தொடர்ந்து சென்று, பிறகு தெற்கு முகமாய்‌ நின்று மனத்தை 
ஒருமுகப்படுத்தி இவ்வாறு பிரார்த்திக்க வேண்டும்‌. 

வ்‌ அனை der எண்ட எ 

எ எனம உண ॥ 


257 


தாதாரோநோ அபிவர்த்தந்தாம்‌ வேதாஸ்ஸந்ததிரேவச | 

ஷ்ரத்தா ௪ நோ மாவ்யகமத்‌ பஹு தேயம்‌ ச நோ அஸ்த்விதி | 259 

“எங்கள்‌ குலம்‌ கொடைவள்ளல்களான புத்திரர்களால்‌ 
அபிவிருத்தி யடையட்டும்‌. வேதாத்யயனம்‌ செய்வதும்‌, அதன்‌ 
பொருளை எடுத்துரைப்பதும்‌, யாகங்கள்‌ செய்வதுமாயிருப்ப 
வார்களால்‌ அபிவிருத்தி யடையட்டும்‌. புத்திர பெளத்திர சம்பத்தும்‌ 
அபிவிருத்தியடையட்டும்‌. எங்களுக்கு வேதார்த்தங்களில்‌ சிரத்தை 
நீங்காதிருக்கட்டும்‌. மற்றவர்களுக்குத்‌ தாராளமாக வழங்கத்‌ 
குக்கப்படி. செல்வம்‌ எங்களுக்குக்‌ கிட்டட்டும்‌.” 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா ப டட டட 171] 
Ta Feit சன ரண ணை 
ப்பட எரா எரிண்ப 
ஏவம்‌ நீர்வபணம்‌ க்ருத்வா பிண்டாந்ஸ்தா ம்ஸ்ததநந்தரம்‌ | 
காம்‌ விப்ரமஜமக்னிம்‌ வா ப்ராஷயேதப்சு வா க்ஷிபேத்‌ ॥ 260 
இவ்வாறு அந்த பிராம்மணர்களை பிரார்த்தித்த பிறகு 
பிராம்மணர்களிடம்‌ ஆவாஹநம்‌ செய்துள்ள பித்ருக்களை விசர்ஜநம்‌ 
செய்ய வேண்டும்‌. பிண்டங்களைப்‌ பசுவுக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌. 
அல்லது பிராம்மணனுக்கும்‌ சாப்பிடக்‌ கொடுக்கலாம்‌. அல்லது 
நெருப்பிலோ நீரிலோ போடலாம்‌. 


fre வர TT கஸ்‌ 

ஷிரான்‌ எனால்‌ எ ॥ 

பிண்ட நீர்வபணம்‌ கேசித்‌ புரஸ்தாதேவ குர்வதே | 

வயோபி: காதயந்த்‌ யந்யே ப்ரக்ஷிபந்த்யந லேஅல்சு வா | 261 

சிலர்‌, பிராம்மணர்‌ போஜனம்‌ செய்த பிறகு பிண்ட பிரதானம்‌ 
செய்வார்கள்‌. மேலும்‌ நீரிலும்‌ நெருப்பிலும்‌ போடுவது போன்றே 
பறவைகளுக்கும்‌ சிலர்‌ போடுவார்கள்‌. 


ண என்னி ரா! 

WEA 1௭௩ FEET எக ஏடன்‌ ॥ 

பவித்ரதா தர்மபத்னீ பித்ருபூஜந தத்பரா | 

மத்யமம்‌ து தத: பிண்ட மத்யாத்ஸம்யக்‌ சுதார்திநீ ॥ 262 

பதிவிரதையாகவும்‌, தர்மபத்தினியாகவும்‌, பித்ரு பூஜைகளில்‌ 
சிரத்தை கொண்டவளாயும்‌, புத்திரரைக்‌ கோருபவளாயும்‌ 
இருக்கின்ற மூத்த மனைவி, அந்தப்‌ பிண்டங்களில்‌ நடுப்பிண்டமாக 
இருக்கின்ற பிதாமஹ பிண்டத்தை சாப்பிட வேண்டும்‌. 

ச YA Taal 

WTA waa எர எரர்‌ என ॥ 

ஆயுஷ்மந்தம்‌ சுதம்‌ ஆதே யஷோ மேதாஸமந்விதம்‌ | 

தநவந்தம்‌ ப்ரஜாவந்தம்‌ ஸாத்விகம்‌ தார்மிகம்‌ ததா | 263 

அதனைச்‌ சாப்பிடுவதால்‌, தீர்க்க ஆயுள்‌, புத்தி, செல்வம்‌, 
நன்மக்கள்‌, பலம்‌, தர்மம்‌ இவற்றோடு கூடிய புத்திரன்‌ பிறப்பான்‌. 

ளன ளன எண ப்ரை 

என எதா என்‌ எ்ண்ப 


ப்ரக்ஷ£ல்ய ஹஸ்தாவாசம்ய ஞாதிப்ராயம்‌ ப்ரகல்பயேத்‌ | 
ஞாதிப்யஸ்ஸத்‌ க்ருதம்‌ தத்வா பாந்தவாநபி போஜயேத்‌ ॥ 264 


மனு நீதி என்னும்‌ 

172 உ மனுதர்ம சாஸ்திரம்‌ 

சிராத்தகர்த்தா கைகால்களை அலம்பிக்‌ கொண்டு ஆசமனம்‌ 

செய்து கொண்ட பிறகு, பங்காளிகள்‌ அனைவருக்கும்‌ நன்கு 

உபசரித்துச்‌ சாப்பிடச்‌ செய்யவேண்டும்‌. மற்ற பந்துக்களையும்‌ 
அவ்வாறே சாப்பிடச்‌ செய்ய வேண்டும்‌. 


ற gua fale Tee fe எ ! 

ae ரண waif என்‌ னி ॥ 

உச்சேஷணம்‌ து தத்திஷ்டேத்யாவத்‌ விப்ரா: விஸர்ஜிதா: | 

ததோக்ருஹபலிம்‌ குர்யாதிதி தர்மோ வ்யவஸ்தித: | 265 

உணவருந்திய சிராத்த பிராம்மணர்கள்‌ விடைபெற்றுச்‌ 
செல்லும்வரை அவர்கள்‌ சாப்பிட்ட எச்சிலை எடுக்கக்கூடாது. 
அவர்கள்‌ சென்ற பிறகு அந்த இடத்தைச்‌ சுத்தம்‌ செய்ய வேண்டும்‌. 
பிறகு வைஷ்வதேவம்‌, பலிஹோமம்‌, நித்யசிராத்தம்‌, அதிதி 
போஜனம்‌ முதலானவற்றைச்‌ செய்ய வேண்டும்‌. 


ER TA RTT A UTA RETA | 

fre fafa Tet et Tarra: | 

ஹவிர்‌ யச்சிரராத்ராய யச்சாநந்த்யாய கல்பதே | 

பித்ருப்யோ விதிவத்‌ தத்‌ ப்ரவக்ஷ்யாம்ய சேஷத: ॥ 266 

நெடுங்காலம்‌ பித்ருக்களுக்கு திருப்தி தரக்கூடியதையும்‌, எந்த 
முறையில்‌ நடத்தினால்‌ எவ்வளவு காலம்‌ அவர்களுக்குத்‌ திருப்தி 
தரும்‌ என்பதையும்‌ முழுமையாகக்‌ கூறுகிறேன்‌. 


என்பர்கள்‌ எ। 
TA wrt afr ணர்‌ TOTAL 


திலைர்வ்ரீஹி யவைர்‌ மாஷைர்‌ அத்பிர்மூலபலேந வா | 

தத்தேந மாஸம்‌ த்ருப்யந்தி விதிவத்‌ பிதரோ ந்ருணாம்‌ | 

எள்‌, தானியம்‌, யவை, உளுந்து, தண்ணீர்‌, கிழங்கு வகைகள்‌, 
கனி வகைகள்‌ முதலானவற்றை சாஸ்திரப்படி அளித்தால்‌, பித்ருக்கள்‌ 
ஒரு மாதம்‌ திருப்தியடைவார்கள்‌. 


ள்ள Ha War Ef gl 

OT age எரு Ta An 

த்வெள மாஸெள மத்ஸ்யமாம்ஸேந த்ரீந்‌ மாஸாந்‌ ஹாரிநேண து | 

ஒளரப்ரேணாத சதுர: ஷாகுநேநாத பஞ்ச வை ॥ ழு 

மீன்‌ மாமிசத்தால்‌ இரு மாதங்களும்‌, மான்‌ மாமிசத்தால்‌ மூன்று 
மாதங்களும்‌, செம்மறியாட்டு மாமிசத்தால்‌ நான்கு மாதங்களும்‌, 


267 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா —_______:1173] 
பறவை மாமிசத்தால்‌ ஐந்து மாதங்களும்‌ ட திருப்தி 


யடைவார்கள்‌. 


ராண ளா எண்ண எ Al 

qT Wt TA எ Ei 

ஷண்மாஸாம்‌ ஷ்சாகமாம்ஸேந பார்ஷதேந ௪ ஸப்தவை | 

அஷ்டாவேணஸ்ய மாம்ஸேந நெளரவேண நவைவது ॥ 269 

வெள்ளாட்டின்‌ மாமிசத்தால்‌ ஆறு மாதங்களும்‌, புள்ளிமான்‌ 
மாமிசத்தால்‌ ஏழு மாதங்களும்‌, கலைமான்‌ மாமிசத்தால்‌ ஓன்பது 
மாதங்களும்‌ பித்ருக்கள்‌ தருப்தியடைவார்கள்‌. 

எனில்‌ | 

ணு எ ளான FN 

தஷமாஸாம்ஸ்து த்ருப்யந்தி வராஹ மஹிஷாமிஷை | 

ஷஷகூர்மயோஸ்து மாம்ஸேந மாஸாநேகாதஷைவ து ॥ 270 

முள்ளம்பன்றி, காட்டெருமை மாமிசங்களால்‌ பத்து 
மாதங்களும்‌, முயல்‌, ஆமை மாமிசங்களால்‌ பதினொரு மாதங்களும்‌ 
பித்ருக்கள்‌ திருப்தியடைவார்கள்‌. 

னர எ ரள ஏர எ । 

ஏன்ன Wi நின? ॥ 

ஸம்வத்ஸரம்‌ து கவ்யேந பயஸா பாயஸேந ச | 

வார்த்ரணஸஸ்ய மாம்ஸேந த்ருப்திர்த்வாதஷ வார்ஷிகீ | 271 

பசும்பால்‌, தயிர்‌, நெய்‌, இவற்றால்‌ ஒரு வருட காலமும்‌, 
வார்தீநம்‌ (இரண்டு காதுகளும்‌ நீரில்பட மூழ்கி நீரருந்தும்‌ ஆடு) 
என்னும்‌ ஆட்டின்‌ மாமிசத்தால்‌ பன்னிரண்டு அண்டுகளும்‌ 
பித்ருக்கள்‌ திருப்தி யடைவார்கள்‌. 


ணா எண்ணா அனி TY! 

சாண கண்‌ ஏர்‌ எ எர ॥ 

காலஷாகம்‌ மஹாஷல்கா: கட்கலோஹாமிஷம்‌ மது | 

ஆநந்த்யாயைவ கல்ப்யந்தே முந்யந்நாநி ௪ ஸர்வஷ: | 272 

அந்தக்‌ காலத்தில்‌ விளைகின்ற காய்கறிகள்‌, முட்கள்‌ உள்ள மீன்‌ 
மாமிசம்‌, கட்கமிருக மாமிசம்‌, சிவப்பு ஆட்டு மாமிசம்‌, காட்டு 
செந்நெல்‌, தேன்‌ இவற்றால்‌ எல்லையற்ற காலம்‌ பித்ருக்கள்‌ திருப்தி 


யடைவார்கள்‌. 


ம ப்‌ னும்‌ 
Lid > னம சாஸ்திரம்‌ 
எரா ரா என்னிய 
என்க ணமா எ wag எ॥ 
யத்கிஞ்சித்‌ மதுநா மிஷ்ரம்‌ பிரதத்யாத்து த்ரயோதஷீம்‌ | 
ததப்யக்ஷயமேவ ஸ்யாத்வார்ஷாநு ௪ மகாஅச | 273 


மழைக்காலமான புரட்டாசி மாதம்‌ கிருஷ்ண ப 
திரயோசசியும்‌, மக நட்சத்திரமும்‌ கூடிய நாளில்‌ தேன்‌ கலந்து செய்த 
(பட்சணம்‌ அல்லது பாயசம்‌) பொருளால்‌ பித்ருக்கள்‌ அட்சயமாய 
திருப்தியடை வார்கள்‌. 


அஎ என்‌ ளாக ந 8010100) 

னி எண்‌ ஒன்ன ௭ ॥ 

அபிநஸ்ஸ குலே ஜாயாத்யோ நோ தத்யாத்‌ த்ரயோதவீம்‌ | 

பாயஸம்‌ மதுளர்பிர்ப்யாம்‌ ப்ராக்சாசயே குஞ்ஜரஸ்ய ௪॥ 

இவ்வாறு புரட்டாசி கிருஷ்ணபட்ச இரயோதசியில்‌ பாயஸத்‌ 
தாலும்‌, நெய்யால்‌ செய்த அப்பங்களாலும்‌, அதிரசங்களாலும்‌ 
சிராத்தம்‌ செய்பவன்‌ நம்‌ குலத்தில்‌ பிறப்பானா, என்று பித்ருக்கள்‌ 
எதிர்பார்த்துக்‌ கொண்டிருப்பார்கள்‌. 

அண்‌ என்னனா எண. | 

எரர்‌ எனா 

யத்யத்ததாதி விதிவத்ஸம்யக்‌ ஷ்ரத்தா ஸமந்வித: | 

தத்தத்‌ பித்ரூணாம்‌ பவதி பரத்ராநந்தமக்ஷயம்‌ ॥ ணக. 

எதையெதை சிரத்தையோடும்‌ சாஸ்திர முறைப்படிய/? பித்ருக்‌ 
களுக்கு அளிக்கிறார்களோ, அவையவை அந்த பித்ருக்களுக்கு 
மேலான திருப்தியை அட்சயமாக அளிக்கின்றன. 


கா்‌ என்‌ எண்ன எனி 

என பிள்‌ A 5 எண்ன: ॥ 

க்ருஷ்ணபக்ஷே தஷம்யாதெள வர்‌ஜயித்வா சதுர்தஷீம்‌ | 

ஷ்ராத்தே ப்ரஹஸ்தாஸ்திதயோ யதைதா ந ததேதரா: ॥ 276 

கிருஷ்ணபட்சத்தில்‌ சதுர்த்தசி நீங்கலாக தசமி முதல்‌ 
அமாவாசை வரையுள்ள திதிகள்‌ இராத்தத்துக்கு மிகமிக உகந்த 
திதிகள்‌. மற்ற திதிகள்‌ அப்படியல்ல. 


274 


275 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை முநீ ஆனந்த நாச்சியாரம்மா பெட்டா 


ஜஸ்ரிணள்‌  TTT WATA | 

௮39 Pere ot எனிற்றுகளாயு 

யுக்ஷ குர்வந்‌ தினநக்ஷத்ரேஷ ஸர்வாந்‌ காமாந்‌ ஸமஷ்நுதே | 

அயுக்ஷது பித்ரூந்‌ ஸர்வாந்‌ பரஜாம்‌ ப்ராப்நோதி புஷ்கலாம்‌ | 277 

இரட்டையாக வரும்‌ திதிகளிலும்‌, இரட்டையாக வரும்‌ பரணி 
ரோஹிணி முதலான நட்சத்திரங்களிலும்‌ சிராத்தம்‌ செய்பவன்‌ 
மனோவிருப்பங்கள்‌ அனைத்தும்‌ நிறைவேறும்‌. பிரதமை முதலான 
ஒற்றை திதிகளிலும்‌, அஸ்வினி கிருத்திகை முதலான ஒற்றை 
நட்சத்திரங்களிலும்‌ சிராத்தம்‌ செய்பவன்‌ பெருஞ்செல்வமும்‌, 
கல்வியும்‌ கொண்ட சந்ததியை அடைவான்‌. 

அள Tansee Ta: Yea ff | 

எ எண Tied ff 1 

யதாசைவாபர: பக்ஷ: பூர்வபக்ஷாத்‌ விசிஷ்யதே | 

ததா ஷ்ராத்தஸ்ய பூர்வாஹ்ணாதபரா ஹ்ணோ விசிஷ்யதே ॥ 278 

பித்ரு கிரியைகளில்‌ எவ்வாறு சுக்ல பட்சத்தைவிட கிருஷ்ண 
பட்சம்‌ சிறந்ததோ அவ்வாறே முற்பகலைவிட பிற்பகல்‌ சிறந்தது. 

எனின்‌ எனா | 

ண ராய ன எங ॥ 

ப்ராசீநாசவீதிநா ஸம்யகபஸவ்ய மதந்த்ரிணா | 

பித்ர்பமாநீதநாத்கார்யம்‌ விதிவத்‌ தர்பபாணிநா ॥ 279 

பூணூலை இடது தோளில்‌ போட்டுக்கொண்டு, தர்ப்பைகளை 
கையில்‌ கொண்டு, கைமறித்து தீர்த்தமிடும்‌ சிராத்தத்தை நன்கு 
சிரத்தையோடு செய்ய வேண்டும்‌. 


ரர்‌ என எகரி கி fT 

ப்ப பப ட்ட ப்ப பட] 

ராத்ரெள ஷ்ராத்தம்‌ ந குர்வீத ராக்ஷஸீ கீர்திதா ஹி ஸா | 

ஸநத்ய யோருபயோஷ்சைவ கர்யே சைவா சிரோதிதே | 280 

ராத்திரியை ராட்சசி என்று கூறுவார்கள்‌. எனவே இரவு 
நேரத்தில்‌ சிராத்தம்‌ செய்யக்கூடாது. 

காலை, மாலை, சந்தி காலங்களிலும்‌ செய்யக்கூடாது. 


சூரியோதயமான உடனேயும்‌ செய்யக்கூடாது. 


மனு நீதீ என்னும்‌ 


A (af MT Freie “யு 

Friary எண்கா எரு 

அநேந விதிநா ஷ்ராத்தம்‌ த்ரிரப்தஸ்யேஹ நீர்வபேத்‌ | 

ஹேமந்த்‌ க்ரீஷ்ம வர்ஷாசு பாஞ்சயஞ கமந்வஹம்‌ | 

இவ்வாறாக வருடத்துக்கு மூன்று முறைகளேனும்‌, பனிக்‌ ன்னா 
இலையுதிர்‌ காலம்‌, மழைக்காலங்களில்‌ சிராத்தம்‌ செய்ய வேண்டும்‌. 
பஞ்ச யக்ஞங்களையும்‌ நடத்த வேண்டும்‌. 

= afd ளி ணன்‌ என்ர 

எண்ண எண்‌ பா ॥ 

ந பைத்ரு யக்குயோ ஹோமோ லெளசிகே அக்நெள விதீயதே | 

ந தர்ஷேந விநா ஷ்ராத்தமாஹி தாக்நேர்‌ த்விஜன்மந: || 

பித்ரு சிராத்தத்தில்‌ செய்யும்‌ ஹோமத்தை வீட்டு நெருப்‌ 
செய்யக்கூடாது. பிராம்மணனுடைய கரத்தில்‌ செய்ய வேண்டும்‌. 


281 


காலம்‌, 


282 
ருப்பில்‌ 


மாத சிராத்தத்தை அமாவாசையில்‌ செய்ய வேண்டும்‌. 

இறந்த திதியில்‌ செய்யும்‌ வருட சிராத்தத்துக்கு மட்டும்‌ இது 
விலக்கு. 

Sea mae: ரான ரப 

எ தளிர்‌ ரானை னை ॥ 

யதேவ தர்பயத்யத்பி: பித்ரூந்‌ ஸ்நாத்வா த்விஜோத்தம: | . 

தேநைவ க்ருத்ஸ்நமாப்நோதி பித்ருயக்ஞக்ரியா பலம்‌ | ட 

எங்கே த்விஜோத்தமன்‌ நீராடியதும்‌ தண்ணீரினால்‌ தர்ப்பணம்‌ 
செய்கிறானோ, அதனால்‌ அவன்‌ பித்ருக்கள்‌ அனைவரும்‌ 
திருப்தியடைவார்கள்‌. செய்பவனும்‌ பித்ருயக்ஞம்‌ செய்த பலனை 
அடைவான்‌. 


Age BR ENT VA RTT 

நிண னன எரா எரி ॥ 

வசந்‌ வதந்தி பித்ரூந்‌ ருத்ராம்ஷ்சைவ பிதாமஹாந்‌ | 

ப்ரபிதாமஹாம்ஸ்‌ ததாதீத்யாந்‌ ஷ்ருதிரேஷா ஸநாதநீ | 

பித்ருக்களை வசுக்களின்‌ சொரூபம்‌ என்று பழமையான 
வேதம்‌ கூறுகிறது. 

பாட்டனை ருத்திர தேவரின்‌ ரூபமாகவும்‌, முப்பாட்டனை 
ஆதித்ய தேவரின்‌ ரூபமாகவும்‌ கூறுகிறது. 


283 


284 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை முநீ ஆனந்த நாச்சியாரம்மா பட்ட பபா] 


ணர்‌ என ன எள்ள: | 

1/ணள்‌ ஏன்ற ர எர எள 

விகசாஷீ பவேந்நித்யம்‌ நித்யம்வர அம்ருதபோஜந: | 

விகஸோ புக்தசேஷம்‌ து யக்ஞசேஷம்‌ ததாஅம்ருதம்‌ ॥ 285 

எப்போதும்‌ விகசத்தை உண்பவனாகவும்‌, அம்ருதத்தை 
உண்பவனாகவும்‌ இருக்க வேண்டும்‌. விகசம்‌ என்றால்‌ அதிதி 
சாப்பிட்ட பிறகு மிகுந்தது. அம்ருதம்‌ என்றால்‌ யக்ஞத்தில்‌ மிகுந்தது. 

காளி wed faut Toa! 

கோணி எள்‌ கா்‌ il 

ஏதத்வோ அபிஹிதம்‌ ஸர்வம்‌ விதாநம்‌ பாஞ்‌ஐயக்ஞுகம்‌ | 

த்விஜாதி முக்ய வ்ருத்தீநாம்‌ விதாநம்‌ ஷ்ரூயதாமிதி | 286 

பஞ்சயக்ஞ சம்பந்தமான முறைகளை எடுத்துரைத்தேன்‌. இனி 
த்விஜாதிகளில்‌ முக்கியமானவனான பிராம்மணனைப்‌ பற்றிய 
விதானங்களைக்‌ கூறுகிறேன்‌, கேளுங்கள்‌. 


(மூன்றாம்‌ அத்தியாயம்‌ முற்றிற்று. ) 


மனு நீதி என்னும்‌ 
* மனுதர்ம சாஸ்திரம்‌ 


wg 44 


அர்ப்‌ சாளை TA லே) 
ரர்‌ எா காண TR ua 


சதுர்தமாயுஷோ பாகமு ஷித்வா ஆத்யம்‌ குரெள த்விஜ: | 

த்விதீய மாயுஷோ பாகம்‌ க்ருததாரோ க்ருஹே வஸேத்‌ | 1 

பிராம்மணன்‌ தன்‌ ஆயுளின்‌ நான்கு பாகத்தில்‌ முதல்‌ ஒரு 
பாகத்தை குருகுலவாசத்தால்‌ கடத்த வேண்டும்‌. இரண்டாவது 
பாகத்தில்‌ திருமணம்‌ புரிந்து கொண்டு இல்லத்தில்‌ வசிக்க வேண்டும்‌. 


RN TEA எரு 

a gfe at wares ள்‌ எனா ॥ 

அத்ரோஹேணைவ பூதாநாமல்ப த்ரோஹேண வா புந: | 

யா வ்ருத்திஸ்தாம்‌ ஸாமாஸ்தாய விப்ரோ ஜீவேதநாபதி ॥ 2 

பிராம்மணன்‌, ஆபத்து ஏதும்‌ இல்லாதபோது எந்த ஜீவனுக்கும்‌ 
துரோகம்‌ செய்யாமல்‌ இருக்கத்தக்கபடி தன்‌ ஜீவனோபாயத்தை 
அமைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. இயலாத போது குறைந்த பாதிப்டை 
மட்டுமே அளிக்கவல்ல தொழிலால்‌ ஜீவிக்க வேண்டும்‌. 


ளின்‌ wifi: | 

சண என Pf எணண 

யாத்ராமாத்ர ப்ரஸித்த்யர்த்தம்ஸ்வை: கர்ம பிரகர்‌ ஹிதை: | 

அக்ளேஷே ந ஷரீரஸ்ய குர்வீத தநஸஞ்சயம்‌ | 3 

பழிப்புக்கிடமில்லாதபடியான, தன்‌ குலத்துக்கு விதிக்கப்பட்ட 
தொழில்களை செய்ய வேண்டும. சுகத்தில்‌ பற்று வையாமல்‌, 
உடலுக்கும்‌ உபாதையளிக்காமல்‌ செல்வத்தைத்‌ தேட வேண்டும்‌. 


காணான்‌ எரா WT ள। 

ஊன்‌ எ ௭ என கண 

ருதா ம்ருதாப்யாம்‌ ஜீத்து ம்ருதேன ப்ரம்ருதே ந வா | 

ஸ்தயாந்ரூதாப்யாமபி வா ந ஷ்வவ்ருத்யா கதாசந ॥ 4 

ருதம்‌, அம்ருதம்‌, ம்ருதம்‌, ப்ரம்ருதம்‌, சத்யாந்ருதம்‌ இவைகளால்‌ 
பிராம்மணர்கள்‌ தங்கள்‌ ஜீவனோபாயத்தை நடத்த வேண்டும்‌. 
ஆனால்‌ நாயைப்‌ போன்று ஒரு காலும்‌ ஜீவிக்கக்‌ கூடாது. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை மூட ஆனந்த நாச்சியாரம்மா மெய்யப்ப படட ட்ட 70] 


கான்ட்‌ னாய 

சாரார்‌ ம எண்ணா 

ருதமுஞ்ஷிலம்‌ ஞோயமம்ருதம்‌ ஸ்யாதயாசிதம்‌ | 

ம்ருதம்‌ து யாசிதம்‌ பைக்ஷம்‌ ப்ரம்ருதம்‌ கர்ஷணம்‌ ஸ்ம்ருதம்‌ | 5 

கீழே சிந்திக்கிடக்கும்‌ தானியங்களை பொறுக்கி எடுத்து வருவது 
ருதம்‌” எனப்படும்‌. தானியக்கதிர்கள்‌ விழுந்து கடந்தால்‌ அவைகளை 
எடுத்து வருவது “சிலம்‌: எனப்படும்‌. யாரையும்‌ யாசிக்காமல்‌ 
தானாகக்‌ கிடைத்தது “அம்ருதம்‌ எனப்படும்‌. யாசித்துக்‌ கொண்டு 
வந்தது 'ம்ருதம்‌' எனப்படும்‌. பயிரிட்டுப்‌ பெறுவது :ப்ரம்ருதம்‌” 
எனப்படும்‌. 

னரா ந எண்ன வே eA | 

அள உணா எனா எணண 

ஸத்யாந்ருதம்‌ து வாணிஜ்யம்‌ தேந சைவாபி ஜீவ்யதே | 

ஸேவா ஷ்வவ்ருத்தீராக்யாதா தஸ்மாத்தாம்‌ பிரிவர்‌ஐயேத்‌ | 6 

வர்த்தகம்‌ செய்வது 'சத்யாந்ருதம்‌' எனப்படும்‌. வர்த்தகம்‌ 
செய்தும்‌ பிராம்மணன்‌ ஜீவிக்கலாம்‌, 

சேவகத்‌ தொழில்‌ செய்வது நாயின்‌ பிழைப்பைக்‌ போன்றது. 
எனவே ஒருகாலும்‌ அதை செய்யக்‌ கூடாது. 


ஒளன்‌ எ னமாக TAI 
அன எண்‌ எண்ணக்‌ Ta எ ॥ 


கு௲லதான்யகோ வாஸ்யாத்‌ கும்பீதாந்யக ஏவ வா | 

திரய ஹைஹிகோ வாபி பவேதஷ்வஸ்தநீக ஏவ வா |॥ 7 

மூன்று ஆண்டுகளுக்குத்‌ தேவையான தானியங்களையும்‌, 
அதற்கு மேலும்‌ களஞ்சியத்தில்‌ சேர்த்து வைத்துக்‌ கொள்பவன்‌ 
'குசூலதான்யகன்‌” எனப்படுவான்‌. 

ஒரு வருடத்துக்குத்‌ தேவையான தானியங்களை சேர்த்து 
வைத்துக்‌ கொள்பவன்‌ 'கும்பீதான்யகன்‌” எனப்படுவான்‌. 

மூன்று நாட்களுக்குத்‌ தேவையானதை சேகரித்து வைத்துக்‌ 
கொள்பவன்‌ 'தரயஹைஹிகன்‌: எனப்படுவான்‌. 

மறு நாளைக்குத்‌ தேவையானதை மட்டும்‌ வைத்துக்‌ 
கொள்பவன்‌ 'அஷ்வஸ்தநிகன்‌” எனப்படுவான்‌. 


மனு நீதி என்னும்‌ 


[1801 மனுதர்ம சாஸ்திரம்‌ 
wgottoafi “tara fart TET | 
TAT UCT a எள்‌ ஸ்ர ॥ 
சதுர்ணாமபி சைதேஷாம்‌ த்விஜாநாம்‌ க்ருஹமேதிநாம்‌ | 
ஜஐயாயாக்‌ பர: பரோ ஞோேயோ தர்மதோ லோகஜித்தம: | 8 


இப்போது கூறிய நான்கு வகையானவர்களில்‌ முதலில்‌ 
கூறியவரை விட அடுத்தடுத்ததுக்‌ கூறியவர்கள்‌ முறையே 
சிறந்தவர்கள்‌. ஏனெனில்‌ ஜீவனத்தை நடத்திய படி, மற்ற 
விஷயங்களில்‌ மனத்தைச்‌ செலுத்தாமல்‌, பகவானை தியானித்தபடி 
இருப்பார்கள்‌ இறுதியாகக்‌ கூறியவர்கள்‌. 


ணின்‌ என்றன. Wad! 

ஏனை ரர ண எண்ம 

ஷட்கர்மைகோ பவத்யேஷாம்‌ த்ரிபிரக்ய: ப்ரவர்ததே | 

த்வாப்யா மேகஷ்‌ சதுர்தஸ்து ப்ரஹ்மஸத்ரேண ஜீவதி | 9 

முதலில்‌ கூறியவன்‌ (மூன்று வருடங்களுக்கும்‌ அதற்கு மேலும்‌ 
சேர்த்துக்‌ வைத்துக்‌ கொள்பவன்‌) ஆறு வகைகளில்‌ ஜீவனம்‌ 
நடத்தலாம்‌. அதாவது கீழே இந்திக்‌ கடக்கும்‌ தானியங்களை 
பொறுக்கி எடுத்து வருதல்‌, கீழே கிடக்கும்‌ தானியக்கதிர்களை 
சேர்த்து எடுத்து வருதல்‌, யாரையும்‌ யாசிக்காமல்‌ தானாகக்‌ 
இடைத்ததை வைத்துக்‌ கொள்ளல்‌, யாசித்துப்‌ பெறுதல்‌, விவசாயம்‌, 
வர்த்தகம்‌ என்னும்‌ ஆறு வகைகளாலும்‌ ஜீவனம்‌ நடத்தலாம்‌. 

அதற்கடுத்தவன்‌, ( ஒரு வருடத்துக்குத்‌ தேவையானதை சேர்த்து 
வைப்பவன்‌) வேள்வி செய்தல்‌, வேதம்‌ சொல்லிக்‌ கொடுத்தல்‌, 
தானம்‌ பெறுதல்‌ என்னும்‌ மூன்று வகைகளால்‌ ஜீவிக்கலாம்‌. 

அதற்கடுத்தவன்‌ (மூன்று நாட்களுக்குத்‌ தேவையானதை 
சேகரித்து வைத்துக்‌ கொள்பவன்‌) வேள்வி புரிதல்‌, வேதத்தின்‌ 
பொருள்‌ உரைத்தல்‌ என்னும்‌ இருவகைகளால்‌ ஜீவிக்கலாம்‌. 

மறுநாளுக்கு மட்டுமே சேகரிப்பவன்‌ வேதம்‌ கற்பிப்பதால்‌ 
மட்டுமே ஜீவிக்கலாம்‌. 


TS Redes | 

அ: refer: teen Pret wrt 

வர்த்தயம்௪ ஷிலாம்சாப்யாமாக்நி ஹோத்ர பராயண: | 

இஷ்டி: பார்வாயநாந்தியா : கேவலா நீர்வபேத்ஸதா | 6 

இவ்வாறு ஜீவிப்பவன்‌ செல்வத்தைக்‌ கொண்டு செய்யக்‌ கூடிய 
மற்ற கிரிகைளை செய்ய இயலாதாகையால்‌, எப்போதும்‌ அக்னி 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 

அன்னை ஸுரடீ ஆனந்த நாச்சியாரம்மா 11] 
ஹோத்ரம்‌ செய்து கொண்டு அமாவாசை பெளர்ணமி ஆக்ரயண 
இஷ்டிகளை செய்ய வேண்டும்‌. 


ஏ ர்க ண்‌ எண்‌: கண 

அள்‌ உள Wa WTA! 

ந லோகவ்ருத்தம்‌ வர்தேத வ்ருத்திஹேதோ: கதஞ்சந | 

அஜிஹ்மாமஷடாம்‌ ஷத்தாம்‌ ஜுூவேத்‌ ப்ராஹ்மண ஜீவிகாம்‌ ॥ 11 

பிராம்மணன்‌ ஜீவனத்துக்காக விகடம்‌ பண்ணுதல்‌ முதலான 
தொழில்களில்‌ ஈடுபடலாகாது. பொய்‌ கூறுதல்‌, டம்பமாகப்‌ பேசுதல்‌ 
முதலானவைகள்‌ கலக்காத பிராம்மணனுக்கான தொழில்கள்‌ செய்து 
பிழைக்க வேண்டும்‌. 

Wd TTT ஏமி எண்‌ VAT! 

என்று fe ஏ greet feraaar: ॥ 

ஸந்தோஷம்‌ பரமாஸ்தாய சுகார்தீ ஸம்யதோ பவேத்‌ | 

ஸந்தோஷ மூலம்‌ ஹி சுகம்‌ துக்க மூலம்‌ விபர்யய: | 12 

தனக்குக்‌ இடைத்தவைகளைக்‌ கொண்டு திருப்தியடைந்து, 
அதற்கு மேலும்‌ ஆசைப்படாமல்‌ வாழ வேண்டும்‌. 

இவ்வாறு சுகமாக வாழ்வதே சந்தோஷத்தைக்‌ கொடுக்கும்‌. 
திருப்தியின்றி இருப்பது துக்கத்தைக்‌ கொடுக்கும்‌. 

அரா ஊக ளா fe: | 

ஊண்‌ ஊர்க்‌ WTI 

அதோ அந்யதமயா வ்ருத்யா ஜீவம்ஸ்து ஸ்நாதகோ த்விஜ: | 

ஸ்வர்காயுஷ்ய ஷஸ்யாநீ வ்ரதாநீமாநி தாரயேத்‌ | 13 

இதற்கு முன்‌ கூறிய ஜீவனவிருத்திகளில்‌ தனக்குத்‌ தக்க ஜீவன 
விருத்தியை செய்து கொண்டு, பரலோகம்‌, ஆயுள்‌, கீர்த்தியை 
அளிக்கக்கூடியதான இந்த விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டும்‌. 

ofa எக wa fred Palate: | 

Te fa po fe Tce ளா எர 

வேதோதிதம்‌ ஸ்வகம்‌ கர்ம நீத்யம்‌ குர்யாததந்த்ரிய: | 

தத்தி குர்வந்‌ யதாஷக்தி ப்ராப்‌ நோதி பரமாம்‌ கதிம்‌ | 14 

நித்யம்‌ அனுஷ்டிக்க வேண்டும்‌ என்று வேதத்தில்‌ கூறப்பட்ட 
கிரியைகளை சோம்பலின்றி செய்ய வேண்டும்‌. அவ்வாறு தன்‌ 
கர்மானுஷ்டானங்களை, சக்திக்குத்‌ தக்கபடி செய்பவன்‌ உத்தம 
கதியை அடைவான்‌. 


மனு நீதி என்னும்‌ 
[182 மனுதர்ம சாஸ்திரம்‌ 


கணியன்‌ 7 free 

எண்ணு எர எண ॥ 

நேஹேதார்தாந்‌ ப்ரசங்கேந ந விருத்தேந கர்மணா | 

ந வித்யமா நேஷ்வர்த்தேஷு நார்த்யாமபி யதஸ்தத: ॥ 15 

பாட்டு, நாட்டியம்‌ போன்றவற்றால்‌ பணம்‌ சம்பாதிக்கக்‌ 
கூடாது. தகாதவனுக்கு யாகம்‌ செய்து வைக்கக்‌ கூடாது. பணம்‌ 
இருக்கிறதோ இல்லையோ பாவிகளிடம்‌ தானம்‌ வாங்கக்‌ கூடாது. 


ரணை எட ண ணா | 

அண ளை சான எண 

இந்த்ரியார்தேஷு ஸர்வேஷீ ஸ ப்ரசஜ்யேத காமத: | 

அதிப்ரசக்திம்‌ சைதேஷாம்‌ மநஸா ஸந்நிவர்தயேத்‌ ॥ 16 

சகல இந்திரியங்களின்‌ விஷயங்களிலும்‌ ஆசையை விட 
வேண்டும்‌. எந்த இந்திரிய விஷயத்திலும்‌ அதிக ஆவல்‌ கொள்ளாமல்‌ 
மனத்தை அதில்‌ செல்லவிடாமல்‌ தடுக்க வேண்டும்‌. 


wat after rea ப 

அண்ணை எ என PT ॥ 

ஸர்வாந்‌ பரித்யஜேதர்த்தாந்‌ ஸ்வாத்யாயஸ்ய விரோதிந: | 

யதா ததா அத்யாபயம்ஸ்து ஸாஹ்யஸ்ய க்ருதக்‌ ருக்யதா | 17 

வேதாத்யயனம்‌ செய்வதற்கு இடையூறாக இருக்கும்‌ 
சகலத்தையும்‌ விலக்கிவிட வேண்டும்‌. 

வேதாத்யயனமும்‌, சொல்லிக்‌ கொடுத்தலுமே பிராம்மணனுக்கு 
பிறவிப்பயனை நல்கும்‌. 


WE: வ்ஸ்சே ஜானா 11 

வண்ணா எண்ம 

வயஸ: கர்மணோ அர்த்தஸ்‌ ய ஷ்ருதஸ்யாபிஐ நஸ்ய ச | 

வேஷவாக்‌ புத்தி ஸாரூப்ய மாசரந்‌ விசரேதிஹ ॥ ப்‌ 

தன்னுடைய வயதுக்கேற்றபடியும்‌, தான்‌ செய்யும்‌ யாகம்‌ 
இயற்றுதல்‌ அல்லது வேறு தொழிலுக்குத்‌ தக்கபடியும்‌, தன்‌ 
செல்வநிலைக்குத்‌ தக்கபடியும்‌, குலத்துக்குத்‌ தக்கபடியும்‌ ஆடை, 
பேச்சு, புத்தியுடன்‌ இருக்க வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 
அன்னை மூட்‌ ஆனந்த நாச்சியாரம்மா LTE], 

ஏர என்‌ = few 

ன்னா Frnt Ma யு 

புத்தி வ்ருத்திகராண்யாஷ தந்யாநி ௪ ஹிதாநீ ௪ | 

நித்யம்‌ ஷாஸ்த்ராண்யவே க்ஷேத நிகமாந்ஷ்சைவ வைதிகாந்‌ | 19 

புத்தியை வளர்க்கக்கூடிய, வேத ஞானத்தை வழங்கக்கூடிய 
பொருளீட்டப்‌ பயன்படக்கூடிய, தனக்கு நன்மையை நல்கக்‌ கூடிய 
நூல்களை தினமும்‌ படிக்க வேண்டும்‌. 

அள RR yea: Me எரிக்‌ । 

என ள்‌ ளா எண WAN 

யதாயதாஹி புருஷ: ஷாஸ்த்ரம்‌ ஸமதிகச்சதி | 

ததா ததா விஜாநாதி விக்ஞானம்‌ சாஸ்ய ரோசதே ॥ 20 

எவ்வளவுக்கெவ்வளவு சாஸ்திரத்தை அய்யாசம்‌ செய்கிறானோ, 
அவ்வளவுக்கவ்வளவு அவனுடைய ஞானம்‌ பிரகாசிக்கும்‌. 

ள்‌ சோர்‌ ஏரார்‌ எ என | 

Tad Fag எ எளி எ எரா 

ருஷியக்ஞம்‌, தேவயக்ஞம்‌ பூதயக்ஞம்‌ ௪ ஸர்வதா | 

ந்ருயக்ஞம்‌ பித்ருயக்ஞம்‌ ௪ யதாஷக்தி நஹாபயேத்‌ ॥ 21 

கிருஹஸ்தன்‌ வேதமோதுதல்‌, தேவ பூஜை செய்தல்‌, வைஸ்வ 
தேவம்‌ முதலான ஹோமங்கள்‌ செய்தல்‌, அதிதிபோஜனம்‌, சிராத்தம்‌ 
முதலானவைகளை சக்திக்குத்‌ தக்கபடி செய்ய வேண்டும்‌. ஒருகாலும்‌ 
விடக்‌ கூடாது. 

மார்க TTI TATA எ | 

Sf: Yai za ஏணி ॥ 

ஏதாநேகே மஹாயக்ஞாந்‌ யக்ஞ ஷாஸ்த்ரவிதோ ஐநா: | 

அநீஹமாநாஸ்ஸதத மிந்த்ரியேஷ்வேவ ஜீஹ்வதி ॥ 22 

மாபெரும்‌ ஞானிகள்‌ மட்டுமே பஞ்சமஹா யக்ஞங்களான 
இவைகளைச்‌ செய்ய மாட்டார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ இந்திரியங்‌ 
களிலேயே இந்த ஹோமங்களைச்‌ செய்தவர்களாகின்றனர்‌. 


எக்‌ ஏன்‌ கார ௭9 டநட 

ஏனா என்‌ இட்ட) 

வாச்யேகே ஜுஹ்வதி ப்ராணம்‌ ப்ராணே வாசம்‌ ச ஸர்வதா | 

வாசி ப்ராணே ச பஷ்யந்தோ யக்ஞ நீர்வ்ருத்தி மக்ஷயாம்‌ | 23 

மேலோர்‌ சிலர்‌ யக்ஞபலன்கள்‌ தங்கள்‌ வாக்கிலும்‌ 
பிராணனிலும்‌ இருப்பதாகக்‌ கருதுவர்‌. வாக்கையும்‌ பிராணனையும்‌ 
கொண்டு யக்ஞபலனை அடை வார்கள்‌. 


மனு நீதி என்னும்‌ 


நச மனுதர்ம சாஸ்திரம்‌ 
WTS FANT TEA WE என | 
அண ர சோர்‌ WTA ॥ 
ஞாநேநைவாபரே விப்ரா யஐந்த்யேதைர்‌ மகைஸ்ஸதா | 
ஞான மூலம்‌ க்ரியாமேஷாம்‌ பஷ்யந்தோ ஞான சக்க்ஷ£ஷா | 24 


சில ஞானியர்‌ பிரம்ம ஞானம்‌ என்னும்‌ கண்ணாலேயே எல்லா 
கிரியைகளின்‌ பலனும்‌ கிடைக்கும்‌ என்று ஞானத்தில்‌ 
இளைத்திருப்பார்‌. 

௮௭8௭ எ ஜாண்‌ ஏர்‌: என | 

ஊண்ண்ரள்‌ ரோ எ ௫ ॥ 

அக்நிஹோத்ரம்‌ ௪ ஜீஹுயா தாத்யந்தே த்யுநி ஷோஸ்ஸதா | 

தர்ஷேந சார்த்தமாஸாந்தே பெளர்ணமாஸேந சைவஹி ॥ 25 

காலையும்‌ மாலையும்‌ அக்நிஹோத்ர ஹோமம்‌ செய்ய 
வேண்டும்‌. பெளர்ணமி அமாவாசைகளிலும்‌ யக்ஞம்‌ செய்ய 
வேண்டும்‌. 

எண்‌ Tae என்ன்‌ நண்ப 

THT ETFS எள்‌ WT we ॥ 

ஸஸ்யாந்தே நவஸஸ்யேஷ்ட்யா ததர்த்வந்தே த்விஜோ அத்வரை: | 

பஷுநா த்வயநஸ்யாதெள ஸமாந்தே ஸெளமிகைர்மகை: ॥ 26 

பழைய தானியங்கள்‌ தீர்ந்து போகும்‌ தருணத்தில்‌, புதிய 
தானியங்களை அறுவடை செய்வதற்கு முன்பு ஹோமம்‌ செய்ய 
வேண்டும்‌. ருதுக்கள்‌ முடியும்‌ தருணத்தில்‌ சாதுர்மாஸத்தில்‌ ஹோமம்‌ 
செய்ய வேண்டும்‌. 

தகஷிணாயன ஆரம்பத்திலும்‌, உத்தராயன ஆரம்பத்திலும்‌ 
ஹோமம்‌ செய்ய வேண்டும்‌. வருட ஆரம்பத்திலும்‌ முடிவிலும்‌ 
ஹோமம்‌ செய்ய வேண்டும்‌. 


WPF THA மா wf fact: | 

ண்ணா னள Gear FeRAATE: ॥ 

நாநிஷ்ட்வா நவஸ ஸ்யேஷ்ட்யா பஷுநா சாக்நீமாந்‌ த்வித: | 

நவாந்நமத்யாந்மாம்ஸம்‌ வா தீர்கமாயுர்ஜிகிவிஷு: | 27 

நீண்ட ஆயுளை விரும்புவன்‌, புது தானியம்‌ வந்ததும்‌, ஹோமம்‌ 
செய்யாமல்‌ அதை உண்ணலாகாது. 


தட்சிணாயன ஆரம்பத்திலும்‌ உத்தராயன ஆரம்பத்திலும்‌ 
ஹோமம்‌ செய்யாமல்‌ மாமிசம்‌ சாப்பிடக்‌ கூடாது. 


மூலமூம்‌ உரையும்‌ (மூழுவதும்‌) 


அன்னை ஸூடீ ஆனந்த நாச்சியாரம்மா [185] 

ASFA TET TYE எ | 

என்‌ை எண்ணார்‌ ॥ 

நவேநாநர்சிதா ஹ்யஸ்ய பஷஹவ்யே ந சாக்நய: | 

ப்ராணா நேவாத்து மிச்சந்தி நவாந்நாமி ஷகர்திந: ॥ 28 

இவ்வாறு செய்யாவிட்டால்‌ அவன்‌ இல்லத்திலுள்ள மூன்று 
அக்னிகளும்‌ புதிய அன்னத்தின்‌ மீதும்‌, மாமிசத்தின்‌ மீதும்‌ கொண்ட 
அவல்‌ தீராமையால்‌, அந்த கருஹஸ்தன்‌ உயிரை உண்ண விரும்பும்‌. 

SETAE TRA எ। 

நன Gita mie Ne எண்ண ணி ॥ 

ஆஸநாஷநஷய்யாபிரத்பிர்‌ மூல பலேந வா | 

நாஸ்ய கஷ்சித்வஸேத்‌ கேஹே ஷக்திதோ நர்சிதோ அதிதி: ॥ 29 

கிருஹஸ்தன்‌ தன்‌ இல்லத்துக்கு வந்த அதிதிக்கு ஆசனம்‌, 
போஜனம்‌, கிழங்குகள்‌, பழங்கள்‌ முதலானவற்றால்‌ உபசரித்து 
படுக்க வசதியும்‌ தன்‌ சக்திக்குத்‌ தக்கபடி. செய்து தர வேண்டும்‌. 


அவ்வாறில்லாத கிருஹஸ்தனுடைய வீட்டில்‌ அதிதி இருக்கக்‌ 
கூடாது. 


ஏரிக்‌ னா dere ன 

ரிக என்ன்‌ எனி 

பாஷாண்டிநோ விகர்மஸ்தாந்‌ பைடாலவ்ரதிகாந்‌ ஷடான்‌ | 

ஹைதுகாந்‌ பகவ்ருத்தீம்ஷ்ச வாக்மாத்ரேணாபி நார்சயேத்‌ | 30 

வேத வழிக்குப்‌ புறம்பான பாஷாண்டர்கள்‌, சாஸ்திரம்‌ 
அனுமதிக்காத காரியங்களைச்‌ செய்பவர்கள்‌, பூனையைப்‌ போன்ற 
குணம்‌ கொண்டவர்கள்‌, கொக்கைப்‌ போன்ற குணம்‌ கொண்ட 
வர்கள்‌, வேதத்துக்கு எதிராக தர்க்கம்‌ செய்பவர்கள்‌ முதலானோர்‌ 
அதிதிகளாக வந்தால்‌ அவர்களுக்கு எந்த வகையான உபசாரமும்‌ 
செய்யக்கூடாது. 

இந்த உபசாரங்கள்‌ மட்டுமல்ல, வாய்‌ வார்த்தையால்கூட 
உபசரிக்கக்‌ கூடாது. 


ஊன்னா HTT TENT: | 

94 என far எப 

வேதவித்யா வ்ரதஸ்நாதாந்‌ ஷ்ரோத்ரியாந்‌ க்ருஹமேதிந: | 

பூஷயேத்‌ ஹவ்யக்வயேந விபரீதாம்ஷ்ச வர்‌ஐயேத்‌ ॥ 31 


மனு நீதி என்னும்‌ 

186 உ மனுதர்ம சாஸ்திரம்‌ 

வேதங்களை முழுமையாகப்‌ படித்து, விரதங்களை முழுமையாக 
செய்யாமல்‌ சமாவர்த்தனம்‌ செய்பவன்‌ வித்யாஸ்நாதகன்‌ 
எனப்படுவான்‌. 

விரதங்களை முழுமையாகச்‌ செய்து வேதங்களை முழுமை 
யாகப்‌ படிக்காதவன்‌ விரதஸ்நாதகன்‌ எனப்படுவான்‌. 

வேதங்களையும்‌ முழுமையாகப்‌ படித்து, விரதங்களையும்‌ 
முழுமையாக முடித்து, அதன்பின்‌ குருகுல வாசத்தை முடித்துவிட்டு 
வந்தவன்‌ வித்யாவிரதஸ்நாதகன்‌ எனப்படுவான்‌. 

இம்மூவகையாரையும்‌ தேவ காரியங்களிலும்‌ பித்ரு காரியங்‌ 
களிலும்‌ நியமித்து பூஜிக்க வேண்டும்‌. மற்றவர்களை பூஜிக்கக்‌ 
கூடாது. 


எண்ன என ரரி 1 

ராக எ வின: எண்டா ॥ 

ஷக்திதோ அபசமாநேப்யோ தாதவ்யம்‌ க்ருஹமேதிநா | 

ஸம்விபாகஷ்ச பூதேப்ய: கர்தவ்யோ அநுபரோதத: | 32 

தன்‌ குடும்ப போஷணத்துக்கு குறைவு ஏற்படாவண்ணம்‌, 
பிரம்மசாரிக்கும்‌, சந்யாசிக்கும்‌ பிட்சையளிக்க வேண்டும்‌. (மரம்‌ 
இருந்தால்‌ நீர்வார்த்தல்‌, பூனை போன்றவை இருந்தால்‌ சாப்பிடக்‌ 
கொடுத்தல்‌ இப்படியாக) சகல பூதங்களுக்கும்‌ திருப்தி ஏற்படுத்தும்‌ 
வண்ணம்‌ அவற்றுக்குத்‌ தேவையானதை வழங்க வேண்டும்‌. 


௭ fe WATT ET: Yu 

graft of ara fe fee ॥ 

ராஜதோ தநமந்விச்சேத்ஸம்ஸீதந்‌ ஸநாதக: க்ஷ£தா | 

யாஜ்‌ யாந்தேவாஸி நோர்வாபி ந த்வந்யத இதி ஸ்திதி: | 33 

ஸ்நாதகனான கிருஹஸ்தன்‌ கொடிய வறுமை வந்துற்ற போது, 
அரசன்‌, தன்னைக்கொண்டு யாகங்கள்‌ செய்வித்துக்‌ கொண்டவன்‌, 
தன்‌ சிஷ்யன்‌ முதலானோரிடமிருந்து வேண்டியதை பெற்றுக்‌ 
கொள்ளலாம்‌. இவர்கள்‌ இருக்கும்‌ போது மற்றவர்களிடம்‌ பெறக்‌ 
கூடாது. இவர்கள்‌ யாரும்‌ இல்லை என்றால்‌ மற்ற திவிஜர்களிடம்‌ 
பெறலாம்‌. அவர்களும்‌ இல்லாதபோது எவரிடமிருந்தும்‌ பெறலாம்‌. 

TAA TTA ஏஎ ரன கண 

அணா னள எர faa எனம 


நஸீதேத்ஸ்நாதகோ விப்ர: கூஜதா ஷக்த: கதஞ்சந | 
நஜீர்ணமலவத்‌ வாஸாபவேச்ச விபவே ஸதி | 34 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை ஸூ£ீ ஆனந்த நாச்சியாரம்மா 1187] 
வித்யை, விரதம்‌ முதலானவைகளை பூர்த்தி செய்தவன்‌, தானம்‌ 

பெறத்‌ தகுதியுள்ளவன்‌, மேற்‌ கூறிய மூவரும்‌ இருக்கும்‌ போது 

பசியினால்‌ துவண்டு இளைத்துப்‌ போகக்‌ கூடாது. அவர்களிடம்‌ 

பெற்று நல்லபடி இருக்க வேண்டும்‌. செல்வம்‌ கிடைக்கும்போது 

கிழிந்த ஆடைகளை உடுத்தக்‌ கூடாது. 


வாலா ஏம UH: | 

ஊன? ஜன: ஸாரி ௭॥ 

க்ளுப்தகேஷ நகஷ்மஷ்ரூர்தாந்தஷ்ஷக்ளாம்பரஷ்ஷசி: | 

ஸ்வாத்யாயே சைவ யுக்தஸ்யாந்நித்யமாத்ம ஹிதேஷி ௪ ॥ 35 

கிருஹஸ்தன்‌, அந்தந்த காலத்தில்‌ கேசங்களையும்‌, 
நகங்களையும்‌, மீசை தாடிகளையும்‌ க்ஷவரம்‌ செய்து கொண்டு, 
விரதங்களால்‌ ஏற்படும்‌ கஷ்டங்களைப்‌ பொறுத்துக்‌ கொண்டு, 
வெண்ணிற ஆடைகளை உடுத்தி பரிசுத்தனாக வேதமோதுதலை 
செய்தபடி, ஒளஷதங்களால்‌ உடலைப்‌ பேணியபடி வாழ வேண்டும்‌. 


ளி என்ட்‌ நெ YENI 

Udi AY 4 எதா ॥ 

வைணவீம்‌ தாரயேத்‌ யஷ்டிம்‌ ஸோதகம்‌ ௪ கமண்டலும்‌ | 

யக்ஞோபவீதம்‌ வேதம்‌ ச ஷுபே ரெளக்மே ௪ குண்டலே | 36 

மூங்கில்‌ கோல்‌, நீர்‌ நிறைந்த கமண்டலம்‌, பூணூல்‌, தங்க 
மோதிரம்‌, பொற்குண்டலங்கள்‌ இவைகள்‌ கிருஹஸ்தன்‌ அணியத்‌ 
தக்கவை. 

ர்வ MSE Ted ணை | 

The a என ௭ என என்‌ TRI 

நேக்ஷேதோத்யத்தை மாதித்யம்‌ நாஸ்தம்‌ யந்தம்‌ கதாசந | 

நோபஸ்ருஷ்டம்‌ ந வாரிஸ்தம்‌ ந மத்யம்‌ நபஸோ கதம்‌ ॥ 37 

சூரியனை உதயகாலத்திலும்‌ அஸ்தமன காலத்திலும்‌ பார்க்கக்‌ 
கூடாது. அவ்வாறே கிரஹண காலத்திலும்‌, உச்ச வேளையிலும்‌ 
பார்க்கக்கூடாது. நீரில்‌ சூரியனுடைய பிரதிபிம்பத்தையும்‌ பார்க்கக்‌ 
கூடாது. 

எ எண்டாள்‌ எர பிப்‌! 

என்கோ © விர்‌ எரா॥ 

நலங்கயேத்‌ வத்ஸதந்த்ரீம்‌ நப்ரதாவேச்ச வர்ஷதி | 

ந சோதகே நிரீக்ஷேத ந்வம்‌ ரூபமிதி தாரணா | 38 


ணை உட்டபட 
கன்றைக்‌ கட்டியிருக்கும்‌ கயிற்றைத்‌ தாண்டக்‌ கூடாது. மழை 
பொழியும்‌ போது ஓடக்கூடாது. தண்ணீரில்‌ தெரியும்‌ தன்‌ 


பிரதிபிம்பத்தைப்‌ பார்க்கக்‌ கூடாது. 


TE Sat ft pt wg gpa! 

WERE ஒன TT எண்ம 

ம்ருதம்‌ காம்‌ தைவதம்‌ விப்ரம்‌ க்ருதம்‌ மது சதுஷ்பதம்‌ | 

ப்ரதக்ஷிணாநி குர்வீத ப்ரக்ஞாதாம்ஷ்ச வனஸ்பதீந்‌ | 39 

பிரயாணம்‌ செய்யும்‌ போது எதிர்ப்படும்‌ குன்று, பசு, தெய்வ 
விக்ரகங்கள்‌, பிரம்மணர்கள்‌, நெய்க்குடம்‌, தேன்குடம்‌, நான்கு 
பாதைகள்‌ கூடும்‌ இடத்தில்‌ உள்ள அரசு முதலான மரங்கள்‌ 
முதலானவைகளை பிரதட்சிணமாக சுற்றிக்‌ கொண்டு செல்ல 
வேண்டும்‌. 

பய ட பப்ப பப்ப்ட்டடர 

எச்‌ ௭௭ எனி எ UE 


நோபகச்சேத்‌ ப்ரமத்தோ அபி ஸ்த்ரியமார்தவதர்நே | 

ஸமாநஷயநே சைவ ந ஷயீத தயாஸஹ ॥ 40 

காமுகனாக இருந்தாலும்‌ பெண்‌ ரஜஸ்வலையான நாட்களில்‌ 
கூடக்கூடாது. கூடாவிட்டாலும்‌, ஒரே படுக்கையில்‌ படுக்கவும்‌ 
கூடாது. (வீட்டுக்கு விலக்காகப்‌ பெண்‌ இருப்பதற்கு ரஜஸ்வலை 
என்று பெயர்‌). 

Trapfiggat ௭8 என ATT: | 

ல்‌ எர எரா a Ngan 

ரஜஸா அபிப்ளுதாம்‌ நாரீம்‌ நரஸ்ய ஹ்யுபக கச்சத: | 

ப்ரக்ஞா தேஜோ பலம்‌ க்க்ஷ ராயுஷ்சைவ ப்ரஹீயதே | 41 

ரஜசுடன்‌ இருக்கும்‌ பெண்ணைக்‌ கூடியவனுடைய புத்தி, 
வீரியம்‌, பலம்‌, கண்பார்வை, ஆயுள்‌ இவை நக்கும்‌. 

எண்ன எ எளி 

ன்‌ ண ஏரா ரோ ணவ 

தாம்‌ விவர்‌ஐயதஸ்தஸ்ய ரஜஸாஸமபிப்ளுதாம்‌ | 

பரகஞா தேஜோ பலம்‌ க்ஷராயுஷ்சைவ ப்ரவர்ததே ॥ 42 

அவ்வாறு செய்யாதவனுக்கு புத்தி, வீர்யம்‌, பலம்‌, கண்பார்வை, 
ஆயுள்‌ முதலானவை விருத்தியடையும்‌. 


மூலமூம உலழயுய மூழுவனுய 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா இ ———- 1189] 


ETAT எண eT TTA எரிய 
ஏரி qr எ எ TAT எழு ப 


நாஷ்நீயாத்‌ பார்யயா ஸார்தம்‌ நைநாமீ க்ஷேத சாஷ்நதீம்‌ | 

கூஷிவதீம்‌ ஜரும்பமாணாம்‌ வா ந சாஸீநாம்‌ யதா சுகம்‌ | 43 

மனைவியுடன்‌ சேர்ந்து உண்ணலாகாது. மனைவி இருமும்‌ 
போதும்‌, தும்மும்‌ போதும்‌, கொட்டாவி விடும்‌ போதும்‌, 
சாவகாசமாய்‌ தன்னிஷ்டத்துக்கு உட்கார்ந்திருக்கும்‌ போதும்‌ 
கணவன்‌ பார்க்கக்கூடாது. 

நன்‌ க 9 A ணாரா 

ரணி எண்ணை கா: ॥ 

நாஞ்ஐயந்தீம்‌ ஸ்வகேநேத்ரே ந சாப்யக்தா மநா வருதாம்‌ | 

ந பஷ்யேத்‌ ப்ரஸவந்தீம்‌ ச தேஜ ஸ்காமோ த்விஜோத்தம: | 44 

கண்ணுக்கு மையிட்டுக்‌ கொள்ளும்‌ போதும்‌, தலைக்கு 
எண்ணெய்‌ தேய்த்துக்‌ கொள்ளும்‌ போதும்‌, மேலாடை இல்லாத 
போதும்‌, பிரசவ காலத்திலும்‌ மனைவியைக்‌ கணவன்‌ பார்க்கக்‌ 
கூடாது. 


ணை எ ரா: எண 
எ ரஷ எ எண்‌ நட்ட! 


நாந்ந மத்யாதேகவாஸா நநக்நஸ்ஸநாநமாசரேத்‌ | 
நமூத்ரம்‌ பதி குர்வீத நபஸ்மநீ ந கோவ்ரஜே | 45 
கிருஹஸ்தன்‌ ஒற்றை ஆடையோடு உணவருந்தக்கூடாது. 


ஆடையின்றி நீராடக்‌ கூடாது. வழியில்‌, சாம்பலில்‌, பசுக்‌ 
கொட்டிலில்‌ மலஜலம்‌ கழிக்கக்‌ கூடாது. 


HWE AW TIT மட்டர்‌ 
எள்ளு A எனிக க ॥ 


நபாலக்ருஷ்டே நஜலே நசித்யாம்‌ நச பர்வதே | 

ந ஜீர்ண தேவாயதநே ந வல்மீகே கதாசந ॥ 46 

உழுதநிலம்‌, தண்ணீர்நிலை, யாக சாலை, மலை, பாழ்பட்ட 
கோயில்‌, புற்று இவைகளிலும்‌ மலஜலம்‌ கழிக்கக்‌ கூடாது. 

அ எண்டார்‌ TTT எரா. | 

எனி எ TATE ॥ 


நஸஸத்வேஷு கர்தேஷ ந கச்சந்நாபி ச ஸ்தித: | 
ந நதீதீரமாஸாத்ய நச பர்வதமஸ்தகே | 47 


நீதி என்னும்‌ 

ர ஆ பன அ பதனம்‌ பண்டக ககம தன அற 

ஜந்துக்கள்‌ வசிக்கும்‌ பொந்துகள்‌ போன்றவற்றிலும்‌, நடந்து 

கொண்டும்‌, நின்று கொண்டும்‌, ஆற்றங்கரையிலும்‌, மலையுச்சியிலும்‌ 
மலஜலம்‌ கழிக்கக்‌ கூடாது. 


பட்ட டப்ப பப WAY WA MT: | 

q wera pola ரான என்ப 

வாய்வக்நி விப்ராமாதித்யமப: பஷ்யம்ஷ்ததைவ கா: | 

ந கதாசந குர்வீத விண்மூத்ரஸ்ய விஸர்‌ஐநம்‌ ॥ 48 

வாயுவையும்‌, அக்நியையும்‌, பிராம்மணனையும்‌, சூரியனையும்‌, 
நீரையும்‌, பசுவையும்‌ பார்த்தபடி எதிரில்‌ அமர்ந்து மலஜலம்‌ கழிக்கக்‌ 
கூடாது. (வாயு என்றால்‌ எதிர்க்காற்று வீசும்‌ வண்ணம்‌ அமர்வது 
என்று பொருள்‌.) 


TEP FUN றா । 

ள்‌ ara எனி: ॥ 

திரஸ்க்ருத்யோச்ச ரேத்‌ காஷ்டலோஷ்‌ பத்ரத்‌ ௬ணாதிநா | 

நியம்ய ப்ரயதோ வாசம்‌ ஸம்‌ வீதாங்கோ அவகுண்டித: | 49 

நிலத்தில்‌ கழிகள்‌, மண்‌ கட்டிகள்‌, வைக்கோல்‌, இலைகள்‌ 
போன்றவற்றைப்‌ போட்டு மூடி, மெளனத்தோடு, உடலைப்‌ 
போர்த்திக்‌ கொண்டு, தலையைக்‌ துணியால்‌ மூடிக்கொண்டு, தலை 
குனிந்தபடி மலஜலம்‌ கழிக்க வேண்டும்‌. 


wiroarage fen page: | 

afigomsfirget ஏன்‌ எனி எ எள 1 ॥ 

மூத்ரோச்சாரஸமுத்ஸர்கம்‌ திவா குர்யாதுதங்முக: | 

தக்ஷிணாபிமுகோ ராத்ரெள ஸந்த்யயோஷ்ச யதா திவா | 50 

காலை, மாலை பகல்‌ பொழுதுகளில்‌ வடக்கு முகமாகவும்‌, 
இரவில்‌ தெற்கு முகமாகவும்‌ அமர்ந்து மலஜலம்‌ கழிக்க வேண்டும்‌. 


எள்‌ எ ளான எ கே 

அரச: Bafa WaT A 

சாயாயாமந்தகாரே வா ராத்ராவஹநீ வா த்விஜ: | 

யதா சுகமுக: குர்யாத்ப்ராணாபாதபயேஹு ௪ ॥ 51 

இரவிலும்‌ பகலிலும்‌ அந்தகாரமும்‌ பனிமூட்டமும்‌ இருக்கும்‌ 
போது திக்கு திசை தெரியாவிட்டால்‌, அப்போது எந்த திசையிலும்‌ 
அமர்ந்து கழிக்கலாம்‌. துஷ்ட மிருகங்களாலும்‌, திருடர்களாலும்‌ 
பயந்து போயிருக்கும்போதும்‌ திசையைப்‌ பற்றி கவலைப்பட 
வேண்டாம்‌. 


மூலமும்‌ உரையும்‌ (மூழுவதும்‌) 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா __—_—_—_—_—_—_—___———————1191] 
ண்ணா எள்ள ணை 
ண எள்‌ எண Tea Test: ॥ 
ப்ரத்யக்நிம்‌ ப்ரதிகர்யம்‌ ச ப்ர திஸோ மோ தக த்விஜாந்‌ | 
ப்ரதிகாம்‌ ப்ரதி வாதம்‌ ௪ ப்ரக்ஞா நஷ்யதி மேஹத: ॥ 52 
அக்னிக்கு எதிரிலும்‌, சூரியனுக்கு எதிர்முகமாகவும்‌, சந்திரனுக்கு 
எதிர்முகமாகவும்‌ தண்ணீரைப்‌ பார்த்தபடி எதிர்முகமாகவும்‌, 
பிராம்மணர்களுக்கு எதிர்முகமாகவும்‌, பசுவுக்கு எதிரிலும்‌, காற்றின்‌ 
திசைக்கு எதிரிலும்‌ மலஜலங்களை விடுபவனுக்கு ஞானம்‌ நசிக்கும்‌. 


பழ YA Tat Rau Roan! 
என ளிங்ளள்‌ Tu ஏன்‌ ரள ॥ 


நாக்நிம்‌ முகே நோ பத மேந்நக்நாம்‌ நீக்ஷேத ௪ ஸ்த்ரியம்‌ | 

நாமேத்யம்‌ ப்ரக்ஷிபேதக்‌ நெள ந ௪ பாதெள ப்ரதாபயேத்‌ ॥ 53 

நெருப்பை வாயால்‌ ஊதக்‌ கூடாது. நிர்வாணமாக உள்ள 
பெண்ணைப்‌ பார்க்கக்‌ கூடாது. அசுத்தமானவைகளை நெருப்பில்‌ 
போடக்‌ கூடாது. நெருப்பில்‌ காலைக்‌ காட்டி குளிர்‌ காயக்‌ கூடாது. 


அணா 4 ATTEN 

எகர கள்ள ளானை ப 

அதஸதாந்‌ நோபதத்யாச்‌ ௪ நசைநமபிலங்கயேத்‌ | 

நசைநம்‌ பாதத: குர்யாந்‌ ந ப்ராணாபாதமாசரேத்‌ | 54 

கட்டிலுக்கருகில்‌ நெருப்பை வைத்துக்‌ கொண்டு படுக்கக்‌ 
கூடாது. நெருப்பை தாண்டக்‌ கூடாது. கால்மாட்டில்‌ நெருப்பை 


வைக்கக்‌ கூடாது. மற்றவர்கள்‌ உயிருக்கு ஆபத்து நேரும்‌ வண்ணம்‌ 
செய்யக்கூடாது. 


ண ரன்‌ எரிய 

எண்டே JfH எண்னை 

நாஷ்நீயாத்ஸந்தி வேலாயாம்‌ ன கச்சேந்நாபி ஸம்‌ விசேத்‌ | 

நசைவே ப்ரலிகேத்‌ பூமிம்‌ நாத்மநோ பஹரேத்‌ ஸ்ரூகம்‌ | 55 

சந்தியா காலத்தில்‌ சாப்பிடக்கூடாது. வழிப்பயணம்‌ போகக்‌ 
கூடாது. படுத்துக்‌ கொள்ளக்‌ கூடாது. நிலத்தைக்‌ றக்‌ கூடாது. தான்‌ 
தலையில்‌ சூடிக்‌ கொண்ட பூச்சரத்ததை தானே எடுக்கக்‌ கூடாது. 

றி TOY on சின எ சரண 

சண எரி ஏ ரி எ ॥ 

நாப்சு மூத்ரம்‌ புரீஷம்‌ வா ஷ்டீவநம்‌ வா லமுத்ஸ்ருஜேத்‌ | 

அமேத்‌ லிப்தமந்யத்வா லோஹிதம்‌ வா விஷாணி வா | 56 


மனு நீதி என்னும்‌ 

135 * மனுதர்ம சாஸ்திரம்‌ 

தண்ணீரில்‌ சிறுநீர்‌, மலம்‌ , கோழை, அசுத்தமான பொருள்‌, 
ரத்தம்‌, விஷம்‌ இவைகளைக்‌ கலக்கக்‌ கூடாது. 


eo: அன YE Hata a Tail 

ர என்டு எ ம 

நைகஸ்ஸ்வயா சந்யகேஹே ஷ்ரேயாம்ஸம்‌ ந ப்ரபோத யேத்‌ | 

நோதக்யயா அபிபாஷேத யக்ஷம்‌ கச்சேந்‌ ந சாவ்ருத: | 57 

பாழடைந்த வீட்டில்‌ தனியாகப்‌ படுத்துறங்கக்‌ கூடாது. 
தன்னைவிட, கல்வியாலும்‌ தனத்தாலும்‌ மேம்பட்டவனை அவன்‌ 
உறங்கும்‌ போது எழுப்பக்கூடாது. மாத விலக்கான பெண்ணுடன்‌ 
பேசக்‌ கூடாது. வேதவித்‌, தன்னை அழைக்காத போது யாக 
கர்மாவில்‌ கலந்து கொள்ளப்‌ போகக்‌ கூடாது. 


அணா Ta 8 Tu afr 

ளன? dd எள fret 

அக்ந்யகாரே கவாம்‌ கோஷ்டே ப்ராஹ்மணாநாம்‌ ௪ ஸந்நிதெள | 

ஸ்வாத்யாயே போஜநே சைவ தக்ஷிணம்‌ பாணிமுத்த ரேத்‌ | 58 

யாக சாலையிலிருக்கும்‌ போதும்‌, பசுக்கொட்டிலில்‌ இருக்கும்‌ 
போதும்‌, பிராம்மணர்கள்‌ முன்‌ இருக்கும்‌ போதும்‌, வேதாத்யயனம்‌ 
செய்யும்போதும்‌, போஜனம்‌ செய்யும்‌ போதும்‌ உத்தரீயத்துக்கு 
வெளியே வலதுகை இருக்க வேண்டும்‌. 


Fudan aad a வி we fal! 

ரை GO பியா ப 

ந வாரயேத்‌ காம்‌ தயந்தீம்‌ ந சா சக்ஷத கஸ்யசித்‌ | 

ந திவீந்த்ராயுதம்‌ த்ருஷ்ட்வா கஸ்யசித்‌ தர்ஷயேத்‌ புத: | 59 

நீரருந்தும்‌ பசுவையும்‌, பாலருந்தும்‌ கன்றையும்‌, அவை குடிக்க 
விடாமல்‌ செய்யக்‌ கூடாது. கன்று பாலருந்துவதை பிறருக்குக்‌ 
காட்டக்‌ கூடாது. வானவில்லைப்‌ பார்த்தால்‌, பிறரைக்‌ கூப்பிட்டு 
அதைக்‌ காட்டக்கூடாது. 

எனி கரா “னார்‌ ராய 

ணார of fart Te எ 

நாதார்‌ மிகே வஸேத்‌ க்ராமே நவ்யாதிபஹுூளே ப்ருஷம்‌ | 

நைக: ப்ரபத்யேதாத்வாநம்‌ ந சிரம்‌ பர்வதே வஸேத்‌ | 60 

தர்மம்‌ அற்றவர்கள்‌ வசிக்கும்‌ கிராமத்தில்‌ வசிக்கக்‌ கூடாது. 
வியாதிகள்‌ அதிகமாக உள்ள இடத்திலும்‌ வசிக்கக்‌ கூடாது. தனியாக 
வழி நடைப்‌ பயணம்‌ கூடாது. மலை மீது வெகுகாலம்‌ வசிக்கக்‌ 
கூடாது. 


ர்‌ நத. 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா டவ ய டட டட்ட்டடப100] 
எற்‌ Prt எரா 
ஏஎ எனு வண்டார்‌ ப 


ந சூத்ரராஜ்யே நீவஸேந்‌ நாதார்மிக ஐநாவ்ருதே | 
ந பாஷண்டிகணாக்ராந்தே நோபல்ருஷ்டே அந்ந்யஜைர்‌ ந்ருபி: | 61 


 ஏனிள்னாள்‌ ளா ண 
ர்‌ TTT எ ள்‌ ன்ன ॥ 


ந புஞ்ஜீதோத்‌ த்ருதஸ்நேஹம்‌ நாத எஸாஹித்யமாசரேத்‌ | 

நாதிப்ரகே நாதிஸாயம்‌ ந ஸாயம்‌ ப்ராதராஷித: | 62 

எண்ணெய்‌ எடுத்த பிண்ணாக்கு போன்ற சாரமற்றதை 
சாப்பிடக்‌ கூடாது. அளவுக்கதிகமாக சாப்பிடக்‌ கூடாது. சூரியன்‌ 
உதிக்கும்‌ நேரத்திலும்‌ அஸ்தமிக்கும்‌ நேரத்திலும்‌ சாப்பிடக்கூடாது. 
பகலில்‌ விசேஷமான உணவை சாப்பிட்டால்‌ இரவில்‌ சாப்பிட 
வேண்டாம்‌. 

எ ள்‌ ஏ எ ளசணாரிற்யு 

னன்‌ என்டன எர CT BET ॥ 

ந குர்வீத வ்ருதா சேஷ்டாம்‌ ந வார்யஞ்ஜலிநா பிபேத்‌ | 

நோத்ஸங்கே பக்ஷயேத்‌ பக்ஷயாந்‌ ந ஜாதுஸ்யாத்‌ குதூஹலீ ॥ 63 

இம்மைக்கோ மறுமைக்கோ உதவாத செயலை செய்யக்‌ 
கூடாது. உள்ளங்கையில்‌ நீரை ஏந்திக்‌ குடிக்கக்‌ கூடாது. 
பட்சணங்களை மடியில்‌ வைத்துக்‌ கொண்டு சாப்பிடக்‌ கூடாது. 
தேவையற்றதற்கெல்லாம்‌ குதாகலமடையக்‌ கூடாது. 

என்க ஈண்ட ளி எரே 

எணின்றா எ ௭ ணி ண்டு 

ந ந்ருத்யேததவா காயேந்ந வாதித்ராணி வாதயேத்‌ | 

நாஸ்போட யேந்‌ ந ச க்ஷ்வே டேந்‌ ந ௪ ரக்தோ விராவயேத்‌ ॥ 64 

சாஸ்திர விரோதமாக நாட்டியமாடக்‌ கூடாது. பாட்டுப்‌ 
பாடக்கூடாது. வாத்தியங்களை இசைக்கக்‌ கூடாது. தோள்களைத்‌ 
குட்டுவது, பற்கள்‌ வெளியே தெரியாமல்‌ மூடிக்கொண்டு இருமுவது, 


வேண்டுமென்றே கழுதை முதலான பிராணிகளைப்‌ போல கத்துவது 
இவையெல்லாம்‌ கூடாது. 


மனு நீதி என்னும்‌ 


ச மணுதர்ம சாஸ்திரம்‌ 
Td என்ட்‌ எள்‌ என்‌ 
எள Yost ஏஎளண்றுள்‌॥ 
ந பாதெள தாவயேத்‌ காம்ஸ்யே கதாசிதபி பாஜநே | 
ந பின்ன பாண்டே பூஞ்தீத ந பாவப்ரதி தூஷிதே ॥ 65 


வெண்கலப்பாத்திரத்தில தண்ணீர்‌ எடுத்து அலம்பக்கூடாது. 
உடைந்த மண்‌ தட்டிலும்‌, மனத்துக்குப்‌ பிடிக்காத எந்தப்‌ 
பாத்திரத்திலும்‌ உணவுண்ணக்‌ கூடாது. 


ள்‌ எள எ ரா எய்ய 

ண்ணு FTAA UU 

உபாநஹோ ௪ வாஸஷ்ச திருத மன்யைர்‌ ந தாரயேத்‌ | 

உபவீதமலங்காரம்‌ ஸ்ரஜம்‌ கரக மேவ ௪ | 66 

பிறர்‌ உபயோகித்த செருப்புகளையும்‌, ஆடைகளையும்‌, 
பூணூலையும்‌, ஆபரணங்களையும்‌, பூமாலைகளையும்‌, கமண்டலத்‌ 
தையும்‌ தான்‌ உபயோகிக்கக்‌ கூடாது. 


அர்ப்பண 

ஏரா எளிண்னிம்‌ ॥ 

நாவிநீதைர்வ்ரு ஜேத்துர்த்யர்‌ ந ச கூஷித்வ்யாதி பீடிகை: | 

ந பிந்ந ஷ்ருங்கா க்ஷி ரூரைர்ந வாலதிவி ரூபிதை: ॥ 67 
பழக்கப்படாதவை, பசியினால்‌ பீடிக்கப்பட்டவை, 


கொம்பொடிந்தவை, குருடானவை, வாலறுந்தவை, குளம்பு 
தேய்ந்தவையுமான எருதுகள்‌ பூட்டிய வண்டிகளில்‌ பிரயாணம்‌ 
செய்யக்கூடாது. 

RR 3 wa fre TTS | 

எண்ண எ னாய 

விநீதைஸ்து வ்ரதேந்நித்ய மாஷீகைர்லக்ஷணாந்விதை: | 

வர்ணரூபேபஸம்பந்நை: ப்ரதோதேநாதுதந்‌ ப்ருஷம்‌ ॥ 68 

பழக்கப்பட்டவை, விரைந்து செல்பவை, நல்ல லட்சணங்கள்‌ 
பொருந்தியவை, கண்கவர்‌ அழகுடன்‌ திகழ்பவையுமான எருதுகள்‌ 
பூட்டிய வண்டியில்‌, அவற்றை சாட்டையால்‌ அதிகம்‌ அடிக்காமல்‌ 
பிரயாணம்‌ செய்ய வேண்டும்‌. 


எண்ணா Herd எர ராய 

a fora Tore et ened Tal 

பாலாஆப: ப்ரேததூமோ வர்ஜ்யம்‌ பிந்நம்‌ ததாஆஸநம்‌ | 
நச்சிந்த்யாந்நகலோமாநீ தந்தைர்‌ நோத்‌ பாடயேந்நகாந்‌ | 69 


மூலமூம்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 

அன்னை யுட ஆனந்த நாச்சியாரம்மா Ss 1 
இளம்‌ வெயில்‌, எரியும்‌ பிணப்புகை, உடைந்த இருக்கை 

இவைகளை நீக்க வேண்டும்‌. நகம்‌, முடி இவைகளை ஓடிக்கக்‌ 

கூடாது. நகங்களை பற்களால்‌ கடிக்கக்‌ கூடாது. 


எ wT fora BETTI 
qd Foret Fai TTT 


நம்ருல்லோஷ்டம்‌ ௪ ம்ருத்நீயாந்நச்சிந்த்யாத்கரஜைஸ்த்ருணம்‌ | 

ந கர்மநிஷ்பலம்‌ குர்யாந்நாயத்யாம சுகோதயம்‌ | 70 

காரணமின்றி மண்கட்டிகளை உடைக்கக்‌ கூடாது. நகத்தால்‌ 
புல்லைக்‌ கிள்ளக்‌ கூடாது. பலனில்லாத செயலை செய்யக்கூடாது. 
பின்னால்‌ வருத்தம்‌ ஏற்படக்‌ கூடிய செயலைச்‌ செய்யக்கூடாது. 


எள்‌ ரன்‌ என்‌ ஏ TT | 
எண UTA Hl 


லோஷ்டமர்த்தீ த்ருணச்சேதீ நககாதீ ச யோநா: | 

ஸ விநாஷம்‌ ப்ரஜத்யாஷ சகோ அவீசிரேவ ௪ | 71 

காரணமின்றி மண்கட்டிகளை உடைப்பவன்‌, புற்களை 
நகத்தால்‌ கள்ளியெறிபவன்‌, நகங்களைக்‌ கடிப்பவன்‌, கோள்‌ 


சொல்பவன்‌, அசுத்தமாக இருப்பவன்‌ முதலானோர்‌ நாசத்தை 
யடையவர்‌. 


= Red ma Date afi wed எயே 
Tal Tq TB என Rf 


ந விகரஹ்யகதாம்‌ குர்யாத பஹிர்மால்யம்‌ ந தாரயேத்‌ | 

கவாம்‌ ௪ யாநம்‌ ப்ருஷ்டேந ஸர்வதைவ விகர்ஹிதம்‌ | 72 

எந்த விஷயமாயினும்‌ தான்‌ சொல்வதையே வலியுறுத்திக்‌ 
கொண்டிருக்கலாகாது. தலைமுடிக்கு வெளியே தெரியுமாறு 
பூச்சரங்களை சூடிக்‌ கொள்ளலாகாது. எருதின்‌ மீதேறி சவாரி 
செய்யக்‌ கூடாது. எருதை வண்டியில்‌ பூட்டி அதில்‌ செல்லலாம்‌. 


அ எயா A எண 

ள்‌ ணன்‌ ண ரணி 

அத்வாரேண ௪ நாதீயாத்‌ க்ராமம்‌ வா வேஷ்ம வாஆவ்ருதம்‌ | 

ராத்ரெள ௪ வ்ருக்ஷமூலாநி தூரத : பரவர்‌ஐயேத்‌ | 73 


வீடாயினும்‌, ரொமமாயினும்‌ வாயில்‌ மூடப்பட்டிருக்கும்‌ 
போது, வேறு வழியில்‌ ஏறிக்‌ குதித்து, அல்லது பின்‌ வாசல்‌ வழியே 
நுழையக்‌ கூடாது. இரவில்‌ மரத்தடியில்‌ தங்கக்கூடாது. மரங்களை 
விட்டு தூரமாக இருக்க வேண்டும்‌. 


க அ ௮ டை ட்ட 
ஸ்‌ ஜிரா af ர ளார்‌ ன்பு 
எனி goa எர என்‌ ॥ 


நாக்ஷ்தை: க்ரீடேத்‌ கதாசித்து ஸ்வயம்‌ நோபாநஹோ ஹரேத்‌ | 

ஷயநஸ்தோ ந பூஞ்தீத ந பாணிஸ்தம்‌ ந சாஆஸநே | 74 

விளையாட்டுக்குக்கூட சொக்கட்டான்‌ போன்றவை கூடாது. 
குன்‌ செருப்பை கையில்‌ தூக்கிக்‌ கொண்டு போகக்‌ கூடாது. 
படுக்கையில்‌ அமர்ந்து கொண்டு சாப்பிடக்‌ கூடாது. கையில்‌ சாத 
உருண்டையை வைத்துக்‌ கொண்டு சிறிது சிறிதாக உண்ணக்‌ 
கூடாது. உட்காரும்‌ ஆசனத்தின்‌ மீது சாப்பாட்டை வைத்துக்‌ 
கொண்டு சாப்பிடக்‌ கூடாது. 


udu forage Tl 
அரு Wilde எ ரொ wT TAN 


ஸர்வம்ச திலஸம்பந்தம்‌ நாத்யாதஸ்தமிதே ரவெள | 
நச நக்னஷ்ஷயீதேஹ ந சோச்சிஷ்ட: க்வசித்வ்ரதேத்‌ | 75 


அண்ண ஏன ௭ண்டை எரிய 
அன்று ளர்‌ எண்டா 


ஆர்த்ரபாதஸ்து பூஞ்கீத நார்த்ரபாதஸ்து ஸம்விசேஷ்‌ | 
ஆர்த்ரபாதஸ்து பூஞ்ஜாநோ தீர்க்கமாயுரவாப்நுயாத்‌ | 76 


Feud of = vi wf! 

forage எ எர él wa 

அசக்ஷிர்விஷயம்‌ துர்கம்‌ ந ப்ரபத்யேத கர்ஹிசித்‌ | 

ந விண்மூத்ரமுதீக்ஷேத ந பாஹுப்யாம்‌ நதீம்‌ தரேத்‌ | 77 

அடர்ந்த மரங்களோடு இருண்டிருக்கும்‌ ஆரண்யங்களில்‌ 
அழைய முடியாத புதர்களில்‌ நுழையக்கூடாது. தன்‌ மல ஜலங்களை 
கண்ணால்‌ பார்க்கக்‌ கூடாது. கைகளால்‌ நீந்தி நதியைக்‌ கடக்கக்‌ 
கூடாது. i 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1797] 


சர ண்ட TTL: | 
பப்ப பல்கி த்ய வட்டப்‌ சட்ட 0] 


அதி திஷ்டேந்ந கேஷாஸ்து ந பஸ்மாஸ்திக பாலிகா: | 

ந கார்பாஸாஸ்தி நதுஷாந்‌ தீர்கமாயுர்ஜிஜீவிஷு | 78 

நீண்ட ஆயுளோடு வாழ நினைப்பவன்‌, தலைமுடிகள்‌, சாம்பல்‌, 
எலும்புகள்‌, உடைந்த ஓடுகள்‌, பஞ்சு, மண்டை ஓடுகள்‌, உமி 
முதலானவைகளின்‌ மீது நிற்கக்‌ கூடாது. 


3 எ WATT எர ரர்‌ | 

எ என்ன TT TSAR: ॥ 

ந ஸம்வஸேச்ச பதிதைர்‌ ந சாண்டாலைர்ந புல்களை: | 

ந மூர்கைர்‌ நாவலிப்தைஷ்ச நாந்த்யைர்‌ நாந்த்யாவஸாயிபி: ॥ 79 

பிரஷ்டர்களுடனும்‌, சண்டாளர்களுடனும்‌, வேட்டைக்காரர்‌ 
களுக்கும்‌ சூத்திரார்களுக்கும்‌ பிறந்தவார்களான புல்கசர்களோடும்‌, 
மூர்க்கர்களோடும்‌, தான்‌ பெற்றுள்ள செல்வம்‌ முதலியவற்றால்‌ 
கர்வத்தோடு இருப்பவர்களோடும்‌, வேட்டைக்காரப்‌ பெண்ணுக்கும்‌ 
சண்டாளனுக்கும்‌ பிறந்த நீச ஜாதிக்காரர்களோடும்‌ ஒரு இடத்தில்‌ 
கூடியிருக்கக்‌ கூடாது. 

ஜு காட எகா 

எணண ர எ எரிய 


ந சூத்ராய மதிம்‌ தத்யாந்நோச்சிஷ்டம்‌ ந ஹவிஷ்க்ருதம்‌ | 
5 வி ந்‌ சாஸ்ய ர: | 80 


[2 து. இ தான்‌ சாப்பிட்டு 
மிகுந்த க ட TT rrp ) சிஷ்யனல்லாத 
சூத்திரனுக்கு கொடுக்கக்‌ கூடாது. 

ஹைவிசில்‌ மிகுந்ததையும்‌ கொடுக்கக்‌ கூடாது. 

அவனுக்கு தர்மத்தையும்‌ விரதங்களையும்‌ தானே நேரடியாக 
போதிக்காமல்‌ இன்னொருவரைக்‌ கொண்டு போதிக்கச்‌ செய்ய 
வேண்டும்‌. 

d wa என்னு எண்‌ ளா 

ணாள ௭ எக எண ॥ 


யோஹ்யஸ்ய தர்ம மாச ஷ்டே யஷ்சை வாதிஷதி வ்ரதம்‌ | 
ஸோ அஸம்வ்ருதம்‌ நாம தம: ஸஹதேநைஷ மஜ்ஐதி ॥ 81 


மனு நீதி என்னும்‌ 


> மனுதர்ம சாஸ்திரம்‌ 
எண்ன எனனை RT | 
உக வின்‌ எ எ ளா பளை 01 
நஸம்ஹதாப்யாம்‌ பாணிப்யாம்‌ கண்டூயேதாத்மநஷ்ஷிர: | 
ந ஸ்ப்ரு ஷேச்சைததுச்சிஷ்டோ நச ஸ்நாயாத்விநா தத: ॥ 82 


இரண்டு கைகளாலும்‌ தலையை சொரியக்‌ கூடாது. சாப்பிட்ட 
பிறகும்கூட கை, கால்களை அலம்பிக்‌ கொள்வதற்கு முன்னம்‌ 
தலையைத்‌ தொடக்கூடாது. தலையை விட்டு உடம்புக்கு 
மட்டுமாகக்‌ குளிக்கக்‌ கூடாது. 


TET NETS Reeder Fras | 

சாகா AOR AE எணண TIAN 

கேஷக்ரஹாந்‌ ப்ரஹாராம்ஷ்ச ஷிரஸ்யேதாந்‌ விஸர்‌ஐயேத்‌ | 

ஷிரஸ்நாதஷ்ச தைலேந நாங்கம்‌ கிஞ்சிதபி ஸ்ம்ருஷேத்‌ | 83 

கோபத்திலும்கூட தலைமுடியைப்‌ பற்றி இழுத்து தலையில்‌ 
அடிக்கக்‌ கூடாது. தலைக்கு எண்ணெய்‌ தேய்த்துக்‌ குளித்த பிறகு, 
அன்றைய நாளில்‌ சிறிதளவு எண்ணெயைக்கூட உடலில்‌ பூசிக்‌ 
கொள்ளக்கூடாது. 


எ TTT | 

தனனை AA எ ளப 

ந ராக்ஞ: ப்ரதிக்ருஹ்ணீயாதராஐந்ய ப்ரச்தித: | 

சூநாசக்ர த்வஜவதாம்‌ வேஷேநைவ ௪ ஜீவதாம்‌ | 84 

க்ஷத்ரிய குலத்தில்‌ பிறக்காத மன்னனிடம்‌ தானம்‌ வாங்கக்‌ 
கூடாது. மிருகங்களை ஹிம்சித்து ஜீவனம்‌ நடத்துபவனிடமும்‌, 
எள்ளை ஆட்டி எண்ணெய்‌ எடுப்பவனிடமும்‌, கள்ளை 
விற்பவனிடமும்‌, வேசிகளைக்‌ கொண்டு ஜீவனம்‌ நடத்துப 
வனிடமும்‌ தானம்‌ வாங்கக்‌ கூடாது. 


TT எல வணர்‌ எ: | 
ஊண்‌ ள்‌ என்றார்‌ ஏ ॥ 


தஷகநாஸமம்‌ சக்ரம்‌ தஷசக்ரலமோ த்வ 8: | 

தஷத்வஜஸமோ வேஷோ தஷவேஷஸமோ நருப: ॥ 85 

எண்ணெய்‌ ஆட்டுவோன்‌ ஒருவன்‌, மிருகங்களை ஹிம்சித்து 
ஜீவனம்‌ நடத்தும்‌ கசாப்புக்காரர்களான பத்து பேருக்கு சமம்‌. 
இவனைப்போன்ற பத்து பேருக்கு சமமானவன்‌ கள்ளை விற்பவன்‌. 
இவனைப்‌ போன்ற பத்து பேருக்கு சமமானவன்‌ வேசிகளை வைத்து 
பிழைப்பு நடத்துபவன்‌. இவனைப்‌ போன்ற பத்து பேருக்கு 
சமமானவன்‌ க்ஷத்ரிய குலத்தில்‌ பிறக்காத மன்னன்‌. 


ல்க ்‌ 3 
அன்னை ஸரீ ஆனந்த நாச்சியாரம்ம ௨———————_ ௬ 
TTT எ எண்‌ பக 
0: ஏரி ரள Aa Te UTE: ப 
தஷசூநாஸஹஸ்ராணி யோ வாஹயதி ஸெளநீக: | 
தேந துல்ய: ஸ்ம்ருதோ ராஜா கோரஸ்தஸ்ய ப்ரதிக்ரஹ: | 86 
ஜந்துக்களை ஹிம்சிக்கும்‌ கசாப்புக்காரரைப்‌ போன்ற. 
பத்தாயிரம்‌ பேருக்கு சமம்‌ இத்தகைய மன்னன்‌. எனவே இத்தகைய 


மன்னனிடம்‌ தானம்‌ வாங்கக்‌ கூடாது. 


40௭ ர ன்னர்‌: | 

எ ETA TTR 

யோராக்ஞு : ப்ரதிக்ருஹ்ணாதி லுப்தஸ்யோச்சாஸ்த்ர வர்திந: | 

ஸ பர்யாயேண யாதீமாந்நரகாநேக விம்ஷதிம்‌ ॥ 87 

சாஸ்திரத்தை மீறுபவனும்‌, லோபியும்‌, க்ஷத்ரியனல்லாத 
வனுமான மன்னனிடம்‌ தானம்‌ வாங்கியவன்‌ இருபத்தொரு 
நரகங்களை வரிசையாக அடைவான்‌. 


ண்ணி marta 

WOR ஷி TNE எ ॥ 

தாமிஸ்ரமந்ததாமிஸ்ரம்‌ மஹாரெளரவ ரெளர வெள | 

நரகம்‌ கால கத்ரம ௪ மஹா நரக மேவ ச | 88 


எனி ளி ரர வரப 

Gerd ஏ எளி panel றன 

ஸஞ்ஜீவனம்‌ மஹாவீசிம்‌ தபநம்‌ ஸம்ப்ரதாபநம்‌ | 

ஸந்ஹாதம்‌ ௪ ஸகாகோலம்‌ குட்மலம்‌ ப்ரதி மூர்த்திகம்‌ | 89 


எ்ன்ஷள்‌! னர்‌ ரானி என்பு 

சண சே ளன uN 

லோஹஷங்கு ம்ருஜீஷம்‌ ௪ பந்தானம்‌ ஷால்மலீம்‌ நதீம்‌ | 
அஸிபத்ரவனம்‌ சைவ லோஹதாரகமேவச ॥ 90 


தாமிஸ்ரம்‌, அந்ததாமிஸ்ரம்‌, மஹாரவுரம்‌, ரவுரம்‌, காலசூத்ரம்‌, 
நரகம்‌, மஹாநரகம்‌, சஞ்ஜீவனம்‌, மஹாவீசி, தபநம்‌, சப்பிரதாபநம்‌, 
சங்காதம்‌, ககோலம்‌, குட்மலம்‌, பிரதி மூர்த்திதிகம்‌, லோஹசங்கு, 
ருஜீஷம்‌, பந்தானம்‌, ஷால்மலீநதி, அசிபத்ரவனம்‌, லோகதாரகம்‌, 
இவை அந்த இருபத்தொரு நரகங்கள்‌. 


க ணை கை கட்டிடப்‌ ம்‌ 

FER fear எள்‌ எள எ | 

௭3௭ எர க்வி ॥ 

எதத்விதந்தோ வித்வாம்ஸோ ப்ராஹ்மணா: ப்ரஹமவாதிந: | 

நராக்ஞ: ப்ரதிக்ருஹ்நந்தி ப்ரேத்ய ஷ்ரேயோபிகா க்ஷிண: | 91 

இவ்வாறான நரகங்களுக்கு வழிவகுப்பது இந்த தானம்‌ 
என்பதை அறிந்த வேதமுணர்ந்த பிராம்மணர்கள்‌, தங்கள்‌ 
மறுமையின்பத்தை காத்துக்‌ கொள்ள வேண்டி, இத்தகைய 
அரசனிடம்‌ தானம்‌ வாங்க மாட்டார்கள்‌. 


என்‌ TE gE eas னய 

கை FETA AS = ॥ 

ப்ராஹ்மே முஹுர்தே புத்யேத தர்மார்த்தெள சாநு சிந்தயேத்‌ | 

காயக்ளேஷாம்ஷ்ச தந்மூலாந்‌ வேததத்வார்த்த மேவ ௪ | 92 

பிரம்ம முகூர்த்த நேரத்தில்‌ கண்‌ விழிக்க வேண்டும்‌. தர்மத்தைப்‌ 
பற்றியும்‌, அர்த்தத்தைப்பற்றியும்‌ சந்திக்க வேண்டும்‌. அப்படி 
தர்மத்தை நடத்துவதிலும்‌, பொருளைத்‌ தேடுவதிலும்‌ எப்படி 
உழைப்பது என்று சிந்திக்க வேண்டும்‌. பிறகு வேத தத்துவ 
விஷயங்களைப்பற்றி சிந்திக்க வேண்டும்‌. 


அரணாக ஊன செரில்‌ Wife: | 

ரன எப்ப ள்‌ ஸாம FOL 

உத்தாயாவஷ்யகம்‌ க்ருத்வா க்ருத ஷெளசஸ்ஸமாஹித: | 

பூர்வாம்‌ சந்த்யாம்‌ ஐபம்ஸ்திஷ்டேத்‌ ஸ்வகாலேசாபராம்‌ சிரம்‌ | 93 

பிறகு எழுந்து காலைக்கடன்களை முடிக்க வேண்டும்‌. பிறகு 
பரிசுத்தனாகி காலை சந்தியாவந்தனம்‌, ஜபம்‌ செய்ய வேண்டும்‌. 
இவ்வாறே மாலையிலும்‌ நட்சத்திர உதய நேரத்தில்‌ காயத்ரீஜபம்‌ 


செய்ய வேண்டும்‌. 


ஸார்‌ என பிண்ட | 

ரள ண விர்‌ எண்ண ய 

ருஷயோ தீர்க்கஸந்த்யத்வாத்‌ தீர்க்க மாயுரவாப்நுயு: | 

ப்ரக்ஞாம்‌ யஷஷ்சச கீர்த்திம்‌ ௪ ப்ரஹ்மவர்ச்சலமேவ ௪ ॥ 94 

ரிஷிகள்‌ தீர்க்க காலம்‌ சந்தியாவந்தன அனுஷ்டானங்களை 
செய்து தர்க்க ஆயுளைப்‌ பெற்று மேதாவிகளாகவும்‌ புகழுடனும்‌ 
வாழ்ந்தார்கள்‌. 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 

அன்னை முமநீ ஆனந்த நாச்சியாரம்மா rr 1] 
ணர்‌ நீரான எரா எள | 
அண கணி ராணா எண்ணைய 
ஷ்ராவண்யாம்‌ ஸ்ரெளஷ்டபத்யாம்‌ வா அப்யுபாக்ருத்ய யதாவிதி | 
யுக்தஷ்சந்தாஸ்யதீயீத மாஸாந்‌ விப்ரோ அர்த்த பஞ்சமாந்‌ ॥ 95 
ஆவணி பெளர்ணமியன்றோ புரட்டாசி பெளர்ணமியன்றோ 


குங்கள்‌ சூத்திரத்துக்கு ஏற்றுவாறு உபாகர்மா நடத்தி, நாலரை மாதம்‌ 
காலம்‌ தொடர்ந்து வேதாத்யயனம்‌ செய்ய வேண்டும்‌. 


ர eat wale ணன்‌ கப 

என எர? Uf weave ॥ 

புஷ்யே து சந்தஸாம்‌ குர்யாத்‌ பஹிருத்ஸர்‌ஐநம்‌ த்விஜ: | 

மாக சுக்ளஸ்ய வா ப்ராப்தே பூர்வாஹ்ணே ப்ரதமே அஹநி ॥ 96 

நான்கரை மாதங்கள்‌ ஆனபிறகு தைமாத தேய்பிறை பிரதமை, 
அல்லது மாசி மாத தேய்பிறை பிரதமையில்‌ ஊருக்கு வெளியே 
சென்று உத்சர்ஜன கிரியையை அவரவர்‌ முறைப்படி செய்ய 
வேண்டும்‌. 

எள்‌ கண்ணனார்‌ எண aft | 

கிரி பண்ணா ॥ 

யதா சாஸ்த்ரம்‌ து க்ருத்வை வமுத்ஸர்கம்‌ சந்தஸாம்‌ பஹி: | 

விரமேத்‌ பக்ஷிணீம்‌ ராத்ரிம்‌ ததேவைகமஹர்நிஷம்‌ | 97 

இவ்வாறு ஊருக்கு வெளியே உத்சர்ஜனக்கிரியையை செய்த 
பிறகு மூன்று நாட்களோ அல்லது தொண்ணூறு நாழிகைகளோ 
அல்லது ஒரு நாளோ வேகாத்யயனம்‌ செய்யக்‌ கூடாது. 


சாசர்‌ எரே 

ணர்‌ எ எனி FAY UGA 

அத ஊர்த்வம்‌ து சந்தாம்ஸி சுக்ேளேஷு நியத: படேத்‌ | 

வேதாங்காநீ ச ஸர்வாணி க்ருஷ்ணபக்ஷேஷஸம்படேத்‌ | 98 

பிறகு வளர்பிறைகளில்‌ வேதங்களைப்‌ படிக்க வேண்டும்‌. 
தேய்பிறைகளில்‌ வேதாங்கங்களைப்‌ படிக்க வேண்டும்‌. 

எண்ணான உண எள்‌ 

என்‌ எள்‌ ணனின ரா: எ 

நாவிஸ்பஷ்டமதீயீத ந கத்ரஜநஸந்நீதெள | 

ந நீஷாந்தே பரிஷ்ராந்தோ ப்ரஹ்மாதீத்ய புந: ஸ்வபேத்‌ | 99 

ஸ்வரமும்‌ வர்ணங்களும்‌ சரியாக அறிய முடியாத படி வேதம்‌ 


ஓதக்கூடாது. சூத்திரர்கள்‌ அருகில்‌ வேதம்‌ ஓதக்‌ கூடாது. 


நீதி என்னும்‌ 
ணை தர்ற சாஸ்திரம்‌ 
அதிகாலையில்‌ எழுந்து வேதாத்யயனம்‌ செய்து, பிறகு மீண்டும்‌ 
படுத்துறங்கக்‌ கூடாது. 


சிரா Prd weed We 
WY கா ள்‌ Ye ஸாரா 


யதோதிதேந விதிநா நித்யம்‌ சந்தஸ்க்ருதம்‌ படேத்‌ | 

ப்ரஹ்ம சந்தஸ்கிருதம்‌ சைவ த்விஜோ யுக்தோ ஹ்யநாபதி | 100 

கூறப்பட்ட விதிமுறைப்படி தினமும்‌ காயத்ரி முதலான 
சந்தஸ்களுடன்‌ கூடிய மந்திரங்களை ஜபிக்க வேண்டும்‌. மற்ற 
கர்மாக்கள்‌ நேரும்போது சாஸ்திரம்‌ விதித்தபடியான மந்திரங்களை 
படிக்க வேண்டும்‌. 


ஊர்ணான வின்‌ Fert! 
அனா எண: ணாரா 1 


இமாந்நித்யநத்யாயாநதீயாநோ விவர்‌ஜயேத்‌ | 

அத்யாநம்‌ ச குர்வாண: ஷிஷ்யாணாம்‌ விதிபூர்வகம்‌ | 101 

வேதத்தைப்படிக்கும்‌ சிஷ்யனும்‌, படிப்பிக்கும்‌ குருவும்‌ 
வேதமோதக்‌ கூடாத நாளில்‌ படிக்க, படிப்பிக்கக்‌ கூடாது. 


கண்ணன்‌ எள்‌ ச ரண்‌ 

ன்‌ ஏரண ஏணி ॥ 

கர்ணஷ்ரவே அநீலே ராத்ரெள திவா பாம்‌ சுஸ மூஹநே | 

ஏதெள வர்ஷாஸ்வநத்யாயா வத்யாயக்ஞா: ப்ரக்ஷதே ॥ 102 

மழைக்காலத்து இரவில்‌ சத்தத்தோடு காதுகளைத்‌ துளைக்கும்‌ 
வண்ணம்‌ காற்று வீசும்‌ போதும்‌, பகலில்‌ புழுதி கவிழ்ந்திருக்கும்‌ 
போதும்‌ வேதாத்யயனம்‌ செய்யக்‌ கூடாது. வேதாத்யயனம்‌ செய்யும்‌ 
போது, இத்தகைய காற்று வீசினாலோ, புழுதி கவிழ்ந்தாலோ 
உடனே வேதாத்யயனத்தை நிறுத்த வேண்டும்‌. 


ளான எனா எ எண? 

TTT AIA 

வித்யுத்‌ ஸ்தநீத வர்ஷேசு மஹோல்காநாம்‌ ச ஸம்ப்ளவே | 

ஆகாலிகமநத்யாய மேதேசு மநுரப்ரவீத்‌ | 103 

இடி மின்னல்களுடன்‌ பெருத்த மழை பொழியும்‌ போதும்‌, 
வால்‌ நாட்சத்திரம்‌ விழும்‌ போதும்‌, அப்போது தொடங்கி மறுநாள்‌ 
அதே நேரம்‌ வரை அத்யயனம்‌ செய்யக்‌ கூடாது என்று மனு 
கூறியுள்ளார்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1203] 


Tt afer fre TT Np | 
Wel free எனி 
ஏதாம்‌ ஸ்த்வப்யுதிதாந்‌ வித்யாத்யதா ப்ராதுஷ்க்ருதாக்நீசு | 
ததா வித்யாதநத்யாயமந்ருதெள சாப்ரதர்ஷநே ॥ 104 
இடி மின்னல்கள்‌ ஏற்படும்‌ போது, மழைக்காலத்தில்தான்‌ 
வேதம்‌ ஒதக்கூடாது. மற்ற காலங்களுக்கு இது பொருந்தாது. 
ஆனால்‌ எல்லாக்காலங்களிலும்‌ அக்நிகாரியங்கள்‌ ஆரம்பிக்கும்போது 
சந்தியா காலத்தில்‌ மேகமூட்டம்‌ மட்டும்‌ தென்பட்டால்கூட 
வேகமோதக்கூடாது. 
பட்டது மட்க பப்ப பட்ட 
ண்பன்‌ ॥ 


நிர்காதே பூமிசலனே ஜ்யோதிஷாம்‌ சோபஸர்‌ஐநே | 

ஏதாநாகலிகாந்‌ வித்யாதநத்யா யாந்ருதாவபி ॥ 105 

மழைக்காலமில்லாத போதும்கூட இடி விழுந்த போதும்‌, 
பூகம்பம்‌ ஏற்பட்ட போதும்‌, நட்சத்திரங்கள்‌ உதிர்ந்த போதும்‌ 
அப்போது தொடங்கி மறுநாள்‌ அந்த நேரம்‌ வரையில்‌ வேதமோதக்‌ 
கூடாது. 


எனி ணா றன்‌ 
wife: ன்னா: ரி ள்‌ எள fear 


ப்ராது ஷ்க்ருதேஷ்க்நீசு து வித்யுத்‌ ஸ்தநீநீஸ்வநே | 

ஸஜ்யோதிஸ்ஸ்‌ யாதநத்யாய : ஷேஸே ராத்ரெள யதா திவா ॥ 106 

ஹோமத்துக்காக அக்னியை ஏற்படுத்தும்‌ சமயத்திலும்‌, காலை 
சந்தியாகாலத்திலும்‌ இடி மின்னல்கள்‌ மட்டும்‌ ஏற்பட்டால்‌ 
வெளிச்சம்‌ இருக்கும்‌ பொழுதுவரை வேதமோதக்கூடாது. இரவில்‌ 
இடி மின்னல்‌ களோடு மழையும்‌ பொழிந்தால்‌ அந்த பகலும்‌ இரவும்‌ 
வேதமோதக்‌ கூடாது. 


என்னா UH TTR TTY TY எண 
ஏராள போ எ நட 


நித்யாநத்யாய ஏவஸ்யாத்க்ராமேஷ நகரேஷ ச | 

தர்மநைபுண்யகாமாநாம்‌ பூதிகந்தே ௪ ஸர்வதா | 107 

உயர்வான தர்மத்தை அறிவதில்‌ நிபுணத்துவம்‌ பெற 
நினைக்கும்‌ சிஷ்யனுக்கு 'தார்மநைபுண்ய காமன்‌” என்று பெயர்‌. 
இந்த தர்ம நைபுண்யகாமன்‌, நகரத்திலும்‌ கிராமத்திலும்‌ துர்நாற்றம்‌ 
வியாபித்திருக்கும்‌ போது, அந்த துர்கந்தம்‌ நீங்கும்‌ வரையில்‌ 
வேதமோதக்‌ கூடாது. 


ய ணை தச சாஸ்திரம்‌ 

உயர்வான வித்தையில்‌ மட்டும்‌ நிபுணத்துவம்‌ பெற நினைப்ப 
வனுக்கு 'வித்யாநைபுண்ய காமன்‌: என்று பெயர்‌. இந்த வித்யா 
நைபுண்ய காமன்‌, இவ்வாறான துர்கந்தம்‌ வியாபித்த தருணங்களில்‌ 
வேதமோதலை நிறுத்த வேண்டிய அவசியமில்லை. 


அண ர்‌ பந: 

அண்ணர்‌ ர்‌ ன எ॥ 

அந்தர்கதஷவே க்ராமே வ்ருஷலஸ்ய ச சந்நிதெள | 

அநத்யாயோருத்யமாநே ஸமவாயே ஐநஸ்ய ௪ | 108 

சவம்‌ கிராமத்தில்‌ இருக்கும்போதும்‌, அதர்மவான்கள்‌ அருகில்‌ 
இருக்கும்போதும்‌, மக்கள்‌ கூட்டம்‌ கூடி, ஏதோ காரணத்தால்‌ 
அழும்போதும்‌ வேதம்‌ ஓதக்‌ கூடாது. 


ஊரி எரா fal 

32: எரு Va சாணி பை 

உதகே மத்யராத்ரே ௪ விண்மூத்ரஸ்ய விசர்‌ஐநே | 

உச்சிஷ்ட: ஷ்ராத்தபுக்சைவ மனஸா அபி ந சிந்தயேத்‌ | 109 

நீரின்‌ நடுவில்‌ இருக்கும்போதும்‌, நடுஇரவிலும்‌, மலஜலங்கள்‌ 
கழிக்கும்போதும்‌, சிராத்தத்துக்கு தன்னை நியமித்திருக்கும்‌ போதும்‌, 
எச்சிலுடன்‌ இருக்கும்போதும்‌ வேதத்தை மனத்தாலும்‌ நினைக்கக்‌ 
கூடாது. 


ரள fea Fernie உப 

௭ A WET Ut TAY ஏக்‌ ॥ 

ப்ரதிக்ருஹ்ய த்விஜோ வித்வாநேகோத்திஷ்டஸ்ய கேதநம்‌ | 

த்ர்யஹம்‌ நகீர்தயேத்‌ ப்ரஹ்ம ராக்ஞோ ராஹோஷ்ச சூதகே | 110 

ஏகோத்திஷ்ட சிராத்தத்துக்கு நியமிக்கப்பட்டால்‌, அன்று முதல்‌ 
மூன்று தினங்களுக்கும்‌, தன்‌ அரசனுக்குப்‌ புத்திரன்‌ பிறந்தபோதும்‌, 
சூரியசந்திர கிரஹணங்களின்‌ போதும்‌ மூன்று நாட்கள்‌ வேதம்‌ ஓதக்‌ 
கூடாது. I 

haifa Ta எர எண்‌ 

frre fg ட சரிய 

யாவதேகாநுதிஷ்டஸ்ய கந்தோ லேபஷ்ச திஷ்டதி | 

விப்ரஸ்ய விதுஷோ தேஹே தாவத்ப்ரஹ்ம ந கீர்தயேத்‌ | 111 

ஏகோத்திஷ்டத்தில்‌ நியமிக்கப்பட்டவன்‌, தான்‌ சாப்பிட்டது 
முழுமையாக ஜீரணமாகும்‌ வரை வேதத்தைப்‌ படிக்கக்‌ கூடாது. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை முநீ ஆனந்த நாச்சியாரம்மா 1205] 


எ ணே எக எள்ள 

விரி ளன நாள A 

ஷயாந: ப்ரெளட பாதஷ்‌ ௪ க்ருத்வா சைவாவஸக்திகாம்‌ | 

நாதீயீதாமிஷம்‌ ஐக்த்வா சூதகாந்நாத்யமேவ ௪ | 112 

படுத்துக்‌ கொண்டும்‌, கால்களை நீட்டிக்‌ கொண்டும்‌, 
இடுப்புக்கும்‌ முழங்கால்களுக்குமாக துணியைக்‌ கட்டிக்‌ 
கொண்டும்‌, மாமிசம்‌ சாப்பிட்டு விட்டும்‌, ஜனன மரண செளசங்கள்‌ 
இருப்பவருடைய சாப்பாட்டைச்‌ சாப்பிட்ட பிறகும்‌ வேதாத்யயனம்‌ 
கூடாது. 


det Te எனி wh: | 
அன ள்‌ ரரி னர எ ॥ 


நீஹாரே பாணஷப்தே ௪ ஸந்த்ய யோரேவ சோபயோ: | 

அமாவாஸ்யா சதுர்தஸல்யோ: பெளர்ண மாஸ்‌ யஷ்டகாசு ௪ ॥ 113 

பனி மூடியீருக்கும்போதும்‌, வீணையோசை கேட்டபோதும்‌, 
காலை மாலை சந்தியா காலங்களின்போதும்‌, சதுர்த்தசி அமாவாசை 
களிலும்‌, பெளர்ணமி அஷ்டமிகளிலும்‌ வேதாத்யயனம்‌ செய்யக்‌ 
கூடாது. 

சன IE ef fret fra எனி 

எள்ளாள்‌ எனாள: என்றை ப 

அமாவாஸ்யா குரும்ஹந்தி சிஷ்யம்‌ ஹந்தி சதுர்தஷீ | 

ப்ரஹ்மாஷ்டகா பெளர்ணமாஸ்யோ தஸ்மாத்தா: பரிவர்‌ஐயேத்‌ ॥ 114 

அமாவாசையில்‌ வேதமோதுதல்‌ குருவைக்‌ கொல்லும்‌. 
சதுர்த்தசியில்‌ சஷ்யனைக்‌ கொல்லும்‌. அஷ்டமி, பெளர்ணமிகளில்‌ 
படிக்கப்பட்ட வேதம்‌ தானே நசிக்கும்‌. எனவே இந்நாட்களில்‌ 
வேதம்‌ படிக்கக்கூடாது. 


ணி எ ரன்‌ என 

THUG எண்கண்‌ எ ரச ॥ ட்‌ 

பாம்சுவர்ஷே திஷாம்‌ தாஹே கோமாயுவிருதே ததா | 

ஷ்வகரோஷ்ட்ரே ௪ ௬வதி ப்ரக்ஞா சநபடேத்‌ த்விஜ: | 115 

மண்மாரி பெய்யும்‌ போதும்‌, இக்குகள்‌ பற்றி எரியும்போதும்‌, 
நரிகள்‌ கத்தும்போதும்‌, நாய்கள்‌, கமுதைகள்‌ அழுகுரல்‌ எழுப்பும்‌ 


போதும்‌, பலபேர்‌ மத்தியில்‌ இருக்கும்போதும்‌ வேதம்‌ ஓதக்‌ 
கூடாது. 


புணை அவக ள்‌ அ கதை க களைய ட்ட ம்‌ 
விளி ஊரான்‌ எஸ்‌ எ। 
என? are: என்க பிரா எ॥ 


நாதீயீத ஷ்மஷாநாந்தே க்ராமாந்தே கோவ்ரஜே அபி வா | 

வஸித்வா மைதுநம்‌ வாஸ: ஷ்ராத்திகம்‌ ப்ரதிக்ருஹ்ய ௪ | 116 

சுடுகாட்டு சமீபத்திலும்‌, இராம சமீபத்திலும்‌ பசுக்‌ 
கொட்டிலிலும்‌, பெண்‌ சம்போகத்தின்போது அணிந்த ஆடையை 
அணிந்தபடியும்‌, சிராத்த சாப்பாட்டை சாப்பிட்ட பிறகும்‌ 
வேதாத்யயனம்‌ செய்யக்‌ கூடாது. 


எள ண்‌ ஊராக வீய 

எனக எனி fe ச: எல ॥ 

ப்ராணி வா யதிவா அப்ராணி யத்கிஞ்சித்‌ -ச்ராத்திகம்‌ பவேத்‌ | 

ததாலப்யாப்யநத்யாய: பாண்யாஸ்யோ ஹி த்விஜ: ஸ்ம்ருத: | 117 

பிராணன்‌ இருக்கும்‌ பசுக்கள்‌ குதிரைகள்‌ முதலியவற்றையோ, 
பிராணனற்ற வஸ்திரங்கள்‌, தானியங்கள்‌ முதலியவற்றையோ 
கையால்‌ தானம்‌ வாங்கினால்‌ அன்றைய தினம்‌ வேதம்‌ ஓதக்‌ கூடாது. 
பிராம்மணனுக்கு கரமே வாய்‌ அல்லவா! எனவே கரம்‌ வாங்கிய 
தானம்‌ வாய்க்கும்‌ உரித்தாகும்‌. 


வதி WTA எனி என்ன்‌ | 

AEE Fea WASTE எ ॥ 

சோரைருபத்ருதே க்ராமே ஸம்ப்ரமே சாக்நிகாரிதே | 

ஆகாலிகமநத்யாயம்‌ வித்யாத்ஸர்வாத்புதேசு ௪ ॥ 118 

ஊரில்‌ திருடர்களால்‌ உபத்திரவம்‌ ஏற்பட்டபோதும்‌, 
நெருப்பால்‌ உபத்திரவம்‌ ஏற்பட்டபோதும்‌, சகலவிதமான 
அற்புதங்கள்‌ நிகழ்ந்த போதும்‌, மறுநாள்‌ அந்த நேரம்‌ வரையில்‌ 
வேதம்‌ ஓதக்கூடாது. 


ஊன்‌ கேர்‌ எர ௭1 ஏய 

ஆன எனன - மிரு ॥ 

உபாகர்மணி சோத்ஸர்கே த்ரிராத்ரம்‌ க்ஷேபணம்‌ ஸ்ம்ருதம்‌ | 

அஷ்டகாசு த்வ அஹோராத்ரம்ருத்வந்தாசு ௪ ராத்ரிசு | 119 

ஆவணி, புரட்டாசி மாதங்களில்‌ உபாகர்மம்‌ நடந்த பின்பும்‌, 
தை, மாசி மாதங்களில்‌ உத்சர்ஜன விரதம்‌ அனுஷ்டிக்கும்‌ போதும்‌, 
மூன்று நாட்கள்‌ வேதம்‌ ஓதலாகாது. மேலும்‌ மார்கழி 
பெளர்ணமிக்குப்‌ பிறகு மூன்று தேய்பிறை அஷ்டமிகளில்‌ இரவும்‌ 
பகலும்‌ வேதம்‌ ஒதலாகாது. 


5 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை முநீ ஆனந்த நாச்சியாரம்மா 1907] 
சித்திரை, அடி, ஐப்பசி, தை மாதப்‌ பிறப்புகளின்‌ போதும்‌ 

வேதமோதலாகாது. 


ளான “994௭ எண 
எர எ ணன்‌ உர ॥ 


நாதீயீதா ஷ்வமாரூடோ நவ்ருக்ஷம்‌ நசஹஸ்திநம்‌ | 

ந நாவம்‌ ந கரம்‌ நோஷ்ட்ரம்‌ நேரிணஸ்தோ ந யாநக: ॥ 120 

குதிரையின்‌ மீது அமர்ந்து கொண்டும்‌, மரத்திலேறி அமர்ந்து 
கொண்டும்‌, யானையின்‌ மீது அமர்ந்து கொண்டும்‌, படகில்‌ அமர்ந்து 
கொண்டும்‌, கழுதையின்‌ மீது அமர்ந்து கொண்டும்‌, ஒட்டகத்தின்‌ 
மீது அமர்ந்து கொண்டும்‌, களர்நிலத்தில்‌ அமர்ந்து கொண்டும்‌, 
வண்டிகளில்‌ அமர்ந்து பிரயாணம்‌ செய்யும்‌ போதும்‌ வேதம்‌ 
ஒதலாகாது. 


LAL CICS TILE க பபத்‌ நடட்ப்சி 
எ ணச்‌ எனி எ ள்ள “ரக்‌ ॥ 


ந விவாதே நகலஹே நஸேநாயாம்‌ நஸங்கரே | 

ந புக்தமாத்ரே நாஜீர்ணே நவமித்வா ந௲தகே ॥ 121 

வாயால்‌ சண்டையிட்டுக்‌ கொண்டிருக்கும்‌ போதும்‌, கைகலப்பு 
ஏற்பட்டிருக்கும்போதும்‌, சேனைகள்‌ தங்கி இருக்கும்‌ இடத்திலும்‌, 
போர்‌ நடந்து கொண்டிருக்கும்‌ போதும்‌, சாப்பிட்ட உடனேயும்‌, 
அஜீர்ண மாயிருக்கும்போதும்‌, வாந்தியெடுத்த போதும்‌, சூதகம்‌ 
ஏற்பட்ட போதும்‌ வேதம்‌ ஓதலாகாது. 


சர ணன ரான்‌ ன்‌ எ ய 

சின்‌ை எ ளிய 

அதிதிம்‌ சாநநுஞாப்ய மாருதேவாதி வா ப்ருஷம்‌ | 

ருதிரே ச ஸ்ருதே காத்ராச்‌ சஸ்த்ரேண ச பரிக்ஷதே ॥ 122 

அதிதி இருந்தால்‌ அவரிடம்‌ அனுமதி பெறாமலும்‌, பெருங்காற்று 
வீசும்‌ போதும்‌, உடலிலிருந்து ரத்தம்‌ வழியும்‌ போதும்‌, 
வழியாவிட்டாலும்‌ ரத்தக்‌ காயம்‌ ஏற்பட்டிருந்தாலும்‌ வேதம்‌ 
ஓதுக்கூடாது. 


காரி எனிளிா ர! 
dee ATTN ௭॥ 


ஸாமத்வ நாவ்ரு க்யஜுஷீ நாதீயீத கதாசந | 
வேதஸ்யாதீத்ய வாப்யந்தமாரண்யகமதீத்ய ௪ ॥ 123 


மனு நீதி என்னும்‌ 

[2081-------- மனுதர்ம சாஸ்திரம்‌ 

சாமவேதம்‌ கானம்‌ செய்யும்‌ சப்தம்‌ கேட்கும்போது ரிக்‌, யஜூர்‌ 

வேதங்களை ஓதக்கூடாது. வேதம்‌ முழுதையும்‌ ஓதிய பிறகும்‌, 

நாரண்யகம்‌ என்னும்‌ வேத பாகத்தை ஓதிய பிறகும்‌ அன்றைய தினம்‌ 
வேதமோதக்‌ கூடாது. 


காலப்‌ என்‌ yea TNE: 

Wide: ௭: Ro TET TESTA Saf: ॥ 

ருக்வேதோ தேவதைவத்யோ யஜுர்வேதஸ்து மானுஷ: | 

ஸாமவேத: ஸ்ம்ரூத: பித்ர்யஸ்‌ தஸ்மாத்‌ தஸ்யாசுசிர்த்வநீ: | 124 

ரிக்‌ வேதம்‌ தேவர்களையும்‌, யஜுர்‌ வேதம்‌ மானிடர்களையும்‌, 
சாமவேதம்‌ பித்ருக்களையும்‌ தேவதைகளாகக்‌ கொண்டுள்ளன. 


எனவே சாம வேத த்வனி தூய்மை குறைந்தது. 


Tax fered ற NATE! 

WHE: போனை UTA வின்‌ ॥ 

ஏதத்விதந்தோ வித்வாம்ஸஸ்த்ர மீநீஷ்கர்ஷ மந்வஹம்‌ | 

க்ரமத: பூர்வமப்யஸ்ய பஷ்சாத்‌ வேதமதீயதே ॥ 125 

இதையறிந்த வித்வான்‌௧ள்‌ தினமும்‌ பிரம்ம யக்ஞம்‌ 
செய்யும்போது ரிக்‌, யஜுர்‌, சாம வேதங்களின்‌ சாரமான பிரணவ 
வியாஹ்ருதி சாவித்ரிகளை முறையாக அத்யயனம்‌ செய்து, பிறகு 


வேதங்களை அத்யயனம்‌ செய்கிறார்கள்‌. 


பப்பா 

ATTA எனா னளையு 

பசுமண்டூக மார்ஜாரஷ்வஸர்ப நகுலாகுபி: | 

அந்தராகமநே வித்யாதநத்யாயமஹர்‌ நிஷம்‌ ॥ 126 

பசு, தவளை, பூனை, நாய்‌, பாம்பு, ஓணான்‌, எலி முதலானவை 
குருவுக்கும்‌ சிஷ்யனுக்கும்‌ இடையில்‌ வந்தால்‌ அன்றைய தினம்‌ 
முழுவதும்‌ வேதம்‌ ஓதலாகாது. 


ஐ என்ரான்‌ We | 

ஊரி எள எரி ॥ 

த்வாவேவ வரயேந்நித்யமநத்யாயெள ப்ரயத்நத: | 

ஸ்வாத்யாய பூமிம்‌ சாசுத்தாமாத்மா நம்‌ சாசுசிம்‌ த்விஜ: || 127 

வேதாத்யயனம்‌ செய்யும்‌ இடம்‌ அசுத்தமடைந்த போதும்‌, 
தன்னுடைய சுத்தம்‌ குறைந்திருக்கும்‌ போதும்‌ வேதமோதலாகாது. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸரீ ஆனந்த நாச்சியாரம்மா 4 வவ வவ வை தட] 


ளனர்‌ rola அன்ய 

ள்‌ wan freed னான 12 ॥ 

அமாவாஸ்யாமஷ்டமீம்‌ ச பெளர்ணமாஸீம்‌ சதுர்தஷீம்‌ | 

ப்ரஹ்மசாரீ பவேந்நீத்யமப்‌ ய்ருதெள ஸ்நாதகோ த்விஜ: ॥ 128 

அமாவாசை, அஷ்டமி, பெளர்ணமி, சதுர்த்தசி இந்நாட்களில்‌ 
மனைவி ருது ஸ்நானம்‌ செய்து வந்தவளான போதும்‌ விரத 
ஸ்நாதகனான த்விஜன்‌ மனைவியைக்‌ கூடக்கூடாது. 


எள்ளை எலு - எனின்‌! 

எண்ம: என்‌ ளர்‌ என ॥ 

நஸ்நாநமாசரேத்‌ பூக்த்வா நாதுரோ ந மஹாநிஷி | 

நவாஸோபிஸ்ஸஹாஜஸ்ரம்‌ நாவிக்ஞாதே ஐலாஷயே | 129 

சாப்பிட்டுவிட்டு நீராடக்‌ கூடாது. நோயாளியும்‌ நீராடக்‌ 
கூடாது. நள்ளிரவில்‌ நீராடக்‌ கூடாது. அழுக்காடையுடன்‌ நீராடக்‌ 
கூடாது. பழக்கமில்லாத, ஆழம்‌ எவ்வளவு, முதலைகள்‌ உண்டா 
என்றெல்லாம்‌ தெரியாத நீர்நிலைகளில்‌ நீராடக்‌ கூடாது. 


tat A UT தப்ப பப eT 
ண BATT மூரி Af எ ॥ 


தேவதாநாம்‌ குரோ ராக்ஞ: ஸ்நாதகாசார்ய யோஸ்ததா | 

நாக்ராமேத்காமதஷ்சாயாம்‌ பப்ருணோ தீக்ஷிதஸ்ய ௪ ॥ 130 

தெய்வ விக்கிரகங்களின்‌ நிழலை மிதிக்கவோ தாண்டவோ 
கூடாது. அவ்வாறே தந்தையுடைய, குருவுடைய, அரசனுடைய, 
விரதஸ்நாதகனுடைய, ஆசார்யனுடைய யக்ஞம்‌ செய்ய தீட்சை 
ஏற்றிருப்பவனுடைய நிழல்களையும்‌ தாண்டவும்‌ மிதிக்கவும்‌ 
கூடாது. 


Wf - ளம ணை எ US| 
எண்ன ச எ 3 எனப 


மத்யந்திநே அர்த்தராத்ரேச ஷ்ராத்தம்‌ புக்த்வா ௪ ஸாமிஷம்‌ | 

ஸந்த்யயோருபயோத்ஷ்சைவ ந ஸேவேத சதுஷ்பதம்‌ ॥ 191 

நடு மத்தியான வேளையிலும்‌, நடு இரவிலும்‌ ஓரிடத்தில்‌ 
நெடுநேரம்‌ நிற்கக்‌ கூடாது. சிராத்த போஜனம்‌ சாப்பிட்ட பிறகு 
நெடுநேரம்‌ அங்கேயே இருக்கக்‌ கூடாது. காலை சந்தியா காலத்திலும்‌ 
மாலை சந்தியா காலத்திலும்‌ ஓரிடத்தில்‌ நெடுநேரம்‌ நிற்கக்‌ கூடாது. 
நான்கு வழிகள்‌ கூடுமிடத்திலும்‌ நெடுநேரம்‌ நிற்கக்‌ கூடாது. 


மனு நீதி என்னும்‌ 
20 மனுதர்ம சாஸ்திரம்‌ 


FETE Fad TRA 

ணன்‌ எண்று ளா ॥ 

உத்வர்தநமபஸ்நானம்‌ விண்மூத்ரே ரக்தமேவ ச | 

ஷ்லேஷ்ம நிஷ்ட்யதவாந்தாறி நாதிதிஷ்டேத்து காமத: | (42 

பொடிகள்‌, நீராடிய தண்ணீர்‌, மல மூத்திரங்கள்‌, ரத்தம்‌, கபம்‌, 
வாந்தி, மென்று துப்பியது இவைகளை மிதிக்கக்‌ கூடாது. 


பயக யப weratt Ta after: | 

எண TERY ரன என்றா 

வைரிணம்‌ நோபஸேவேத ஸஹாயம்‌ சைவ வைரிண: | 

அதார்மிகம்‌ தஸ்கரம்‌ ச பரஸ்த்யைவ ௪ யோஷிதம்‌ ॥ 133 

பகைவன்‌, பகைவனின்‌ நண்பன்‌, அதர்மவான்‌, திருடன்‌, பிறன்‌ 
மனைவி முதலானோருடன்‌ உறவு வைத்துக்‌ கொள்ளக்‌ கூடாது. 


எசா எக கை ரேர்‌ 
அன்‌ என்கோ 
நஹீத்ருஷமநாயுஷ்யம்‌ லோகே கிஞ்சஞ வித்யதே | 
- யாத்ருஷம்‌ புருஷஸ்யேஹ பரதாரோபசேவநம்‌ || 134 
பிறர்‌ மனைவியைக்‌ கூடுவதைப்‌ போன்று, ஒருவன்‌ ஆயுளைக்‌ 
குறைப்பது உலகத்தில்‌ வேறொன்றுமில்லை. 


afd Ta dU WET EI 

எ ர சொ BTA 

க்ஷத்ரியம்‌ சைவ ஸர்பம்‌ ௪ ப்ராஹ்மணம்‌ ச பஹுஸ்ருதம்‌ | 

நாவமந்யேத வை பூஷ்ணு: க்ருஷாநபி கதாசந | 135 

க்ஷத்ரியனும்‌, பாம்பும்‌, பிராம்மணனும்‌ நிலை தாழ்ந்திருந்த 
போதும்‌, தான்‌ நல்லபடியாக செல்வ சுகங்களோடு இருக்க வேண்டும்‌ 
என்று நினைப்பவன்‌ அவர்களை அவமானப்படுத்தக்‌ கூடாது. 


WANA fy Yet Freer | 

எண ணா எப 

ஏதத்‌ த்ரயம்‌ ஹி புருஷம்‌ நீர்தஹேதவமாநீதம்‌ | - 

தஸ்மாதேதத்‌ த்ரயம்‌ நித்யம்‌ நாவமந்யேத புத்திமாந்‌ | 136 

இம்மூவரும்‌ தம்மை அவமானப்படுத்தியவரை தகித்து 
விடுவார்கள்‌. எனவே தனக்கு நன்மையை விரும்பும்‌ புத்திசாலி 
எக்காலத்திலும்‌ இவர்களை அவமதிக்கக்‌ கூடாது. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை மூட ஆனந்த நாச்சியாரம்மா 11] 
எனா பிளாக்‌. | 
அண்‌ ணம ணா ளா 
நாத்மாநமவமந்யேத பூர்வாபிர ஸம்ருத்திபி: | 
ஆம்ருத்யோ: ஷ்ரியமந்விச்சேந்நை நாம்‌ மந்யேத துர்லபாம்‌ ॥ 137 
தான்‌ செய்த வியாபாரம்‌ போன்றவற்றால்‌ நஷ்டமடைந்து, 
செல்வமனைத்தையும்‌ இழந்த போதும்‌ தன்னைத்‌ தானே நிந்தித்துக்‌ 
கொள்ளக்‌ கூடாது. வாழுங்‌ காலம்‌ வரையும்‌ செல்வத்தைச்‌ 
சம்பாதிக்க முயல வேண்டும்‌. செல்வம்‌ அடைய முடியாதது என்று 
நினைக்கக்‌ கூடாது. 


என ணய வாட வானி 

4௮ எனா ணை ref: எனா ப 

ஸத்யம்‌ ப்ரூயாத்‌ ப்ரியம்‌ ப்ரூயாத்‌ நப்ரூயாத்ஸத்யமப்ரியம்‌ | 

ப்ரியம்‌ ௪ நாந்ரும்‌ ப்ரூயாதேஷ தர்மஸ்ஸநாதந: | 138 

சத்தியம்‌ பேச வேண்டும்‌. பிரியமானதாகப்‌ பேச வேண்டும்‌. 
தீங்கு விளைவிக்குமாயின்‌ சத்தியத்தையும்‌, பிரியமானதாக 
இருந்தாலும்‌ அசத்தியத்தையும்‌ பேசக்கூடாது. 


WR எண்‌ ண்ண எ எ 

ரன? உர களோ UE 

பத்ரம்‌ பத்ரமிதி ப்ரூயாத்‌ பத்ரமித்யேவ வா வதேத்‌ | 

சுஷ்கவைரம்‌ விவாதம்‌ ச ந குர்யாத்கேநசித்‌ ஸஹ ॥ 139 

எப்போதும்‌ மங்களம்‌ ஏற்படட்டும்‌ என்றே கூறிக்‌ 
கொண்டிருக்க வேண்டும்‌. அமங்கலமானவற்றையும்‌ மங்கலச்‌ 
சொல்லால்‌ குறிப்புணர்த்த வேண்டும்‌. யாருடனும்‌ வீண்‌ விவாதம்‌ 
புரிந்து கொண்டிருக்கக்‌ கூடாது. 


ண ண்டர்‌ ண்‌ 

எ Ud TL TR எ ரம்‌ VEN 

நாதிகல்யம்‌ நாதிசாயும்‌ நாதிமத்யம்‌ திநேஸ்திதே | 

நாஞாதேந ஸமம்‌ கச்சேத்நைகோ நவ்ருஷலைஸ்ஸஹ | 140 
மிகவும்‌ அதிகாலை நேரத்திலும்‌, மாலை பிரதோஷ நேரத்திலும்‌, 


நடுப்பகல்‌ நேரத்திலும்‌, அறிமுகமில்லாத புதியவனுடனும்‌, 
பாவியருடனும்‌ பிரயாணம்‌ செய்யக்கூடாது. 


மனு நீதி என்னும்‌ 
[2 ற்றை கைக கைக ககக க கை மனுதர்ம சாஸ்திரம்‌ 
Grrr ETA FTO RTL! 
அன எ ள்ளன எணண 


ஹீநாங்கா நதிரிக்தாங்காந்‌ வித்யாஹீநாந்‌ வயோதிகாந்‌ | 

ரூபத்ரவ்ய விஹீநாம்ஷ்‌ ச ஜாதிஹீநாம்ஷ்ச நாக்ஷிபேத்‌ | 141 

அங்கஹீனர்கள்‌, அதிக அங்கம்‌ கொண்டவர்கள்‌ (ஆறு விரல்‌ 
கொண்டவர்கள்‌), வயோதிகர்கள்‌, அழகற்ற குரூபிகள்‌, ஏழைகள்‌, ஈன 
ஜாதிக்காரர்கள்‌ முதலானோரை குறை கூறிப்‌ பேசலாகாது. 


4 ea were fe Taras 

எள்ள ged wif ॥ 

ந ஸ்ப்ரு ஷேத்பாணிநோச்சிஷ்டோ விப்ரோ கோப்ராஹ்மணா நலாந்‌ | 

ந சாபி பஷ்யேதசுசி ஸ்சுஸ்தோ ஜ்யோதிர்‌ கணாந்‌ திவி | 142 

எச்சிற்‌ கையோடிருக்கும்போது பசுக்களையும்‌ பிராம்மணர்‌ 
களையும்‌ தொடக்‌ கூடாது. 

பரிசுத்தியோடில்லாதபோது ஆகாயத்தில்‌ சூரியன்‌, சந்திரன்‌, 
நட்சத்திரங்களைப்‌ பார்க்கக்‌ கூடாது. 


ATF பினார நாஷானிய 
ஈண் கே எர எரிமோரரிராரே ௫ ॥ 


ஸ்ப்ருஷ்ட்வைதா நசுசிர்நித்யமத்பி: ப்ராணாநுப ஸ்ருசேத்‌ | 

காத்ராணி சைவ சர்வாணி நாபிம்‌ பாணிதலேந து ॥ 143 

ஒருவேளை பசு அந்தணர்களைத்‌ தொட்டுவிட நேர்ந்தால்‌ 
ஆசமனம்‌ செய்து நீரால்‌ இந்திரியங்களையும்‌, சிரசையும்‌, புஜங்‌ 
களையும்‌, முழங்கால்களையும்‌, பாதங்களையும்‌ நாபியையும்‌ தொட 
வேண்டும்‌. 

age எண்‌ எர மிளிர | 

அணி a wef எள்ள நிய 

அநாதுர: ஸ்வாநி காநி ந ஸ்ப்ருஷேத நீமித்தத: | _- 

ரோமாணி ௪ ரஹஸ்யாநீ ஸர்வாண்யேவ விவர்‌ஐயேத்‌ | 144 

அவசியமில்லாமல்‌ தன்‌ இந்திரியங்களைத்‌ தொடக்‌ கூடாது. 
மர்ம ஸ்தானங்களையும்‌ ரோமங்களையும்‌ தொடக்கூடாது. 


எனம: யாள ப்ளை | 

எ ளி ணி ப 

மங்களாசாரயுக்தஸ்யாத்‌ ப்ரயதாத்மா ஜிதேந்த்ரிய: | 

ஜபேச்‌ ௪ ஜுஹுயாச்சைவ நித்யமக்நி மதந்த்ரித: | 145 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை யமூடீ ஆனந்த நாச்சியாரம்மா 213] 


மங்களங்களைத்‌ தரக்கூடிய கஸ்தூரி, சந்தனம்‌ முதலானவை 
களைத்‌ தரிக்க வேண்டும்‌. குருவுக்குப்‌ பணிவிடை புரிதல்‌ முதலான 
ஆசாரங்களைச்‌ செய்ய வேண்டும்‌. பரிசுத்த மனத்தோடு புலன்களை 
அடக்கியவனாக இருக்க வேண்டும்‌. சோம்பலின்றி காயத்ரி ஜபம்‌, 
அக்னி ஹோத்ரம்‌ முதலானவைகளைச்‌ செய்ய வேண்டும்‌. 


WETS ATTA Fred எரா 
Saat ஏன்‌ wa FAFA A Re 


மங்களாசாரயுக்தா நாம்‌ நீத்யம்‌ ௪ ப்ரயதாத்மநாம்‌ | 

ஐபதாம்‌ ஜுஹ்வதாம்‌ சைவ விநீபாதோ ந வித்யதே | 146 

மங்களமான ஆசாரங்களோடு, பரிசுத்தனாக, ஜபங்களையும்‌ 
ஹோமங்களையும்‌ செய்து கொண்டிருப்பவனுக்கு எப்போதும்‌ 
உபத்திரவம்‌ ஏற்படாது. 


எ WOT Fed எள | 

4 Weg Wt என்னின்‌ சோர்‌ ॥ 

வேதமேவஒபேந்நீத்யம்‌ யதாகாலமதந்த்ரித: | 

தம்‌ ஹ்யஸ்‌ யாஹு: பரம்‌ தர்மமுபதர்மோ அந்ய உச்யதே ॥ 147 
நித்யானுஷ்டானங்களோடும்‌, வேதங்களை எப்போதும்‌ ஒதுபவ 


னாகவும்‌ இருப்பதே முக்கிய தர்மம்‌. மற்றவை அனைத்தும்‌ 
சாதாரணமானவை. 


ஊண்‌ BA TN எ எ | 
சண எ ஜா ளி எங்‌ ம்ம 


வேதாப்யாஸேந ஸததம்‌ செளசேந தபஸைவ ௪ | 

அத்ரோஹேண ச பூதாநாம்‌ ஜாதிம்‌ ஸ்மரதி பெளர்விகீம்‌ | 148 

எப்போதும்‌ வேதமோதுவதனாலும்‌, ஆசாரமாக இருப்ப 
தனாலும்‌, தவத்தாலும்‌, உயிர்களுக்குத்‌ துரோகம்‌ நினைக்காமை 
யாலும்‌ தன்‌ முற்பிறவிகளை அறியும்‌ ஞானம்‌ ஏற்படும்‌. 


ம்ப 
ணன்‌ UTA YT ப 


பெளர்விகீம்‌ ஸம்ஸ்மரந்‌ ஜாதிம்‌ ப்ரஹ்மை வாப்யஸ்யதே புந: | 

ப்ரஹ்மாப்யாஸேந சாஜஸ்ரமநந்தம்‌ சுகமஷ்நுதே ॥ 149 

தன்‌ ஜன்மாந்திரங்களையும்‌, அப்போதைய சுகதுக்கங்களையும்‌, 
அறிவதனால்‌ மேலும்‌ பிறவியெடுக்காமையை விரும்புவான்‌. 
அதனால்‌ விடாமல்‌ வேதமேர்தி பிரம்மத்தை அடைவான்‌. 


மனு நீதி என்னும்‌ 


[2-௬ மனுதர்ம சாஸ்திரம்‌ 


எண எண pai Tag ணை: 

TUG ப்பட ப்ர பப்ப WU 

ஸாவித்ராந்‌ ஷாந்தி ஹோமாம்ஷ்‌ ௪ குர்யாத்‌ பர்வசு நித்யஷ: | 

பித்ரூம்ஷ்சைவ வாஷ்டகாஸ்வர்சேந்நித்யமந்வஷ்டகாசு ௪ | 150 

அமாவாசை, பெளர்ணமிகளில்‌ சாவித்ரி முதலான ஹோமங்‌ 
களையும்‌, சாந்தி ஹோமங்களையும்‌ செய்ய வேண்டும்‌. 

ஆக்ரஹாயணத்துக்கு அடுத்து மூன்று கிருஷ்ணாஷ்டமிகளிலும்‌ 
அஷ்டகம்‌, அன்வஷ்டகம்‌ என்னும்‌ சிராத்தங்கள்‌ செய்து பித்ரு 
தேவர்களை மகிழ்விக்க வேண்டும்‌. 


ட்பப்ட்டப்ப க GUA Tea! 
Sf எனனை UATE 


தூராதாவத தாந்மூத்ரம்‌ தூராத்பாதாவசேசநம்‌ | 

உச்சிஷ்டான்னம்‌ நீஷேகம்‌ ௪ தூராதேவ ஸமாசரேத்‌ | 151 

வீட்டிற்கு தென்மேற்கே அம்பு எய்தால்‌ விழும்‌ தூரத்தில்‌ 
மலஜலங்களைக்‌ கழிப்பது, கால்களை அலம்புவது, சாப்பிட்ட 
மிகுதிகளைப்‌ போடுவது, கழிவுகளைப்‌ போடுவது முதலானவற்றை 
செய்ய வேண்டும்‌. 


எ எர ணாய 

Jefe ரா ஒளிர எள! எனம 

மைத்ரம்‌ ப்ரசாதநம்‌ ஸ்நாநம்‌ தந்ததாவநமஞ்கஐநம்‌ | 

பூர்வாஹ்ண ஏவ குர்வீத தேவதாநாம்‌ ௪ பூஜநம்‌ | 152 

பல்‌ தேய்த்தல்‌, நீராடுதல்‌, அலங்கரித்துக்‌ கொள்ளல்‌, பூஜை 
செய்தல்‌ இவைகளை மத்தியான நேரத்துக்குள்‌ முடித்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. 


கணிகை எண என்றா 

Wat ச wd Teta u wig 

தைவதாந்யபிகச்சேத்து தார்மிகாம்ஷ்ச த்விஜோத்தமாந்‌ | 

ஈஷ்வரம்‌ சைவ ரக்ஷார்தம்‌ குரூநேவ ௪ பர்வசு | 153 

அமாவாசை, பெளர்ணமி தினங்களில்‌ ஆலயங்களுக்குச்‌ 
சென்று தெய்வங்களை வழிபட வேண்டும்‌. தன்‌ ரட்சணத்துக்காக 
ராஜாவையும்‌, தர்மாத்மாக்களான த்விஜோத்தமர்களையும்‌, 
பெற்றோர்‌, குரு முதலானோரையும்‌ தரிசனம்‌ செய்ய வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸுநீ ஆனந்த நாச்சியாரம்மா கு 


ATTEN TENTS TET லள என்பு 

ஊனா என: ஏ 

அபிவாதயே த்வ்ருத்தாம்ஷ்ச தத்யாச்சை வாஸநம்‌ ஸ்வகம்‌ | 

க்ருதாஞ்சலிருபாசீத கச்சத: ப்ருஷ்டதோஅந்வியாத்‌ ॥ 154 

வீட்டிற்கு வந்த பெரியோரை வணங்க வேண்டும்‌. தனது 
ஆசனத்தைக்‌ கொடுக்க வேண்டும்‌. கைகூப்பியபடி. அவர்கள்‌ அருகில்‌ 
அமர வேண்டும்‌. அவர்கள்‌ நடந்தால்‌ பின்தொடர்ந்து செல்ல 
வேண்டும்‌. 

வனவள wa Fag விர wig! 

ஏரண FAA எரா: ॥ 

ஷ்ருதிஸ்ம்ருத்யுதிதம்‌ ஸம்யக்நிபத்தம்‌ ஸ்வேசு கர்மசு | 

தர்மமூலம்‌ நீஷேவேத ஸதாசாரமதந்த்ரித: | 155 

வேதங்களிலும்‌, சுருதிகளிலும்‌ கூறப்பட்ட, ஸ்வகர்மாக்களையும்‌, 
தர்மத்துக்கு மூலமாக விளங்கும்‌ ஆசார அனுஷ்டானங்களையும்‌ 
சோம்பலின்றி நடத்த வேண்டும்‌. 


சனா எ என்னா எள: | 

அரக ரணை ளர்‌ சணா ॥ 

ஆசாராத்‌ லபதேஹ்யாயு: ஆசாராதீப்சிதா: ப்ரஜா: | 

ஆசாராத்‌ தநமக்ஷய்ய மாசாரோஹ்யந்த்யலக்ஷணம்‌ | 156 

ஆசாரத்தால்‌ தீர்க்க ஆயுள்‌ கிடைக்கும்‌. ஆசாரத்தால்‌ விரும்பிய 
புத்ர பெளத்திரர்கள்‌ கிடைப்பார்கள்‌. ஆசாரத்தால்‌ குறைவற்ற 
செல்வம்‌ கிடைக்கும்‌. ஆசாரத்தோடு இருப்பவனுக்கு அசுபங்களும்‌, 
தகாதவைகளும்‌ ஏற்படா. 

ம்‌ fe ged whe எண்ன | 

ஊரி ஏம்‌ எரி 11 

துராசாரோஹி புருஷோ லோகே பவதி நிந்தித: | 

துக்கபாகீ ச ஸததம்‌ வ்யாதிதோ அல்பாயுரேவ ௪ | 157 

துராசாரத்தோடு இருப்பவன்‌ உலக நிந்தைக்கு ஆளாவான்‌. 
ஒன்று மாற்றி ஒன்றாக எப்போதும்‌ துக்கங்களை அடைந்தும்‌, 
வியாதியஸ்‌ தனாகவும்‌ இருந்து அற்பாயுளில்‌ மாள்வான்‌. 

எண்ணின்‌ ௩ எள | 

MUTT We a afin 

ஸர்வலக்ஷணஹீநோ அபி யஸ்ஸதா சார வாந்நர: | 

ஷ்ரத்ததாநோ அநக்ஷயுஷ்ச ௪ தம்‌ வர்ஷாணி ஜீவதி | 158 


ப ணை க 
எந்த லட்சணமும்‌ இல்லாதவனாயினும்‌, எப்போதும்‌ 
ஆசாரத்தைக்‌ கடைப்பிடிப்பவனாகவும்‌, சிரத்தையோடு செய்பவ 


னாகவும்‌, பொறாமை யற்றவனாகவும்‌ இருந்தால்‌ அவன்‌ நூறாண்டு 
வாழ்வான்‌. 


அயா ன்‌ ராயன்‌ எலிய 

அ BP TARA UA எனா ப 

யத்யத்பரவஷம்‌ கர்ம தத்தத்‌ யத்நேந வர்‌ஜயேத்‌ | 

யத்யதாத்மவஷம்‌ து ஸ்யாத்‌ தத்தத்‌ ஸேவேத யத்நத: | 159 

எந்தெந்த காரியங்கள்‌ பிறரை அண்டி நிறைவேற்றிக்‌ கொள்ளக்‌ 
கூடியவையோ, அவைகளை முயற்சி செய்து விட்டுவிடவேண்டும்‌. 

எந்தெந்த காரியங்கள்‌ தன்‌ வசத்தில்‌ இருக்கின்றனவோ, 
அவற்றை முயற்சி செய்து நிறைவேற்றிக்‌ கொள்ள வேண்டும்‌. 


WA wart எண்ணார்‌ Ya 

UR FET WATT At ஒழுனன்‌ ॥ 

ஸர்வம்‌ பரவஷம்‌ துக்கம்‌ ஸர்வமாத்மவஷம்‌ அகம்‌ | 

ஏதத்‌ வித்யாத்ஸமாசேந லக்ஷணம்‌ சுகதுக்கயோ: | 160 

பிறர்‌ வசத்திலிருக்கும்‌ எதுவும்‌ துக்ககரம்‌. தன்‌ வசத்திலிருக்கும்‌ 
எதுவும்‌ சுககரம்‌. இவையே சுக துக்கங்களுக்குக்‌ காரணம்‌ என்று 
தெரிந்து கொள்ள வேண்டும்‌. 


TEA pA TARA | 
ண்கள்‌ fant J எப 


யத்யத்கர்ம குர்வதோ அஸ்யஸ்யாத்‌ பரிதோஷோ அந்தராத்மந: | 

தத்ப்ரயத்நேந குர்வீத விபரீதம்‌ து வர்ஜயேத்‌ | 161 

எந்தக்‌ காரியம்‌ செய்யும்போது, தன்‌ மனத்துக்கு ஆனந்தம்‌ 
ஏற்படுமோ, அந்தக்‌ காரியத்தை, சாஸ்திர விரோதமின்றி, முயற்சி 
யோடு செய்ய வேண்டும்‌. விபரீதமாகத்‌ தோன்றுவதைச்‌ செய்யக்‌ 
கூடாது. 

சானி ண்ணா ரா 

ப்‌ கப்பல ப்க உட்ப WH WARE 1 

ஆசார்யம்‌ ௪ ப்ரவக்தாரம்‌ பிதரம்‌ மாதரம்‌ குரும்‌ | 

ந ஹிம்ஸ்யாத்‌ ப்ராஹ்மணாந்‌ காஷ்ச ஸர்வாந்ஷ்சைவ தபஸ்விந: | 162 

ஆசார்யன்‌, உபாத்யாயன்‌, தந்தை, தாய்‌, குரு, பிராம்மணர்கள்‌, 
தபஸ்விகள்‌ முதலானோர்‌ மனத்தை நோகடிக்கக்‌ கூடாது. 
பசுக்களுக்கு சிறு துன்பமும்‌ விளைவிக்கக்‌ கூடாது. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா டட ப்பட] 


ப்ப இப UT A RT| 
ற்ற எண்டே எண்ன 


நாஸ்திக்யம்‌ வேதநீந்தாம்ச தேவதாநாம்‌ ௪ குத்ஸநம்‌ | 
த்வேஷம்‌ தம்பம்‌ ச மெளனம்‌ ச க்ரோதம்‌ தைக்ஷணம்‌ ௪ வர்ஐயேத்‌ | 163 
நாஸ்திகம்‌ பேசுவது, வேத நிந்தை, தெய்வங்களைக்‌ தூற்றுவது, 


பகை, துவேஷம்‌, டம்பம்‌, கோபம்‌, கொடூரம்‌ முதலான குணங்களை 
விலக்க வேண்டும்‌. 


என TUE TTS Yr a Pra 

அண YONG foe ள Read என்ர ர ॥ 

பரஸ்ய தண்டம்‌ நோத்யச்சேத்‌ கருத்தோ நைவ நிபாதயேத்‌ | 

அந்யத்ர புத்ராச்‌ சிஷ்யாத்வா ஷிஷ்ட்யர்த்தம்‌ தாடயேத்‌ து தெள ॥ 164 

பிறரை அடிப்பதற்காகத்‌ தண்டத்தை ஒங்கக்கூடாது. ஓங்கிய 
பிரம்பை (தண்டத்தை) கோபத்தோடு வீசியெறியக்‌ கூடாது. 
மனைவி, பணியாள்‌ போன்றோர்‌ குற்றமிழைத்தால்‌, அவர்களை 
மட்டும்‌ அந்த குற்றத்துக்குத்‌ தக்கபடி சாட்டை, பிரம்பு போன்ற 
வற்றால்‌ அடிக்கலாம்‌. 


ணாள சோர ணா | 
ணி ஏரின்‌ TOs ued ॥ 


ப்ராஹ்மணாயாவ கூர்வைவ த்விஜாதிர்வத காம்யயா | 

ஷதம்‌ வர்ஷாணி தாமிஸ்ரே நரகே பரிவர்ததே ॥ 165 

ஒரு அந்தணனைக்‌ கொல்ல ஆயுதமெடுத்தவன்‌ அந்தணனே 
ஆனாலும்‌ நூறு வருடங்கள்‌ தாமிஸ்ரம்‌ என்னும்‌ நரகத்தில்‌ 
உழல்வான்‌. 

எகன்ன ண்‌ ATA Hf 

Tafa: ATTY எலி ॥ 


தாடயித்வா த்ருணேநாபிமாரம்பாந்‌ மதிபூர்வகம்‌ | 
ஏகவிம்ஷதீமாஜாதீ: பாபயோநிசு ஜாயதே ॥ 166 
பிராம்மணனை அறிவுபூர்வமாக புல்லால்‌ அடித்தாலும்‌ 


இருபத்தொரு ஜன்மங்கள்‌ நாய்‌ முதலான ஈனப்‌ பிறப்புகளை எடுக்க 
வேண்டி வரும்‌. 


அயுத்யமாநஸ்யோத்பாத்‌ ப்ராஹ்மணஸ்யாஸ்ரு கங்கத: | 
து:கம்‌ ௪ மஹதாப்நோதி ப்ரேத்யாஅப்ராக்ஞுதயா நர: ॥ 167 


ன ற ணை உட்டபட 

தன்னோடு போர்‌ புரிய வராத பிராம்மணன்‌ உடலிலிருந்து 
ரத்தம்‌ பெருகுமாறு தாக்கியவன்‌, அந்தப்‌ பிறவிக்குப்‌ பின்‌ பெரும்‌ 
துன்பங்களுக்கு ஆளாவான்‌. 


சீர எண: ர எண்‌ எள்ள 

எண்ணா THATS ப 

ஷோணிதம்‌ யாவத: பாம்கந்‌ ஸம்க்ருஹ்ணாதி மஹீதலாத்‌ | 

தாவதோ அப்தாநமுத்ரா ந்யைஷ்ஷோணி தோத்பாதகோ அத்யதே | 168 

அடிபட்ட பிராம்மணனின்‌ உடலிலிருந்து ஓழுகிய ரத்தம்‌ 
மண்ணில்‌ விழுந்து எத்தனை புழுதிகளை நனைக்குமோ அத்தனை 
வருட காலம்‌, இவன்‌ இறந்த பிறகு இவன்‌ ரத்தத்தை நரிகள்‌ 
முதலானவை உறிஞ்சும்‌. 


எண்ணா ணங்‌! 

எண்‌ உளான்‌ ॥ 

நகதாசித்த்விஜே தஸ்மாத்‌ வித்வாநவகுரேதபி | ரம 

ந தாடயே த்ருணேநாபி ந காத்ரா த்ஸ்ராவயேதஸ்ருக்‌ || 169 

இதை அறிந்தவன்‌ பிராம்மணனை நிந்திக்கக்‌ கூடாது. புல்லால்‌ 
கூட அடிக்கக்‌ கூடாது. ரத்தம்‌ வர அவனை அடிக்கக்‌ கூடாது. 


அளி ன்‌ ள்‌ ன எண்‌ ய 

fares a ள்‌ னி ॥ 

அதார்மிகோ நரோயோ ஹி யஸ்ய சாப்யந்ருதம்‌ தநம்‌ | 

ஹிம்ஸாரதஷ்ச யோநித்யம்‌ நேஹாஸெள சுகமேததே ॥ 170 

சாஸ்திர விரோதமானதைச்‌ செய்பவனும்‌, பொய்சாட்சி கூறி 
அதனால்‌ பணம்‌ வாங்கிப்‌ பிழைப்பவனும்‌, பிறரை துன்புறுத்து 
வதையே எப்போதும்‌ செய்பவனும்‌ இவ்வுலகில்‌ சுகமாக வாழ 
முடியாது. 


3 We wif TAU FATA! 

சரணா எட ன்ப 

நஸீதந்நபி தர்மேஷே மநோ அதர்மே நிவேஷயேத்‌ | 

அதார்மிகாணாம்‌ பாபாநாமாஷ பஷ்யந்‌ விபர்யயம்‌ | 171 

தான்‌ தர்மவானாக இருந்து வறுமையில்‌ கஷ்டப்படுபவன்‌, 
தர்மமற்ற வழிகளில்‌ நடப்பவன்‌ செளக்கியமாக வாழ்வதைப்‌ பார்த்து 
மனம்‌ தடுமாறாமல்‌, கடைசியில்‌ அவன்‌ அழிவான்‌ என்பதை அறிந்து 
கொண்டு, அதர்ம வழியில்‌ தன்‌ மனத்தைச்‌ செலுத்தாமல்‌ பார்த்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1219] 


பப்ப ு்பட நப மரி 

WATT TR சணா 

நாதர்மஷ்சரிதோ லோகே ஸத்ய: பலதி கெளரிவ | 

ஷநைர்‌ ராவர்த்தமாநஸ்து கர்துர்‌ மூலாநீ க்ருந்ததி ॥ 172 

அதர்மங்கள்‌ செய்பவன்‌, அதற்கான பாவபலன்களை உடனே 
அடைந்து விடுவதில்லை. ஆனால்‌ காலம்‌ கனியும்போது அவன்‌ 
அழிவான்‌. 


ஏன்‌ Jeg எ VA TAT எரு | 

5 ௭ முன்னம்‌ கற்‌ எள்‌ ரன: ॥ 

யதி நாஆத்மநீ புத்ரேசு நசேத்புத்ரேசு நப்த்ருஷ | 

நத்வேவ து க்ருதோ அதர்ம: கர்துர்பவதி நிஷ்பல: | 173 

அதர்மவான்‌ அதன்‌ பலனை, அழிவை அடையாவிட்டாலும்‌, 
அவன்‌ புத்திரர்களோ, பெளத்திரர்களோ அல்லது அவர்களது 
பிள்ளைகளோ அந்தப்‌ பலனை அடைந்து அழிவார்கள்‌. ஒரு நாளும்‌ 
ஒருவன்‌ செய்த அதர்மம்‌ அதன்‌ பலனைத்‌ தராது போகாது. 


சின்னி என்‌ ஸரி ன்‌! 
TE: எண்‌ WET TFTA ॥ 


அதர்மேணைததே தாவத்ததோ பத்ராணி பஷ்யதி | 

ததஸ்ஸபத்நாந்‌ ஜயதி ஸமூலஸ்து விநஷ்யதி ॥ பழ 

ஒருவன்‌ செய்த அதர்மங்கள்‌ பரிபக்குவ நிலையை அடையும்‌ 
வரை, அவன்‌ போக பாக்கியங்களோடு வாழ்வான்‌. தன்னைவிடக்‌ 
குறைந்த சத்ருக்களை வெல்வான்‌. எப்போது அவன்‌ செய்த 
பாபங்கள்‌ பரிபக்குவமடையுமோ அப்போது அவன்‌ தன்‌ சொத்து 
சுகம்‌ பிள்ளைகளோடு தானும்‌ அழிவான்‌. 


எண்ண ர்‌ ளெ | 

ண என்னாடி எ ளான ॥ 

ஸத்ய தர்மார்யவ்ருத்தேஷ செளசே சைவாரமேத்‌ ஸதா | 

சிஷ்யாம்ஷ்ச சிஷ்யாத்தர்மேண வாக்பாஹுதர ஸம்யத: | 175 

சத்தியம்‌, தர்மம்‌, நல்லொழுக்கம்‌, தூய்மை இவற்றில்‌ 
எப்போதும்‌ சிரத்தை கொண்டிருக்க வேண்டும்‌. மனைவி மக்கள்‌, 
வேலையாட்கள்‌, சிஷ்யர்கள்‌ ஆகியோர்‌ சத்தியம்‌, தர்மம்‌, 
நல்லொழுக்கம்‌, தூய்மை இவற்றை மீறும்போது தண்டிக்க 
வேண்டும்‌. வாக்கு, கைகள்‌, வயிறு இவற்றைக்‌ கட்ட வேண்டும்‌. 
அதாவது வாக்கால்‌ சத்தியம்‌ மட்டுமே பேச வேண்டும்‌. கைகளைக்‌ 
கொண்டு எந்த அதர்மமும்‌ செய்யக்கூடாது. கிடைத்ததை உண்டு 
இருப்தியோடிருக்க வேண்டும்‌. 


மனு நீதி என்னும்‌ 
[220-3 மனுதர்ம சாஸ்திரம்‌ 


ufteasradareh எனா எண்‌ 

ஏர்‌ நரன்‌ எண்கள்‌ il 

பரித்யஜேதர்த்தகாமெள யெள ஸ்யாதாம்‌ தர்மவர்ஜிதெள | 

தர்மம்‌ சாப்யசுகோதர்க்கம்‌ லோகவிக்ருஷ்டமேவ ௪ ॥ 176 

எந்தப்‌ பொருளும்‌ இன்பமும்‌ தர்மத்துக்கு விரோதமான 
வைகளோ அத்தகைய பொருளையும்‌ இன்பத்தையும்‌ பெற 
நினைக்கக்‌ கூடாது. உலகத்தோரால்‌ நிந்திக்கப்பட்ட காரியத்தைச்‌ 
செய்யக்கூடாது. 

எரா ளேன்‌ எணண ! 

TER WETTER Va TERE ப 

ந பாணிபாதசபலோ ந நேத்ரசபலோ அந்ருஜு: | 

நஸ்யாத்‌ வாக்சபலஷ்சைவ ந பரத்ரோஹகர்மதீ: | 177 

கைகளால்‌ திருடுதல்‌ முதலானவற்றைச்‌ செய்யக்‌ கூடாது. 
கால்களால்‌ பயனில்லாமல்‌ வெட்டியாகத்‌ திரிந்து கொண்டிருக்கக்‌ 
கூடாது. 

கண்களால்‌ அடுத்த பெண்களை சபலத்தோடு பார்க்கக்‌ கூடாது. 

வாக்கால்‌ பிறருக்கு எந்த வகையிலும்‌ தீங்கு விளைவிக்கக்‌ 
கூடாது. கபடம்‌ கூடாது. யாருக்கும்‌ துரோகம்‌ நினைக்கக்‌ கூடாது. 


Te fred AT UT UT: ளா | 

ஊன ளர்‌ ரோனப்‌ ப 

யேநாஸ்ய பிதரோ யாதா யேநயாதா: பிதாமஹா: | 

தேந யாயாத்ஸதாம்‌ மார்கம்தே ந கச்சந்நரிஷ்யதே ॥ 178 

எந்தத்‌ தர்மத்தை குலமூத்தோர்‌ கடைப்பிடித்தார்களோ, 
எந்தத்‌ தர்மத்தை பாட்டனார்கள்‌ கடைப்பிடித்தார்களோ, அந்த 
ஸ்வதர்மத்தைக்‌ கடைப்பிடிக்க வேண்டும்‌. இவ்வாறு கடைப்‌ 


பிடிப்பதனால்‌ குறையற்ற வாழ்வு வாழலாம்‌. 


ன ைர்பாரானிராளின்‌ | 

எரும எளி னம்‌ ப 

ருத்விக்‌ புரோஹிதா சார்யைர்‌ மாதுலாதி திஸம்ஷ்ரிகை: | 

பாலவ்ருத்தாதுரைர்வைத்யைர்‌ ஞாதி ஸம்பந்திபாந்தவை: | 179 

ருத்விக்‌, புரோகிதர்‌, ஆசார்யர்‌, தாய்மாமன்‌, அதிதிகள்‌, வேலை 
யாட்கள்‌, சிறுவர்கள்‌, முதியோர்கள்‌, நோயாளிகள்‌, வைத்தியர்கள்‌, 
பங்காளிகள்‌, சம்பந்திகள்‌, பந்துக்கள்‌... 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா [221] 
அணை எரி எள ர எண! 
சள எணண எள்‌ என்ப 
மாதாபித்ருப்யாம்‌ ஜாமீபிர்‌ ப்ராத்ரா புத்ரேண பார்யயா | 
துஹித்ரா தாசவர்கேண விவாதம்‌ ந சமாசரேத்‌ | 180 
தாய்‌ தந்தையர்‌, உடன்பிறந்தோர்‌, மருமகள்கள்‌, பிள்ளைகள்‌, 


மனைவி, மகள்‌, அடிமை வர்க்கத்தார்‌ - இவர்களுடன்‌ விவாதம்‌ 
செய்யலாகாது. 


UT FATT எண என்பர்‌: WT | 

AT FAT எ ணன்‌ Aaa TTT TE ॥ 

ஏதைர்‌ விவாதாந்‌ ஸம்த்யஜ்ய ஸர்வபாபை: ப்ரமுச்யதே | 

ஏபிர்ஜிதைஷ்ச ஜயதி ஸர்வாந்‌ லோகாந்‌ இமாந்‌ க்ருஹீ | 181 

இவ்வாறு இவர்களுடன்‌ சண்டையிடாமல்‌ வாழ்பவன்‌ சகல 
பாபங்களிலிருந்தும்‌ விடுகலையடை கிறான்‌. வாழ்நாளுக்குப்‌ பிறகு 
சிறந்த உலகங்களை அடை கிறான்‌. 


ரன்‌ ஊனை எள்‌ RTT WA: | 

அரிகரன்‌ ன்னை எல்ல ॥ 

ஆசார்யோ ப்ரஹ்மலோகேஷ: ப்ராஜாபத்யே பிதா ப்ரபு: | 

அதிதிஸ்த்விந்த்லோகேஷோ தேவலோகஸ்ய சரித்விஜ: ॥ 182 

ஆசார்யனுடன்‌ விவாதம்‌ புரியாமல்‌ இருக்கும்‌ கருஹஸ்த 
னுக்குப்‌ பிரம்மலோகம்‌ கிடைக்கும்‌. 

தந்தையுடன்‌ விவாதம்‌ புரியாமல்‌ இருக்கும்‌ கருஹஸ்தனுக்குப்‌ 
பிராஜாபத்ய லோகம்‌ கிடைக்கும்‌. 

அதிதியுடன்‌ விவாதம்‌ புரியாமல்‌ இருக்கும்‌ கருஹஸ்தனுக்கு 
இந்திரலோகம்‌ கிடைக்கும்‌. - 

ருத்விக்குகளுடன்‌ விவாதம்‌ புரியாமல்‌ இருக்கும்‌ கிருஹஸ்‌ 
தனுக்குத்‌ தேவலோகம்‌ கிடைக்கும்‌. 


எள்ள எக்‌ கோனை எள: | 

எளி ஏன எக ரன்‌ எரா ॥ 

ஜாமயோ அப்ஸரசாம்‌ லோகே வைஷ்வதேவஸ்ய பாந்தவா: | 

ஸம்பந்திநோஹ்யபாம்‌ லோகே ப்ருதிவ்யாம்‌ மாத்ருமாதுலெள ॥ 183 

உடன்பிறந்தாருடன்‌ மற்றும்‌ மருமகள்களுடன்‌ விவாதம்‌ 
புரியாமல்‌ இருப்பவன்‌ அப்சர லோகத்தை அடைவான்‌. 

பந்துக்களுடன்‌ விவாதம்‌ புரியாமல்‌ இருப்பவன்‌ விஸ்வே 
தேவர்களின்‌ லோகத்தை அடைவான்‌. 


மனு நீதி என்னும்‌ : 
[222 ர ட ரட்‌ அ அ அட ப க மகக அ மனுதர்ம சாஸ்திரம்‌ 
சம்பந்தி வர்க்கத்தாருடன்‌ விவாதம்‌ புரியாமல்‌ இருப்பவன்‌ 
வருண லோகத்தை அடைவான்‌. ்‌ 
தாய்மாமனுடன்‌ விவாதம்‌ புரியாமல்‌ இருப்பவன்‌ பூலோகத்தை 
அடைவான்‌. 


ARATE J FT எரர்‌ | 

எ எரி என்ர ரு ॥ 

ஆகா ஷேஷாஸ்து விக்ஞோயா பாலவ்ருத்த க்ருஷாதுரா: | 

ப்ராதா ஜயேஷ்டஸ்ஸம: பித்ரா பார்யா புத்ர: ஸ்வகாதநு: | 184 

சிறுவர்கள்‌, வயோதிகர்கள்‌, ஏழைகள்‌, வியாதியஸ்தர்கள்‌ 
இவர்களுடன்‌ விவாதம்‌ புரியாமல்‌ இருந்தால்‌ விண்ணுலகை 
அடைவான்‌. 

தமையன்‌ தந்தைக்கு நிகரானவன்‌. எனவே தமையனுடன்‌ 
விவாதம்‌ புரியாமல்‌ இருப்பவன்‌ பிரஜாபதி லோகத்தை அடைவான்‌. 

இனி, மனைவியும்‌ மகனும்‌ தன்னுடைய சொந்த சரீரமே 
போன்ற வர்கள்‌. அவர்களுடன்‌ விவாதம்‌ செய்வது என்பது 
தன்னுடன்‌ தானே சண்டையிட்டுக்‌ கொள்வது போன்றது. 


எனி எண எள ப 

என்ர. எனன என ॥ 

சாயா ஸ்வோ தாஸவர்கஷ்ச' துஹிதா க்ருபணம்‌ பரம்‌ | 

தஸ்மாதேதைரதிக்ஷிப்த: ஸஹேதாஸஞ்ஜ வரஸ்ஸதா ॥ 185 

ஏவலாட்கள்‌ தன்‌ நிழல்‌ போன்றவர்கள்‌. மகளோ அன்பாகப்‌ 
பேண வேண்டியவள்‌. இவர்கள்‌ எப்போதாவது தூஷித்தாலும்‌, 
அதைப்‌ பொறுத்துக்‌ கொண்டு அவர்களுடன்‌ விவாகம்‌ 
செய்யலாகாது. 


ணாள yaa எ எிய। 

ரி எனை எர 0௭ எரா 

ப்ரதிக்ரஹ ஸமர்தோ அபி ப்ரஸங்கம்‌ தத்ர வர்ஜயேத்‌ | 

ப்ரதிகரஹேண ஹ்யஸ்யாஷு ப்ராஹ்மம்‌ தேஜ: ப்ரஷாம்யதி | 186 

கிருஹஸ்தன்‌ தானம்‌ வாங்குவதற்குத்‌ தக்க பாத்திரமாக 
இருந்தாலும்‌, மீண்டும்‌ மீண்டும்‌ தானம்‌ வாங்குவதிலேயே விருப்பத்‌ 
தோடிருக்கக்‌ கூடாது. தானம்‌ வாங்குவதால்‌ பிரம்ம தேஜஸ்‌ 
குறைவுறும்‌. எனவே தேவைக்குத்‌ தக்க அளவு தானம்‌ வாங்க 
வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை முநீ ஆனந்த நாச்சியாரம்மா He FV] 


a Kemoafergra ferftt ed fim | 

WEE WET Galea ஏர ॥ 

ந த்ரவ்யாணா மவிக்ஞாய விதிம்‌ தர்ம்யம்‌ ப்ரதிக்ரஹே | 

ப்ராக்ஞ: ப்ரதிக்ரஹம்‌ குர்யாதவஸீதந்நபி க்ஷுதா ॥ 187 

இரவியங்களைத்‌ தானம்‌ வாங்கும்போது, தர்ம சாஸ்திரம்‌ 
கூறியிருப்பதை நன்கு தெரிந்து கொண்டு, வாங்கத்தக்கவை என்று 
தர்ம சாஸ்திரம்‌ கூறியிருப்பவற்றை மட்டும்‌ வாங்க வேண்டும்‌. 
தகாதது என்று கூறியிருக்கும்‌ வஸ்துக்களைப்‌ பசியால்‌ 
துடிக்கும்போது கூட வாங்கக்‌ கூடாது. 


feud yferereg Wrett எள்ளு 

wigs q எனிஎள்‌ Teall 

ஹிரண்யம்‌ பூமிமஷ்வம்‌ காமந்நம்‌ வாசஸ்திலாந்‌ க்ருதம்‌ | 

ப்ரதி க்ருஹ்ணந்நவித்வாம்ஸ்து பஸ்மீபவதி தாருவத்‌ ॥ 188 

பொன்‌, பூமி, குதிரை, பசு, அன்னம்‌, வஸ்திரம்‌, எள்‌, நெய்‌ 
இவைகளைத்‌ தகுதியற்றவன்‌ தானம்‌ பெற்றால்‌ காய்ந்த விறகு 
தீப்பற்றி எரிவதைப்‌ போன்று பஸ்மமாவான்‌. 


ணா “ஜ்வர 
கணமான எள்‌ ure ov fret: எள ॥ 


ஹிரண்ய மாயுரந்நம்‌ ௪ பூர்கெளஷ்சாப்யோ ஷதஸ்தநும்‌ | 

அஸ்வஷ்சக்ஷுஸ்த்வசம்‌ வாஸோ க்ருதம்‌ தேஜஸ்திலா: ப்ரஜா: ॥ 189 

தங்க தானம்‌ ஆயுளைக்‌ குறைக்கும்‌. அன்னம்‌, பூமி, பசு 
முதலானவைகள்‌ தேகத்தைத்‌ தகிக்கும்‌. குதிரை தானம்‌ கண்‌ 
பார்வையைக்‌ கெடுக்கும்‌. வஸ்திரதானம்‌ தோலை தகிக்கும்‌. நெய்‌ 
தானம்‌ தேஜஸை அழிக்கும்‌. எள்‌ தானம்‌ சந்ததியை நக்கச்‌ செய்யும்‌. 


எண Nf fame | 

ree az Wa wr 

அதபா ஸ்த்வநதீயாந: ப்ரதிக்ரஹ ருசிர்த்விஐ: | 

அம்பஸ்யஷ்மப்ளவேநேவ ஸஹ தேநைவ மஜ்ஐதி | 190 

கல்‌ தோணியில்‌ ஏறி ஆற்றைக்‌ கடக்க நினைப்பவன்‌, 
தோணியோடு கூட தானும்‌ மூழ்கிப்‌ போவான்‌. அவ்வாறே, தவமும்‌ 
வித்யையுமற்ற பிராம்மணன்‌ ஆசையால்‌ தானம்‌ வாங்கினால்‌, 
தகுதியற்றவன்‌ தானம்‌ பெற்றதால்‌ ஏற்படும்‌ பாவத்தை அடைந்து 
நரகத்தில்‌ வீழ்வான்‌. 


பககக கதத அக கக ன்ற ஸ்கர்‌ 

என்ர ளனயா்றய 

அண்ணை fe TE Tifa விண்‌ ॥ 

தஸ்மாத்‌ அவித்வான்‌ பிபியாத்யஸ்மாத்தஸ்மாத்‌ ப்ரதிக்ரஹாத்‌ | 

ஸ்வல்பகே நாப்யவித்வாந்‌ ஹி பங்கேகெளரிவ சீததி | 191 

தான்‌ வாங்கிய தானத்தின்‌ பாப பலனைப்‌ போக்கிக்‌ கொள்ள 
சக்தியற்ற அறிவிலி, சிறிதளவே தானம்‌ வாங்கினாலும்‌ சேற்றில்‌ 
அகப்பட்ட பசுவைப்‌ போன்று நரகத்தில்‌ வீழ்வான்‌. 

எளி areata வி 

TWA ரி என எண ப 

ந வார்யபி ப்ரயச்சேத்து பைடாலவ்ரதீகே த்விஜ | 

நபகவ்ரதிகே விப்ரே நாவேதவிதி தர்மவித்‌ ॥ 192 

தர்மம்‌ அறிந்தவன்‌ பைடால (பூனை) விரதனான த்விஜனுக்கும்‌, 
பக (கொக்கு) விரதனான பிராம்மணனுக்கும்‌, வேதாத்யயனம்‌ 
செய்யாதவனுக்கும்‌ வெறும்‌ தண்ணீரைக்கூட தானம்‌ கொடுக்கக்‌ 
கூடாது. (அதாவது பூனையைப்‌ போன்றும்‌ கொக்கைப்‌ போன்றும்‌ 
குணம்‌ கொண்டவனுக்குக்‌ கொடுக்கக்‌ கூடாது.) 


ண்ட ௭ ரின்‌ எய்‌ 

<0 VT ரா 

த்ரிஷ்வப்யேதேஷ தத்தம்‌ ஹி விதிநா அப்யர்ஜிதம்‌ தநம்‌ | 

தாதுர்பவத்யநர்தாய பரத்ரா தாதுரேவ ௪ ॥ 193 

இம்மூவருக்கும்‌ கொடுக்கப்பட்ட தானம்‌ நியாயமான 
முறையில்‌ சம்பாதித்தாக இருந்தாலும்கூட, கொடுத்தவனையும்‌, 
வாங்கியவனையும்‌ நரகத்தில்‌ தள்ளிவிடும்‌. 


EN ருக்‌ WLI 

எவனை வ்‌ <TR ॥ 

யதா ப்ளவே நெளபலேந நிமஜ்‌ஐத்யுதகே தரந்‌ i 

ததா நிமஜ்ஜதோ அதஸ்தாதக்‌ஞெளதாத்‌ ருப்ரதீச்ச கெள ॥ 194 

கல்‌ தோணியில்‌ ஏறி தண்ணீரைத்‌ தாண்ட நினைப்பவன்‌ 
தோணியோடு தானும்‌ நீரில்‌ மூழ்குவதைப்‌ போன்று, இத்தகு தானம்‌ 
கொடுத்தவனும்‌, தானம்‌ வாங்யெவனும்‌ நரகத்தில்‌ வீழ்கிறார்கள்‌. 


என்‌ எ ஏர்‌ ரக | 
Soren 94 feu: எஸ்ரா ப 


தர்மத்வஜீ ஸதா லுப்தஷ்சத்மிகோ லோகதம்பக: | 
பைடால வ்ரதிகோ ஜேயோ ஹிம்ஸ்ரஸ்ஸர்வாபிஸந்தக: | 195 


$5 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அல்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 25] 
பலபேர்‌ முன்னிலையில்‌ தர்மம்‌ செய்து தானாகவும்‌, பிறரைக்‌ 
கொண்டும்‌ அதைப்‌ பரப்புபவன்‌ “தார்மத்வஜி எனப்படுவான்‌. 
இப்படிப்பட்டவனும்‌, பிறர்‌ பொருளில்‌ ஆசை வைப்பவனும்‌, 
கபடமாக நடப்பவனும்‌, வஞ்சகனும்‌, பிறரை ஹிம்சிக்கும்‌ சுபாவம்‌ 
கொண்ட வனும்‌, பிறர்‌ புகழைப்‌ பொறுக்காமல்‌ அனைவரையும்‌ 
தூற்றுபவனும்‌ - ஆக இத்தனை பேருக்கும்‌ 'பைடாலவிரதிகன்‌” 
என்றுதான்‌ பெயர்‌. 


அள்ள எர: அணா 
அள்ள எ TRARY 0 ॥ 


அதோ த்ருஷ்டிர்நைஷ்க்ருதீக: ஸ்வார்தஸாதந தத்பர: | 

ஷடோ மித்யாவிந்தஷ்ச பகவ்ரதசரோ த்விஜ: ॥ 196 

தான்‌ பணிவுடன்‌ இருப்பதைப்‌ போல்‌ காட்டிக்‌ கொண்டு 
நடிப்பவன்‌, கொடூரமானவன்‌, தன்‌ காரியத்தை நடத்திக்‌ 
கொள்வதிலேயே கண்ணாக இருப்பவன்‌, பிறர்‌ நலனைக்‌ 
கெடுப்பதில்‌ கண்ணாக இருப்பவன்‌, கபடமான வினயம்‌ 
காட்டுபவன்‌ - இத்தனை பேருக்கும்‌ “பகவிரதன்‌' என்றே பெயர்‌. 


3 wwf fim du aor: | 
ணார ரா ரா BTU 


யே பகவ்ரதிநோ விப்ரா: யே ௪ மார்ஜாரலிங்கிந: | 

தே பதந்த்யந்ததா மிஸ்ரே தேநோபாசேநகர்மசி | 197 

எவர்கள்‌ இத்தகைய பைடால விரதனாகவும்‌, பக விரதனாகவும்‌ 
இருக்கிறார்களோ, அவர்கள்‌ அந்ததாமிஸ்ரம்‌ எனும்‌ நரகத்தில்‌ 
வீழ்வார்கள்‌. 

ஏ எரா WT Ge எ ண 

எ ரண குண்‌ னிய ॥ 

ந தர்மஸ்யாபதேஷேந பாபம்க்ருத்வா வ்ரதம்‌ சரேத்‌ | 

வ்ரதேந பாபம்‌ ப்ரச்சாத்ய குர்வந்‌ ஸ்த்ரீகூத்ர தம்பநம்‌ || 198 

தன்‌ பாபம்‌ நீங்குவதற்காக தர்மங்களைச்‌ செய்தவன்‌, அதை 
மறைத்து தான்‌ தர்ம காரியங்களைச்‌ செய்ததாகப்‌ பாசாங்கு 
செய்யக்கூடாது. 

பாவம்‌ நீங்க அனுஷ்டித்த விரதங்களை, 'தர்மத்துக்காக 
விரதங்களை அனுஷ்டிக்கிறேன்‌' என்று கூறி பெண்களையும்‌ 
சூத்திரர்களையும்‌ ஏமாற்றக்‌ கூடாது. 


மனு நீதி என்னும்‌ 
[226 டப்ப படட டு மனுதர்ம சாஸ்திரம்‌ 


ப்ரேத்யேஹ சேத்த்ருஷா விப்ரா கர்ஹ்யந்தே ப்ரஹ்மவாதிபி: | 

சத்மநா சரிதம்‌ யச்ச வ்ரதம்‌ ரக்ஷாம்ஸி கச்சதி | 199 

இத்தகையவர்களை பிரம்மவாதிகள்‌ நிந்திக்றொர்கள்‌. இவர்கள்‌ 
செய்யும்‌ விரதங்களின்‌ பயனும்‌, தர்மங்களின்‌ பயனும்‌ ராட்சதர்‌ 
களைச்‌ சென்றடையும்‌. 


அணி எனி 4 ரின்‌ 

எனி wera frigid ணிய 

அலிங்கீலிங்கி வேஷேண யோ வ்ருத்திமுபஜீவதி | 

ஸலிங்காநாம்‌ ஹரத்யேந ஸ்திர்யக்யோநெள ௪ ஜாயதே ॥ 200 

கிருஹஸ்தன்‌, பிரம்மசாரி வேஷமணிந்து பிச்சையெடுத்து 
ஜீவிப்பானேயாகில்‌, வாழும்‌ காலத்தில்‌ மற்ற பிரம்மசாரிகளின்‌ 
பாபத்தை அடைகிறான்‌. இறந்த பிறகு விலங்காகப்‌ பிறக்கிறான்‌. 


WEAF 7 TTT Bar| 
கழ்‌ என ர வன Rd ॥ 


பரகீயநீபாநேஷு நஸ்நாயாச்ச கதாசந | 

நீபாந கர்துஸ்நாத்வா து துஷ்க்ருதாம்ஷேந லிப்யதே | 201 

பிறர்‌ வெட்டிய குளத்தில்‌ நீராடக்‌ கூடாது. அப்படி நீராடினால்‌ 
இவன்‌ புண்ணியம்‌ குளத்தை வெட்டியவனுக்குப்‌ போகும்‌. மேலும்‌ 
வெட்டியவனுடைய பாபம்‌ இவனை அடையும்‌. 

வேறு வழியின்றி அதில்தான்‌ நீராட வேண்டும்‌ என்னும்‌ 
நிர்ப்பந்தம்‌ ஏற்பட்டால்‌ அக்குளத்திலிருந்து கைப்பிடி மண்ணெடுத்து 
வெளியே போட்டு விட்டு நீராட வேண்டும்‌. 


எணண சண்‌ எ 

அள்ள ம எள ॥ 

யாநஷய்யாஸ நாந்யஸ்ய கூபோத்யா நக்ருஹாணிச | 

அதத்‌ தாந்யுபபூஞ்ஜாந: ஏநஸஸ்‌ ஸ்யாத்துரீயபாக்‌ | 202 

வாகனம்‌, படுக்கை, ஆசனம்‌, கிணறு, தோட்டம்‌, வீடு 
முதலானவைகளை, அதன்‌ உடைமைக்காரர்கள்‌ அவற்றைத்‌ தனக்கு 
வழங்காத நிலையில்‌, அவைகளைத்‌ தான்‌ அனுபவித்து வந்தால்‌, 
உடைமைக்காரனின்‌ பாவத்தில்‌ நான்கில்‌ ஒரு பங்கை அடைவான்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை முட ஆனந்த நாச்சியாரம்மா 227] 
என்ர Sag TENG எ YI 
WA WAAL Fred THAT ul 


நதீஷு தேவகாதேஷ தடாகேஷ ஸரஸ்சு ௪ | 

ஸ்நானம்‌ ஸமா சரேந்நித்யம்‌ கர்தப்ரஸ்ரவணேஷ ௪ ॥ 203 

ஓடும்‌ நதியிலும்‌, தேவர்களால்‌ வெட்டப்பட்ட குளம்‌, 
கிணறுகளிலும்‌, மடுக்களிலும்‌ இனமும்‌ நீராட வேண்டும்‌. 


காபி எனப 

UAT TAO எனா எனம 

யமாந்‌ ஸேவேத ஸததம்‌ ந நீத்யம்‌ நீயமாந்‌ புத: | 

யமாந்‌ பதத்ய குர்வாணோ நீயமாந்‌ கேவலாந்‌ பஜந்‌ | 204 

புத்திசாலி எப்போதும்‌ யமங்களைக்‌ கடைப்பிடிக்காமல்‌ நியமங்‌ 
களைக்‌ கடைப்பிடிக்கலாகாது. அவ்வாறு செய்பவ்ன்‌ நரகத்தில்‌ 
வீழ்வான்‌. 

(பிரம்மசரியம்‌, தயை, பொறுமை, சத்தியம்‌, பாவம்‌ செய்யாமை, 
அஹிம்சை, திருடாமை, இன்சொல்‌, வெளிப்புலன்களை அடக்குதல்‌ - 
இவை யமம்‌ எனப்படும்‌. 

(ஸ்நானம்‌, மெளனம்‌, உபவாசம்‌, யாகம்‌, வேதாத்யயனம்‌, 


புலனடக்கம்‌, குரு பணிவிடை, ஆசாரம்‌, இனமின்மை - இவை 
நியமம்‌ எனப்படும்‌. ) 


of எற்‌ என 
ணி எனி எனி ளா ௭ 


நாஆஷ்ரோத்ரியததே யக்ஞே க்ராம யாஜிக்ருதே ததா | 

ஸ்த்ரியா க்ளீபேந ௪ ஹுதே பூஞ்தீத ப்ராஹ்மண: க்வசித்‌ | 205 

வேதமறியாதவன்‌ செய்யும்‌ யாகத்திலும்‌, இராம புரோஹிதன்‌ 
செய்யும்‌ யாகத்திலும்‌, பெண்களும்‌ நபும்சகர்களும்‌ செய்யும்‌ 
யாகத்திலும்‌ பிராம்மணன்‌ போஜனம்‌ செய்யக்கூடாது. 


அண்ணா எரா எ ரி எ 
ணா TET TA Uf 


அஷ்ளீகமேதத்ஸாதூநாம்‌ யத்ர ஜுஹ்வத்யமீ ஹவி: | 
ப்ரதீபமேதத்‌ தேவாநாம்‌ தஸ்மாத்‌ தத்‌ பரிவர்‌ஜயேத்‌ ॥ 206 
இவர்கள்‌ யாகத்தில்‌ ஹோமம்‌ செய்தால்‌ அந்த ஹவிஸ்‌ 


சாதுக்களுக்கு அலக்ஷ்மிகரமாகிறது. தேவர்களுக்கு பிரதிகூலமாறெது. 
எனவே இத்தகைய யாகங்களில்‌ சாப்பிடக்‌ கூடாது. 


மனு ந்தி என்னும்‌ 


228; மனுதர்ம சாஸ்திரம்‌ 
கணா எ Jolla ral 
படப்பட ௪ 0௪ ஏம்‌ ௭ 0009 ( 
மத்தக்ருத்தாதுராணாம்‌ ௪ ந பூஞ்சீரந்‌ கதாசந | 
கேஷ கீடாவபந்நம்‌ சபதா ஸ்ப்ருஷ்டம்‌ ௪ காமத: ॥ 207 


குடிபோதையில்‌ உள்ளவர்களும்‌, கோபத்தோடு இருப்ப 
வர்களும்‌, நோயாளிகளும்‌ சமைத்த அன்னத்தைச்‌ சாப்பிடலாகாது. 

மூடி, புழு இவைகள்‌ கலந்து விட்டிருக்கும்‌ அன்னத்தையும்‌ 
சாப்பிடலாகாது. 


காலால்‌ உதைத்த அன்னத்தையும்‌ சாப்பிடலாகாது. 


ஜா a Were எனை । 

Tapas ௮ ஏ ஏ எ॥ 

ப்ரூணக்நாவேக்ஷிதம்‌ சைவ ஸம்ஸ்ப்ருஷ்டம்‌ சாப்யுதக்யயா | 

பதத்ரிணாபலீடம்‌ ச ஷுநா ஸம்ஸ்ப்ருஷ்ட மேவ ௪ ॥ 208 

குழந்தையைக்‌ கொன்றவன்‌, பசுவைக்‌ கொன்றவன்‌ இவர்களால்‌ 
பார்க்கப்பட்ட அன்னம்‌, ருதுவான பெண்‌ சாப்பிட்டு மிகுந்த 
அன்னம்‌, காகம்‌, நாய்‌ போன்றவை முகர்ந்த அன்னம்‌ - இவைகளைச்‌ 
சாப்பிடக்‌ கூடாது. 


ணாள சு எக | 

பப வங்‌ பவத FY YA 

கவாசாந்நமுபாஆக்ராதம்‌ குஷ்டான்னம்‌ ச விசேஷத: | 

கணாந்நம்‌ கணிகாந்நம்‌ ௪ விதுஷா ச ஜுகுப்ஸிதம்‌ ॥ 209 

பசு முகர்ந்த அன்னம்‌, சத்திரத்து சாப்பாடு, எல்லோரையும்‌ 
கூப்பிட்டுக்‌ கொடுக்கும்‌ அன்னம்‌, வேசியர்‌ கொடுக்கும்‌ அன்னம்‌ - 
இவைகளைச்‌ சான்றோர்‌ நிந்திப்பார்கள்‌. 


ஊர்கள்‌ என்ன எ) 

வான உண்ன சன free ui 

ஸ்தேநகாயநயோஷ்சாந்நம்‌ தக்ஷ்ணோ வார்துஷிகஸ்ய ச | 

தீக்ஷிதஸ்ய கதர்யஸ்ய பத்தஸ்ய நிகடஸ்ய ௪ ॥ 210 

திருடன்‌ தரும்‌ அன்னம்‌, சங்கதம்‌ பாடுபவன்‌ அன்னம்‌, வட்டி 
வாங்குபவன்‌ அன்னம்‌, தச்சனுடைய அன்னம்‌, யக்ஞ தீட்சை 
ஏற்றிருப்பவருடைய அன்னம்‌, லோபியின்‌ அன்னம்‌, கைதியின்‌ 
அன்னம்‌ - இவைகளைச்‌ சாப்பிடக்‌ கூடாது. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை மு ஆனந்த நாச்சியாரம்மா ee 1] 
அன ன UTA எக “| 
வி a ழுனிரனை எ எ ॥ 
அபிஷஸ்தஸ்ய ஷண்டஸ்ய பூம்ஷ்சல்யா தாம்பிகஸ்ய ச | 
ஷக்தம்‌ பர்யுஷிதம்‌ சைவ கத்ரஸ்யோச்சிஷ்டமேவ ௪ | 211 
பெரும்‌ பாதகனின்‌ அன்னம்‌, நபும்சகனின்‌ அன்னம்‌, 
டாம்பீகக்காரனின்‌ அன்னம்‌, புளித்துப்‌ போன பால்‌, பழைய சாதம்‌, 
சூத்ரன்‌ சாப்பிட்டு மிகுந்த அன்னம்‌ - இவைகளைச்‌ சாப்பிடக்‌ 
கூடாது. 


ஏனை UTA: உவரி | 

அ Uf ள்ளன 

சிகித்ஸகஸ்ய ம்ருகயோ: க்ரூரஸ்யோச்சிஷ்ட போஜிந: | 

உக்ரான்னம்‌ சூதிகானனம்‌ ௪ பர்யாசாந்தம நிர்தஷம்‌ | 212 

வைத்தியனின்‌ அன்னம்‌, வேடுவனின்‌ அன்னம்‌, குரூரமான 
குணங்‌ கொண்டவனின்‌ அன்னம்‌, எச்சில்‌ அன்னத்தைச்‌ சாப்பிடு 
பவனின்‌ அன்னம்‌, கொடிய காரியங்களைச்‌ செய்பவனுடைய 
அன்னம்‌, குழந்தை பெற்ற பெண்ணுக்காகச்‌ சமைத்த அன்னம்‌, 
பந்தியில்‌ சாப்பிடும்‌ போது, ஒருவன்‌ எழுந்து போன பிறகு 
மற்றவர்கள்‌: சாப்பிடும்‌ அன்னம்‌, தீட்டுக்காரனுடைய அன்னம்‌ - 
இவைகளைச்‌ சாப்பிடக்‌ கூடாது. 


சள வாள்‌ ரா எ மர: | 

feat Tat WATER I 

அநர்சிதம்‌ வ்ருதா மாம்ஸமவீராயாஷ்ச யோஷித: | 

த்விஷதந்நம்‌ நகர்யன்னம்‌ பதீதாந்நமவக்ஷுதம்‌ | 213 

மரியாதையின்றி பரிமாறப்பட்ட அன்னம்‌, தெய்வங்களுக்கு 
நிவேதிக்காத அன்னம்‌, கணவனும்‌ பிள்ளையுமற்றவள்‌ சமைத்த 
அன்னம்‌, எதிரிகள்‌ கொடுத்த அன்னம்‌, பதிதன்‌ இட்ட அன்னம்‌, தூசி 
விழுந்த அன்னம்‌ - இவைகளைச்‌ சாப்பிடக்‌ கூடாது. 


ண்ட்‌ எற்ற யாள 

eT TATA சன ௭ ॥ 

பிஷுநாந்ருதிநோஷ்சாந்நம்‌ க்ரதுவிக்ரபிணஸ்ததா | | 

ஷைலூஷதுந்நவாயாந்நம்‌ க்ருதக்நஸ்யாந்நமேவ ௪ ॥ 214 

கோள்‌ சொல்பவன்‌ அன்னம்‌, பொய்சாட்சி கூறுபவன்‌ அன்னம்‌, 
யக்ஞ்பலனை பிறருக்கு விற்பவனுடைய அன்னம்‌, நட்டுவாங்கம்‌ 
செய்பவனுடைய அன்னம்‌, தையல்காரனின்‌ அன்னம்‌, நன்றி 
மறப்பவன்‌ அன்னம்‌ - இவைகளைச்‌ சாப்பிடக்‌ கூடாது. 


இ ப ப பபப தர்ம சாஸ்ரம்‌ 

wala Fre TARGA WI 

gavin Avra Werf fT TT ॥ 

கர்மாரஸ்ய நிஷாதஸ்ய ரங்காவதரகஸ்ய ௪ | 

சுவர்ண கர்துர்வைணஸ்ய சஸ்த்ர விக்ரயிணஸ்ததா ॥ 215 

இரும்புப்‌ பட்டறையில்‌ வேலை செய்யும்‌ கருமானின்‌ அன்னம்‌, 
வலைஞனின்‌ அன்னம்‌, கூத்தாடுபவனின்‌ அன்னம்‌, பொற்‌ 
கொல்லனின்‌ அன்னம்‌, பிரம்பைக்‌ கொண்டு பொருட்களைத்‌ 
தயாரிப்பவனின்‌ அன்னம்‌, ஆயுதங்களை விற்பவனின்‌ அன்னம்‌ - 
இவைகளைச்‌ சாப்பிடக்‌ கூடாது. 


௭௭ எரா எ எனை எண 

வண ரணை என Aru TEU 

ஷ்வவதாம்‌ ஷெளண்டிகாநாம்‌ ௪ சைலநீர்ணேஐகஸ்ய ச | 

ரஞ்ஒகஸ்ய ந்ருஷம்ஸஸ்ய யஸ்ய சோபபதிர்‌ க்ருஹே | 216 

வேட்டை போன்றவற்றுக்காக நாய்களை வளர்ப்பவன்‌, கள்‌ 
விற்பவன்‌, வண்ணான்‌, துணிகளுக்குச்‌ சாயம்‌ போடுபவர்கள்‌, 
கருணையற்றவன்‌, கூடாவொழுக்கம்‌ கொண்ட பெண்ணின்‌ 
கணவன்‌ - இவர்களுடைய அன்னத்தைப்‌ புசிக்கக்‌ கூடாது. 


yefa எரி என்றா WANT: | 

அன்‌ நப பாத 11 

ம்ருஷ்யந்தி யே சோபபதிம்‌ ஸ்த்ரீஜிதாநாம்‌ ௪ ஸர்வஷ: | 

அநிர்தஷம்‌ ௪ ப்ரேதான்ன மதுஷ்டிகரமேவ ௪ ॥ 217 

குன்‌ மனைவி கள்ளத்‌ தொடர்பு வைத்திருப்பவன்‌ குன்‌ 
வீட்டிலேயே இருப்பதை அறிந்த பின்னும்‌ அவனை விரட்டாமல்‌ 
இருப்பவனுடைய அன்னம்‌, பெண்ணுக்கடங்கி அடிமையா 
யிருப்பவனுடைய அன்னம்‌, மரணத்‌ தீட்டு கழியாதவனுடைய 
அன்னம்‌, தன்‌ மனத்துக்குப்‌ பிடிக்காத அன்னம்‌ - இவைகளைச்‌ 
சாப்பிடக்‌ கூடாது. 


ஊர சான்று ண்டு 

அ: UES ATA எற்கு, ப 

ராஜான்னம்‌, தேஜ ஆதத்தே சூத்ரான்னம்‌ ப்ரஹ்மவர்சசம்‌ | 

ஆயுஸ்சுவர்ணகாரான்னம்‌ யஷஷ்சர்மாவகர்திந: | 218 

இதுவரை யார்‌ யாருடைய சாப்பாட்டை சாப்பிடக்‌ கூடாது 
என்பது கூறப்பட்டது. இனி யார்‌ சாப்பாட்டைச்‌ சாப்பிட்டால்‌ 
என்ன கெடுபலன்‌ எனக்‌ கூறப்படுகிறது. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1981] 
ராஜாவுடைய அன்னத்தைப்‌ புசித்தவனுடைய தேஜஸ்‌ அழியும்‌. 
சூத்திரனுடைய அன்னத்தைப்‌ புசித்தவனுடைய பிரம்ம தேஜஸ்‌ 
அழியும்‌. 
பொற்கொல்லனுடைய அன்னத்தைப்‌ புசித்தவனுடைய ஆயுள்‌ 
குறையும்‌. 
செருப்பு தைப்பவனுடைய அன்னத்தைச்‌ சாப்பிட்டால்‌ கீர்த்தி 
நசிக்கும்‌. 


ணை ual என wet Prof எ) 

T= ATE எ எனை: சுளீர்‌ ॥ 

காருகாந்நம்‌ ப்ரஜாம்‌ ஹந்தி பலம்‌ நிர்ணேஜகஸ்ய ௪ | 

கணாந்நம்‌ கணி காந்நம்‌ ச லோகேப்ய: பரிக்ருந்ததி | 219 

சிற்பியின்‌ அன்னத்தைப்‌ புசித்தால்‌ சந்ததி அழியும்‌. வண்ணானின்‌ 
அன்னத்தைப்‌ புசித்தால்‌ பலம்‌ அழியும்‌. பலருக்கும்‌ வழங்கப்படும்‌ 
சாப்பாடும்‌, வேசியின்‌ சாப்பாடும்‌ நல்ல உலகங்கள்‌ கிட்டாமல்‌ 
செய்யும்‌. 

TA ரணை னா விளைய 

எ airs est எண்ணின்‌ எளய 

பூயம்‌ சிகித்ஸக ஸ்யாந்நம்‌ பும்ஷ்சல்யாஸ்த்வந்நமிந்த்ரியம்‌ | 

விஷ்டா வார்துஷிகஸ்யாந்நம்‌ ஷஸ்த்ர விக்ரயிணோ மலம்‌ | 220 

வைத்தியனின்‌ சாப்பாடு சீழை உண்பதற்குச்‌ சமம்‌. 

நபும்சகனுடைய சாப்பாடு சாப்பிடுவது வீரியத்தைச்‌ 
சாப்பிடுவதற்கு சமம்‌. 

வட்டி வியாபாரி, ஆயுதம்‌ விற்பவன்‌ இவர்களின்‌ அன்னம்‌ 
மலத்துக்குச்‌ சமம்‌. 


என்னன்ன ளை ரலி ப 

எ னார்‌ எண எரி H 

ய ஏதேஅந்யே த்வபோஜ்யாந்நா: க்ரமஷ: பரிகீர்திதா: | 

தேஷாம்‌ த்வகஸ்திரோமாணி வதந்த்யந்நம்‌ மநீஷிண: | 221 


இப்போது சொன்னவர்களைத்‌ தவிர மற்றவர்களுடைய 
அன்னம்‌, அவர்களுடைய சருமம்‌, எலும்புகள்‌, ரோமங்கள்‌ 
இவைகளை உண்பதற்குச்‌ சமம்‌. 


மனு நீதி என்னும்‌ 

232 மனுதர்ம சாஸ்திரம்‌ 

PRT ETS TACT YO னர 

என YET AE Tf எ ॥ 

புக்த்வாதோ அந்யதமஸ்யாந்ந மமத்யா க்ஷபணம்‌ த்ரயஹம்‌ | 

மத்யா புக்த்வா சரேத்‌ க்ருச்ரம்‌ ரேதோ விண்மூத்ரமேவ ௪ ॥ 222 

இத்தகைய பேரில்‌ யார்‌ அன்னத்தைத்‌ தெரியாமல்‌ 
சாப்பிட்டாலும்‌ மூன்று நாட்கள்‌ உபவாசம்‌ இருக்க வேண்டும்‌. 
தெரிந்து சாப்பிட்டால்‌ 'இருச்ர விரதம்‌” இருக்க வேண்டும்‌. ரேதஸ்‌ 
மலஜலங்கள்‌ உண்ணப்‌ பட்டாலும்‌ கிருச்ர விரதம்‌ இருக்க 
வேண்டும்‌. 

TTT GAR WS FGA ன: | 

காண ETT TEAL 

நாத்யாச்சூத்ரஸ்ய பக்வாந்நம்‌ வித்வாநஷ்ராத்திநோ த்விஜ: | 

ஆததீதாமமேவாஸ்மாதவ்ருத்தாவேக ராத்ரிகம்‌ ॥ 223 

சூத்திரனிடம்‌ சமைக்கப்பட்ட அன்னத்தைச்‌ சாப்பிடக்‌ கூடாது. 
வேறு வழியின்றேல்‌, ஒரு பொழுதுக்குத்‌ தேவையான அளவு அரிசி, 


காய்கறிகளைப்‌ பெற்றுக்‌ கொள்ளலாம்‌. 


எனை கன பொன ௭ எம்‌ | 

Wife Ca: எண்களை 

ஷ்ரோத்ரியஸ்ய கதர்யஸ்ய வதாந்யஸ்ய ௪ வார்துஷே: | 

மீமாம்சித்வோபயம்‌ தேவாஸ்ஸமமந்நமகல்பயந்‌ ॥ 224 

வேதாத்யயனம்‌ செய்யும்‌ லோபியான பிராம்மணன்‌, வள்ளலாக 
இருக்கும்‌ வட்டி வியாபாரி, இவ்விருவரின்‌ அன்னத்தில்‌ எது மேலான 
தென்று ஆய்ந்து, இரண்டும்‌ சமம்‌ என்று தேவர்கள்‌ உரைத்தனர்‌. 


ஈரி எ FT UA 

FET WT சான 

தாந்‌ ப்ரஜாபதிராஹைத்ய மாகிருஷ்ட்வம்‌ விஷமம்‌ ஸமம்‌ | 

ஷ்ரத்தா பூதம்‌ வதாந்யஸ்ய ஹதமஷ்ரத்தயேதரத்‌ | 225 

அப்போது பிரம்மா, “விஷமமானதை சமமானதாக எண்ணா 
தீர்கள்‌. சிரத்தையோடு கொடுக்கும்‌ வட்டி வியாபாரியின்‌ அன்னமே 
மேலானது. சிரத்தையற்ற லோபியான வேத பிராம்மணனின்‌ 
அன்னம்‌ அதைவிடக்‌ கீழானது” என்றுரைத்தார்‌. 

A BiG பப்பட்‌ தி 

கத ன்ஸ்‌ 

ஷ்ரத்தயேஷ்டம்‌ ௪ பூர்த்தம்‌ ௪ நித்யம்‌ குர்யாததந்த்ரித: | 

ஷ்க்காக்ருதே ஹ்யக்ஷயே தே பவத: ஸ்வாகதைாதநை: | 226 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா வ ணை ன அ அ ணை! EE] 

யாகம்‌ முதலான கிரியைகளையும்‌, குளம்‌ வெட்டுதல்‌ முதலான 
தர்ம காரியங்களையும்‌ பலனில்‌ விருப்பம்‌ வையாமல்‌ சிரத்தையோடு 
செய்ய வேண்டும்‌. நல்ல முறையில்‌ சம்பாதிக்கப்பட்ட தனத்தைக்‌ 
கொண்டு செய்ய வேண்டும்‌. இவ்வாறான தர்மங்கள்‌ குறையாத 
புண்ணிய பலன்களைத்‌ தரும்‌. 

ura frida எண்களை 

TREE எண ரண Wf: ॥ 

தானதர்மம்‌ நீஷேவேத நித்யமைஷ்டிக பெளர்திகம்‌ | 

பரிதுஷ்டேந பாவேந பாத்ரமாசாத்ய ஷக்தித: ॥ 227 

தானங்களை தக்க பாத்திரத்துக்கு சந்தோஷமாக அளிக்க 
வேண்டும்‌. . யக்ஞாதி கிரியைகளை வேதமோதுபவர்களான 
தக்கவர்களைக்‌ கொண்டு, தன்‌ சக்திக்குத்‌ தக்கபடி சந்தோஷமாகச்‌ 
செய்ய வேண்டும்‌. 


ஸ்‌ மான எற 
ஊர்‌ எ ரர்‌ எண்‌: ॥ 


யத்கிஞ்சிதபி தாதவ்யம்‌ யாசிதேநாநகயயா | 

உத்பத்ஸ்யதே ஹி தத்பாத்ரம்‌ யத்தாரயதி சர்வத: ॥ 228 

யாசித்தவனுக்கு அசூயையின்றி சிறிதளவாவது தானமளிக்க 
வேண்டும்‌. ஏனெனில்‌ நரகத்துக்குப்‌ போகாமல்‌ இந்த யாசகர்களே 
தானமளித்தவனைக்‌ காப்பாற்றுகிறார்கள்‌. 


எண்‌ YET; | 
ளி ATEN பணய 


வாரிதஸ்த்ருப்திமாப்நோதி சுகமக்ஷய்ய மந்நத: | 

திலப்ரத: ப்ரஜாமிஷ்டாம்‌ தீபதஷ்சக்ஷருத்தமம்‌ | 229 

தண்ணீர்‌ வழங்குபவன்‌ திருப்தியை அடைவான்‌. அன்னம்‌ 
வழங்குபவன்‌ அழிவில்லா சுகத்தை அடைவான்‌. எள்ளை 
வழங்குபவன்‌ விரும்பிய சந்ததியை அடைவான்‌. தீபதானம்‌ 
செய்பவன்‌ நல்ல கண்‌ பார்வையை அடைவான்‌. 


yf துப்ப பய ட்ப fea: | 

ணன்‌ எனப்‌ ண்‌ னு 

பூமிதோ பூமிமாப்நோதி தீர்கமாயுர்ஹிரண்யத: | 

க்ருஹதோக்ர்யாணி வேஷ்மாநி ரூப்யதோ ரூபமுத்தமம்‌ ॥ 230 

பூதானம்‌ செய்தவன்‌ பூமியை அடைவான்‌. தங்கத்தை தானம்‌ 
செய்தவன்‌ தீர்க்காயுளை அடைவான்‌. வீடு தானம்‌ கொடுத்தவன்‌ 


மனு நீதி என்னும்‌ 
234 * மனுதர்ம சாஸ்திரம்‌ 
உயர்ந்த வீடுகளை அடைவான்‌. வெள்ளியைத்‌ தானம்‌ செய்தவன்‌ 
பேரழகை அடைவான்‌. 


என்ன எண்ணை ள்‌ | 

ATG: Pad ரன்‌ ண பு 

வாஸோதஷ்சந்த்ரஸாலோக்ய மஷ்விஸாலோக்யமஷ்வத: | 

அநடுத்த: ஷ்ரியம்‌ புஷ்டாம்‌ கோதோ பத்நஸ்ய விஷ்டபம்‌ ॥ 231 

வஸ்திர தானமளித்தவன்‌ சந்திர லோகத்தை அடைவான்‌. 
குதிரை தானமளித்தவன்‌ அஸ்வினி தேவர்களுடைய லோகத்தை 
அடைவான்‌. காளையை தானமளித்தவன்‌ உயர்ந்த செல்வங்களை 
அடைவான்‌. கோதானம்‌ செய்தவன்‌ சூரிய லோகத்தை அடைவான்‌. 


அனால்‌ எளி வன்பு | 

என Five என werd ணப 

யாநஷய்யாப்ரதோ பார்யாமைஷ்வர்யமபயப்ரத: | 

தாந்யதஷ்ஷாஷ்வதம்‌ செளக்யம்‌ ப்ரஹ்மதோ ப்ரஹ்மஸார்ஷ்டி தாம்‌ | 232 

வாகனம்‌, படுக்கை இவைகளைத்‌ தானம்‌ செய்பவர்கள்‌ நல்ல 
மனைவியை அடைவார்கள்‌. அபயமளித்தவன்‌ ஐசுவரியத்தை 
அடைவான்‌. தானியங்களைத்‌ தானமளித்தவன்‌ சாஸ்வதமான 
சுகத்தை அடைவான்‌. வேதம்‌ சொல்லிக்‌ கொடுப்பவன்‌ பிரம்ம 
லோகத்தை அடைவான்‌. 


எண ளா எளி றன்‌) 

qd aa டட வ ப்பா 

ஸர்வேஷாமேவ தாநாநாம்‌ ப்ரஹ்மதாநம்‌ விசிஷ்யதே | 

வார்யந்ந கோ மஹீவாசஸ்தில காஞ்சநஸர்பிஷாம்‌ | 233 

தண்ணீர்‌ தானம்‌, அன்னதானம்‌, கோதானம்‌, பூதானம்‌, வஸ்திர 
தானம்‌, எள்‌ தானம்‌, ஸ்வர்ண தானம்‌, நெய்‌ தானம்‌ இவைகளைவிட 
ஞான தானம்‌ மிகவும்‌ சிறப்புடையது. 


ர எண TEAR ரான்‌ 

TTA Ata எர WTC ற்றி ॥ 

யேந யேந து பாவேந யத்யத்தாநம்‌ ப்ரயச்சதி | 

தத்தத்தேநைவ பாவேந ப்ராப்நோதி ப்ரதிபூஜித: ॥ 234 

எதை எதை வேண்டி எந்தெந்த தானத்தைச்‌ செய்கிறார்களோ, 
அதையதை கெளரவத்தோடு பெறுவார்கள்‌. 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 

அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா L235] 
தண்ர்‌ வணி wl 
. Ma எனை எர எக ரா 


யோ அர்சிதம்‌ ப்ரதிக்ருஹ்ணாதி ததாத்யர்சிதமேவ ச | 

தாவுபெள கச்சதஸஸ்வர்கம்‌ நரகம்‌ து விபர்யயே | 235 

எவன்‌ பூஜை செய்து தானம்‌ அளிக்கின்றானோ, எவன்‌ பூஜை 
செய்து தானம்‌ பெறுகின்றானோ, இவ்விருவருமே சொர்க்கத்தை 
அடைவார்கள்‌. இவ்வாறு பூஜாபூர்வமாக கொடுக்காதவனும்‌, 
வாங்கியவனும்‌ நரகத்தை அடைவார்கள்‌. 


ணா எனா எ எப 
எண்ணா எண ரிகா 


ந விஸ்மயேத தபஸா வதேதிஷ்ட்வா ச நாந்ருதம்‌ | 

நார்தோ அப்யபவதேத்விப்ராந்‌ ந தத்வா பரிகீர்தயேத்‌ | 236 

தான்‌ இயற்றிய தவத்தை எண்ணி, நாமா இவ்வளவு தவம்‌ 
செய்தோம்‌?” என்று ஆச்சரியப்படக்கூடாது. 

யாகம்‌ செய்தவன்‌ பொய்‌ பேசக்‌ கூடாது. தான்‌ தொல்லைக்‌ 
காளானபோதும்‌ பிராம்மணர்களைத்‌ தூற்றக்கூடாது. தானம்‌ 
செய்துவிட்டு, 'நான்‌ செய்தேன்‌' என்று பறைசாற்றிக்‌ கொண்டிருக்கக்‌ 


கூடாது. 


என்ர என்‌ ௭ A Perera 
ATI STATA ௭4 எரிகின்ற 


யக்ஞோ அந்ருதேந க்ஷரதி தப: க்ஷரதி விஸ்மயாத்‌ | 

ஆயுர்விப்ராபவாதேந தாநம்ச பரிகீர்தநாத்‌ ॥ 237 

பொய்‌ பேசுவதால்‌ யக்ஞ பலன்‌ கிட்டாமல்‌ போகும்‌. 
கர்வப்படுவதால்‌ தவப்பலன்‌ கிட்டாமல்‌ போகும்‌. பிராம்மணர்‌ 
களைத்‌ தூற்றுவதால்‌ “ஆயுள்‌ குறையும்‌. செய்த தானத்தைப்‌ பிறரிடம்‌ 
கூறுவதால்‌ தான பலன்‌ கிட்டாமல்‌ போகும்‌. 


qf wt: எரி எள | 

TETRA எணண 

தர்மம்‌ ஷநைஸ்ஸஞ்சிநுயாத்வல்மீகமிவ திர்‌ | 

பரலோகஸஹாயார்தம்‌ சர்வபூதாந்‌ யபீடயந்‌ ॥ 238 

எவ்வுயிருக்கும்‌ தீங்கு விளைவிக்காமல்‌, மேலான உலகை 
அடைவதற்காக வேண்டி, எறும்புகள்‌ புற்றைச்‌ சிறுகச்‌ சிறுக 


உருவாக்குவது போன்று, தர்மத்தைச்‌ சிறிது சிறிதாகச்‌ சேர்க்க 
வேண்டும்‌. 


ந ணை எட்டா ன்ட்‌ ம்‌ 

ஏ ராகி எள எர 1 

எ என Hg TABI ச ॥ 

நாமுத்ரஹி ஸஹாயார்தம்‌ பிதா மாதா ச திஷ்டத: | 

ந புத்ரதாரா ந ஞாதிர்‌ தர்மஸ்திஷ்டதி கேவல: | 239 

பரலோகத்தில்‌ உதவுவதற்கு தாயும்‌ தந்தையும்‌ வர 
மாட்டார்கள்‌. மனைவியும்‌ பிள்ளைகளும்‌ வரமாட்டார்கள்‌. 
பங்காளிகள்‌ வர மாட்டார்கள்‌. தர்மம்‌ ஒன்றுதான்‌ உற்ற துணையாக 
விளங்கும்‌. 


ள்‌ எக ள்ளி 

TITER gris ர எ gp 

ஏக: ப்ரஜாயதே ஐந்துரேக ஏவ ப்ரலீயதே | 

ஏகோ அநு புங்த்கேசுக்ருதமேக ஏவ ௪ துஷ்க்ருதம்‌ || 240 

ஜீவன்‌ தனியாகவே பிறக்கும்‌. தனியாகவே இறக்கும்‌. 
தனியாகவே நல்வினையை அனுபவிக்கும்‌. தனியாகவே 
இவினையையும்‌ அனுபவிக்கும்‌. 


அர்க்க fil 

Fre ளான என்‌ Ufa TTS ॥ 

ம்ருதம்‌ ஷரீர முத்ஸ்ருஜ்ய காஷ்டலோஷ்டஸமம்‌ க்ஷிதெள | 

விமுகா பாந்தவா யாந்தி தர்மஸ்தமநு கச்சதி | 241 

இறந்த பிறகு அவன்‌ உறவினர்கள்‌ விறகுக்கும்‌ மண்ணுக்கும்‌ 
சமமாக அவன்‌ உடலைப்‌ போட்டுவிட்டுச்‌ செல்கிறார்கள்‌. ஆனால்‌ 
தர்மம்‌ மட்டுமே அவனைப்‌ பின்தொடர்கிறது. 


காணார்‌ ufo Bt: | 

ண்ணா யார்‌ னரா 

தஸ்மாத்தர்மம்‌ ஸஹாயார்தம்‌ நித்யம்‌ ஸந்சினு யாச்சநை: | 

தர்மேண ஹி ஸஹாயேந தமஸ்தரதி துஸ்தரம்‌ | 242 

அவ்வாறு சேர்த்த தர்மத்தினால்‌ தாண்ட முடியாததான பாபம்‌ 
என்னும்‌ இருட்டைத்‌ தாண்ட முடியும்‌. எனவே தன்னுடன்‌ வந்து 
தனக்கு உதவியாக இருக்க வேண்டி, தர்மத்தைச்‌ சிறிது சிறிதாகச்‌ 
சேர்க்க வேண்டும்‌. 

என்ரான்‌ ளா எப 

னி ணார எனா! வையா 

தர்மப்ரதாநம்‌ புருஷம்‌ தபஸா ஹதகில்பிஷம்‌ | 

பரலோகம்‌ நயத்யாஷு பாஸ்வந்தம்‌ கஷரீரிணம்‌ | 243 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை முர ஆனந்த நாச்சியாரம்மா க்‌்‌] 
தர்மத்தையே பிரதானமாக கடைப்பிடிப்பவனாக, ஒருவேளை 

அறியாமல்‌ ஏதும்‌ பாபம்‌ நேர்ந்தால்‌, அதற்குத்‌ தக்க பரிகார 

விரதங்களை அனுஷ்டித்து அப்பாபத்தை போக்கிக்‌ கொண்டவனாக, 

தர்மத்தால்‌ ஏற்பட்ட தேஜஸோடு விளங்கும்‌ மனிதனை, அவனுடைய 


தர்மம்‌ உத்தம லோகங்களை அடையச்‌ செய்யும்‌. 


FANT Fred என! 

எளி PRATT TA 

உத்தமைருத்தமைர்நித்யம்‌ ஸம்பந்தாநாசரேத்‌ சஹ | 

நிநீஷு: குலமுத்கர்ஷ மதமாந தமாம்ஸ்த்யதேத்‌ ॥ 244 

குன்‌ குலத்துக்கு உயர்வைத்‌ தர விரும்புபவன்‌, உத்தமர்களோடு 
சம்பந்தம்‌ வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. அதமார்களுடன்‌ சம்பந்தம்‌ 
வைத்துக்‌ கொள்ளக்‌ கூடாது. குறைந்தபட்சம்‌ தனக்குச்‌ சமமானவர்‌ 
களுடனாவது சம்பந்தம்‌ வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 


கருடா சோனி உண்வு 
எள கொள்‌ னள ஏனா 


உத்தமாநுத்தமாந்‌ கச்சந்‌ ஹீநாந்‌ ஹீநாம்ஷ்ச வர்‌ஐயந்‌ | 

ப்ராஹ்மண: ஷ்ரேஷ்டதா மேதி ப்ரத்யவாயேந கத்ரதாம்‌ | 245 

உத்தமர்களோடு சம்பந்தம்‌ வைத்துக்‌ கொள்ளும்‌ பிராம்மணன்‌ 
உத்தம நிலையை அடைவான்‌. அதமர்களுடன்‌ சம்பந்தம்‌ வைத்துக்‌ 
கொண்டால்‌ சூத்திரத்‌ தன்மையை அடைவான்‌. 


TET TET UT: PUSH 

அள்‌ THT WA ணி ண ॥ 

த்ருடகாரி ம்ருதுர்தாந்த: க்ரூராசாரைர ஸம்வஸந்‌ | 

அஹிம்ஸ்ரோ. தமதாநாப்யாம்‌ ஐயேத்ஸ்வர்கம்‌ ததாவ்ரத: | 246 

எடுத்த காரியத்தை இடையில்‌ விடாமல்‌, விடாமுயற்சியுடன்‌ 
செய்து முடிப்பவனும்‌, மிருதுவான இயல்புடையவனும்‌, குரூர 
குணமுடையோருடன்‌ சகவாசம்‌ செய்யாதவனும்‌, அஹிம்சையை 
இயல்பாகக்‌ கொண்டவனும்‌ - தவம்‌, விரதம்‌ முதலானவைகளைச்‌ 


செய்யாமலே, புலனடக்கம்‌, தானம்‌ முதலியவைகளால்‌ சொர்க்கத்தை 
அடைவான்‌. 


The YETTA ய 

Wel: WITT NES Tf RYN! 

ஏதோதகம்‌ மூலபலமந்நமப்யுத்யம்‌ ௪ யத்‌ | 

சர்வத: ப்ரதிக்ருஹ்ணீயாந்மத்வதாஅபய தக்ஷிணாம்‌ ॥ 247 


ணைன அ அ அ அ அஅ அ அஎ அ அ ஙஎளளை ர கட்‌ 

கட்டைகள்‌, தண்ணீர்‌, கிழங்குகள்‌, பழங்கள்‌, தங்கம்‌, தேன்‌ 
முதலானவைகளை தானாக முன்வந்து யாரும்‌ கொடுத்தால்‌, 
பதிதர்கள்‌, பாஷாண்டர்கள்‌ போன்றவரல்லாத, மற்றவர்களிட 
மிருந்து ஏற்றுக்‌ கொள்ளலாம்‌. 


எணண ர Jere ef | 

A WTR TETRA TERR: ॥ 

ஆஹ்ருதாப்யுத்யதாம்‌ பிக்ஷாம்‌ புரஸ்தாதப்ர சோதிதாம்‌ | 

மேநே ப்ரஜாபதீர்க்ராஹ்யாமபி துஷ்க்ருத கர்மண: | 248 

நாடி வந்து கொடுக்கப்பட்டதும்‌, முன்பே கொடுக்க வேண்டும்‌ 
என்று உத்தேசிக்கப்பட்டதுமான பொருட்களை பதிதர்களைத்‌ தவிர 
மற்றவர்களிடமிருந்து ஏற்கலாம்‌ என்பது பிரம்மாவின்‌ கருத்து. 


ண யான எ எ ர ௭ 

எ எண Ef TG TATA ॥ 

நாஷ்நந்தி பிதர: தஸ்ய தஷவர்ஷாணி பஞ்ச ௪ | 

நசஹவ்யம்‌ வஹத்யக்நீர்யஸ்தாமப்யவமந்யதே | 249 

இவ்வாறான தானத்தை ஏற்றுக்‌ கொள்ள மறுப்பவனுடைய 
பித்ருக்கள்‌ அவன்‌ தரும்‌ உணவை பதினைந்து வருடங்கள்‌ ஏற்க 
மாட்டார்கள்‌. மேலும்‌ அக்னியும்‌ அவன்‌ தரும்‌ ஹவிஸை ஏற்று 
தேவர்களுக்கு அளிக்க மாட்டார்‌. 


எ TET PUTA TWAT: UY fi ef 

ஸா TAA UA id TE சே ப 

ஷய்யாம்‌ க்ருஹாந்‌ குஷாந்‌ கந்தாநாப: புஷ்பம்‌ மணீந்ததி | 

தாநாமத்ஸ்யாந்‌ பயோ மாம்சம்‌ ஷாகம்‌ சைவ ந நீர்ணுதேத்‌ | 250 

படுக்கை, வீடுகள்‌, தர்பைகள்‌, சந்தனம்‌, சாம்பிராணி, அகில்‌ 
முதலான நறுமணப்‌ பொருட்கள்‌, தண்ணீர்‌, புஷ்பங்கள்‌, மணிகள்‌, 
தயிர்‌, அவல்‌, மீன்கள்‌, பால்‌, மாமிசம்‌, காய்கறிகள்‌ முதலானவை 
களைத்‌ தானாக முன்வந்து தரும்போது மறுக்கலாகாது. 


பககம LE 

என்ர AT ga wet ன ॥ 

குரூந்‌ ப்ருத்யாம்ஷ்சோஜ்ஜிஹீர்ஷந்‌ அர்சிஷ்யந்‌ தேவதாதிதீந்‌ | 

சர்வத: ப்ரதிக்ருஹ்ணீயாந்நது த்ருப்யேத்‌ ஸ்வயம்‌ தத: ॥ 251 

பசியால்‌ வாடும்‌ பெற்றோரையும்‌, குருமார்களையும்‌ வேலை 
யாட்களையும்‌, மனைவி முதலானோரைக்‌ காப்பதற்காகவும்‌ 
தேவபூஜை அதிதி பூஜைகளுக்காகவும்‌, பதிதர்களல்லாத மற்ற 


மூலமும்‌ உரையும்‌ முமுவதும்‌) 


அன்னை மூீ ஆனந்த நாச்சியாரம்மா வைட்ட !:!] 


அனைவரிடமிருந்தும்‌ தானம்‌ பெறலாம்‌. ஆனால்‌ அந்தத்‌ தானத்தால்‌ 
தான்‌ எப்போதும்‌ திருப்தி அடையக்கூடாது. 


TH AY ளா AT ATR ரப 

அனர்‌ ஏன னா எ ॥ 

குருஷுத்வப்யதீதேஷ விநா வா தைர்க்ருஹே வஸந்‌ | 

ஆத்மநோ வ்ருத்திமந்விச்சந்‌ க்ருஹ்ணீயாத்‌ ஸாதுதஸ்ஸதா | 252 
யாருமற்ற அனாதையும்‌, அல்லாது தான்‌ மட்டும்‌ தனியாக 


வசிப்பவனும்‌ தன்‌ ஜீவனத்துக்காக எப்போதும்‌ சாதுக்களிடமே 
தானம்‌ பெற வேண்டும்‌. 


iis: ஒளிர hard raft 
A WE கணா ணா FTL 


ஆர்திக: குலமித்ரம்‌ ச கோபாலோ தாசநாபிதெள | 

ஏதேகத்ரேஷு போஜ்யாஅந்நா யஷ்சாத்மாநம்‌ நீவேதயேத்‌ ॥ 253 

தன்‌ பூமியை உழுது பயிரிடுபவன்‌, தன்‌ குலத்துக்கு சிநேதென்‌, 
பசு மேய்ப்பவன்‌, தன்‌ வேலையாள்‌, தனக்கு சவரம்‌ செய்பவன்‌, குன்‌ 
சர்வத்தையும்‌ அர்ப்பணம்‌ செய்தவன்‌ (தன்னையே அர்ப்பணித்துத்‌ 
தனக்கு பக்தியோடு ஊழியம்‌ செய்பவன்‌) இவர்கள்‌ சூத்திரர்‌ 
என்றபோதும்‌ இவர்கள்‌ அன்னத்தை ஏற்கலாம்‌. 


என எண என என்ற 
அள எள எனா 


யாத்ருஷோ அஸ்ய பவேதாத்மா யாத்ருஷம்‌ ௪ சிகீர்ஷிதம்‌ | 

யதா சோபசரேதேநம்‌ ததாத்மாநம்‌ நிவேதயேத்‌ ॥ 254 

சூத்திரன்‌ ஜீவனத்துக்காக ஒருவரை அண்டி வரும்போது தன்‌ 
குலம்‌, தன்‌ திறமை, கோரிக்கை செய்யத்‌ தெரிந்த வேலை 
முதலானவற்றைக்‌ கூற வேண்டும்‌. 


னை WATT எ THA | 
ணி TG ணரா: ॥ 


யோ அந்யதாஸந்த மாத்மாநமந்யதா ஸத்சு பாஷதே | 
ஸ பாக்ருத்தமோ லோகேஸ்தேந ஆத்மா ஹாரக: | 255 
தான்‌ ஒரு வகையானவனாக இருந்து, தன்னை வேறு வகை 


யானவனாகக்‌ கூறிக்‌ கொள்பவனை, பாவி என்றும்‌ திருடன்‌ என்றும்‌ 
கூறலாம்‌. 


மனு நீதி என்னும்‌ 


240s மனுதர்ம சாஸ்திரம்‌ 


Arona Frere: எனை எற்ற. | 

எர எண்ணா TATRA AC ॥ 

வாச்யர்தா நியதாஸ்ஸர்வே வாங்மூலா வாக்விநீஸ்ஸ்ருதா: | 

தாம்‌ து ய: ஸ்தேநயேத்வாசம்‌ ஸஸர்வஸ்தேயக்ருந்நர: | 256 

அனைத்து விஷயங்களும்‌ வாக்கை ஆதாரமாகக்‌ கொண்டுள்ளன. 
சப்தங்கள்‌ அனைத்தும்‌ வாக்கை ஆதாரமாகக்‌ கொண்டுள்ளன. 
சப்தங்கள்‌ வாக்கின்‌ மூலமாக வெளிப்படுகின்றன. இத்தகைய 
வாக்கைக்‌ கூறி பிறகு அதை மாற்றிப்‌ பேசுபவன்‌ அனைத்தையும்‌ 
திருடிய திருடன்‌ ஆகிறான்‌. 


கண்டா எனை எ 

YO WA எண என்னனா: ॥ 

மஹர்ஷி பித்ருதேவாநாம்‌ கத்வா அந்ருண்யம்‌ யதாவிதி | 

புத்ரே சர்வம்‌ ஸமாஸஜ்ய வசேந்‌ மாத்யஸ்த்ய மாஷ்ரித: ॥ 257 

கிருஹஸ்தன்‌ வேதாத்யயனம்‌ செய்து ரிஷிகளுடைய கடனைத்‌ 
தீர்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. புத்திரர்களைப்‌ பெற்று பித்ருக்‌ 
களுடைய கடனைத்‌ தீர்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. யக்ஞங்கள்‌ 
செய்து தேவர்களுடைய கடனைத்‌ தீர்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 

பிறகு மகனிடம்‌ குடும்ப பாரம்‌ முழுவதையும்‌ ஓப்படைத்து 
விட்டு, தான்‌ மத்யஸ்தனாக எந்த விஷயத்திலும்‌ முனைந்து 
ஈடுபடாமல்‌ வீட்டில்‌ வசிக்க வேண்டும்‌. 


கி Fare fred fafa ferme: | 

TARR என்‌ fe Tt ணா ணை ॥ 

ஏகாகீ சிந்தயேந்நித்யம்‌ விவிக்தே ஹிதமாத்மந: | 

ஏகாகீ சிந்தயாநோ ஹி பரம்‌ ஷ்ரேயோ அதிகச்சதி | 258 

இவ்வாறு உலக விஷயங்களில்‌ ஈடுபடாமல்‌, தனிமையில்‌ 
இருந்தபடி தனக்கு ஹிதம்‌ தருவதான நல்லுலகை விரும்பி, பரமாத்‌ 
மாவை சிந்தித்திருப்பவன்‌ மேலான மோட்சத்தை அடைவான்‌. 


ர ரண yf fre Wea | 

௭்ண் WTEC YH: ॥ 

ஏஷோதிதா க்ருஹஸ்தஸ்ய வ்ருத்திர்விப்ரஸ்ய ஷாஷ்வதி | 

ஸ்நாதக வ்ரத கல்பஷ்‌ ௪ ஸத்வ வ்ருத்திகர: சுப: | 259 

இந்த அத்தியாயத்தில்‌ கருஹஸ்தனுக்கு முக்கியமான சாஸ்வ 
தமான ஜீவனோபாயம்‌ கூறப்பட்டது. ஸ்நாதவிரதம்‌ பற்றியும்‌ 
சத்வகுணம்‌ மேலோங்குவதற்கான முறைகளும்‌ கூறப்பட்டன. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1241] 


கணி TAT HTT Uefa | 

Sime Fred என்க எள்ளி ॥ 

அநேந விப்ரோ வ்ருத்தேந வர்தயந்‌ வேதசாஸ்த்ரவித்‌ | 

வ்யபேத கல்மஷோ நீத்யம்‌ ப்ரஹ்மலோகே மஹீயதே | 260 

வேத சாஸ்திரமறிந்த அந்தணன்‌ இதுகாறும்‌ கூறப்பட்ட 
முறையில்‌ வாழ்ந்தால்‌ பாபங்களெல்லாம்‌ தொலைந்து பிரம்ம 
லோகத்தை அடைவான்‌. 


(நான்காவது அத்தியாயம்‌ முற்றிற்று. ) 


மனு நீதி என்னும்‌ 


ப * மனுதர்ம சாஸ்திரம்‌ 
அத்தியாயம்‌ - 5 ப்‌ 
ஏண்‌ எனா எர 
வரண எ! ஏரு 


ஷ்ருத்வைதாந்‌ ரூஷயோ தர்மாந்‌ ஸ்நாதகஸ்ய யதோதிதாந்‌ | 

இதமூசுர்‌ மஹாத்மானமநல ப்ரபவம்‌ ப்ருகும்‌ | 4 

ரிஷிகள்‌, இவ்வாறு கூறப்பட்ட ஸ்நாதகனுடைய இந்த தர்மங்‌ 
களைக்‌ கேட்டு மஹாத்மாவான பிருகுவிடம்‌ இவ்வாறு கூறினர்‌: 


oat என்ன்‌ ளோ எண்ணா 

கரு நாண்‌ கொர எளி ம 

ஏவம்‌ யதோக்தம்‌ விப்ராணாம்‌ ஸ்வதர்மமநுதிஷ்டதாம்‌ | 

கதம்‌ ம்ருத்யு: ப்ரபவதி வேதசாஸ்த்ரவிதாம்‌ ப்ரபோ ॥ 2 

“இவ்வாறாக சாஸ்திரம்‌ கூறியபடி சகல தர்மங்களையும்‌ 
அனுஷ்டிக்கின்ற வேதசாஸ்திர விற்பன்னர்களான பிராம்மணர்‌ 
களுக்கு மிருத்யு எவ்வாறு ஏற்படும்‌?” - என்று கேட்டனர்‌. 


அ ண்ண ef TT ஏ | 

rt ரொ ea ferme Fae ॥ 

ஸ தாநுவாச தர்மாத்மா மஹர்ஷீந்‌ மாநவோ ப்ருகு: | 

ஷ்ரூயதாம்‌ யேந தோஷேண ம்ருத்யுர்விப்ராந்‌ ஜிகாம்ஸதி ॥ 3 

இவ்வாறு கேட்க, தர்மாத்மாவான பிருகு, ரிஷிகளைப்‌ பார்த்து, 
“எந்த தோஷத்தால்‌ மிருக்யு பிராம்மணர்களைக்‌ கொல்கிறானோ, 
அந்த தோஷத்தைக்‌ கூறுகிறேன்‌. கேளுங்கள்‌,” என்றார்‌. 


அணை HTT எ எனயவ 
எனன எ பரன்‌ ॥ 


அநப்யாசேந வேதாநாமசாரஸ்ய ௪ வர்‌ஜஐநாத்‌ | 

ஆலஸ்யாதந்ந தோ ஷாச்ச ம்ருத்யுர்விப்ராந்‌ ஜிகாம்ஸதீ ॥ 4 

வேதாப்யாசம்‌ செய்யாமையாலும்‌, ஆசாரமின்மையாலும்‌, 
அனுஷ்டானங்களில்‌ ஈடுபாடின்றி இருத்தலாலும்‌, போஜன 
விஷயத்தில்‌ ஏற்படும்‌ தோஷங்களாலும்‌ மிருத்யு இவர்களைக்‌ 
கொல்கிறான்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை மம ஆனந்த நாச்சியாரம்மா 1243] 


YA ரர்‌ Ta VEE கண்‌ A 
TT TTT ௭ ॥ 
லசுநம்‌ க்ருஞ்ஜநம்‌ சைவ பலாண்டும்‌ கவகாநி ௪ | 
அபக்ஷ்யாணி த்விஜாதீநாமமேத்ய ப்ரபவாணி ॥ 5 
வெள்ளைப்‌ பூண்டு, நீருள்ளி, வெங்காயம்‌, காளான்‌ மற்றும்‌ 
தூய்மையற்ற இடத்தில்‌ விளைந்தவை போன்றவற்றை திவிஜர்கள்‌ 
உண்ணலாகாது. 


எகா அண்ணா ATTA AT | 
913 Ted ஏ Wad WaT ன ப 


லோஹிதாந்‌ வ்ருக்ஷ நீர்யாசாந்‌ வ்ரஷ்சநப்ரபவாம்ஸ்ததா | 

ஷேலும்‌ கவ்யம்‌ ௪ பீயூஷம்‌ ப்ரயத்நேந விவர்‌ஐயேஜ்‌ | 6 

மரத்திலிருந்து தானாக ஒழுகும்‌ சிவப்பு நிற பால்‌, கத்தியால்‌ கீறி 
எடுக்கும்‌ பால்‌, முருங்கைக்காய்‌, ஆலம்பால்‌ முதலானவைகளை 
முக்கியமாக நீக்க வேண்டும்‌. 


ஏக ஏர்‌ “| 
சாகா Taf சார ॥ 


வ்ருதாக்ருசரஸம்‌ யாவம்‌ பாயஸாஅபூ பமேவ ௪ | 

அநுபாக்ருதமாம்ஸாநி தேவாந்நாநி ஹவீம்ஷிச | 7 

நைவேத்தியத்துக்காக அன்றி தனக்காகச்‌ செய்து கொண்ட 
எள்ளுச்சாதம்‌, பாயசம்‌, வடைகள்‌ முதலானவையும்‌, வேள்விக்காக 
அன்றி தங்களுக்காக கொல்லப்பட்ட மிருகமாமிசம்‌, 
தெய்வங்களுக்காக தயாரித்து இன்னும்‌ நிவேதனமாகாத அன்னம்‌, 
ஹோமத்துக்காக தயாரித்து இன்னும்‌ ஹோமம்‌ செய்யப்படாத 
ஹவிஸ்‌ - இவைகளைச்‌ சாப்பிடக்‌ கூடாது. 


அண: எண்ணா | 

அக uf ரண wh: wa: ॥ 

அநிர்தஷா யாகோ: க்ஷீர மெளஷ்ட்ரமைகஷபம்‌ ததா | 

ஆவிகம்‌ ஸந்திநீக்ஷீரம்‌ விவத்ஸாயாஷ்ச கோ: பய: | 8 

கன்று ஈன்று பத்து நாட்கள்‌ கழியாத பசுவின்பாலும்‌, ஒட்டகம்‌, 
ஆடு, குதிரை, ஒற்றைக்‌ கொம்புள்ள மிருகங்களின்‌ பாலும்‌, 
கன்றில்லாத பசுவின்‌ பாலும்‌ சாப்பிடலாகாது. 


க ணை மஸ்த்‌ 
சா எர ரா எ 
விஸ்‌ ணி எண்‌ சர்ம 
ஆரண்யாநாம்‌ ச ஸர்வேஷாம்‌ ம்ருகாணாம்‌ மாஹிஷம்‌ விநா | 
ஸ்த்ரீக்ஷீரம்‌ சைவ வர்ஜ்யாநி ஸர்வஷக்தாநி சைவ ஹி ॥ 9 
எருமைப்‌ பாலைச்‌ சாப்பிடலாம்‌. மற்ற காட்டு விலங்குகள்‌ 
அத்தனையின்‌ பாலும்‌, தாய்ப்‌ பாலும்‌, புளித்துப்போனவைகளும்‌ 
சாப்பிடலாகாது 


af wed எர ௭8௭ சிரா 

qf கெர்‌ ளால்‌ Wt: ॥ 

ததி பக்ஷ்யம்‌ ச ஷுக்தேஷ ஸர்வம்ச ததிஸம்பவம்‌ | 

யாநீசைவாபி சூயந்தே புஷ்பமூல பலை: சுபை: ॥ 10 

குயிர்‌, மோர்‌ முதலான புளிக்க வைக்கப்பட்டவைகளையும்‌ 
போதையைத்‌ தராத, புளிக்கவைக்கப்பட்ட ஆசவங்களையும்‌ 
(பழங்கள்‌, பூக்கள்‌ போன்றவற்றை புளிக்க வைப்பது) சாப்பிடலாம்‌. 


PoE BEAT Wala TT எள! 

சிர ணை fezfey எளிய 

க்ரவ்யாதாந்‌ சகுநீந்‌ ஸர்வாந்ஸ்ததா க்ராமநீவாசிந: | 

அநீர்திஷ்டாம்ஷ்சைக ஷபாம்ஷ்டிட்டிபம்‌ ௪ விவர்‌ஜயேத்‌ | 11 

மாமிசம்‌ உண்ணும்‌ கழுகு முதலான பறவைகளையும்‌, 
ஊருக்குள்‌ வாழும்‌ புறா முதலான பறவைகளையும்‌, வேதத்தால்‌ 
ஒதுக்கப்பட்ட ஒற்றைக்‌ கொம்புடைய மிருகங்களையும்‌, சிட்டுக்‌ 
குருவியையும்‌ சாப்பிடக்‌ கூடாது. 


க்க CA EA TATE BREEN 

Wed EYE UE ரிக்‌ ॥ 

கலவிங்கம்‌ ப்ளவம்‌ ஹம்ஸம்‌ சக்ராங்கம்‌ க்ராம குக்குடம்‌ | 

சாரசம்‌ ரஜ்ஜுவாலம்‌ ச தாத்யூஹம்‌ சுகஷாரிகே | 12 

ஊர்க்குருவி, நீர்க்காக்கை, அன்னம்‌, சக்ரவாகம்‌, ஊர்க்கோழி, 
சாரசப்பறவை, கயிறுவால்‌ குருவி, கருங்குருவி, கிளி, சாரிகை 
முதலான பறவைகளைச்‌ சாப்பிடக்‌ கூடாது. 

WERT ன எ Biafra i 

ணா எண Ut ணன்‌ எ॥ 

ப்ரதுதாந்ஜாலபாதாம்ஷ்ச கோயஷ்டிநகவிஷ்கிராந்‌ | 

நீமஜ்ஜதஷ்ச மத்ஸ்யாதாந்‌ செளநம்‌ வல்லூரமேவ ச | 13 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸா .ஆனந்த நாச்சியாரம்மா [1245] 


மரங்கொத்தி, சராரி, குருட்டுக்‌ கொக்கு, காகம்‌, விச்சுளி, 
ராஜாளி, வல்லூறு முதலான பறவைகளைச்‌ சாப்பிடக்‌ கூடாது. 


ஏ ணக FT எனு 
எண எ TET எ WAT ॥ 


பகம்‌ சைவ பலாகாம்‌ ச காகோலம்‌ கஞ்ஜரீடகம்‌ | 

மத்ஸ்யாதாந்‌ விட்வராஹாம்ஷ்ச மத்ஸ்யாநேவ ௪ சர்வஷ: ॥ 14 

கொக்கு, நாரை, அண்டங்காக்கை, கறுங்குருவி முதலான 
பறவைகளையும்‌, முதலை, பன்றிகளையும்‌, மீன்களையும்‌ சாப்பிடக்‌ 
கூடாது. 


அறை எண்‌ உளற ஊரி! 
எண என்றாள்‌ 


யோ யஸ்ய மாம்ஸமஷ்நாதிஸ தந்மாம்சாத உச்யதே | 

மத்ஸ்யாதஸ்ஸர்வமாம்ஸாதஸ்தஸ்மாந்மத்ஸ்யாந்‌ விவர்‌ஐயேத்‌ ॥ 15 

எது எதனுடைய மாமிசத்தை உண்ணுகிறதோது, உண்ணப்‌ 
பட்ட அது, இதனுடைய மாமிசத்தை உண்ணும்‌ எனப்படும்‌. 

இந்த வகையில்‌ மீன்களை உண்டவன்‌ எல்லா மாமிசங்களையும்‌ 
உண்டவன்‌ ஆவான்‌. எனவே மீன்களைச்‌ சாப்பிடக்‌ கூடாது. 


என்‌ னி காளர்‌; | 
ATT ணை எணண ர எண்‌: ॥ 


பாடீந ரோஹிதாவாத்யெள நியுக்தெள ஹவ்யகவ்யயோ: | 

ராஜீவாந்‌ சிம்ஹதுண்டாம்ஷ்ச சகல்காம்ஷ்சைவ ஸர்வஷ: | 16 

ஆயிரம்‌ பற்களுடைய மீன்கள்‌, சிவப்புமீன்‌, கும்பலாகத்‌ திரியும்‌ 
மீன்கள்‌, சிங்கமுக மீன்கள்‌, முள்நிறைந்த மீன்கள்‌ முதலானவைகளை 
ஹவ்ய கவ்யங்களில்‌ நியமிக்கப்பட்ட பிராம்மணர்கள்‌ சாப்பிடலாம்‌. 
மற்ற கர்த்தா முதலானோர்‌ சாப்பிடக்கூடாது. அனைவருமே மற்ற 
சமயங்களில்‌ சாப்பிடக்கூடாது. 


எ எகர gfe 

என்ன்‌ எறி என்னாள்‌ எள ॥ 

ந பக்ஷயே தேக சநா நக்ஞாதாம்ஷ்ச ம்ருகத்விஜாந்‌ | 

பக்ஷ்யேஷ்வபி ஸமுதிஷ்டாந்‌ ஸர்வாந்‌ பஞ்சந காந்ஸ்ததா | 17 


நீதி என்னும்‌ 

ணை டா சாஸ்திரம்‌ 

தனியாகத்‌ திரியும்‌ மிருகங்களையும்‌, பெயர்‌ தெரியாத 

மிருகங்களையும்‌, பறவைகளையும்‌ (பூனை, குரங்கு போன்றவை) 
ஐந்து நகங்கள்‌ கொண்ட மிருகங்களையும்‌ சாப்பிடக்கூடாது 


க எனக ர GTR Rall 

எனா ளே TEIN எள்ள ॥ 

ஷ்வாவிதம்‌ ஷல்யகம்‌ கோதாம்‌ கட்க கூர்ம ஷஷாம்‌ சஸ்ததா | 

பக்ஷ்யாந்‌ பஞ்சநகேஷ்வாஹுரநுஷ்ட்ராந்ஷ்சைகதோதத: | 18 

ஐந்து நகங்களுள்ள மிருகங்களில்‌ முள்ளம்‌ பன்றி, சல்ய மிருகம்‌, 
உடும்பு, காண்டாமிருகம்‌, ஆமை, முயல்‌ இவைகளை உண்டாலும்‌ 
உண்ணலாமே தவிர மற்றவைகளை உண்ணக்‌ கூடாது. வேறு 
வழியில்லாதபோது ஓட்டகம்‌ தவிர மற்ற ஒரு பல்‌ வரிசையுள்ள 
மிருகங்களை உண்ணலாம்‌. 


ஊக எறி ராகு 

ராண ன ளன மிர ॥ 

சத்ராகம்‌ விட்வராஹம்‌ ௪ லசுநம்‌ க்ராம குக்குடம்‌ | 

பலாண்டும்‌ க்ருஞ்ஜநம்‌ சை மத்யாஜக்த்வா பதேத்‌ த்விஜ: | 19 

காளான்‌, ஊர்ப்பன்றி, வெங்காயம்‌, ஊர்க்கோழி, நீருள்ளி, 
வெள்ளைப்‌ பூண்டு முதலானவைகளை தெரிந்தும்‌ புத்திபூர்வமாக 
சாப்பிடுபவன்‌ பாபியாவான்‌. 


அண்ணன்‌ உன எ எனா வெ 

எனா asf Nigra ப 

அமத்யைதாறி ஷட்ஜக்த்வா க்ருச்ரம்‌ ஸாந்தபநம்‌ சரேத்‌ | 

யதி சாந்த்ராயணம்‌ வாபி ஷேஷேஷுபவசேதஹ: ॥| 20 

தெரியாமல்‌ இவற்றை சாப்பிட்டால்‌, சாந்தபந விரதத்தையாவது 
சாந்திராயண விரதத்தையாவது செய்ய வேண்டும்‌. மற்ற விலக்கப்‌ 
பட்டவற்றை சாப்பிட்டால்‌ ஒரு நாள்‌ உண்ணா நோன்பிருக்க 
வேண்டும்‌. 

Treats wa Beg Teun: | 

அணரனாச்‌ ere ராரா: ॥ 

ஸம்வத்ஸரஸ்யைகமபி சரேத்க்ருச்ரம்‌ த்விஜோத்தம: | 

அக்ஞாதபுத்த சுத்யர்த்தம்‌ ஞாதஸ்ய து விசேஷத: ॥ 21 

திவிஜன்‌ தெரியாமல்‌ சாப்பிடத்தகாததை சாப்பிட்ட குற்றம்‌ 
நீங்க வருடத்தில்‌ ஒருமுறை கிருச்சர விரதம்‌ அனுஷ்டிக்க வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) . 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1247] 


தெரிந்து சாப்பிட்டால்‌, அதற்குரிய பிராயச்சித்தங்களைச்‌ செய்ய 
வேண்டும்‌. 


ளசி எண்ன: ரான சாரி 
ஏனா ர கணணி TTA TTI 


யக்ஞார்த்தம்‌ ப்ராஹ்மணைர்வத்யா: ப்ரஷஸ்தா ம்ருகபக்ஷின: | 

ப்ருத்யாநாம்‌ சைவ வ்ருத்யர்த்தமகஸ்த்யோ ஹ்யாசரத்புரா | 22 

பிராம்மணர்கள்‌ யக்ஞங்களுக்காகவும்‌, தான்‌ போஷிக்க 
வேண்டியவர்களை போஷிப்பதற்காகவும்‌ சாஸ்திரத்தில்‌ ஏற்கப்பட்ட 
மிருகங்களையும்‌, பறவைகளையும்‌ வதம்‌ செய்யலாம்‌. முன்னர்‌ 
அகஸ்தியர்‌ இவ்வாறு செய்துள்ளார்‌. 


எ ஏ எனா எளிய 
த்ர ணரா எ॥ 


பபூவுர்ஹி புரோடாஷா பக்ஷ்யாணாம்‌ ம்ருகபக்ஷிணாம்‌ | 

புராணேஷ்வபி யக்ஜேசு ப்ரஹ்மக்ஷத்ரஸவேசு ௪ ॥ 23 

முற்காலத்தில்‌ முனிவர்களின்‌ யாகங்களிலும்‌, பிராம்மண 
க்ஷத்திரியர்களின்‌ யாகங்களிலும்‌, சாப்பிடத்தக்க மிருகங்கள்‌ 
பறவைகளின்‌ மாமிசங்களே ஹவிஸ்களாக இருந்தன. எனவே 
யக்ஞங்களில்‌ மிருகவதை செய்யலாம்‌. 


எரி டன் னை என எள 

கானின்‌ என்ப ஏ We WAL 

யத்கிஞ்சித்‌ ஸ்நேஹஸம்யுக்தம்‌ பக்ஷ்யம்‌ போஜ்யமகர்ஹிதம்‌ | 

தத்பர்யுஷிதமப்யாத்யம்‌ ஹவிஷ்ஷேசம்‌ ச யத்பவேத்‌ | 24 

எண்ணெய்‌, நெய்களால்‌ செய்யப்பட்டு, கெடாமல்‌ இருப்ப 
வற்றை பலநாட்கள்‌ கழித்துச்‌ சாப்பிடலாம்‌. ஹவிசில்‌ மிகுந்ததையும்‌ 
(எண்ணெய்‌, நெய்களில்‌ பொரித்தவற்றை) அவ்வாறே சாப்பிடலாம்‌. 


எரா memes சோரி 

aay Ua TT a fafa 

சிரஸ்திதமபி த்வாத்யமஸ்நேஹாக்தம்‌ த்விஜாதிபி: | 

யவகோதூமஜம்‌ ஸர்வம்‌ பயசஷ்சைவ விக்ரியா: | 25 

யவை, கோதுமைகளால்‌ செய்யப்பட்டவை, செய்து நாட்கணக்‌ 
கானதாக இருந்தாலும்‌, கெடாமலிருந்தால்‌ சாப்பிடலாம்‌. 
பாலிலிருந்து தயாரித்த தயிர்‌, மோர்‌ போன்றவற்றைச்‌ சாப்பிடலாம்‌. 


மனு நீதி என்னும்‌ 


எக தகை கைதை னத ன ன ணை ன கைட்‌ மனுதர்ம சாஸ்தீரம்‌ 
ண சோரி எனன | 
ணு எனா aft என்‌ ॥ 
ஏததுக்தம்‌ த்விஜாதீநாம்‌ பக்ஷ்யா பக்ஷமசேஷத: | 
மாம்ஸஸ்யாத: ப்ரவக்ஷயாமி விதீம்‌ பட்சணவர்ஜதே ॥ 26 


இதுவரை சாப்பிடத்‌ தக்கவை இவை, தகாதவை இவை 
என்பதை தெரியப்படுத்தினேன்‌. இனி மாமிசங்களில்‌ எவை கூடும்‌, 
எவை கூடாது என்று கூறுகிறேன்‌. 


ஸ்ர எண்‌ ளா எண | 
அளரிர எ ண GWT என? ப 


ப்ரோக்ஷிதம்‌ பக்ஷயேந்மாம்சம்‌ ப்ராஹ்மணாநாம்‌ ச காம்யயா | 

யதாவிதி நீயுக்தஸ்து ப்ராணாநாமேவ சாத்யயே ॥ 27 

மந்திர ஜலத்தினால்‌ புரோட்சணம்‌ (தெளிக்கப்பட்ட) 
செய்யப்பட்ட, யக்ஞத்தில்‌ ஹவிசான மாமிசத்தையும்‌, பிராம்மணன்‌ 
பிரார்த்தித்து அழைத்துக்‌ கொடுத்த மாமிசத்தையும்‌ ஒருமுறை 
மட்டும்‌ சாப்பிடலாம்‌. தவிரவும்‌ சிராத்தத்தில்‌ தான்‌ நியமிக்கப்‌ 
பட்டபோதும்‌, வேறு உணவின்றி உயிர்‌ போகும்‌ நிலையிலிருக்கும்‌ 
போதும்‌ மாமிசம்‌ சாப்பிடலாம்‌. 


சாரண ண்‌ ணாகர 

படட எனார்‌ ௪ எச ரான படட 

ப்ராணஸ்‌ யாந்நமிதம்‌ ஸர்வம்‌ ப்ரஜாபதிதர கல்பயத்‌ | 

ஸ்தாவரம்‌ ஐங்கமம்‌ சைவ ஸர்வம்‌ ப்ராணஸ்ய போஜனம்‌ ॥ 28 

இனி கூறப்போகிறவைகளை பிரம்மா, ஜீவர்கள்‌ உண்பதற்காக 
உருவாக்கினார்‌. எனவே அசையும்‌, அசையா இவை முழுவதும்‌ 
ஜீவார்களுக்கு உண்ணத்தக்கவைகளே. 


எ ஜொலி | 

அணா ணர்‌ மார ச EH 

சராணாமந்நமசரா தம்ஷ்ட்ரிணாமப்யதம்‌ ஷ்ட்ரிண: | 

அஹஸ்தாஷ்ச ஸஹஸ்தாநாம்‌ ௲ராணாம்‌ சைவ பீரவ: | 29 

ஓரிடத்திலிருந்து வேறிடத்துக்கு அலைந்து திரியக்‌ 
கூடியவைகளுக்கு ஒரே இடத்திலிருக்கும்‌ தாவரங்களும்‌, நகங்கள்‌ 
உள்ளவற்றுக்கு நகங்கள்‌ இல்லாதவையும்‌, வீரத்தோடிருப்பவற்றுக்கு 
வீரமில்லாதவையும்‌ உணவாக உள்ளன. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை முநீ ஆனந்த நாச்சியாரம்மா கை [7 1:] 


ண ணக யாற ள்‌ 
UH ளா WTS TA எ॥ 


நாத்தா துஷ்யத்யதந்நாத்யாந்‌ ப்ராணிநோ அஹந்யஹந்யபி | 

தாத்ரைவ ஸ்ருஷ்டா ஹ்யாத்யாஷ்ச ப்ராணிநோத்தார ஏவச ॥ 30 

தினமும்‌ உண்ணத்‌ தக்கவைகளான பிராணிகளை 
உண்பவனுக்கு தோஷம்‌ ஏதுமில்லை. பிரம்மாவே எவையெவை 
உண்ணலாம்‌, அவற்றை யார்யார்‌ உண்ணலாம்‌ என்று விதி 
வகுத்துள்ளார்‌. 


ளா ளான இர wl 
அரகர ரணி ரண்‌ ॥ 


யக்ஞாய ஐக்திர்‌ மாம்சஸ்யேத்யேஷ தைவோ விதி: ஸ்ம்ருத: | 

அதோ அந்யதா ப்ரவ்ருத்திஸ்து ராட்சஸோ விதிருச்யதே ॥ 31 

யக்ஞத்துக்காக உயிர்‌ வதை செய்து, ஹோமம்‌ செய்து 
மிகுதியைச்‌ சாப்பிடுவது தெய்வ விதி எனப்படும்‌. தனக்காக மாமிசம்‌ 
சாப்பிடுவது ராட்சச விதி எனப்படும்‌. 


ளன ed ௭ TT எ | 
Sar RIG WPA எனா ye 


க்ரீத்வா ஸ்வயம்‌ வாப்யுத்‌ பாத்ய பரோபக்ருதமேவ வா | 

தேவாந்‌ பித்ரூந்ஷ்சார்‌ சயித்வாகாதந்‌ மாம்சம்‌ ந துஷ்யதி ॥ 32 

வாங்கியதாக இருந்தாலும்‌, தானே தேடிப்‌ பெற்றதாக 
இருந்தாலும்‌, பிறர்‌ கொடுத்ததாக இருந்தாலும்‌ தேவ பித்ருக்களுக்கு 
வழங்கி மிகுதியை உண்பவன்‌ மாமிசம்‌ சாப்பிட்ட தோஷத்தை 


அடைய மாட்டான்‌. 


எணன்ரினள mia ணா. | 
என எரி Ti NT AUST: ॥ 


நாத்யாதவிதிநா மாம்சம்‌ விதிக்ஞோ நாபதி த்விஜ: | 

ஐக்த்வாஹ்யவிதிநா மாம்சம்‌ ப்ரேத்ய தைரத்யதே அவஷ: | 33 

மாமிசம்‌ சாப்பிடுவதற்கான இந்த விதிகளை அறிந்த இரு 
பிறப்பாளன்‌. விதியை மீறி தேவ பித்ருக்களுக்கு வழங்காமல்‌ 
சாப்பிடுவது, உயிருக்கு ஆபத்தற்ற காலத்திலும்‌ சாப்பிடுவது என்று 
மாமிச உணவில்‌ விருப்போடு சாப்பிட்டால்‌, மரணத்துக்குப்‌ பின்‌ 
எந்த பிராணியின்‌ மாமிசத்தை உண்டானோ, அந்தப்‌ பிராணியால்‌ 
தான்‌ உண்ணப்படுவான்‌. 


ணை எடடா கட்ட 

ஏளன எனி ரானா ரா | 

ஏர்‌ wate ளே சொர? என: ॥ 

நதாத்ருஷம்‌ பவத்யேநோ ம்ருகஹந்துர்தநார்திந: | 

யாத்ருஷம்‌ பவதி ப்ரேத்ய வ்ருதா மாம்சாநீ காதத: ॥ 34 

தேவபித்ருக்களுக்கு அளிக்காமல்‌ தனக்காக மாமிசம்‌ தயார்‌ 
செய்து சாப்பிடுபவன்‌ அடையும்‌ அளவு பாபத்தை ஜீவனத்துக்காக 
மிருகங்களைக்‌ கொன்று விற்கும்‌ வேடுவன்கூட அடைய 
மாட்டான்‌. 


FATE எ niet Tf ளாக: | 

என எரா af என்க | 

நியுக்தஸ்து யதாந்யாயம்‌ யோ மாம்சம்‌ நாத்திமாநவ: | 

ஸப்ரேத்ய பஷுதாம்‌ யாதி ஸம்பவாநேகவிம்ஷதிம்‌ | 35 

சிராத்தத்தில்‌ நியமிக்கப்பட்டவன்‌, சாஸ்திரப்படி கொடுத்த 
மாமிசத்தை உண்ண மறுத்தால்‌ பிறவி முடிந்ததும்‌ இருபத்தொரு 
பிறவிகள்‌ விலங்காகப்‌ பிறப்பான்‌. 


அண்ண Fe: Bera 

TARA கொள mad ரின்‌ ப 

அஸம்ஸ்க்ருதாந்‌ பஷந்‌ மந்த்ரைர்‌ நாத்யாத்விப்ர: கதாசந | 

மந்த்ரைஸ்து ஸம்ஸ்க்ருதாநத்யாச்சாஷ்வதம்‌ விதிமாஸ்தித: | 36 

வேதமந்திரங்களால்‌ தீர்த்தம்‌ தெளிக்கப்படாமல்‌, வெறுமனே 
கொல்லப்பட்ட விலங்குகளை பிராம்மணன்‌ எந்நாளும்‌ சாப்பிடக்‌ 
கூடாது. 

வேதமந்திரங்களால்‌ தீர்த்தம்‌ தெளிக்கப்பட்ட யாகங்களில்‌ 
கொடுக்கப்பட்ட மாமிசத்தைச்‌ சாப்பிடுவது ஆசாரமானது. 


seg ued கற்பி சாமான 

எண மாரி ளை ॥ 

குர்யாத்‌ க்ருதபசும்‌ ஸங்கே குர்யாத்பிஷ்டபஷம்‌ ததா | 

நீத்வேவ து வ்ருதா ஹந்தும்‌ பஷுமிச்சேத்கதாசந | 37 

மாமிசத்தில்‌ ஆசை ஏற்படின்‌ நெய்‌, மாவினால்‌ மிருகம்‌ போன்ற 
உருவைச்‌ செய்து சாப்பிடவேண்டுமேயன்றி யக்ஞங்கள்‌ எதுவு 
மில்லாமல்‌ வெறுமநே ஜீவஹிம்சை செய்யக்கூடாது. 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 


அன்னை ஸுநீ ஆனந்த நாச்சியாரம்மா 1951] 


அ Typ என்‌ உரவு 
ஏர்‌ எள்ளை எண்‌ 


யாவந்தி பஷுரோயாணி தாவத்க்ருத்வோ ஹ மாரணம்‌ | 

வ்ருதா பஷுக்ந: ப்ராப்நோதி ப்ரேத்யஐந்மநி ஐந்மநி ॥ 38 

அப்படி வெறுமனே மிருகவதை செய்பவன்‌ இறந்தபிறகு, இவன்‌ 
கொன்ற மிருகத்தின்‌ உடலில்‌ எத்தனை ரோமங்கள்‌ இருந்தனவோ, 
அத்தனை பிறவிகள்‌ எடுத்து பிறரால்‌ கொல்லப்பபடுவான்‌. 


qed TTS: UE: TNA EAT! 
YAN ஏன்‌ எண்‌ எனா WH னை ப 


யக்ஞார்த்தம்‌ பஷவஸ்ஸ்ருஷ்டா: ஸ்வயமேவ ஸ்வயம்புவா | 

யக்ஞோ அஸ்ய பூத்யை ஸர்வஸ்யதஸ்மாத்‌ யக்ஜேவதோ அவத: | 39 

யக்ஞத்துக்காக பிரம்மா மிருகங்களைப்‌ படைத்தார்‌. 
இவ்வுலகின்‌ தன்மைக்காக யக்ஞம்‌ உருவாக்கப்பட்டது. எனவே 
யக்ஞத்துக்காக செய்யும்‌ மிருகவதை, வதையாகாது. 


சினை: ள்‌ ஏர ரிணயாள | 

எள்‌? எள: சாரி பு: U 

ஓஷத்ய: பஷவோ வ்ருக்ஷா ஸ்திர்யங்க: பக்ஷிணஸ்ததா | 

யக்ஞார்த்தம்‌ நீதநம்‌ ப்ராப்தா: ப்ராப்நு வந்த்யுத்ஸ்ருதீ: புந: | 40 
தானியங்கள்‌, மிருகங்கள்‌, மரங்கள்‌, ஒளஷதிகள்‌, பறவைகள்‌ 


போன்ற அனைத்தும்‌ யக்ஞத்துக்காக நசித்து, பிறகு உத்தம பிறவியை 
அடைகின்றன. 


ராக்‌ எர ஏ fra 

அன்‌ ளோ எண்ணி HE: ॥ 

மதுபர்கே சயக்ஞே ச பித்ருதைவதகர்மணி | 

அத்ரைவ பஷவோ ஹிம்ஸ்யா நாந்யத்தேத்ய ப்ரவீந்மநு: | 41 
மதுபர்கத்தோடு தேவ பித்ரு கிரியைகளில்‌ யக்ஞத்தில்‌ மட்டும்‌ 


மிருகவதை செய்யலாம்‌. மற்றபடி செய்யக்கூடாது என்று மனு 
கட்டளையிட்டுக்‌ கூறுகிறார்‌. 


ஏ எ f Servers fest: | 

AY A TT யு 

ஏஷ்வர்த்தேஷ பசுந்‌ ஹிம்ஸந்‌ வேததத்வார்த்தவித்‌ த்விஜ: | 

ஆத்மாநம்ச பரந்ஷ்சைவ கமயத்யுத்தமாம்‌ கதிம்‌ | 42 


மனு நீதி என்னும்‌ 

[252] | யனைய கக வைக ககக கைக கை மனுதர்ம சாஸ்திரம்‌ 

மேலே கூறியபடி மிருகவதை செய்யும்‌ வேத வேதாந்தங்களை 

நன்கறிந்த இருபிறப்பாளன்‌ தன்னையும்‌ அந்த மிருகத்தையும்‌ உத்தம 
கதியை அடையச்‌ செய்கிறான்‌. 


ர எ ரள பி | 

நண ளோ காண்ப 

க்ருஹே குராவரண்யே வா நிவஸந்‌ ஆத்மவாந்‌ த்விஜ: | 

நாவேதவிஹிதாம்‌ ஹிம்ஸாமாபத்யபி ஸமாசரேத்‌ ॥ 43 

குன்னை அறிந்த இருபிறப்பாளன்‌, கிருஹஸ்தனாக இருந்தாலும்‌, 
பிரம்மச்சாரியாக இருந்தாலும்‌, வானபிரஸ்தனாக இருந்தாலும்‌, 
எந்நிலையிலும்‌, ஆபத்து காலத்திலும்கூட மிருகவதை செய்யலாகாது. 


எண்னை fee எ எப 

சண எ ere uf fe Pre ॥ 

யா வேதவிஹிதா ஹிம்சா நீயதா அஸ்மிந்சராசரே | 

அஹிம்ஸாமேவ தாம்‌ வித்யாத்வேதாத்‌ தர்மோ ஹி நீர்பபெள | 44 

வேதம்‌ விதித்தது ஹிம்சையாயினும்‌ இந்த சராசரி உலகத்தில்‌ 
அது அஹிம்சையேயாகும்‌. வேதத்திலிருந்தே அல்லவா தர்மம்‌ நன்கு 
விளங்குறைது. 


ணர்‌ என்‌ ணையை | 
அன்ன எ ரா எ FA YEE 


யோ அஹிம்சகாநீ பூதாநி ஹிநப்த்யாத்ம சுகேச்சயா | 

ஸ ஜீவம்ஷ்ச ம்ருதஷ்சைவ ந க்வசித்‌ சுகமேததே ॥ 45 

யாருக்கும்‌ எந்த தீங்கும்‌ இழைக்காததான விலங்குகளை (மான்‌ 
போன்றவை) தனக்காக ஹிம்சிப்பவன்‌, தான்‌ உயிரோடிருக்கும்‌ 
போதே இறந்தவனுக்கு சமமாவான்‌. அவன்‌ உயிரோடிருக்கும்‌ 
போதும்‌ இறந்த பின்னும்‌ எவ்விடத்திலும்‌ உருப்பட மாடட்டான்‌. 


அண்ணா கிர்‌ | 
எண டை ஏளன ॥ 


யோ பந்தநவதக்ளேஷாந்‌ ப்ராணிநாம்‌ நசிகீர்ஷதி | 

ஸ ஸர்வஸ்ய ஹிதப்ரேப்சு: சுகமத்யந்த மஷ்நுதே | 46 

எவன்‌, பிராணிகளை கட்டிப்‌ போடுவது, பிராணிகளைக்‌ 
கொல்வது, ஹிம்சிப்பது இவைகளைச்‌ செய்யமாட்டானோ, எல்லா 
உயிர்களுக்கும்‌ நன்மையைக்‌ கோருகிறானோ, அவன்‌ குறைவற்ற 
மேலான சுகங்களை அடைவான்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1259] 


ஏன a BET YH எனா TA TI 
எனைன ரளி A FTN 


யத்த்யாயதி யத்குருதே த்ரூதிம்‌ பத்நாதி யத்ரச | 

ததவாப்நோதி அயத்நேந யோஹிநஸ்தி ந கிஞ்சந ॥ 47 

மேலும்‌ இவன்‌, எவ்வுயிர்க்கும்‌ தீங்கு நினையாதவன்‌ அடையும்‌ 
பலனையும்‌, அதிகமாக தர்மங்களைச்‌ செய்து பலனடைய 
நினைப்பவன்‌ எத்தகைய பலனை அடைகிறானோ அந்தப்‌ 
பலனையும்‌, உயர்வான புகழுக்குரிய செயலைச்‌ செய்பவன்‌ 
அடையும்‌ பலனையும்‌, பரத்துவத்தை தியானிப்பவன்‌ அடையும்‌ 
பலனையும்‌ எவ்வித முயற்சியும்‌ இன்றி அடைகிறான்‌. 


நண றா என்‌ எவ 

au Wifey: Cri eT mid Frere 

நாக்ருத்வா ப்ராணிநாம்‌ ஹிம்ஸாம்‌ மாம்ஸமுத்பத்யதே க்வசித்‌ | 

ஸச ப்ராணிவதஸ்‌ ஸ்வர்க்யஸ்தஸ்மாந்‌ மாம்ஸம்‌ விவர்‌ஜயேத்‌ ॥ 48 

பிராணிகளை ஹிம்சிக்காமல்‌ மாமிசம்‌ கிடைக்காது. பிராணி 
ஹிம்சை செய்தாலோ ஸ்வர்க்கலோகம்‌ கிட்டாது. எனவே சாஸ்திர 
விதியின்றி மாமிசம்‌ சாப்பிடுவதை அறவே விடவேண்டும்‌. 


அடர என எள்‌ ணப 
ஏணி ண எண்னை எரா 


ஸமுத்பத்திம்‌ ௪ மாம்ஸஸ்ய வதபந்தெள ௪ தேஹிநாம்‌ | 

ப்ரஸமீக்ஷ்ய நிவர்தேத ஸர்வ மாம்ஸஸ்ய பக்ஷணாத்‌ | 49 

மாமிச ஆசைக்கு மூலகாரணம்‌ பிராணிகளைப்‌ பிடிக்கவும்‌ 
கொல்லவும தூண்டுகிறது. இதை எண்ணிப்‌ பார்த்து சகல 


மாமிசங்களையும்‌ உண்ணாமை வேண்டும்‌. 


=F எண்‌ ர ண எள ரய 
எக்கா என்‌ எரி ஏ el 


ந பக்ஷயதியோ மாம்சம்‌ விதிம்‌ ஹித்வா பிசாசவத்‌ | 

ஸ லோகே ப்ரியதாம்‌ யாதி வ்யாதிபிஷ்ச ந பீட்யதே | 50 

பிசாசைப்‌ போன்று தின்று கொண்டிருக்காமல்‌, மாமிசத்தை 
விட்டவன்‌ எவனோ அவன்‌ எல்லாவுயிர்க்கும்‌ அன்பானவன்‌. 
அவனுக்கு .எந்த நோயும்‌ வராது. சாஸ்திர முறையில்லாமல்‌ செய்த 
மாமிசங்களை உண்பவனுக்கு நோய்கள்‌ ஏற்படும்‌. 


மனு நீதி என்னும்‌ 


[2541 ப ட ட ட ட்ப ப பப ப ட்டு மனுதர்ம சாஸ்திரம்‌ 


அளை ண எண எண்னை 
அள்‌ செள எ ளை என்‌ கன: ॥ 


அநுமந்தா விஷஸிதா நீஹந்தா க்ரய விக்ரயி | 

ஸம்ஸ்கர்தா சோபஹர்தா ௪ காதகஷ்சேதி காதுகா: | 51 

பிராணியைக்‌ கொல்லச்‌ சொல்பவன்‌, பிராணிகளின்‌ அங்கங்‌ 
களை வெட்டுபவன்‌, பிராணிகளைக்‌ கொல்பவன்‌, மாமிசத்தை 
வாங்குபவன்‌, விற்பவன்‌, அதைச்‌ சமைப்பவன்‌, பரிமாறுபவன்‌, 
சாப்பிடுபவன்‌ இவர்கள்‌ அனைவருமே கொடியவர்கள்‌. 


wid Tati ள்‌ எண்ண 

அன்‌ ரவா எனாது 

ஸ்வமாம்சம்‌ பரமாம்சேநயோ வர்தயிதுமிச்சதி | 

அநப்யர்ச்ய பித்ரூந்‌ தேவாம்ஸ்ததோ அந்யோ நாஸ்தி அபுண்யக்ருத்‌ | 52 

எவன்‌ யக்ஞங்களாலும்‌ சிராத்தங்களாலும்‌ தேவபித்ரு 
பூஜைகளுக்‌ கல்லாமல்‌, மற்றவைகளின்‌ மாமிசத்தால்‌ தன்‌ 
மாமிசத்தைப்‌ பெருக்க வைக்க நினைக்கிறனோ, அவனைவிட பாவி 
வேறொருவனுமில்லை. 


ணா 9 என்‌ Wd ளா | 

உரி எ எ ர றை என்‌ புராண எர ॥ 

வர்ஷே வர்ஷே அஸ்வமேதேந யோ யஜேத ஷதம்‌ ஸமா: | 

மாம்சாநீ ச ந காதேத்யஸ்தயோ: புண்யபலம்‌ ஸமம்‌ ॥ 53 

எவன்‌ நூறாண்டுகள்‌ ஒவ்வொரு ஆண்டும்‌ அஸ்வ மேதயாகம்‌ 
செய்கிறானோ அவனுடைய புண்ணிய பலனும்‌, மாமிசம்‌ 
சாப்பிடாத வனுடைய புண்ணிய பலனும்‌ சமம்‌. 


WIEST NEAT YT எ எஸ்‌ 

எணண TA WREST II 

பலமூலாஷநைர்மேத்யைர்‌ முந்யந்நாநாம்‌ ச போஜநை: | 

ந தத்‌ பலமவாப்நோதி யந்மாம்ஸ பரிவர்‌ஐநாத்‌ | 54 

பழம்‌, கிழங்குகள்‌ முதலானவைகளை உண்டு வாழும்‌ 
முனிவனை விட அதிக பலனை சாஸ்திரம்‌ கூறிய படியல்லாத மாமிச 
உணவை விட்டவன்‌ அடையமுடியும்‌. 


WE TAS என ரிகா 
UAT RTT Rad WC WAGE உ 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸூ ஆனந்த நாச்சியாரம்மா 15] 
மாம்ஸ பக்ஷயிதாஅமுத்ர யஸ்ய மாம்ஸமிஹாத்மம்யஹம்‌ | 
ஏதத்மாம்ஸஸ்ய மாம்ஸத்வம்‌ ப்ரவதந்தி மநீஷிண: ॥ 55 
இவ்வுலகில்‌ எதனுடைய மாமிசத்தை ஒருவன்‌ உண்கிறானோ, 
அது வேறுலகில்‌ அவனுடைய மாமிசத்தை உண்ணும்‌ - என்பதாக 
மாமிசம்‌ என்னும்‌ சொல்லுக்கு அறிஞர்கள்‌ பொருள்‌ கூறுகின்றனர்‌. 
இந்தச்‌ சொல்லைப்‌ பிரித்துப்‌ பொருள்‌ பார்த்தால்‌-, மாம்‌” என்றால்‌ 
“என்னை: என்று பொருள்‌. “ச: என்றால்‌ அது என்று பொருள்‌. 
என்னை அது தின்னும்‌ என்பதே மாமிசத்தின்‌ பொருள்‌. 


எண்‌ எ எ எ எ 
waft yet ரண்டு எள ॥ 


ந மாம்ஸபக்ஷ்ணே தோஷோ ந மத்யே ந ச மைதுநே | 

ப்ரவ்ருத்திரேஷா பூதாநாம்‌ நிவ்ருத்திஸ்து மஹாபலா | 56 

விதிமுறை மீறாமல்‌ மைதுனம்‌ (பெண்சேர்க்கை), மத்யம்‌ (மது), 
மாமிசம்‌ இவைகளை அனுபவிப்பது தோஷமன்று. ஆனாலும்‌ 
இவைகளில்‌ அசை வைக்காமல்‌ இருப்பதே மிக்க நற்பலனைத்‌ தரும்‌. 


ர்க னர்‌ காரு Ta எ | 

எழுர்ரிர எரர்‌ ஏன ॥ 

ப்ரேத சுத்திம்‌ ப்ரவக்ஷ்யாமி த்ரவ்ய சுத்திம்‌ ததைவ ச | 

சதுர்ணாமபி வர்ணாநாம்‌ யதாவதநு பூர்வஷ: ॥ 57 

நான்கு வர்ணத்தாருக்கும்‌ இறப்புக்‌ தீண்டல்‌ சுத்தமாவதைப்‌ 
பற்றியும்‌, திரவியங்களின்‌ சுத்தம்‌ பற்றியும்‌ கூறுகிறேன்‌. 


கண்ணார்‌ எதா fA 

அள: எர எக்‌ எண்ணிய 

தந்தஜாதே அநுஜாதே ௪ க்ருத௲டே ச ஸம்ஸ்திதே | 

அசுத்தா பாந்தவாஸ்ஸர்வே கதகே ௪ ததோச்யதே ॥ 58 

பற்கள்‌ முளைத்துக்‌ கொண்டிருக்கும்‌ நிலையில்‌ உள்ளவன்‌ 
(பாலன்‌), நன்கு முளைத்தவன்‌, குடுமி வைத்தவன்‌, பூணூல்‌ 
அணிந்தவன்‌ - இவர்கள்‌ இறந்தால்‌ பங்காளிகள்‌ அனைவருக்கும்‌ 
தீட்டு உண்டு. 


ce wean ufvey Fria! 

அர, Te என்லை எ॥ 

தஷாஹம்‌ ஷாவமாசெளசம்‌ சபிண்டேஷ விதீயதே | 

அர்வாக்‌ ஸஞ்சய நாதஸ்த்நாம்‌ த்ர்பஹமேகா ஹமேவ ௪ ॥ 59 


[256 டப ப ப பப்ப டத அதாம்‌ 
பிராம்மணர்களில்‌, சபிண்டர்களுக்கு (பங்காளிகளுக்கு) 
இறப்புத்‌ தீட்டு பத்து நாட்கள்‌ இருக்கும்‌. வேதாத்யயனம்‌ 
போன்றவற்றால்‌ சிலருக்கு இந்த தீட்டு சீக்கிரம்‌ முடியும்‌. 
வேதங்களை முழுமையாக ஓதி அக்னி ஹோத்ரம்‌ செய்யும்‌ 
ஆசாரசீலனுக்கு ஒருநாள்‌ மட்டுமே தட்டு. வேதங்களை ஒதுபவனாக 
_ மட்டும்‌ இருந்தால்‌ மூன்று நாட்கள்‌ தட்டு. அக்னிஹோத்ரம்‌ மட்டும்‌ 
செய்பவனாக இருந்தால்‌ நான்கு நாட்கள்‌ தீட்டு. இது எதுவும்‌ 
இல்லாதவனுக்கு பத்து நாட்கள்‌ தீட்டு. 


ள்ளார்‌ 
கணா TIRE ॥ 


ஸபிண்டதா து புருஷே ஸப்தமே விநிவர்ததே | 

ஸமாநோதக பாவஸ்து ஐன்மநாம்நோரவேதநே ॥ 60 

ஒருவனுக்கு தன்னோடு சேர்த்து ஏழுதலைமுறை வரை 
சபிண்டத்துவம்‌ இருக்கும்‌. இன்னார்‌ மகன்‌ இன்னார்‌ என்று தெரியும்‌ 
வரை சமான உதகத்துவம்‌ (எள்ளும்‌, நீரும்‌ வார்ப்பது) இருக்கும்‌. 
தெரியாதபோது இல்லை. 

தான்‌, தன்‌ தந்த (பிதா), அவருடைய தந்தை (பிதாமஹர்‌), 
அவருடைய தந்தை (பிரபிதாமகர்‌), அவருடைய தந்தை 
(பிரபிதாமகரின்‌ பிதா), அவருடைய தந்தை (பிரபிதாமகரின்‌ 
பிதாமஹர்‌), அவருடைய தந்தை (பிரபிதாமகரின்‌ பிரபிதாமகர்‌) 
என்று மொத்தம்‌ ஏழு தலைமுறையினர்‌. 

ஒருவனுக்கு தனக்கு முன்புள்ள ஆறு தலைமுறையினரும்‌ 
சபிண்டர்கள்‌ எனப்படுவர்‌. 

இவர்களில்‌ ஏழாவதாகக்‌ கூறப்பட்ட பிரபிதாமகரின்‌ பிரபிதா 
மகருக்கு கூடஸ்தர்‌ என்று பெயர்‌. இந்த கூடஸ்தருக்கும்‌ முன்‌ 
இருந்தவர்களின்‌ சந்ததியினர்‌ சமாநோதகர்‌ எனப்படுவர்‌. தனக்குக்கீழ்‌ 
ஏழு சந்ததியினரும்‌ சமாநோதகர்‌ எனப்படுவர்‌. 

அனாள்‌ ளாரே எள்ளி | 

எண்ணா wa Font விளி 

யதேதம்‌ ஷாவமாசெளசம்‌ ஸபிண்டேஷு விதீயதே | 

ஐநநேப்யேவமேவ ஸ்யாந்நீபுணாம்‌ சுத்திமிச்சதாம்‌ || 61 

மரணத்தீட்டு சபிண்டர்களுக்கு உள்ளது போலவே ஜனனத்‌ 
இட்டும்‌ பரிசுத்தம்‌ விரும்புகின்றவார்களான சபிண்டர்களுக்கு உண்டு. 

ணர்‌ எள்ளு எ 

Wr என ரன FS: ॥ 


a ந்‌ அஸ்‌ 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்ம 1857] 
ஸர்வேஷாம்‌ ஷாவமாஷெளசம்‌ மாதா பித்ரோஸ்து சூதகம்‌ | 
சூதகம்‌ மாதுரேவஸ்யாது பஸ்ப்ருஷ்ய பிதா சுசி: | 62 
மரணத்தீட்டில்‌ பிறர்‌ தொடக்கூடாத தீட்டு சபிண்டர்கள்‌ 
அனைவருக்கும்‌ பொதுவானது. 
ஜனனத்தட்டு அப்படியல்ல. குழந்தை பிறந்ததால்‌ ஏற்படும்‌ 
தீட்டு தாய்க்கு பத்து நாட்கள்‌. தந்தைக்கு, குழந்தையைத்‌ 
தொட்டால்‌ தீட்டு. நீராடியதும்‌ தீட்டுப்போய்‌ சுத்தி ஏற்படும்‌. 
Freeney Yea 
வண்ணா ணை வ FERN 
நீரஸ்ய து புமாந்‌ சுக்ரமுபஸ்ப்ருஷ்யைவ சுத்யதி | 
பைஜிகாதபி ஸம்பந்தாதநுருந்த்யாதகம்‌ த்ரயஹம்‌ ॥ 63 
காமத்தால்‌ ஒருவன்‌ வீரியத்தை விட்டால்‌ நீராடுவதால்‌ 
பரிசுத்தமடைவான்‌. பிறர்‌ மனைவியுடன்‌ கூடுபவனுக்கு மூன்று 
தினங்கள்‌ மட்டும்‌ தீட்டு உண்டு. 


சனை எனி «fA: | 
ணன்‌ 14 அள ॥ 


அஹ்நாசைகேந ராத்ர்யா ௪ த்ரிராத்ரைரேவ ௪ த்ரிபி: | 

ஷவஸ்ப்ருஷோ விசுத்யந்தி த்ரியஹாதுதக தாயிந: ॥ 64 

சபிண்டர்கள்‌ பத்து நாட்களுக்குப்‌ பிறகு தீட்டு நீங்கி சுத்த 
மடைவார்கள்‌. அன்பால்‌ சவத்தைத்‌ தொட்டவர்களும்‌ பத்து 
நாட்களுக்குப்‌ பிறகு சுத்தமடைவார்கள்‌. 

சமாநோதகர்கள்‌ மூன்று தினங்களுக்குப்‌ பிறகு சுத்தமடைவர்‌. 

api: Here firera g fra ware 

Det: வாரண Yer 

குரோ: ப்ரேதஸ்ய ஷிஷ்யஸ்து பித்ருமேதம்‌ சமாசரந்‌ | 

ப்ரேதஹார்தைஸ்ஸமம்‌ தத்ர தஷராத்ரேண சுத்யதி | 65 

குருவுக்கு ஈமக்‌ கடன்களைச்‌ செய்த சிஷ்யன்‌, குருவின்‌ 
பங்காளிகளோடுகூட தானும்‌ பத்து நாட்களில்‌ சுத்தியடைவான்‌. 

aff mage mand நர்‌ 

WTA எனி எண oh TTI 

ராத்ரிபிர்மாஸதுல்யாவிர்‌ கர்பஸ்ராவே விஷத்யதி | 

ரஜஸ்யுபரதே ஸாத்வீ ஸ்நாநேந ஸ்த்ரீ ரஜஸ்வலா | 66 


ணை எட்ட பட்‌ ட்‌ 
பெண்ணுக்கு, மூன்றாவது மாதம்‌ முதல்‌, கர்ப்பச்‌ சிதைவு 
ஏற்பட்டால்‌, கர்ப்பம்‌ எத்தனை மாதங்களோ அத்தனை நாட்களும்‌ 
தட்டு. 
ரஜஸ்வலையான (மாதவிலக்கான) பெண்‌ ரஜஸ்‌ (ரத்தம்‌) 
நின்றபிறகு சுத்தமடைவாள்‌. 


நாகா எஸ்பி ர! 
ணா ராணா இன்னிய 


ந்ருணாமக்ருத சடாநாம்‌ விசுத்திர்நைஷிகீ ஸ்ம்ருதா | 

நீர்வ்ருத்த௲டகாநாம்‌ து த்ரிராத்ராச்‌ சுத்திரிஷ்யதே | 67 

குடுமி வைத்தல்‌ என்னும்‌ கிரியை நடக்காத பாலன்‌ இறந்தால்‌, 
சபிண்டர்கள்‌ ஒருபகலும்‌ இரவும்‌ தீட்டுக்‌ காக்க வேண்டும்‌. 
குடுமிவைத்தல்‌ என்னும்‌ கிரியை நடந்த பாலனுக்கு சபிண்டர்கள்‌ 
மூன்று நாட்கள்‌ தீட்டுக்‌ காக்க வேண்டும்‌. 


கண Wet Free னை ஏ | 

அணை ஏள்‌ வாளிகள்‌ ॥ 

ஊநத்விவார்விகம்‌ ப்ரேதம்‌ நீதத்யுர்பாந்தவா: பஹி: | 

அலங்க்ருத்ய சுசெள பூமாவஸ்திஸஞ்சயநா த்ருதே ॥ 68 

இரண்டு வயது நிறையாத குழந்தை இறந்தால்‌, அந்த 
பிரேதத்தை அலங்கரித்து ஊருக்கு வெளியே சுத்தமான பூமியில்‌ 
புதைக்க வேண்டும்‌. 


qe wifi Tu ண்கணை | 
a A RT ராண? 


நாஸ்ய கார்யோ அக்நிஸம்ஸ்காரோ நச கார்யோதக க்ரியா | 

அரண்யே காஷ்டவத்‌ த்யக்த்வா க்ஷபேயுஸ்த்ர்யஹமேவச | 69 

இரண்டு வயது நிறையாத குழந்தைகளுக்கு அக்னி சமஸ்காரம்‌ - 
என்னும்‌ தகனக்கிரியை (எரித்தல்‌) கிடையாது. உதகதானம்‌ (எள்ளால்‌ 
தர்ப்பணம்‌) கிடையாது. ஆரண்யத்தில்‌ விறகை விட்டெறிவது போல்‌ 
சவத்தைக்‌ கொண்டு போய்‌ புதைத்து விட்டு வர வேண்டியது 
மட்டுமே. இதற்கு மூன்று நாட்கள்‌ இட்டு. 

ண ண்ண! 

qT A pT RA எ 


நாத்ரி வர்ஷஸ்ய கர்தவ்யா பாந்தவைருதக க்ரியா | 
ஜாத தந்தஸ்ய வா குர்யுர்நாம்நி வாபி க்ருதே ஸதி | 70 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 

அன்னை மூநீ ஆனந்த நாச்சியாரம்மா PTI] 
மூன்று வயது நிரம்பாத பாலகனுக்கு தந்தையோ சபிண்டர்‌ 

களோ தர்ப்பணம்‌ (உதகதானம்‌) செய்ய வேண்டியதில்லை. 
நாமகரணமானவனுக்கும்‌, பற்கள்‌ முளைத்தவனுக்கும்‌ அன்பின்‌ 

காரணமாக உதகதானம்‌ செய்யவும்‌ செய்யலாம்‌. செய்யாமலும்‌ 

விடலாம்‌. 


ஊரணி களாரீர்‌ எர ஏய! 

அண்னா Pr gift ॥ 

ஸப்ரஹ்மசாரிண்யே காஹமதீதே க்ஷபணம்‌ ஸ்ம்ருதம்‌ | 

ஐந்மந்யேகோதகாநாம்‌ து த்ரிராதராச்சுத்திரிஷ்யதே ॥ 71 

உடன்‌ வேதம்‌ படித்தவன்‌ இறந்தால்‌ ஒருநாள்‌ தீட்டு. புத்திரன்‌ 
பிறந்தால்‌, சகோதரர்களுக்கு மூன்று நாட்கள்‌ இட்டு. 

விக ர Yea எள 

qT கண ஏன்‌ ஏ ணார ॥ 


ஸ்த்ரிணாமஸம்ஸ்க்ருதாநாம்‌ து த்ரியஹாச்சுத்‌ யந்திபாந்தவா: | 

யதோகேநைவ கல்பேந ஷத்யந்தி து ஸநாபய: ॥ 72 

ஒரு பெண்ணை ஒருவனுக்கு அளிப்பதாக வாக்குத்தத்தம்‌ 
செய்த பிறகு அந்தப்‌ பெண்‌ இறந்தால்‌, நிச்சயம்‌ செய்யப்பட்ட 
அவனுக்கும்‌ அவன்‌ பங்காளிகளுக்கும்‌ மூன்று நாட்கள்‌ தட்டு. 
.... திருமணமான பிறகு இறந்தால்‌, அவளின்‌ தந்தை, தந்தையின்‌ 
பங்காளிகளுக்கு மூன்று நாட்கள்‌ தீட்டு. 

அள்ள; ஏரண எர ணை 

அ! wwe: எரி எ Jere fl 

அக்ஷ£ாரலவணாந்நாஸ்‌ ஸ்யுர்நீமஜ்ஜேயுஷ்ச தேத்ரயஹம்‌ | 

மாம்ஸாஷநம்‌ ச நாஷ்நீயு: ஷயீரம்ஷ்ச ப்ருதக்க்ஷிதெள | 73 

அவ்வாறு மூன்று நாள்‌ தீட்டுள்ளவர்கள்‌, அந்‌ நாட்களில்‌ 
உப்பில்லாத அன்னத்தைச்‌ சாப்பிட வேண்டும்‌. நதிகளில்‌ நீராட 
வேண்டும்‌. மாமிசம்‌ சாப்பிடக்‌ கூடாது. தரையில்‌ படுக்க வேண்டும்‌. 
பெண்‌ சேர்க்கை கூடாது. 

எர க Waser if: | 

அளவா ஏ ர: ஏளன: ॥ 

ஸந்நிதாவேஷ வை கல்பஷ்ஷாவாஷெளசஸ்ய கீர்தித: | 

அஸந்நீதாவயம்‌ ஜஞேயோ விதிஸ்ஸம்பந்தி பாந்தவை: | 74 

இறந்தவரின்‌ அருகிலிருப்போருக்கே இதுவரை கூறியவை 
பொருந்தும்‌. வெளியூர்களிலிருப்போரான சபிண்டர்களுக்கும்‌ 
சமாநோதகர்களுக்குமான விதிமுறைகளை இனி கூறுகிறேன்‌. 


மனு நீதி என்னும்‌ 
ஐ). மனுதர்ம சாஸ்திரம்‌ 


ரர ணன்‌ வாவ்‌ எண்டு 
எனனை என ரப 


விகதம்‌ து விதேஷஸ்தம்‌ ஷ்ருணுயாத்யோ ஹ்யநீர்தஷம்‌ | 

யச்சேஷம்‌ தஷராத்ரஸ்ய தாவதேவாசுசிர்பவேத்‌ ॥ 75 

வெளியூர்களில்‌ இருப்பவர்கள்‌ ஜனன மரணங்களை பத்து 
நாட்கள்‌ கடப்பதற்கு முன்பே கேள்விப்பட்டால்‌, அந்த நாட்கள்‌ 
போக, மிகுந்த தினங்கள்‌ தீட்டுக்‌ காக்க வேண்டும்‌. 


சுண்ணி UTE எர TAT 
Hartt cada ந வணி ண்‌ 


அதிக்ராந்தே தஷாஹே ச த்ரிராத்ரமசுசிர்பவேத்‌ | 

ஸம்வத்ஸரே சுப்தீதே து ஸ்ப்ருஷ்ட்வைவாபோவிசுத்யதி ॥ 76 

இறந்து பத்து இரவுகள்‌ கடந்தபிறகு தெரிந்தால்‌, சபிண்டர்‌ 
களும்‌, சமானோதகர்களும்‌ மூன்று நாட்கள்‌ தீட்டுக்‌ காக்க 
வேண்டும்‌. ஒருவருடம்‌ சென்றபிறகு தெரிந்தால்‌ நீராடுவதால்‌ 


சுத்தமடை வார்கள்‌. 


என்ர கான ண Al 

ஊண்‌ ஏ எள ளான ॥ 

நிர்தஷம்‌ ஞாதிமரணம்‌ ஷ்ருத்வாப்ளுத்ரஸ்ய ஐன்ம ௪ | 

ஸவாஸா ஜலமாப்ளுத்ய சுத்தோ பவதி மாநவ: | 77 

பத்து நாட்கள்‌ கடந்த பிறகு பங்காளியின்‌ மரணத்தைக்‌ 
கேள்விப்‌ பட்டாலோ, அல்லது குழந்தை ஜனனத்தைக்‌ கேள்விப்‌ 
பட்டாலோ, கட்டிய வேட்டியுடன்‌ நீராட சுத்தி ஏற்படும்‌. 


TO Ted என்க எள்ள 

FATT ண ௭ Ta Fag 

பாலே தேஷாந்தரஸ்தே ௪ ப்ருதக்பிண்டே ௪ சம்ஸ்திதே | 

ஸவாஸா ஜலமாப்ளுத்ய ஸத்ய ஏவ விசுத்யதீ ॥ 78 

வெளியூரிலிருக்கும்‌ குடுமி வைக்காத பாலகன்‌ இறந்தாலும்‌, 
மூன்று நாட்கள்‌ இட்டுள்ள சமாநோதகன்‌ இறந்தாலும்‌ கட்டிய 
வேட்டியோடு நீராட உடனே சுத்தி ஏற்படும்‌. 

சணா னா a TT Tor | 

எணண Fd எண ன்னை ப 

அந்தர்‌ தஷாஹே ஸ்யாதாம்‌ சேத்புநர்மரணஜன்மநீ | 

தாவத்ஸ்யாதசுசிர்விப்ரோ யாவத்ததாஸ்யாதநீர்தஷம்‌ | 79 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை முட்‌ ஆனந்த நாச்சியாரம்மா 1261] 
பத்து நாட்களுக்குள்‌ மீண்டும்‌ பத்துநாள்‌ தட்டுடைய 

மரணமோ ஐனனமோ நிகழ்ந்தால்‌, முதல்‌ பத்துநாள்‌ தீட்டு 

எதுவரையோ அதுவரை மட்டுமே தீட்டுக்‌ காத்தால்‌ போதும்‌. 


௭ணடாா்ண எ? எண்‌ wf 
எ எண்‌ எள்ளின்‌ 1 ॥ 


த்ரிராத்ரமாஹுராஷெளச மாசார்யே ஸம்ஸ்திதே ஸதி | 

தஸ்ய புத்ரே ௪ பத்ந்யாம்‌ ௪ திவாராத்ரமிதி ஸ்திதி | 80 

ஆச்சாரியன்‌ இறந்தால்‌ சிஷ்யனுக்கு மூன்று நாட்கள்‌ தட்டு. 
ஆச்சாரியனுடைய புத்திரன்‌, மனைவி இறந்தால்‌ ஒரு இரவும்‌ பகலும்‌ 
இட்டுக்‌ காக்க வேண்டும்‌. 

ண்ணா ணரா 

படவ ட்புநந்ந்ப்ப்‌ ப்பட்ட] 

ஷ்ரோத்ரியேதூபஸம்பந்நே த்ரிராத்ரமசுசிர்பவேத்‌ | 

மாதுலே பக்ஷிணீம்‌ ராத்ரிம்‌ சிஷ்யரித்விக்‌ பாந்தவேஷ ௪ ॥ 81 

அருகாமையில்‌ இருக்கும்‌ வேதசாஸ்திர விற்பன்னன்‌ இறந்த 
போதும்‌, தாய்மாமன்‌, ரித்விக்‌, சிஷ்யன்‌, தாய்வழி உறவினன்‌ இறந்த 
போதும்‌ ஒருபகல்‌ நேரம்‌ தொடங்கி அடுத்த பகல்‌ வரை தட்டு. 

UO எண்‌ ATT Te Te fT Reet: | 

aA Ae Fee எள ரம ॥ 

ப்ரேதே ராஐநி ஸஜ்யோதிர்யஸ்ய ஸ்யாத்விஷயேஸ்தித: | 

அஷ்ரோத்ரியேத்வஹ: க்ருத்ஸ்நமநூசாநே ததா குரெள ॥ 82 

நால்வர்ணத்தாரும்‌ வசிக்கும்‌ தேசத்து மன்னன்‌ பகலில்‌ 
இறந்தால்‌ சூரியன்‌ அஸ்தமிக்கும்‌ வரையிலும்‌, இரவில்‌ இறந்தால்‌ 
நட்சத்திரங்கள்‌ தெரியும்‌ வரையிலும்‌ தீட்டு. வேதமோதுபவன்‌ தன்‌ 
இல்லத்தில்‌ இறந்தால்‌ மூன்று இரவுகள்‌ தீட்டு. வேதமோதாத 
சாதாரணமானவன்‌ தன்‌ இல்லத்தில்‌ இறந்தாலும்‌, குரு இறந்தாலும்‌ 
ஒரு நாள்‌ தீட்டு. 

YA fer ணன்‌ எனன YT: | 

Ua: னக YA எ Yea ॥ 

சுத்த்யேத்விப்ரோ தஷாஹேந தீவாதஷாஹேந பூமிப: | 

வைஷ்ய: பஞ்சதஷாஹேந த்ரோ மாஸேந சுத்யதி | 83 

பூணூல்‌ அணிந்த பிறகு ஸபிண்டன்‌ இறந்தால்‌, பிராம்மணனுக்கு 
பத்துநாட்களும்‌, வைசியனுக்கு பதினைந்து நாட்களும்‌, சூத்திரனுக்கு 
ஒரு மாதமும்‌ தீட்டு. 


ன ணை எட்டா எக்க) 
எ எண்‌ எண்டான்‌ ண: | 
ஏ எண்கண்‌ சாணார்‌ என்பு 
ந வர்தயேதகாஹாநீ ப்ரத்யூஹேந்நாக்நீஷ க்ரியா: | 
ந ௪ தத்கர்ம குர்வாண ஸ்ஸநாப்யோ அப்யசுசிர்பவேத்‌ | 84 
தீட்டு தினங்களை இதற்குமேல்‌ வளர்க்கக்‌ கூடாது. அக்னி 
ஹோத்ரம்‌ முதலான கிரியைகளுக்கு குறைவு ஏற்படுத்தக்‌ கூடாது. 


இட்டுகழிக்கும்‌ புத்திரன்‌ முதலானோர்‌ அக்னிஹோத்ரம்‌ முதலான 
வற்றைச்‌ செய்யலாம்‌. 


கண்னை எ ரர்‌ என்க என | 

xd ரா aa வள எண MN 

திவாகீர்திமுதக்யாம்‌ ௪ பதிதம்‌ சதிகாம்‌ ததா | 

ஷவம்‌ தத்ஸ்ப்ருஷ்டிநம்‌ சைவ ஸ்ப்ருஷ்ட்வா ஸ்நாநேந சுத்யதி ॥ 85 

நாவிதன்‌, வீட்டுவிலக்கானவள்‌, பதிதன்‌, பிள்ளை பெற்று 
இன்னும்‌ தீட்டு கழியாதவள்‌, சவத்தைத்‌ தொட்டவனைத்‌ 
தொட்டவன்‌ முதலானோர்‌ நீராடுவதால்‌ சுத்தியடைவர்‌. 


AT Wad Fred இட்ட வாரி 

GTA TATA எண ரணி எரா Wn 

ஆசம்ய ப்ரயதோ நித்யம்‌ ஐபேதசுசிதர்ஷனே | 

செளராந்‌ மந்த்ராந்‌ யதோத்சாஹம்‌ பாவமானீஷ்ச ஷக்தித: | 86 

தூய்மையற்ற பொருட்களைப்‌ பார்த்தவன்‌, நீராடி சக்திக்கேற்ப 
சூரிய மந்திரங்களையும்‌, பவமானம்‌ போன்ற ரிக்குகளையும்‌ முயற்சி 
யோடு ஜபிக்க வேண்டும்‌. 


எ எ என fa ரன்‌ 

அண ர free Tease எ ॥ 

நாரம்‌ ஸ்ப்ருஷ்ட்வாஸ்தி ஸஸ்நேஹம்‌ ஸ்நாத்வா விப்ரோ விசுத்யதி | 

ஆசம்யைவது நீஸ்ஸ்நேஹம்‌ காமாலப்யார்கமீக்ஷ்யவா | 87 

பிசுக்கோடு இருக்கின்ற மனித எலும்பைத்‌ தொட்டால்‌ 
பிராம்மணன்‌ நீராடுவதன்‌ மூலம்‌ சுத்தியடை றான்‌. 

பிசுக்கல்லா எலும்பைத்‌ தொட்டால்‌ ஆசமனம்‌ செய்து பசுவைத்‌ 
தொடுவதாலோ அல்லது சூரியனைப்‌ பார்ப்பதாலோ பரிசுத்தி 
யடைவான்‌. 

சாரின்‌ தண என UTA 

WT கன எளி Yan 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா எ___——————————— 99] 
ஆதிஷ்‌டீ நோதகம்‌ குர்யாத்‌ ஆவ்ரதஸ்ய ஸமாபநாத்‌ | 
ஸமாப்தேதூதகம்‌ க்ருத்வா த்ரிராத்ரேணைவ சுத்யதி | 88 
தீக்ஷை வகிப்பவன்‌ (பிரம்மச்சரிய தீட்சை, யாக தீட்சை 
போன்றவை) அந்த தீக்ஷை முடியும்‌ வரை தாய்‌ தந்தையரைத்‌ 
தவிர்த்து மற்ற பங்காளிகள்‌ இறந்தால்‌ தீட்டுக்காத்து உதகதானம்‌ . 
செய்ய வேண்டிய தில்லை. தீட்சை முடிந்த பிறகு மூன்று நாட்கள்‌ 
தீட்டுக்காத்து உதகதானம்‌ செய்து தேவைப்பட்டால்‌ மீண்டும்‌ 
தீட்சையை ஏற்க வேண்டும்‌. 


JER OTT ரணி எடு 
சணிய Aa எண்களை ॥ 


வ்ருதா சங்கரஜாதாநாம்‌ ப்ரவ்ரஜ்யாசு ௪ திஷ்டதாம்‌ | 

ஆத்மநஸ்த்யாகிநாம்‌ சைவ நீவர்தேதோதக க்ரியா ॥ 89 

சுயதர்மங்களை செய்யாமல்‌ விட்டவர்கள்‌, தாழ்த்தப்பட்ட 
ஜாதியில்‌ பிறந்தவர்கள்‌, வேதத்துக்குப்‌ புறம்பானவர்களாக சிவப்பு 
ஆடை முதலானவைகளைத்‌ தரிப்பவர்கள்‌, தற்கொலை செய்து 
கொண்டவர்கள்‌ முதலானோருக்கு உதகதானம்‌ போன்றவைகளை 
செய்யத்‌ தேவையில்லை. 


பப்படம்‌ எ ணி எ கா | 
என்டா da ரரி ஏரி 


பாஷண்டமாஷ்ரிதாநாம்‌ ௪ சரந்தீநாம்‌ ௪ காமத: | 

கர்ப பர்த்ருத்ருஹாம்‌ சைவ சுராபீநாம்‌ ௪ யோஷிதாம்‌ ॥ 90 

வேதத்தில்‌ சொல்லப்படாததான சிவப்பாடைகளை அணிதல்‌ 
போன்றவைகளைச்‌ செய்யும்‌ பாஷாண்ட பெண்‌ துறவிகள்‌, 
விபச்சாரிகள்‌, கருச்சிதைவு செய்பவர்கள்‌, கணவனுக்கு துரோகம்‌ 
செய்பவர்கள்‌, மது அருந்துபவர்கள்‌ முதலான இரு பிறப்பாளப்‌ 
பெண்களுக்கு உதகதானம்‌ செய்யத்‌ தேவையில்லை. 


ad eA frat Tet TEA! 

மணியா TA FAY 

ஆசார்யம்‌ ஸ்வமுபாத்யாயம்‌ பிதரம்‌ மாதரம்‌ குரும்‌ | 

நீர்ஹ்ருத்ய து வ்ரதீ ப்ரேதாந்‌ ந வ்ரதேந வியுஜ்யுதே | 91 

தனக்கு வேதபாடம்‌ முழுமையாக நடத்திய ஆச்சார்யன்‌, 
சிறிதாவது வேதம்‌ சொல்லிக்‌ கொடுத்த உபாத்யாயன்‌, வேத 
வேதாந்தங்களை விளக்கியுரைத்த குரு, தாய்‌ தந்தையர்‌ இவர்களுக்கு 
இறந்தபின்‌ கிரியைகள்‌ செய்வதால்‌ விரதபங்கம்‌ ஏற்படாது. 


மனு நீதி என்னும்‌ 


[2641 மனுதர்ம சாஸ்திரம்‌ 
வண Ux TE ஸ்ப 
ரகளை ர என்ர வொ ॥ 
தக்ஷிணேந ம்ருதம்‌ சத்ரம்‌ புரத்வாரேண நீர்ஹரேத்‌ | 
பஷ்சிமோத்தர பூர்வைஸ்து யதாயோகம்‌ த்விஐந்மந: | 92 


பிராம்மணனுடைய சவத்தை கிழக்கு பக்கமாகவும்‌, 

க்ஷத்ரியனுடைய சவத்தை மேற்குப்‌ பக்கமாகவும்‌, மற்றவர்‌ 
களின்‌ சவத்தை தெற்குப்‌ பக்கமாகவும்‌ ஊருக்கு வெளியே கொண்டு 
போக வேண்டும்‌. 

எ ராண எண எ எள 

அறளை எம 

ஸ ராக்‌ ஞாமகதோஷோஸ்தி வ்ரதிநாம்‌ ந ச ஸத்ரிணாம்‌ | 

ஐந்த்ரம்‌ ஸ்தாநமுபாஸீநா ப்ரஹ்மபூதா ஹி தே ஸதா | 93 

இந்திரனுடைய அம்சமாக விளங்குவதால்‌ மன்னர்களுக்கு 
சபிண்டர்கள்‌ இறந்தாலும்‌ தீட்டு கிடையாது. விரதங்களைப்‌ 
பூண்டிருப்பவர்களுக்கும்‌ (பிரம்மச்சரிய விரதம்‌, சாந்தாரயண விரதம்‌ 
போன்றவை), யாகம்‌ செய்பவர்களுக்கும்‌ அவ்வாறே தீட்டு 
இடையாது. இவர்கள்‌ பிரம்ம அம்சமானவர்கள்‌. 


க்‌ வர்‌ ரக ணின்‌ | 
உ என்ர! ன காரோ 


ராக்ஞோ மாஹாத்மிகே ஸ்தாநே ஸத்ய: செளசம்‌ விதீயதே | 
ப்ரஜாநாம்‌ பரிரக்ஷார்தமாஸநம்‌ சாத்ர காரணம்‌ ॥ 94 
.... ௪யர்ந்த ஸ்தானத்தில்‌ இருக்கும்‌ மன்னனுக்கு தீட்டு உடனே 
விலகிவிடும்‌. மக்களை நன்கு ரட்சிக்க வேண்டிய ஆசனத்தில்‌ அவன்‌ 
அமர்ந்திருப்பதே காரணம்‌. 


ணா “ண ரீ 1 
ளான Yard என ன்‌ எரி ழ 


டிம்பாஹவஹதாநாம்‌ ௪ வித்யுதா பார்திவேந ச | 

கோ ப்ராஹ்மணஸ்ய சைவார்த்தே யஸ்ய சேச்சதி பார்த்திவ: | 95 

மன்னன்‌ பங்கேற்காத யுத்தத்தில்‌ இறந்தவனுக்கும்‌, இடி.மின்னல்‌ 
தாக்கி இறந்தவனுக்கும்‌, பசுவையும்‌ பிராம்மணனையும்‌ காப்ப 
தற்காக இறந்தவனுக்கும்‌, மன்னன்‌ தன்‌ காரிய நிமித்தமாக யாருக்குத்‌ 
தீண்டல்‌ ஏற்படக்‌ கூடாது என்று நினைக்கிறானோ அவனுக்கும்‌ 
உடனே நீராடியதும்‌ தீட்டுப்‌ போகும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 


அன்னை ஸரீ ஆனந்த நாச்சியாரம்மா ———————— 88 


வளர எரர்‌ எ! 
RET TEENA ஏர்‌ TE: ॥ 


ஸோமாக்ந்யர்காநிலேந்த்ராணாம்‌ வித்தாப்பத்யோர்யமஸ்யச | 

அஷ்டாநாம்‌ லோகபாலாநாம்‌ வபுர்தாரயதே நருப: ॥ 96 

சோமன்‌, அக்நி, சூரியன்‌, வாயு, இந்திரன்‌, குபேரன்‌, வருணன்‌, 
யமன்‌ என்னும்‌ லோக பாலர்களின்‌ அம்சமாக உள்ளவன்‌ மன்னன்‌. 


எள்‌ எள நள்‌ விர்‌ 
ன்‌ fe என்‌ எனை ॥ 


லோகேஷா திஷ்டிதோ ராஜா நாஸ்யாசெளசம்‌ விதீயதே | 

ஷெளசா ஷெளசம்‌ ஹி மர்த்யாநாம்‌ லோகேஷ ப்ரபவாப்யயம்‌ | 97 

மன்னன்‌ உலகைக்‌ காப்பவர்களான திக்பாலர்களின்‌ அம்சமாக 
இருப்பதால்‌ அவனுக்குத்‌ தீட்டு கிடையாது. மனிதர்களுக்கு 
தூய்மையும்‌ தீட்டும்‌ திக்பாலர்களாலேயே ஏற்படுகின்றன. 
அவர்களின்‌ அம்சமான வனுக்குத்‌ தீட்டு ஏற்பட இடமில்லை. 

sade என்‌: ௭ர்சான எ 

௭௪ எனி எணாகள்ளின்‌ ணி ॥ 

உத்யதைரா ஹவே ஹஸ்த்ரை: க்ஷத்ர தர்ம ஹதஸ்ய ௪ | 

ஸத்யஸ்‌ ஸந்திஷ்டதே யக்ஞஸ்ததா ஷெளச மிதி ஸ்திதி: | 98 

தர்மயுத்தம்‌ செய்து போரில்‌ ஆயுதங்களால்‌ அடிபட்டு இறந்த 
வனுக்கு, யாகம்‌ செய்தவனுக்குக்‌ கடைக்கும்‌ பலன்‌ கிடைக்கும்‌. 
இட்டு உடனே நீங்கிப்போகும்‌. 


fers: ஏனா ஏ ளின்‌ are 

ரி எ மி Ue: ஒரின ॥ 

விப்ரஷ்ஷுத்த்யத்‌ யபஸ்ஸ்ப்ருஷ்ட்வா க்ஷத்ரியோ வாஹநாயுதம்‌ | 

வைஷ்ய: ப்ரதோதம்‌ ரஷ்மிந்‌ வாயஷ்டிம்‌ சூத்ர: க்ருதக்ரிய: ॥ 99 

சிராத்த கிரியைகளையெல்லாம்‌ முடித்த பிறகு, பிராம்மணன்‌ 
தண்ணீரைத்‌ தொடுவதினால்‌ தீட்டு நீங்கி பரிசுத்தி அடைகிறான்‌. 

க்ஷத்ரியன்‌ ஆயுதங்களையும்‌, வாகனத்தையும்‌ தொடுவதினால்‌ 
பரிசுத்தி அடைகிறான்‌. 

வைசியன்‌ தராசு கயிறுகளைத்‌ தொடுவதினால்‌ பரிசுத்த 
யடை கிறான்‌. 


சூத்திரன்‌ மூங்கில்‌ குச்சியைக்‌ தொடுவதினால்‌ பரிசுத்த 


யடைகிறான்‌. 


மனு நீதி என்னும்‌ 


உ மனுதர்ம சாஸ்திரம்‌ 
எளி ள்ள ணே ன்னா: | 
சிர ity Nets ரனினா 
ஏதத்வோ அபிஹிதம்‌ ஷெளசம்‌ ஸபிண்டேஷ த்விஜோத்தமா: | 
அஸபிண்டேஷு ஸர்வேஷு ப்ரேதசுத்திம்‌ நீபோதத: ॥ 100 


த்விஜோத்தமார்களே! சபிண்டர்கள்‌ விஷயத்தில்‌ தட்டுமுறைகளை 
உங்களுக்கு இதுவரை கூறினேன்‌. 

இனி சபிண்டர்கள்‌ அல்லாதவர்‌ களுடையதைப்‌ பற்றிக்‌ கூறு 
கிறேன்‌, கேளுங்கள்‌. 


சளி feet We ள்‌ என TA! 

Fagen எணண மாரா எ ளளப 

அஸபிண்டம்‌ த்விஜம்‌ ப்ரேதம்‌ நீர்ஹ்ருத்ய பந்துவத்‌ | 

விசுத்யதி த்ரிராத்ரேண மாதுராப்தாம்ஷ்ச பாந்தவாந்‌ | 101 

சபிண்டன்‌ அல்லாத பிராம்மண சவத்தை ஸம்ஸ்காரம்‌ செய்த 
பிராம்மணனுக்கும்‌, தாய்‌ வர்க்கத்தைச்‌ சேர்ந்த பந்துக்களுக்கு 
ஸம்ஸ்காரம்‌ செய்தவனுக்கும்‌ மூன்று நாட்கள்‌ தட்டு. 

qer=afe Wat g TUE Ue | 

அண TT TOTTI TA 

யத்யந்நமத்தி தேஷாம்‌ து தஷாஹேநைவ ஷத்யதி | 

அநதந்நந்நமஹ்நைவ ந சேத்‌ தஸ்மிந்‌ க்ருஹே வசேத்‌ | 102 

சவத்தைச்‌ சுமந்து சென்றவன்‌ அந்த வீட்டில்‌ சாப்பிட்டால்‌, 
பங்காளிகளைப்‌ போன்று பத்துநாட்கள்‌ தீட்டு உண்டு. அந்த வீட்டில்‌ 
உண்ணாமலும்‌ தங்காமலும்‌ வெளியே வந்து விட்டால்‌, ஓர்‌ இரவு 
ஒரு பகலுடன்‌ தீட்டு போகும்‌. 

அன்னை? எண்ண 1 

ஊன ளை: ஏஸி ஏரா எரர்‌ ॥ 


அநுகம்யேச்சயா ப்ரேதம்‌ ஞாதிமஞாதிமேவ வா | 

ஸ்நாத்வா ஸசேல: ஸ்ப்ருஷ்வாக்நீம்‌ க்ருதம்‌ ப்ராஷ்ய விசுத்யதீ | 403 

அன்பினால்‌ பிரேதத்தைத்‌ தொடர்ந்து போனவன்‌, ஆடை 
யோடு நீராடிய பின்‌ நெருப்பைத்‌ தொட்டு, பின்‌ நெய்யை 
உண்டால்‌ தீட்டு நீங்கி பரிசுத்தியடைவான்‌. 

எர ண ரா ரே எரிய 

அனர்‌ wf: எனம wef ॥ 

ந விப்ரம்‌ ஸ்வேஷு திஷ்டத்சு ம்ருதம்‌ சத்ரேண நாயயேத்‌ | 

அஸ்வர்க்யாஹ்யாஹுஸ்‌ ஸ்யாச்சூத்ர ஸம்ஸ்பர்ஷ தூஷிதா | 104 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை முநீ ஆனந்த நாச்சியாரம்மா 1287] 
பிராம்மணன்‌ இறந்தால்‌ சவத்தை சூத்ரனை சுமக்கச்‌ சொல்லக்‌ 


கூடாது. அவ்வாறு செய்தால்‌ இறந்த பிராம்மணனுக்கு சொர்க்க 
லோகம்‌ கிட்டாது. 


WA எரி TA TT ATTA 
௭: கண்களின்‌ எ ௫2 அண்ணி Af 


ஞாநம்‌ தபோ அக்நீராசாரோ ம்ருந்மநோ வார்யுபாஞ்ஐநம்‌ | 

வாயு: கர்மார்ககாலெள ௪ சுத்தே: கர்ம்ரூணி தேஹிநாம்‌ ॥ 105 

ஞானம்‌, தவம்‌, அக்னி, ஆசாரம்‌, மண்‌, மனம்‌, தண்ணீர்‌, 
பெருக்கி மெழுகுதல்‌, காற்று, கிரியை, சூரியன்‌, காலம்‌ இவை 
பிராணிகளுக்கு பரிசுத்தம்‌ ஏற்படுத்துபவை. 


yaaa Warmed TAA 
dod YP எர ety: என Ul 


ஸர்வேஷாமேவ ஷெளசா நாமர்தஷெளசம்‌ பரம்‌ ஸ்ம்ருதம்‌ | 

யோ அர்தே ஷுசிர்ஹி ஸ ஷசிர்ந ம்ருத்வாரிசுசிச்ஷசி: | 106 

சுத்திகளிலெல்லாம்‌ உயர்ந்தது திரவிய சுத்தி. அநியாயமாக பிறர்‌ 
பொருளை அடையாமல்‌, நேர்மையாக பொருளீட்டுவதே திரவிய 
சுத்தி. திரவிய சுத்தி உடையவனே பரிசுத்தமானவன்‌. மண்ணாலும்‌ 
நீராலும்‌ உடலை நன்கு சுத்தமாக வைத்துக்‌ கொண்டாலும்‌ திரவிய 
சுத்தி இல்லாதவனை சுத்தமானவன்‌ என்று கூறமுடியாது. 


ஏ ஏன்‌ எள்‌ சொர | 

ரர எ TTT ண்ணா: ॥ 

க்ஷாந்த்யா சுத்யந்தி வித்வாம்ஸோ தாநேநாகார்யகாரிண: | 

பிரச்சன்னபாபாஜப்யேந தபஸா வேதவித்தமா: | 107 

வித்வான்‌௧ள்‌ பொறுமையாலும்‌, கூடாதகாரியம்‌ செய்பவர்கள்‌ 
தானத்தாலும்‌, ரகசியமாக பாபம்‌ செய்வோர்‌ மந்திரஜபத்தாலும்‌, 
வேதமறிந்த உத்தமர்கள்‌ தவத்தாலும்‌ பரிசுத்தமடைவார்கள்‌. 

a: ஏணி ஏல எம்‌ ர eel 

ஊனி எனு எர ள்ள ॥ 

ம்ருத்தோயைஷ்ஷத்யதே ஷோத்யம்‌ நதீவேகேந சுத்யதி | 

ரஐஸா ஸ்த்ரீ மநோதுஷ்டா ஸந்யாஸேந த்விஜோத்தம: ॥ 108 

பாத்திரங்கள்‌, மண்ணாலும்‌ நீராலும்‌ சுத்தமாகும்‌, ஆறு, 
பெருக்கெடுத்து ஓடுவதால்‌ சுத்தமாகும்‌. மனத்தால்‌ சோரம்‌, 


மனு நீதி என்னும்‌ 


[2:1--......-------_ மனுதர்ம சாஸ்திரம்‌ 
போனவள்‌ மாதவிலக்கால்‌ சுத்தமாவாள்‌. பிராம்மண உத்தமன்‌ 
சந்யாசத்தில்‌ பரிசுத்தனாவான்‌. 


Nef TART ஏன எ: என YS 

Freradieat Yate grat எ ஏன்‌ ॥ 

அத்பிர்‌ காத்ராணி அத்யந்தி மநஸ்ஸத்யேந சுத்யதி | 
வித்யாதபோப்யாம்‌ பூதாத்மா புத்திர்‌ ஞாநேந ஷத்யதி | 109 
உடல்‌, நீராடுவதால்‌ சுத்தமடையும்‌. வேண்டாத சிந்தனைகளில்‌ 


ஈடுபட்ட மனம்‌, சத்தியத்தால்‌ தரய்மையடையும்‌. 


ஆத்மா, வித்யையாலும்‌ தவத்தாலும்‌ தூய்மையடையும்‌, புத்தி, 


ஞானத்தால்‌ தூய்மையடையும்‌. 


ரளி உன dea எண்ட 

எனா ஊர 12 ஏரா எண்ம 

ஏஷ ஷெளசஸ்ய வ: ப்ரோக்த: ஷாரீரஸ்ய விநீர்ணய: | 

நாநாவிதாநாம்‌ தரவ்யாணாம்‌ ஷத்தேஷ்ருணுத நிர்ணயம்‌ ॥ 110 
சரீர சம்பந்தமான சுத்திகள்‌ கூறப்பட்டன. மேலும்‌ பல 


வகையான திரவியங்களின்‌ சுத்தியை கூறுகிறேன்‌, கேளுங்கள்‌. 


ட்ட்ப்ப ந பயக தப்ப வ ப்ட்ப A \ 

ணி எ ரணை AAR ப 

தைஜஐஸாநாம்‌ மணீநாம்‌ ௪ ஸர்வஸ்யாஷ்‌ மமயஸ்ய ௪ | 
பஸ்மநாத்பர்ம்ருதா சைவ ஷத்திருக்தா மநீஷிபி: ॥ - 111 
ஒளி பொருந்திய ரத்தினங்கள்‌, தங்கம்‌, கற்கலான அனைத்‌ 


தையும்‌ சாம்பல்‌, மண்‌, நீர்‌ முதலியவற்றால்‌ சுத்தப்படுத்த வேண்டும்‌. 


என்ன்‌ என்ன ப 
சள சோ ரண ஏனா 


நீர்லேபம்‌ காஞ்சநம்‌ பாண்டமத்பிரேவ விசுத்யதி | 
அப்‌ஐமஷ்மமயம்‌ சைவ ராஜதம்‌ சாநுபஸ்க்ருதம்‌ | 112 
பிசுக்கேறாத தங்கப்‌ பாத்திரத்தையும்‌, தண்ணீரில்‌ பிறக்கும்‌ 


முத்து, சங்கம்‌ முதலானவைகளையும்‌, அழுக்கேறாத வெள்ளிப்‌ 
பாத்திரங்களையும்‌ ஜலத்தாலேயே சுத்தப்படுத்தலாம்‌. 


அ எ Uae i 04 எ fr 
ஊருக்‌ அணி ரின்‌ ஏர ப 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை ஸரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1269] 
அபாமக்நேஷ்ச ஸம்யோகாத்தேம ரூப்யம்‌ ச நீர்பபெள | 
தஸ்மாத்தயோஸ்‌ ஸ்வயோந்யைவ நீர்ணேகோ குணவத்தர: | 113 
தண்ணீர்‌, அக்நி இவற்றின்‌ சேர்க்கையால்‌ தங்கமும்‌ வெள்ளியும்‌ 

உருவாகும்‌. இவை உருவாகக்‌ காரணமான அக்னியாலும்‌ ஜலத்‌ 


THT HT: எக எண 
ர்‌ லர்‌ ஏரி களி ॥ 


தாம்ராய: காம்ஸ்யரைத்யாநாம்‌ த்ரபுணஸ்ஸீஸகஸ்ய ௪ | 

ஷெளசம்‌ யதார்ஹம்‌ கர்தவ்யம்‌ க்ஷாராம்ளோதக வாரிபி: | 114 

செம்பு, இரும்பு, வெண்கலம்‌, பித்தளை, துத்தநாகம்‌, ஈயம்‌ 
இவற்றாலான பாத்திரங்களை, அவ்வவற்றுக்குத்‌ தக்கபடி சாம்பல்‌, 
புளி, கோமயம்‌, தண்ணீர்‌ முதலானவற்றால்‌ பரிசுத்தமாக்க 
வேண்டும்‌. 


படபட ப்ப்ந டயரி 
அ சோ எ எனா எ TET 


த்ரவ்யாணாம்‌ சைவ ஸர்வேஷாம்‌ ஷத்திருத்வ்பவநம்‌ ஸ்ம்ருதம்‌ | 

ப்ரோக்ஷணம்‌ ஸம்ஹதாநாம்‌ ௪ தாரவாணாம்‌ சதக்ஷணம்‌ | 115 

திரவ ரூபமான திரவியங்களை (நெய்‌, எண்ணெய்‌ 
முதலானவற்றை) காகம்‌ போன்றவை தீண்டினால்‌, இரண்டு 
தர்ப்பைகளால்‌ அவற்றிலிருந்து ஒருதுளி எடுத்து வெளியே 
போட்டால்‌ சுத்தமாகும்‌. பஞ்சு மெத்தை முதலானவைகளில்‌ எச்சில்‌ 
போன்ற எதுவும்‌ பட்டால்‌ தண்ணீரால்‌ துடைத்துவிட்டு 
ப்ரோட்சணம்‌ செய்ய சுத்தமாகும்‌. மரப்‌ பாத்திரங்கள்‌ அசுத்த 
மடைந்தால்‌ அவற்றைச்‌ சிறிது சீவியெடுக்க பரிசுத்த ஏற்படும்‌. 


அன்‌ எரா எரா எனி 
ணார எளா Ye: எள்ளி EU 


மார்‌ஜநம்‌ யக்ஞபாத்ராணாம்‌ பாணிநா யக்ஞகர்மணி | 

சமசாநாம்‌ க்ரஹாணாம்‌ ௪ ஷத்தி: ப்ரக்ஷ£ாளநேந து ॥ 116 

வீடுகள்‌, பெருக்கி மெழுகுவதனால்‌ சுத்தமடையும்‌. யக்ஞ 
பாத்திரங்கள்‌ முதலில்‌ கைகளால்‌ துடைத்து பிறகு நீர்விட்டு 
அலம்புவதால்‌ சுத்தியடையும்‌. 


மனு நீதி என்னும்‌ 


: மனுதர்ம சாஸ்திரம்‌ 
னர்‌ ண எ ரண ள்ள 
TFTA எ ஏடி ௭ ॥ 
சரூணாம்‌ ஸ்ருக்‌ ஸ்ரவாணாம்‌ ச ஷத்திருஷ்ணேநவாரிணா | 
ஸ்ப்யுசூர்ப்ப ஷகடாநாம்‌ ௪ முஸலோலூகலஸ்ய ௪ | 117 


பிசுக்கேறிய ௪சரு, ஸ்ருக்‌, ஸ்ரவம்‌ (யக்ஞத்துக்கு உபயோகப்‌ 
படுத்துபவை) வெந்நீரில்‌ அலம்பினால்‌ சுத்தமாகும்‌. 

பிசுக்கல்லை யெனில்‌ தண்ணீரில்‌ அலம்பினால்‌ போதும்‌. 

மேலும்‌, முறம்‌, உரல்‌, உலக்கை, திரிகை, ௮ம்மி இவைகளை 
தண்ணீரால்‌ அலம்பினால்‌ சுத்தமாகும்‌. 


சுவி ற ரை எண 
ண்‌ ளான என்னின்‌ ப 


அத்பிஸ்து ப்ரோக்ஷணம்‌ ஷெளசம்‌ பஹுநாம்‌ தான்யவாஸஸாம்‌ | 

ப்ரக்ஷாளநேநத்வல்பாநாமத்பிஷ்‌ செளசம்‌ வீதீயதே ॥ 118 

ஓராள்‌ சுமைக்கு அதிகமான தானியங்கள்‌, துணிமூட்டைகள்‌ 
அசுத்தமானால்‌, தண்ணீர்‌ தெளிப்பதால்‌ சுத்தமடையும்‌. ஓராள்‌ 
சுமையைவிட குறைவாக இருந்தால்‌, தண்ணீரால்‌ அலம்பி சுத்தமாக்க 
வேண்டும்‌. 

அன்ற ண TA «i 

சாகா எ ஈரி ॥ 

சேலவச்சர்மணாம்‌ ஷுத்திர்வைதலாநாம்‌ ததைவ ச | 

ஷாக மூல பலாநாம்‌ ௪ தான்யவத்‌ சுத்திரிஷ்யதே ॥ 119 

மான்தோல்‌, புலித்தோல்‌ முதலான தோல்களையும்‌, மூங்கிலால்‌ 
செய்யப்பட்ட பொருட்களையும்‌ வஸ்திரங்களைப்‌ போல 
சுத்தப்படுத்த வேண்டும்‌. 

காய்கறிகள்‌, கிழங்குகள்‌, பழங்கள்‌ முதலானவற்றை 
தானியங்களைச்‌ சுத்தம்‌ செய்வது போல சுத்தம்‌ செய்ய வேண்டும்‌. 

களக்‌: ரளி | 

dower alert heat: ப 

கெளஷேயாவிகயோரூஷை: குதபாநாமரிஷ்டகை: | 

ஷ்ரீபலைரம்ஷபட்டாநாம்‌ க்ஷளமாணாம்‌ கெளரஸர்பபை: | 120 

பட்டுப்புமுவால்‌ உண்டான பட்டு வஸ்திரங்களை யும்‌, ஆட்டு 
ரோமத்தால்‌ செய்த கம்பளிகளையும்‌ உவர்‌ மண்ணால்‌ சுத்தம்‌ செய்ய 
வேண்டும்‌. கம்பளிகளை வேப்பவிதைகளாலும்‌, சால்வைகளை 


மூலமூம்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா பபப பரா] 
வில்வப்‌ பழங்களாலும்‌ சுத்தம்‌ செய்ய வேண்டும்‌. வெண்பட்டை 
வெண்கடுகால்‌ சுத்தம்‌ செய்ய வேண்டும்‌. 

(ணரா Al 

எண்ன எள்ள்விளிவோ எ 

க்ஷளமவத்‌ ஷங்கஷ்ருங்காணா மஸ்தி தந்தமயஸ்ய ௪ | 

ஷத்திர்‌ விஜாநதா கார்யா கோ மூத்ரேணோதகேந வா | 121 

சங்கு, தந்தம்‌, மான்கொம்பு முதலானவற்றை வெண்‌ 
பட்டைப்‌ போல வெண்‌ கடுகுப்‌ பொடியோடு கோமயத்தையோ, 
தண்ணீரையோ சேர்த்து சுத்தம்‌ செய்ய வேண்டும்‌. 


WoT TUTTE ர்‌ Ta YEA | 
என்ன்ன UT எள 


ப்ரோக்ஷணா த்ருணகாஷ்டம்‌ ௪ பலாலம்‌ சைவ அத்யதி | 

மார்ஜாநோ பாஞ்ஜநைர்‌ வேஷ்ம புந: பாகேந ம்ருந்மயம்‌ | 122 

அசுத்தியான விறகு, புல்‌, வைக்கோல்‌ முதலானவை நீரைத்‌ 
தெளிப்பதால்‌ சுத்தமாகும்‌. வீடுகள்‌, பெருக்குதல்‌ துடைத்தல்‌ 
சுண்ணாம்பு அடித்தல்‌ முதலியவைகளால்‌ சுத்தியாகும்‌. மண்‌ 
பாத்திரங்கள்‌ நெருப்பில்‌ சுடுவதால்‌ சுத்தமாகும்‌. 


என்பும்‌ ஏர What: qa: | 
Fee ரா ரான ராயு 


மத்யைர்மூத்ரை: புரிஷைர்வாஷ்டீவநை: பூயஷோணிதை: | 

ஸம்ஸ்பருஷ்டம்‌ நைவ சுத்யேத பந: பாகேந ம்ருந்மயம்‌ ॥ 123 

கள்‌, சிறுநீர்‌, மலம்‌, தும்மல்‌, சீழ்‌, ரத்தம்‌ இவைகள்‌ பட்ட 
மண்பாக்திரங்கள்‌ மீண்டும்‌ சுட்டாலும்‌ சுத்தமாகாது. 

எணண Ww 

Taf என வி ஏன Teafi: ॥ 


ஸம்மார்‌தநோ பாஞ்ஐநேந ஸேகேநோல்லேகநேந ச | 

கவாம்‌ ௪ பரிவா ஸேந பூமி: சுத்யதி பஞ்சபி: | 124 

பெருக்குதல்‌, சாணம்‌ போட்டு மெழுகுதல்‌, கோ மூத்திரத்தைத்‌ 
தெளித்தல்‌, மேல்‌ மண்ணைத்‌ கோண்டி வெளியே எறிந்துவிடல்‌, ஒரு 
இரவும்‌ பகலும்‌ பசுக்களை உள்ளே கட்டிப்போட்டு வைத்தல்‌ 
என்னும்‌ ஐந்து வகைகளால்‌ பூமி பரிசுத்தமடையும்‌. 


மனு நீதி என்னும்‌ 


க 2 மனுதர்ம சாஸ்திரம்‌ 
பட்டப்‌ நட்ட HATTA 
வர்ணனை எ என்ற மண ॥ 
பக்ஷிஜக்தம்‌ கவாகாத்ர மவதூதமவக்ஷதம்‌ | 
தூஷிதம்‌ கேஷகீடைஷ்‌ ௪ ம்ருத்ப்ருக்ஷேபேண சுத்யதி || 125 


பறவை எச்சில்பட்டது, பசுவால்‌ முகர்ந்து பார்க்கப்பட்டது, 
காலால்‌ வீசியெறியப்பட்டது, மேலேயே தும்மப்பட்டது, மயிர்‌, புழு 
இருப்பதுமான அன்னம்‌, ஆகியவற்றின்‌ மீது சிறிது மண்ணைத்‌ தூவ 
சுத்தமாகும்‌. 

எணண னாள்‌ ஙு எரு | 

எனா எண்‌ என்ட ரை பே ॥ 

யாவந்நாபைத்ய மேத்யாக்தாத்கந்தோலேபஸ்ச தத்க்ருத: | 

தாவத்ம்ருத்வாரி சாதேயம்‌ ஸர்வாசு த்ரவ்ய சுத்திஷு | 126 

மல ஜலங்களால்‌ அசுத்தியானவற்றை, அவையும்‌ அவற்றின்‌ 
வாடையும்‌ போகும்வரை மண்ணைப்‌ போட்டு நீரில்‌ அலம்ப 
வேண்டும்‌. மண்ணால்‌ சுத்தமாகும்‌ என்று சொல்லும்போதே 
நீரையும்‌ சேர்த்துத்தான்‌ கூறப்படுகிறது. 


அண ளை மிளா எப 

அண்டர்‌ என எள ண்ணி ॥ 

த்ரீணி தேவா: பவித்ராணி ப்ராஹ்மணா நாமகல்பயந்‌ | 

அத்ருஷ்ட மத்பிர்‌ நீர்ணிக்தம்‌ யச்ச வாசா ப்ரஷஸ்யதே | 127 

எந்த தோஷமும்‌ இருப்பதாக கண்ணுக்குத்‌ தெரியாத பொருள்‌, 
தண்ணீரால்‌ பரிசுத்தமடைந்தது என்று கூறப்பட்ட பொருள்‌, 
பிராம்மணனால்‌ தண்ணீரால்‌ பரிசுத்தம்‌ அடைந்தது என்று 
கூறப்பட்ட பொருள்‌ இவை மூன்றும்‌ பிராம்மணர்களுக்கு 
பரிசுத்தமானது என்று தேவர்கள்‌ கூறியுள்ளனர்‌. 

ளா: ௫௪ நீரா geod ஏஏ Th | 

FEAT Neil எண்ணா ண ப 

ஆப: ஷுத்தா பூமிகதா வைத்ருஷ்ண்யம்‌ யாசுகோர்பவேத்‌ | 

அவ்யாப்தாஷ்சேதமேத்யேந கந்தவர்ணரஸாந்விதா: ॥ 128 

மழையால்‌ சேர்ந்த நீரும்‌, பசுக்கள்‌ குடித்ததுமே தாகம்‌ 
இர்க்கவல்லதும்‌, தூய்மையற்ற பொருளோடு சம்பந்த மற்றதும்‌, நல்ல 
மணத்தோடு இனிமையாக, நிறமாக இருப்பதுமான நீர்கள்‌ தூய்மை 
யானவை. | 


18 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா ப _—ீ73] 


fread Ue எனை: WA Te WEA | 

ளார்‌ “ed Fred னார்‌ ரன்‌ ப 

நித்யம்‌ சுத்த: காருஹஸ்த: பண்யம்யச்ச ப்ரஸாரிதம்‌ | 

ப்ரஹ்மசாரிகதம்‌ பைக்ஷம்‌ நித்யம்‌ மேத்யமிதி ஸ்திதி: ॥ 129 

தேவ பூஜைக்காக மாலை தொடுப்பவனிடமுள்ள 
பொருட்களும்‌, அன்னத்தைத்‌ தவிர மற்றபடி கடையில்‌ விற்கும்‌ 
பொருட்களும்‌, பிரம்மச்சாரி கையிலிருக்கும்‌ பிக்ஷான்னமும்‌ 
எப்போதும்‌ சுத்தமானவை. 


னன ர அர்‌ Taft: என்‌ | 

WHA எ YT Ae: கா ரான்‌ YF: ॥ 

நித்யமாஸ்யம்‌ ஷுசி ஸ்த்ரீணாம்‌ ஷகுநீ: பலபாதநே | 

ப்ரஸ்ரவே ச ஷுசிர்வத்ஸ: ஷ்வா ம்ருகக்ரஹணேஷசி ॥ 130 

எப்போதும்‌ பெண்ணின்‌ முகம்‌ பரிசுத்தமானது. காகங்கள்‌ 
போன்றவை மூக்கினால்‌ கொத்தித்‌ தள்ளிய பழங்களும்‌ சுத்த 
மானவை. பாலருந்தும்‌ கன்றின்‌ வாய்‌ சுத்தம்‌. 


ஊன TA id YF 1 TIAA 

கனக என எள்ளு வ 1. . 

ஷ்வபிர்வா தஸ்ய யந்மாம்ஸம்‌ ஷசி தந்மநுரப்ரவீத்‌ | 

க்ரவ்யாத்பிஷ்ச ஹதஸ்யாந்யைஷ்‌ சண்டாலத்யைஷ்ச தஸ்யுபி: | 131 

எனவே வேட்டை நாயால்‌ கொல்லப்பட்ட மிருகமாமிசம்‌ 
சுத்தமானது. மாமிசத்தை உண்ணும்‌ புலி முதலான மிருகங்களால்‌ 
கொல்லப்பட்ட மிருக மாமிசம்‌ சுத்தமானது. மிருகத்தைக்‌ கொன்று 
ஜீவனம்‌ நடத்தும்‌ வேடுவர்களால்‌ கொல்லப்பட்ட மிருகங்களின்‌ 
மாமிசம்‌ சுத்தமானது. 


அன ண ற we: 
எயினர்‌ ர ச ர SIRE: உ 


ஊர்த்வம்‌ நாபேர்யாநி காநீ தாநிமேத்யாநி ஸர்வஷ: | 

யாந்யதஸ்தாந்ய மேத்யாநி தேஹாச்சைவ மலாஷ்ச்யுதா: | 132 

தொப்புளுக்கு மேலுள்ள உறுப்புகள்‌ சுத்தமானவை. 
தொப்புளுக்குக்‌ கீழுள்ள உறுப்புகள்‌ சுத்தமற்றவை. இந்திரிய 
துவாரங்களிலிருந்து வெளியேறும்‌ அழுக்குகள்‌ அசுத்தமானவை. 


மனு நீதி என்னும்‌ 


a1 * மனுதர்ம சாஸ்திரம்‌ 
எண ர்க Ya: | 
ரர எண ரய 
மக்ஷிகா விப்ருஷச்சாயா கெளரஷ்வஸ்கர்யரஷ்மய: | 
ரஜோ பூர்வாயுரக்நிஷ்ச ஸர்வே மேத்யா விநிர்திஷேத்‌ ॥ 133 


அமுக்கில்‌ அமர்பவையாக இருந்தாலும்‌ ஈக்கள்‌ மேலே 
அமர்ந்தால்‌ குளிக்க வேண்டும்‌ என்பதில்லை. 

பசு, குதிரை, சூரிய கிரணங்கள்‌, தூசி, பூமி, காற்று, அக்னி 
இவைகளைத்‌ தொட்டால்‌ எல்லாவகையான அசுத்திகளும்‌ நீங்கி 
பரிசுத்தம்‌ ஏற்படும்‌. 


ினர்ரானச்‌ ஏளார்ணேன்யு 

வை எனா எர எனன ॥ 

விண்மூத்ரோத்ஸர்க ஷத்யர்தம்‌ ம்ருத்வார்யாதேயமர்தவத்‌ | 

தைஹிகாநாம்‌ மலாநாம்‌ ௪ சுத்திஷ த்வாதஷஸ்வபி ॥ 134 

மல, மூத்திரங்கள்‌ சேரும்‌ இடத்தை மண்ணாலும்‌ நீராலும்‌ 
சுத்தப்படுத்த வேண்டும்‌. மேலும்‌ உடலிலிருந்து வெளிப்படும்‌ 
பன்னிரண்டு மலங்களையும்‌ அவற்றின்‌ வாடை போகுமளவும்‌ 
மண்ணாலும்‌ தண்ணீராலும்‌ சுத்தம்‌ செய்ய வேண்டும்‌. 


WO TENGE Te எ காணி 

அண CA ஏன்‌ TT எள: ॥ 

வஸா ஷக்ர மஸ்ருக்மஜ்ஜாமூத்ர விட்கர்ண விண்ணகா: | 

ஷ்ளேஷ்மா ஷு தூஷிகா ஸ்வேதோ த்வாதஷைதே ந்ருணாம்‌ மலா: | 135 

வியர்வை, வீரியம்‌, ரத்தம்‌, கொழுப்பு, மூத்திரம்‌, மலம்‌, 
காதிலுள்ள அழுக்கு, நகங்களிலுள்ள அமுக்கு, கபம்‌, கண்ணீர்‌, 
கண்களில்‌ தோன்றும்‌ அழுக்கு, உடலிலிருந்து வெளிப்படும்‌ 
கெட்டநீர்‌ முதலான பன்னிரண்டும்‌ மனிதனுடைய உடல்‌ மலங்கள்‌. 


ன்‌ ரான எ! 
அண்‌ எ சான YE: ஏன்ன ॥ 


ஏகா லிங்கே குதே திஸ்ரஸ்ததைகத்ரகரே தஷ | 

உபயோஸ்ஸப்த தாதவ்யா ம்ருதம்‌ ஷத்திமபீப்ஸதா | 136 

மல ஜலம்‌ கழித்த பின்னர்‌ மண்ணாலும்‌ நீராலும்‌ லிங்கத்தை 
ஒரு முறையும்‌, பாயு ஸ்தானத்தை மூன்று முறையும்‌, இடது கையை 
பத்து முறையும்‌, பிறகு இரண்டு கைகளையும்‌ ஏழு முறையும்‌ 
தேய்த்துக்‌ கமுவ வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 


அன்னை முட ஆனந்த நாச்சியாரம்மா 7975] 


TH Pr Tee Tego Wer | 

ஷி வானா aft TTT 

ஏதத்செளசம்‌ க்ருஹஸ்தாநாம்‌ த்விகுணம்‌ ப்ரம்ஹசாரிணாம்‌ | 

த்ரிகுணம்‌ ஸ்யாத்வநஸ்தாநாம்‌ யதீநாம்‌ து சதுர்குணம்‌ ॥ 137 

இந்த சுத்திமுறைகள்‌ கிருஹஸ்தனுக்குச்‌ சொல்லப்பட்டவை. 
பிரம்மச்சாரிகள்‌ இதையே இரண்டு மடங்காகவும்‌, வானபிரஸ்தார்கள்‌ 
மூன்று மடங்காகவும்‌, சந்யாசிகள்‌ நான்கு மடங்காகவும்‌ செய்ய 
வேண்டும்‌. 


களா 00 எள சிய. 
ட்டம்‌ பபப இக பப்பு தபயர்‌] 


க்ருத்வா மூத்ரம்‌ புரீஷம்வா காந்யாசாந்த உபஸ்ப்ருஷேத்‌ | 

வேதமத்யேஷ்யமாணஷ்ச அந்நமஷ்நம்ஷ்ச ஸர்வதா | 138 

மலஜலங்களைக்‌ கழித்த பிறகு முன்னர்‌ கூறியபடி சுத்தி செய்த 
பிறகு, வேதாத்யயனம்‌ செய்யவோ, சாப்பிடவோ போகும்போது 
மும்முறை ஆசமனம்‌ செய்து இந்திரியங்களை நீரால்‌ தொட 
வேண்டும்‌. 


மப்ப்ப்ட்டது சோத WEA A 20] 

சா னி ஒர ஷிணகய 

த்ரிராசாமேதப: பூர்வம்‌ த்வி: ப்ரம்ருஜ்யாத்ததோ முகம்‌ | 

ஷாரீரம்‌ ஷெளசமிச்சந்‌ ஹி ஸ்த்ரீகூத்ரஸ்து ஸக்ருத்ஸக்ருத்‌ | 139 

தேக சுத்தியைக்‌ கோரும்‌ இருபிறப்பாளர்கள்‌ மும்முறை 
ஆசமனம்‌ செய்ய வேண்டும்‌. பிறகு வாயை இருமுறை நீரால்‌ 
துடைக்க வேண்டும்‌. பெண்களும்‌ சூத்திரர்களும்‌ ஒருமுறையே 


ஆசமனம்‌ செய்ய வேண்டும்‌. 


ஊர்‌ எக அர்‌ எர எண்டு 
ண சணா ன்‌ எ ள்ண ப 


ஆத்ராநாம்‌ மாஸிகம்‌ கார்யம்‌ வபநம்‌ ந்யாயவர்திநாம்‌ | 

வைஷ்யவச்‌ செளசகல்பஷ்ச த்விஜோச்சிஷ்டம்‌ ச போஜநம்‌ | 140 

சாஸ்திரம்‌ கூறியபடி இருபிறப்பாளருக்கு தொண்டு செய்யும்‌ 
சூத்திரன்‌ ஒவ்வொரு மாதமும்‌ சவரம்‌ செய்து கொள்ள வேண்டும்‌. 
வைசியர்களுக்கு விதித்தபடி ஜனன மரண ட்டுக்களைக்‌ 
கடைப்பிடிக்க வேண்டும்‌. இருபிறப்பாளர்‌ சாப்பிட்டு மிகுந்ததைச்‌ 
சாப்பிட வேண்டும்‌. 


மனு நீதி என்னும்‌ 


216 உ மனுதர்ம சாஸ்திரம்‌ 
“fae pad ஏன எறிண்‌ என்‌ a: | 
அணி னன என்ர 
நோச்சிஷ்டம்‌ குர்வதே முக்யா விப்ருஷோ அங்கே பதந்தியா: | 
ந ஷ்மஷ்ரூணி கதாந்யாஸ்யம்‌ ந தந்தாந்தர திஷ்திதம்‌ | 141 


வாயிலிருந்து உடலில்‌ விழுந்த நீர்‌, வாயில்‌ சிக்யெ மீசை, 
பற்களுக்கிடையில்‌ ஒட்டிக்‌ கொண்ட உணவு முதலானவற்றுக்கு 
எச்சில்‌ கிடையாது. 


ei free: என்‌ எ சானா எரு 
AUT ரா ணன்‌ எ 


ஸ்ப்ருஷந்தி பிந்தவ: பாதெள ய ஆசாமயத: பராந்‌ | 

பெளமிகைஸ்தே ஸமாஜேயா நதைரப்ரயதோ பவேத்‌ ॥ 142 

பிறர்‌ செய்யும்‌ ஆசமனத்‌ தண்ணீர்த்‌ துளி மற்றவர்கள்‌ கால்களில்‌ 
பட்டாலும்‌ அசுத்தம்‌ கிடையாது. அந்த நீர்த்‌ துளிகள்‌ பூமிக்குள்‌ 
உள்ள நீருக்குச்‌ சமம்‌. 


ண ர வென. எண | 

அண கணா பண்றா ॥ 

உச்சிஷ்டேநது ஸம்ஸ்ப்ருஷ்டோ த்ரவ்யஹஸ்த்‌ கதஞ்சந | 

அநிதாயைவ தத்த்ரவ்யமாசாந்தஷ்‌ ஷசிதாமியாத்‌ ॥ 143 

உடலில்‌ எந்த பாகத்திலாவது ஒரு பொருளை வைத்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ போது கையில்‌ எச்சில்‌ பட்டால்‌, அந்தப்‌ 
பொருளை ழே வைக்காமல்‌, அந்தக்‌ கையை மணிக்கட்டுவரையில்‌ 
அலம்பிக்‌ கொண்டு ஆசமனம்‌ செய்தால்‌ தானும்‌ பரிசுத்தனாவான்‌. 
அந்தப்‌ பொருளும்‌ பரிசுத்தமடையும்‌. 


ஏன்‌ ரி என TTT! 
அண ஏன்‌ ert Ayre ஏய 


வாந்தோ நீரிக்த: ஸ்நாத்வாது க்ருதப்ராஷநமாசரேத்‌ | 

ஆசாமேவதேவ புக்த்வாந்நம்‌ ஸ்நாநம்‌ மைதுநீந: ஸ்ம்ருதம்‌ ॥ 144 

வாந்தியெடுத்தால்‌, நீராடி நெய்யை ஆசமனம்‌ செய்ய 
வேண்டும்‌. சாப்பிட்ட பிறகு வாந்தியெடுத்தால்‌, ஆசமனம்‌ மட்டும்‌ 
செய்ய வேண்டும்‌. பெண்ணுடன்‌ கலவி செய்தால்‌ நீராட வேண்டும்‌. 


ஆள YT TY fled! 
சின்னா எ ளர்றுணிள்‌ எய்‌ 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸரீ ஆனந்த நாச்சியாரம்மா ___————————— 1977] 
சுப்த்வா க்ஷத்வா ௪ புக்த்வா ௪ நிஷ்பீவ்யோக்த்வாந்ருதாநீச | 
பீத்வா ஆபோ அத்யேஷ்யமாணஷ்ச ஆசாமேத்ப்ரயதோ அபிஸந்‌ | 145 
உறங்கி எழுந்த பிறகும்‌, தும்மிய பிறகும்‌, சாப்பிட்ட பிறகும்‌, 
காறி உமிழ்ந்த பிறகும்‌, பொய்யுரைத்த பிறகும்‌, தண்ணீர்‌ பருயெ 
பிறகும்‌, வேத மோதப்‌ போகும்‌ போதும்‌ தான்‌ தூய்மையுடன்‌ 
இருந்தாலும்கூட ஆசமனம்‌ செய்ய வேண்டும்‌. 


Te whafaft: Feet FETTER NAA எ! 
2d a: wait னி aaa Fae 


ஏஷ ஷெளச விதி: க்ருத்ஸ்‌ நோ த்ரவ்யஷத்தி: ததைவ ச | 

உக்தோ வஸ்ஸர்வ வர்ணாநாம்‌ ஸ்த்ரீணாம்‌ தர்மாந்நீபோதத ॥ 146 

சகல வர்ணத்தாருக்கும்‌, தீட்டு முறை, தானம்‌ அனைத்தும்‌ 
கூறப்பட்டன. 


இனி ஸ்த்ரீ தர்மங்களைக்‌ கூறுகிறேன்‌, கேளுங்கள்‌. 


எண ளன FET apf Afi 
ஏ ண்ண ணன fafa ard ந ॥ 


பாலயா வா யுவத்யா வா வ்ருத்தயா வாபி யோஷிதா | 
ந ஸ்வாதந்த்ரேண கர்த்தவ்யம்‌ கிஞ்சித்‌ கார்யம்‌ க்ருஹேஷ்வபி | 147 
சிறுமியாயினும்‌, யுவதியாயினும்‌, முதியவளாயினும்‌ எந்தப்‌ 


பருவத்திலும்‌ பெண்ணானவள்‌ தன்‌ இல்லத்திலும்கூட சுதந்திரமாக 
எந்தச்‌ செயலையும்‌ செய்யக்‌ கூடாது. 


என்‌ ன்‌ fia Tree dra 
yet WAR Da எ ன்றி ETAT 


பால்யே பிதுர்வஷே திஷ்டேத்‌ பாணிக்ராஹஸ்ய வளவநே | 

புத்ராணாம்‌ பர்தரி ப்ரேதே ந பஜேத்‌ ஸ்த்ரீ ஸ்வதந்த்ரதாம்‌ | 148 

பெண்‌, பாலபருவத்தில்‌ தந்தையின்‌ வசத்தில்‌ இருக்க வேண்டும்‌. 
யுவதி, கணவனுக்கு வசப்பட்டு இருக்க வேண்டும்‌. கணவன்‌ இறந்து 
போன பிறகு புத்திரர்களின்‌ வசத்தில்‌ இருக்க வேண்டுமேயல்லாமல்‌ 
சுதந்திரமாக இருக்கக்‌ கூடாது. 


front wa GT Tf ணாள 

out fe fer wll Tif ஒள்ளி கரிய 

பித்ரா பர்த்ரா சுதைர்வாபி நேச்சே த்விரஹமாத்மந: | 

ஏஷாம்‌ ஹி விரஹேண ஸ்த்ரீ கர்ஹ்யே குர்யாதுபே குலே | 149 


278 ப மணத்‌ சாணம்‌ 
ஒரு பெண்‌, தந்தை, கணவன்‌, புத்திரன்‌ இவர்களை விட்டு 
தனித்திருக்க விரும்பக்‌ கூடாது. 
அப்படி இருந்தால்‌, பிறந்த வம்சத்துக்கும்‌ புகுந்த வம்சத்துக்கும்‌ 
நிந்தை ஏற்படும்‌. 


ஸதா ப்ரஹ்ரூஷ்டயா பாவ்யம்‌ க்ருஹகார்யேஷு தக்ஷயா | 

சுஸம்ஸ்க்ருதோபஸ்கரயா வ்யயே சாமுக்தஹஸ்தயா ॥ 150 

எப்போதும்‌ சிரித்த முகத்தோடு வீட்டு வேலைகளில்‌ திறமை 
படைத்தவளாக, பொருட்களை நல்லபடி பேணிப்‌ பாதுகாப்ப 
வளாக, வீண்விரயம்‌ செய்யாதவளாக இருக்க வேண்டும்‌. 


அன்‌ ணார எ எ எண்ட | 

எள ள்ள ளனர்‌ ௭ ரணை ॥ 

யஸ்மை தத்யாத்பிதா த்வேநாம்‌ ப்ராதா வா அநுமதே பிது: | 

தம்‌ சுஷ்ரூஷேத ஜீவந்தம்‌ ஸம்ஸ்திதம்‌ ௪ ந லங்கயேத்‌ | 151 

தந்தை ஒரு பெண்ணை யாருக்கு மணம்‌ புரிவிக்கிறானோ 
அல்லது சகோதரன்‌ அப்பெண்ணை யாருக்கு மணம்‌ புரிவிக்‌ 
கிறானோ, அவனுக்கு வாழ்நாள்‌ முழுவதும்‌ பணிவிடை செய்ய 
வேண்டும்‌. 

அவன்‌ இறந்தபிறகு அவனுக்கு சிராத்தம்‌ முதலான கிரியைகளை 
நடத்திவர வேண்டும்‌. 

எனச்‌ வா எண ரர்‌ | 

ரி ளை எள! ஊரு ॥ 

மங்களார்த்தம்‌ ஸ்வஸ்த்யயநம்‌ யக்ஞஷ்சாஸாம்‌ ப்ரஜாபதே: | 

ப்ரயுஜ்யதே விவாஹேஷு ப்ரதாநம்‌ ஸ்யாம்யகாரணம்‌ | 152 

திருமணத்தின்போது செய்யப்படும்‌ சாந்திக்காகக்‌ கூறப்‌ 
படும்‌ மந்திரங்கள்‌, ஹோமங்கள்‌ மங்களத்துக்காகச்‌ செய்யப்‌ 
படுபவை. முதலில்‌ வாக்குதத்தம்‌ செய்த உடனேயே அப்பெண்‌ 
அம்மணமகனுக்கு உரியவளாகி விடுகிறாள்‌. 


அண்ணர்‌ TE Te: ! 
அனை frat uae Tele எலா ॥ 


அந்ருதா வ்ருது காலே ௪ மந்த்ர ஸம்ஸ்கார க்ருத்பதி: | 
சுகஸ்ய நித்யம்‌ தாதேஹ பரலோகே ௪ யோஷித: | 153 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை முநீ ஆனந்த நாச்சியாரம்மா இடட்ட்ட்்ட்டடடட்டடடவிறு] 
மணம்‌ புரிந்து கொண்ட கணவன்‌ ருதுகாலத்திலும்‌, மற்ற 

தருணங்களிலும்‌ இகலோக சுகத்தை அளிப்பவன்‌. அவனுக்கு 

அனுசரணையாக நடந்து கொள்வதால்‌ பரலோக சுகமும்‌ கிட்டும்‌. 


எ ஏன்‌ எர ரின்‌ 
அச்‌ fora ளை எர Ta: ॥ 


விஷீல: காமவ்ருத்தோ வாகுணைர்வா பரிவர்ஜித: | 

உபசர்ய: ஸ்த்ரியா ஸாத்வ்யா ஸததம்‌ தேவவத்பதி: | 154 

சீலமற்றவனாயினும்‌, பரத்தையர்‌ சேர்க்கை கொண்டவ 
னாயினும்‌, வித்யையும்‌ நற்குணங்களும்‌ அற்றவனாயினும்‌ பதி 
விரதையான பெண்‌ கணவனை எப்போதும்‌ தெய்வமாகப்‌ பூஜிக்க 
வேண்டும்‌. 


ஆ விர Jer ள்‌ TWH TTT 
uf WA ரா Ta என்றி ॥ 


நாஸ்தி ஸ்த்ரீணாம்‌ ப்ருதக்யக்ஞோ ந வ்ரதம்‌ நாப்யுபோஷிதம்‌ | 

பதிம்‌ சுஷ்ரூஷதே யேநதேந ஸ்வர்கே மஹீயதே ॥ 155 

பெண்ணுக்கு யக்ஞம்‌ செய்ய வேண்டியதில்லை. கணவன்‌ 
அனுமதியின்றி விரதமும்‌ இல்லை; உபவாசமும்‌ இல்லை. ஆயின்‌ 
கணவனுக்குப்‌ பணிவிடை புரிவதன்‌ மூலமாகவே மனைவி ஸ்வர்க்க 
லோகத்தை அடைந்து, அங்கு கெளரவிக்கப்படுகிறாள்‌. 


பழம எனி னி ள்ள்ள ஏன ள। 
எளி ரி எவை ணன 


பாணிக்ராஹஸ்ய ஸாத்வீ ஸ்த்வீ ஸ்த்ரீ ஜீவதோ வாம்ருதஸ்ய வா | 

பதிலோகம பீப்ஸந்தீ நாசரேத்‌ கிஞ்சித்‌ அப்ரியம்‌ ॥ 156 

கரம்‌ பிடித்த கணவன்‌ இருக்கும்‌ போதும்‌, இறந்தபிறகும்‌ 
அவனுக்கு எதிரான எந்தக்‌ காரியத்தையும்‌ செய்யக்‌ கூடாது. 


TY ஏர yore: ஏர 
73 TER ரானி TATU 


காமம்து க்ஷபயேத்தேஹம்‌ புஷ்பமூலபலை: சுபை: | 

நது நாமாபி க்ருஹ்ணீயாத்‌ பத்யெள ப்ரேதே பரஸ்யது | 157 

கணவன்‌ இறந்தபிறகு, பதிவிரதையான பெண்‌, காய்கனி, 
கிழங்குகளைச்‌ சாப்பிட்டுக்‌ கொண்டிருக்க வேண்டுமேயல்லாமல்‌, 
மற்றொருவன்‌ பெயரைக்கூட உச்சரிக்கக்கூடாது. 


மனு நீதி என்னும்‌ 


ற ண மனுதர்ம சாஸ்தீரம்‌ 
காள்‌ எனா எ ணே wert i 
அண்ணண்‌ AAI 
ஆஸீதாமரணாத்‌ க்ஷாந்தா நீயதா ப்ரஹ்மசாரிணீ | 
யோ தர்ம ஏகபத்நீநாம்‌ காந்க்ஷந்தீ தமநுத்தமம்‌ ॥ 158 


பதிவிரதையான பெண்‌, கணவன்‌ இறந்த பிறகு பொறுமை 
யோடு நியமங்களைக்‌ கடைப்பிடிக்க வேண்டும்‌. 

கணவனுக்குச்‌ செய்ய வேண்டிய சிராத்தம்‌ முதலானவைகளைச்‌ 
செய்ய வேண்டும்‌. நாவிற்கு சுவை தேடாதவளாக, சம்போகத்தை 
வேண்டாதவளாக, உயிரோடு இருக்கும்‌ வரை பிரம்மச்சரியத்‌ 
தோடிருக்க வேண்டும்‌. 


அண்‌ எ ணா ணய 

ரோஷன்‌ pga 

அநேகாநி ஸஹஸ்ராணி குமாரப்ரஹ்ம சாரிணாம்‌ | 

திவம்‌ கதாநி விப்ராணாமக்ருத்வா குலஸந்ததிம்‌ | 159 

சிறுவயதிலேயே பிரம்மச்சாரிகளாக விவாஹம்‌ செய்து 
கொள்ளாமலே இருந்த ஆயிரமாயிரம்‌ பேர்கள்‌ புண்ணிய 
லோகங்களை அடைந்துள்ளனர்‌. எனவே தனக்கு சந்ததி இல்லையே 
என்று வருத்தப்படத்‌ தேவையில்லை. 


அண்ணன்‌ ணார எள 

ஊரான்‌ ள்‌ wf: ॥ 

ம்ருதே பர்தரி ஸாத்வீ ஸ்த்ரீ ப்ரஹ்மசர்யே வ்யவஸ்தீதா | 

ஸ்வர்கம்‌ கச்சத்யபுத்ராபி யதா தே ப்ரஹ்மசாரிண: || 160 

எனவே, கணவன்‌ இறந்த பிறகு மனைவி பிள்ளைகள்‌ 
அற்றவளாக இருப்பினும்‌, வேறொரு ஆணை நாடாமல்‌, 
கற்புள்ளவளாக இருந்தால்‌, நித்ய பிரம்மச்சாரிகளைப்‌ போல 
ஸ்வர்க்கலோகத்தை அடைவாள்‌. 


ee a get எள்ள! 
We ணி என்ன Wa ॥ 


அபத்ய லோபாத்யாது ஸ்த்ரீ பர்தாரமதிவர்ததே | 

ஸேஹ நிந்தா மவாப்நோதி பதிலோகாச்ச ஹீயதே ॥ 161 

தான்‌ ஸ்வர்க்கலோகம்‌ போக பிள்ளைகள்‌ வேண்டும்‌ என்னும்‌ 
எண்ணத்தோடு வேறொரு புருஷனோடு கூடும்‌ பெண்‌, அவ்வாறு 
பெற்ற மகனால்‌ ஸ்வர்க்கலோகத்தை அடைய மாட்டாள்‌. மேலும்‌ 


இவ்வுலகில்‌ நிந்தனைகளுக்கு ஆளாவாள்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை யுமீ ஆனந்த நாச்சியாரம்மா 1881] 


ன SRE எளி | 

F(T எனி அண்னன்‌ ப 

நாந்யோத்பந்நா ப்ரஜாஸ்தீஹ நசாப்யந்ய பரிக்ரஹே | 

நத்விதீயஷ்ச ஸாத்வீநாம்‌ க்வசித்பர்தோ பதிஷ்யதே ॥ 162 

கணவனில்லாமல்‌ வேறொருவன்‌ மூலமாகப்‌ பெற்ற மகன்‌, 
அப்பெண்ணுக்கு, சாஸ்திரம்‌ ஏற்றுக்‌ கொண்ட மகனாகமாட்டான்‌. 
அம்மகன்‌ பிறக்கக்‌ காரணமானவனும்‌ அவனுக்குத்‌ தகப்பனாக 
மாட்டான்‌. பதிவிரதையான பெண்ணுக்கு எவ்விடத்திலும்‌ 
இரண்டாவது மணம்‌ விதிக்கப்படவில்லை. 


4 ணர்‌ எர ஏன்‌ 

Fra ள எக்‌ எரு எனா 

பதிம்‌ ஹித்வாபக்ருஷ்டம்‌ ஸ்வமுத்க்ருஷ்டம்‌ யா நீஷேவதே | 

நீந்த்யைவ ஸா பவேத்லோகே பரபூர்வேதி சோச்யதே | 163 

கணவன்‌ தாழ்ந்தவன்‌ என்று அவனை விட்டுவிட்டு உயர்ந்த 
வனான வேறொருவனைக்‌ கணவனாக அடைறிெவள்‌ நிந்தைக்‌ 
குரியவள்‌. இதற்கு முன்‌ இன்னொருவனுடன்‌ வாழ்ந்தவள்‌ என்று 
உலகத்தார்‌ அவளைத்‌ தூற்றுவார்‌. 

எனா எம்‌ ஊர்‌ எக ளன ரய 

ன்ப rei die wu thea 

வ்யபிசாராத்து பர்து: ஸ்த்ரீ லோகே ப்ராப்நோதி நிந்த்யதாம்‌ | 

ஸ்ருகாலயோநீம்‌ ப்ராப்நோதி பாபரோகைஷ்ச பீட்யதே ॥ 164 

விபச்சாரியான பெண்‌ இவ்வுலகில்‌ நிந்தனைகளுக்காளாக, 
இறந்த பின்‌ நரியாகப்‌ பிறப்பாள்‌. 

மேலும்‌ குஷ்டம்‌ போன்ற கொடிய நோய்களுக்கும்‌ ஆளாவாள்‌. 


8 னள என்ன்‌ எிளற்ணா | 

ள்‌ என்னாள்‌ எரி எனி வணி 

பதிம்‌ யாநாபிசரதி மநோ வாக்தேஹஸம்யதா | 

ஸா பர்த்ருலோக மாப்நோதி ஸத்பிஸ்ஸாத்வீதி சோச்யதே ॥ 165 

மனத்தாலும்‌, வாக்காலும்‌, உடலாலும்‌ கற்பு நெறி பிறழாத 
பெண்‌, கணவன்‌ அடைந்த உத்தம லோகத்தை அடைகிறாள்‌. இவள்‌ 
கற்பரசி என்று சாதுக்களால்‌ போற்றப்படுகிறாள்‌. 


எனும்‌ 
(பு வைக கள அதக னல்‌ டப்ப பட்ட 
அர்‌ YA Wea! 
Ferra வனின்‌ பர்ளிக TO Wl 
அநேந நாரீவ்ருத்தேந மநோவாக்‌ தேஹஸம்யதா | 
இஹாக்ர்யாம்‌ கீர்திமாப்நோதி பதிலோகம்‌ பரத்ரச | 166 
இவ்வாறு பெண்ணுக்குரிய தர்மத்தோடு நடந்து கொண்டு 
மனம்‌, வாக்கு, உடலால்‌ நெறியோடு வாழும்‌ பெண்‌, இவ்வுலகில்‌ 
ர்த்தியோடு வாழ்ந்து இறந்த பிறகு கணவன்‌ அடைந்த உலகத்தை 
அடைகிறாள்‌. 
Tefaat எள்‌ சி ளோ ணிய 
ட்ட பப்ப பப்ப SRD 
ஏவம்‌ வ்ருத்தாம்‌ ஸவர்ணாம்‌ ஸ்த்ரீம்‌ த்விஜாதி: பூர்வமாரிணீம்‌ | 
தாஹயேத்‌ அக்நி ஹோத்ரேண யக்ஞபாத்ரைஷ்ச தர்மவித்‌ ॥ 167 
கற்புக்கரசியான தன்‌ இனத்தவளான மனைவி, தனக்கு முன்‌ 
இறந்தால்‌, சாஸ்திர முறைப்படி சம்ஸ்காரம்‌ செய்து செய்ய 
வேண்டிய கிரியைகளை யெல்லாம்‌ முறைப்படி செய்துவர 
வேண்டும்‌. தான்‌ தினம்‌ வளர்த்த அக்னியோடும்‌ யக்ஞ பாத்திரங்க 
ளோடும்‌ அவளைக்‌ தகனம்‌ செய்ய வேண்டும்‌. 
ஏன பள்ளர்‌ வர்ரகளி। 
சாணை கள ரான்‌ wi 
பார்யாயை பூர்வமாரிண்யை தத்வா அக்நீநந்த்யகர்மணி | 
புநர்தாரக்ரியாம்‌ குர்யாத்புநராதாநமேவ ௪ | 168 
மனைவிக்கு அந்திமக்‌ கிரியைகளைச்‌ செய்து, சாஸ்திர 
முறைப்படி அனைத்தையும்‌ முடித்த பின்னர்‌, வேறொரு பெண்ணை 
மணந்து மீண்டும்‌ வைதிக அக்னியை ஏற்படுத்திக்‌ கொள்ள 
வேண்டும்‌. 
ரரி கோணா எரிய 
னர்‌ சார சாளர 18 எர 
அநேந விதிநா நித்யம்‌ பஞ்ச யக்ஞாந்ந ஹாபயேத்‌ | 
த்விதீய மாயுஷோ பாகம்‌ க்ருததாரோ க்ருஹே வஸேத்‌ ॥ 169 
இவ்வாறாக இதுவரை கூறியவாறு தினமும்‌ பஞ்சமகா யக்ஞங்‌ 
களை விடாது செய்தபடி, மனைவியுடன்‌ கூடியவனாக வாழ்வின்‌ 
இரண்டாம்‌ பாகமான கிருஹஸ்தாஸ்ரமத்தை நடத்தவேண்டி யது. 


(ஐந்தாம்‌ அத்தியாயம்‌ முற்றிற்று. ) 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1283] 


அத்தியாயம்‌ - 6 ப்‌ 


ரணி ன Fafa TTR ச: | 
டயட்‌ சப்ப இப்ப்டி பவி] 


ஏவம்‌ க்ருஹாஷ்ரமே ஸ்தித்வா விதிவத்‌ ஸ்நாதகோ த்விஜ: | 

வநே வசேத்து நியதோ யதாவத்‌ விஜிதேந்த்ரிய: | 1 

வித்யாவிரதஸ்நாதகனான இருபிறப்பாளன்‌, இவ்வாறு ரெகஸ்‌ 
தாஸ்ரமத்தை நடத்தி, சாஸ்திரம்‌ நியமங்களின்‌ படியாக வான 
பிரஸ்தனாகி புலன்களை அடக்கியவனாக காலம்‌ கடத்த வேண்டும்‌. 


TERT ௭ ணி ளை | 

ATA ஏ TERT சாண 

க்ரஹஸ்தஸ்து யதா பஷ்யேத்வலீபலி தமாத்மந: | 

அபத்யஸ்யைவ சாபத்யம்‌ ததாரண்யம்‌ ஸமாஷ்ரயேத்‌ ॥ 2 

கிருறஸ்தன்‌ எப்போது தன்‌ முகத்தில்‌ சுருக்கங்களைப்‌ 
பார்க்கிறானோ, தலையில்‌ நரையைப்‌ பார்க்றொனோ, எப்போது 
மகனுடைய மகனைப்‌ பார்க்றொனோ, அப்போது கருஹஸ்தாஸ்ர 
மத்தை விட்டு வானபிரஸ்த ஆஸ்ரமத்தை ஏற்று வனத்துக்குப்‌ போக 
வேண்டும்‌. 


ஊனா ரை 

ர எரி Fifi எ ன்ன 

ஸந்த்யஜ்ய க்ராம்யமாஹாரம்‌ ஸர்வம்‌ சைவ பரிச்சதம்‌ | 

புத்ரேஷு பார்யாம்‌ நிக்ஷிப்ய வநம்‌ கச்சேத்ஸஹைவ வா | 3 

ஊருக்குள்‌ கிடைக்கும்‌ தானியங்கள்‌, காய்கறிகள்‌ முதலான 
உணவுகளை விட்டு விட்டு, வனத்தில்‌ கடைக்கும்‌ கிழங்குகளையும்‌ 
கனிகளையும்‌ உணவாக ஏற்க வேண்டும்‌. 

சொந்த பந்தங்களை விட்டு, மனைவியை மகனின்‌ பொறுப்பில்‌ 
விட்டோ அல்லது அவளுக்கு விருப்பமிருந்தால்‌ தன்னுடன்கூட 
அழைத்துக்‌ கொண்டோ போகலாம்‌. 


னு நீதி என்னும்‌ 


க ப்ப வை ப ய டடத தாமனனதும்‌ 
அ எர எர 
அகர பேரிகை ॥ 
அக்நிஹோத்ரம்‌ ஸமாதாய க்ருஹ்யம்‌ சாக்நீ பரிச்சதம்‌ | 
க்ராமாதரண்யம்‌ நீஸ்ஸ்ருத்ய நிவஸேந்நீயதேந்த்ரிய: ॥ 4 


வீட்டிலிருக்கும்‌ அக்னியையும்‌, அக்னி ஹோத்திரத்துக்குத்‌ 
தேவையான உபகரணங்களையும்‌ எடுத்துக்‌ கொண்டு ஊரை விட்டு 
வெளியேறி ஆரண்யத்தை அடைந்து புலன்களை வென்றவனாக 
வாழ வேண்டும்‌. 


wert ffir hod; காராள 

THA WET ண Faftradert li 

முந்யந்நைர்‌ விவிதைர்‌ மேத்யைஷ்ஷாக மூலபலேந வா | 

ஏதாநேவ மஹாயக்ஞாந்நீர்வபேத்‌ விதிபூர்வகம்‌ | 5 

முனிவர்களின்‌ ஆஹார நியமங்களோடிருக்க வேண்டும்‌. 
ஆரண்யத்தில்‌ கிட்டும்‌ கனிகள்‌, காய்கள்‌, கிழங்குகளால்‌ பஞ்சமகா 
யக்ஞங்களை விதிமுறைப்படி செய்ய வேண்டும்‌. 


எனி எர [8 ந: பப 

எ எர பின TTT எ॥ 

வஸீத சர்ம சீரம்‌ வா ஸாயம்‌ ஸ்நாயாத்ப்ரகே ததா | 

ஐடாஷ்ச பிப்ருயாந்நித்யம்‌ ஷ்மஷ்ருலோமநகாநீச | 6 

மான்‌ தோல்‌ முதலான தோல்களையாவது, மரவுரியாவது 
அணிய வேண்டும்‌. காலையும்‌ மாலையும்‌ நீராட வேண்டும்‌. ஜடை 
வளர்க்க வேண்டும்‌. தாடி, மீசைகளை வளர்க்க வேண்டும்‌. 


என wT A uf rat a urea: | 

கரணை 

யத்‌ பக்ஷ்யம்‌ ஸ்யாத்‌ ததோ தத்யாத்‌ பலிம்‌ பிக்ஷாம்‌ ஷக்தீத | 

அம்மூலபலபிஷாபிரர்‌ பயேதாஷ்ரமாக தாந்‌ ॥ 7 

தான்‌ எதை உண்கிறானோ அதைக்‌ கொண்டே நித்ய சிராத்தம்‌, 
பலி, வைஸ்வதேவம்‌ முதலானவற்றைச்‌ செய்ய வேண்டும்‌. தன்‌ 
ஆஸ்ரமத்துக்கு வந்தவர்களுக்கு தண்ணீர்‌, கிழங்குகள்‌, பழங்கள்‌ 
கொடுத்து உபசரிக்க வேண்டும்‌. 

அனர TOR Ur ல எரி | 

ணாள எக ॥ 

ஸ்வாத்யாயே நித்ய யுக்தஸ்‌ ஸ்யாத்தாந்தோ மைத்ரஸ்ஸமாஹித: | 

தாதா நித்யமநாதாதா ஸர்வ பூதா நுகம்பக: | 8 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை முநீ ஆனந்த நாச்சியாரம்மா 1:11) 


வேதமோதுவதில்‌ எப்போதும்‌ ஊக்கமுடையவனாகவும்‌, 
வெயில்‌, மழை, குளிர்‌ முதலானவற்றைப்‌ பொறுத்துக்‌ கொள்பவ 
னாகவும்‌, பரோபகாரியாகவும்‌, மனத்தைத்‌ தன்‌ வசப்படுத்திக்‌ 
கொள்பவனாகவும்‌, பிறருக்கு ஈபவனாகவும்‌, பிறரிடமிருந்து தானம்‌ 
ஏற்காதவனாகவும்‌, எல்லா உயிர்களிடத்தும்‌ கருணையுள்ளவ 
னாகவும்‌ இருக்க வேண்டும்‌. 


AST பப்ப qa | 
CAG hoard «ret: ॥ 


வைதாநிகம்‌ ச ஜுஹுயாதக்நீஹோத்ரம்‌ யதாவிதி | 

தர்ஷமஸ்கந்தயந்‌ பர்வ பெளர்ணமாஸம்‌ ௪ யோகத: ॥ 9 

விதான அக்னி ஹோமங்களைச்‌ செய்ய வேண்டும்‌. கார்ஹ 
பத்ய குண்டத்திலிருக்கும்‌ அக்னிகளை ஆஹவநீய தட்சிணாக்னி 
குண்டங்களில்‌ சேர்த்து விடுவது விதான” மெனப்படும்‌. இத்தகைய 
வைதாநிகாக்னியில்‌ ஷ்ரெளத ஸ்மார்த்த தர்ஷ பெளர்ணமிகளில்‌ 
சாஸ்திரப்படி ஹோமம்‌ செய்ய வேண்டும்‌. 


ராம ௭ gen என்பு 

Ua எ ணி வேன எ॥ 

றுக்ஷேஸ்ட்யாக்ரயணம்‌ சைவ சாதுர்மாஸ்யாநீ சாஹரேத்‌ | 

துராயணம்‌ ச க்ரமஷோ தாக்ஷஸ்‌ யாயந மேவச ॥ 10 

நட்சத்திர ஹோமம்‌, .புது தானியங்களின்‌ ஹோமமான 
ஆக்ரயணேஷ்டி, சாதுர்மாதங்களிலும்‌, உத்தராயன தட்சிணாயன 
காலங்களில்‌ செய்யும்‌ ஹோமங்களையும்‌ கிரமமாகச்‌ செய்ய 
வேண்டும்‌. 

எண்று ர்‌: எரா: | 

ச WEN Sa fafa Fra Yu ॥ 

வாஸந்த ஷாரதைர்‌ மேத்யைர்‌ முந்யந்நை: ஸ்வய மாஹ்ருதை: | 

புரோடாஷாம்ஷ்சரூந்ஷ்சைவ விதிவந்நீர்வபேத்ப்ருதக்‌ ॥ 11 

இளவேனில்‌ காலத்திலும்‌ கார்‌ காலத்திலும்‌ காட்டில்‌ விளைந்த 
நெல்மணிகளைப்‌ பொறுக்கி புரோடாசம்‌ தயாரிக்க வேண்டும்‌. 
சருவையும்‌ சாஸ்திர முறைப்படி தயாரிக்க வேண்டும்‌. 

னை ௭5 ஜன ard rear UR | 

ணி ரர வங்கா 

தேவதாப்யஸ்து தத்துத்வா வந்யம்‌ மேத்யதரம்‌ ஹவி: | 

சேஷமாத்மநி யுஞ்ஜீத லவணம்‌ ௪ ஸ்வயம்க்ரூதம்‌ ॥ 12 


[256 =e ss பபப பபப பபப ட்டம்‌ > கக ல்லி 
வனத்தில்‌ கிடைக்கும்‌ தானியங்களால்‌ செய்யப்பட்டவையும்‌ 
யாகங்களுக்கு உகந்தவையுமான புரோடாசம்‌, சரு முதலான 
ஹவிஸ்களை தேவர்களுக்களித்து மிகுதியைத்‌ தான்‌ உண்ண 
வேண்டும்‌. 
உவர்‌ மண்ணிலிருந்து உப்பைக்‌ காய்ச்சியெடுத்து உபயோகப்‌ 
படுத்திக்‌ கொள்ளலாம்‌. 


ஊள்ண னன்‌ பார்‌ எ) 

வைன ளா என்ட னள ॥ 

ஸ்தலஜெளதக ஷாகாநி புஷ்பமூல பலாநீச | 

மேத்ய வ்ருக்ஷோத்‌ பவாந்யத்‌ யாத்ஸ்நேஹாம்ஷ்ச பல ஸம்பவாந்‌ | 13 

நிலம்‌, நீர்‌ இவைகளில்‌ விளைந்த காய்கள்‌, மலர்கள்‌, கிழங்குகள்‌, 
பழங்கள்‌, ஆரண்யத்திலிருக்கும்‌ யக்ஞ சம்பந்தமா பதன்‌ ங்களிலிருந்து 
கிடைக்கும்‌ பழங்கள்‌ ஆகியவற்றை எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. 
சில செடிகளின்‌ விதைகளிலிருந்து எடுத்த எண்ணெய்களை 
உபயோகித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 


பட்ட க பட்ட வ ப்பட ப்பட்‌ 

ள்‌ சினா எ॥ 

வர்ஐயேந்‌ மது மாம்ஸம்‌ ௪ பெளமாநி கவகாநீ ௪ | 

பூஸ்த்ருணம்‌ ஷிக்ருகம்‌ சைவ ஷ்லேஷ்மாதக பலாநீ ௪ | 

தேனீ சேகரித்த தேன்‌, மாமிசம்‌, மண்ணிலும்‌ மரத்திலும்‌ 
முளைத்த காளான்‌, முருங்கைக்‌ கீரை, முருங்கைக்காய்‌ முதலான 
வைகளைச்‌ சாப்பிடக்‌ கூடாது. 


வ்‌ என்‌ ரா எண்ணைய 

விரி ௭ ளன படப்பட 

த்யஜே தாஷ்வயுஜே மாஸி முந்யந்நம்‌ பூர்வஸஞ்சிதம்‌ | 

ஜீர்ணாநி சைவ வாஸாம்ஸி ஷாகமூல பலாநி ௪ | 15 

ஒவ்வொரு வருடமும்‌ ஐப்பசி மாதத்தில்‌ சேர்த்து வைத்திருக்கும்‌ 
முனிவர்கள்‌ சாப்பிடத்தக்ககான தானியங்களையும்‌, கிழிந்த 
ஆடைகளையும்‌, பழையதான காய்கள்‌, கிழங்குகள்‌, பழங்கள்‌ 
அனைத்தையும்‌ நீக்க வேண்டும்‌. 

எண ரண்‌ எண்று 

என்‌ ena எண்‌ எ॥ 

ந பாலக்ருஷ்டமஷ்நீயாதுத்‌ ஸ்ருஷ்டமபி கேநசித்‌ | 

ந க்ராமஜாதாந்யார்தோ அபிமூலாநி ச பலாநீ ௪ ॥ ப 16 


14 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை ஸரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1287] 
உழுத நிலத்தில்‌ தோன்றிய தானியங்களை, அவை உடைமை 

யாளனால்‌ வேண்டாமெனத்‌ தள்ளப்பட்டதாயினும்கூட அவற்றை 

எடுத்துக்‌ கொள்ளக்‌ கூடாது. அவ்வாறன்றி கிராமத்தில்‌ விளைந்த 

கிழங்குகள்‌, பழங்களையும்கூட, நோயுற்ற காலத்தும்கூட எடுக்கக்‌ 

கூடாது. 


சரன்‌ TA RTT aT 
HEA waz ap என்னின்‌ ள॥ 


அக்நி பக்வாஷநோ வா ஸ்யாத்காலபக்வ புகேவ வா | 

அஷ்மகுட்டோ பவேத்வாபி தந்தோலூகலிகோ அபி வா ॥ 17 

நெருப்பில்‌ சமைத்த உணவையும்‌, தானாகப்‌ பழுத்த பழங்‌ 
களையும்‌, உரல்‌ முதலானவைகளை உபயோடக்காமல்‌ கல்லின்‌ 
மீது நுணுக்கியவைகளையும்‌ அல்லது பற்களையே உரலாக 
பயன்படுத்திப்‌ பெறப்படும்‌ உணவுகளையே சாப்பிட வேண்டும்‌. 
பற்களையே உரலாகக்‌ கொள்வது என்பது மென்று தின்பதைக்‌ 
குறிக்கும்‌. 

எணண எனா ளிகள்‌ எ। 

சாராள்‌ எனன ௪ ॥ 


ஸத்ய: ப்ரக்ஷ£ளகோ வா ஸ்யாந்மாஸ ஸஞ்சயிகோ அபி வா | 

ஷண்‌ மாஸ நீசயோ வா ஸ்யாத்ஸமாநீசய ஏவ வா | 18 

தனக்கு வேண்டிய தானியங்களை அன்றன்றோ, மாதா 
மாதமோ, ஆறு மாதத்துக்‌ கொரு முறையோ, வருடத்துக்‌ கொரு 
முறையோ சேகரித்து வைத்துக்‌ கொள்ளலாம்‌. 


Tet oA UATE TE எனா WHERE | 
TTA எ TATA TATE UST ॥ 


நக்தம்‌ சாந்நம்‌ ஸமஷ்நீயாத்திவா வா அஹ்ருத்ய ஷக்தித: | 

சதுர்த்தகாலிகோ வா ஸ்யாத்‌ ஸ்யாத்வாப்யஷ்டம காலிக: ॥ 19 

தேவைக்குத்‌ தக்க உணவைக்‌ கொணர்ந்து மாலையிலோ 
அல்லது பகலில்‌ நான்காம்‌ காலத்திலோ அல்லது ஒரு நாள்‌ 
உபவாசமிருந்து மறுநாள்‌ மாலையிலோ, மூன்று நாட்கள்‌ 
உபவாசமிருந்து நான்காம்‌ நாள்‌ இரவோ சாப்பிட வேண்டும்‌. 


எண்டா ஏதன்‌ WAI 
ள்‌ எனி Aart wR சய 


சாந்த்ராயண விதாநைர்வா ஷக்ளே க்ருஷ்ணே ச வர்தயேத்‌ | 
பக்ஷாந்தயோர்வாப்யஷ்நீயாத்யவாகூம்‌ க்வதிதாம்‌ ஸக்ருத்‌ | 20 


மனு நீதி என்னும்‌ 

288 * மனுதர்ம சாஸ்திரம்‌ 

சாந்திராயன விரதப்படி வளர்பிறை, தேய்பிறைகளில்‌ 
ஒவ்வொரு கவளமாகக்‌ குறைக்க வேண்டும்‌. 

சுக்ல பட்ச, கிருஷ்ண பட்ச முடிவுகளில்‌ காலையிலோ 
மாலையிலோ இரு வேளையுமோ காய்ச்சிய கஞ்சியைக்‌ குடிக்க 
வேண்டும்‌. 

ன்று aH A YET | 

ரன்‌: CTR Taran Tia: ॥ 

புஷ்பமூல பலைர்வாபி கேவலைர்வர்தயேத்ஸதா | 

காலபக்வைஸ்‌ ஸ்வயம்‌ ஷீர்ணைர்வா காநஸமதே ஸ்தித: ॥ 21 

அல்லது தாமாய்‌ கீழே விழுந்த பழங்களையும்‌, பூக்களையும்‌, 
தாமாய்‌ காய்ந்து போன கிழங்குகளையும்‌ உண்டு காலம்‌ கடத்த 
வேண்டும்‌. வைகானச தர்மத்தில்‌ கூறியுள்ளதைக்‌ கடைப்பிடித்‌ 
தொழுக வேண்டும்‌. 


yeh Fraftarda fae @T WATT RTI 

CSET FAA UIT: ப 

பூமெள விபரிவர்தேத திஷ்டேத்வா ப்ரபதைர்திநம்‌ | 

ஸ்தாநாஸநாப்யாம்‌ விஹரேத்‌ ஸவநே சூபயந்நப: | 22 

காலையும்‌, மாலையும்‌ நீராட வேண்டும்‌. உணவு மற்றும்‌ 
ஸ்நான வேளைகளைத்‌ தவிர்த்து மற்ற தருணங்களில்‌ தரை மீது 
படுத்துப்‌ புரளலாம்‌. அல்லது ஏதேனும்‌ ஆசனத்தில்‌ அமர்ந்‌ 
இருக்கலாம்‌. முழங்கால்களின்‌ மீது சிறிது நேரம்‌ நிற்கலாம்‌. 


WS ணார எக்க | 

அண ச்‌ எள்‌ adda aah 

க்ரீஷ்மே பஞ்சதபாஸ்து ஸ்யாத்வர்ஷா ஸ்வப்ராவ காஷிக: | 

ஆர்த்ர வாசாஸ்து ஹேமந்தே க்ரமஷோ வர்தயம்ஸ்தப: | 23 

தன்‌ தவத்தை வளர்த்துக்‌ கொள்வதற்காக கோடையில்‌ 
பஞ்சாக்நி மத்தியிலும்‌, மழைக்‌ காலத்தில்‌ மழையில்‌ நனைந்தபடியும்‌, 
பனிக்‌ காலத்தில்‌ ஈர உடைகளோடும்‌ தவம்‌ செய்ய வேண்டும்‌. 

அண ண எற 

பபப ப்ப கப கட்டடம்‌ 

உபஸ்ப்ருஷம்‌ ஸ்த்ரிஷவனம்‌ பித்ரூந்‌ தேவாம்ஷ்ச தர்பயேத்‌ | 

தபஷ்சரந்ஷ்‌ சோக்ரதரம்‌ ஷோஷயேத்‌ தேஹமாத்மந: ॥ 24 

மூன்று பொழுதுகளிலும்‌ நீராடி, தேவ ரிஷி பித்ரு கிரியைகளைச்‌ 
செய்து கொண்டு, பட்ச உபவாசமோ, மாத உபவாசமோ இருந்தபடி 
கடுந்தவம்‌ செய்து உடலை ஒடுக்க வேண்டும்‌. 


கு 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸ்ர ஆனந்த நாச்சியாரம்மா 1289] 


STATA TT TT எங்‌! 

FATT: CYR URES: ॥ 

அக்நீம்ஷ்சாத்மநி வைதாநாந்‌ ஸமாரோப்ய யதாவிதி ந 

அநக்நீரநிகேதஸ்‌ ஸ்யாத்முநீர்‌ மூலபலாஷந: ॥ 25 

இவ்வாறு ஆறு மாதங்களான பிறகு வைகானச சாஸ்திரம்‌ 
கூறியபடி அக்னி காரியங்களை முடித்து விட்டு, இனி அக்னி 
காரியங்கள்‌ எதுவுமில்லை என்று இதுவரை அமைத்துக்‌ 
கொண்டிருந்த வீட்டைத்‌ துறந்து, மெளன விரதம்‌ ஏற்று, காய்கனி 
கிழங்குகளையே சாப்பிட்டபடி இருக்க வேண்டும்‌. ஆங்காங்கே 
மரத்தடியில்‌ தங்க வேண்டும்‌. 

கன; ஏன்‌ ண எனா | 

எ ஏற்க ॥ 

அப்ரயத்நஸ்‌ சுகார்தேஷ ப்ரஹ்மசாரீ தராஷய: | 

ஷரணேஷ்வமமஷ்சைவ வ்ருக்ஷமூல நிகேதந: 26 

சுகம்‌ தரும்‌ விஷயங்களில்‌ ஈடுபடாதவனாக, பிரம்மச்சாரியாக, 


தரையில்‌ படுத்தபடி, பற்றுதலற்றவனாக i கணவு வசித்து வர 
வேண்டும்‌. 


ata ர எர Jae 
ஏனா எர footy எள ॥ 


தாபஸேத்வேவ விப்ரேஷ யாத்ரிகம்‌ பைக்ஷமாஹரேத்‌ | 

க்ருஹமேதிஷ சாந்யேஷ த்விஜேஷ வநவாசிஷ | 27 

தபஸ்விகளாக இருக்கும்‌ பிராம்மணர்களிடமிருந்து தன்‌ 
ஜீவனத்துக்குத்‌ தேவையான உணவை பிட்சையாக ஏற்க வேண்டும்‌. 

அத்தகையதோர்‌ இல்லாதவிடத்து வனத்தில்‌ வசிக்கும்‌ மற்ற 
கிருஹஸ்தர்களிடம்‌ பிட்சை ஏற்கலாம்‌. 


என எனின்‌ TATA AN எ 
nig wa rT 


க்ராமாஹ்ருத்ய வாஷ்நீயாதஷ்டெள க்ராஸாந்‌ வநே வஸந்‌ | 

ப்ரதிக்ருஹ்ய புடேநைவ பாணிநா ஸகலேந வா ॥ 28 

அத்தகையவர்களும்‌ இல்லாதபோது கிராமத்திற்குச்‌ சென்று 
எட்டு கவளங்களை மட்டும்‌ கைகளிலோ, இலையிலோ, மரப்‌ 
பாத்திரத்திலோ, தொன்னையிலோ பெற்றுக்கொண்டு வந்து உண்ண 


வேண்டும்‌. 


௬ ப. பம்றுதமசாஸ்தீம்‌ 
ண ளை ள்‌ ளீ ணப 
ரா ள்ளன னன்‌ grt: ॥ 
ஏதாஷ்சாந்யாஷ்ச ஸேவேத தீக்ஷா விப்ரோ வநே வஸந்‌ | 
விவிதாஷ்செளபநீ ஷதீராத்‌ மஸம்ஸித்தயே ஷ்ருதீ: | 29 
வானபிரஸ்தாஸ்ரமத்தில்‌ சொல்லப்பட்ட நியமங்களை கடைப்‌ 
பிடித்தபடி, உபநிஷத்‌ வாக்யெங்களால்‌ பலமுறை துதித்தபடி, 
அவற்றின்‌ பொருளை ஆராய்ந்தபடி, பரமாத்மாவை அடையும்‌ 
வழியை எண்ணி காலங்கடத்த வேண்டும்‌. 


அணி Ta Tee எ: | 

எளி என எரி ॥ 

ருஷிபிர்‌ ப்ராஹ்மணஷ்சைவ க்ருஹஸ்தைரேவ சேவிதா: | 

வித்யாதபோ விவ்ருத்த்யர்த்தம்‌ ஷரீரஸ்ய ௪ ஷத்தயே | 30 

ரிஷிகளும்‌, பிரம்ம பதத்தையடைந்த மற்றவர்களும்‌, கிருஹஸ்‌ 
தர்களும்‌ உபநிஷத்‌ வாக்கியங்களை மனனம்‌ செய்துள்ளனர்‌. எனவே 
வானபிரஸ்தர்கள்‌ இவ்வாறு செய்ய வேண்டும்‌. 


அரண எனா எப 
சாரா ஏன்‌ TARTU: | 


அபராஜிதாம்‌ வாஸ்தாய வ்ரஜேத்திஷமஜிஹ்மக: | 

ஆ நிபாதாச்சரீரஸ்ய யுக்தோ வார்யநிலாஷந: | 31 

குணப்படுத்த முடியாத நோய்‌ ஏற்பட்டபோது, ஈசான திசையை 
நோக்கி நடக்க வேண்டும்‌. காற்றையும்‌ நீரையும்‌ புசித்தபடி உடல்‌ 
கீழே விழும்வரை போக வேண்டும்‌. 

சா எள்ளை பு 

Armed ஈன்‌ ஊர்க்‌ என்ப 

ஆசாம்‌ மஹர்ஷிசர்யாணாம்‌ த்யக்த்வாந்யதமயா தநும்‌ | 

வீதஷோகபயோ விப்ரோ ப்ரஹ்மலோகே மஹீயதே | 32 

இதுவரை கூறிய மகரிஷிக்குரிய முறைகளில்‌ ஏதேனும்‌ ஒரு 
வகையால்‌ உடலை விட்ட பிராம்மணன்‌, பய துக்கங்களற்று பிரம்ம 
லோகத்தை அடை றான்‌. 

Yu fara ரரி ளாக | 

ரர்‌ சாணை எரா 

வநேஷுது விஹ்ருத்வைவம்‌ த்ருதீயம்‌ பாகமாயுஷ: | 

சதுர்த்தமாயுஷோ பாகம்‌ த்யக்த்வா ஸங்காந்பரிவ்ரஜேத்‌ | 33 


அன்னை ஸ்ரீ ஆனந்த ஐசச்சியரம்மா “படட டட நர] 

வனத்தில்‌ வாழ்வின்‌ மூன்றாவது பாகத்தைக்‌ கடத்தி, மனைவி 
மக்கள்‌ தொடர்பை விட்டு, நான்காவது பாகமான சந்யாசத்தை ஏற்க 
வேண்டும்‌. 

சணா ன என்ற்‌ எ | 

ளி. எனின்‌ என்ப 

ஆஷ்ரமாதாஷ்ரமம்‌ கத்வாஹுதஹோமோ ஜிதேந்த்ரிய: | 

பிக்ஷா பலி பரிஷ்ராந்த: ப்ரவ்ரஜந்‌ ப்ரேத்ய வர்ததே | 34 

முதல்‌ ஆஸ்ரமத்திலிருந்து அடுத்தது அடுத்தது என்று கடந்து 
வர வேண்டும்‌. முதல்‌ ஆஸ்ரமங்களில்‌ சக்திக்குத்‌ தக்கபடி. அக்னி 
ஹோத்திரங்களைச்‌ செய்ய வேண்டும்‌. 

புலன்களை வென்றவனாக பிட்சை, பலி முதலியவற்றையும்‌ 
விட்டு சந்யாசம்‌ ஏற்பவன்‌ பிரம்மபதத்தை அடை கறொன்‌. 


ஸா MDA WA AS FATA! 

TTA அம்‌ ஐ WAT WT: ॥ 

ருணாநீ த்ரீண்ய பாக்ருத்ய மநோ மோக்ஷே நீவேஷயேத்‌ | 

அநபாக்ருத்ய மோக்ஷம்‌ து ஸேவமாநோ வ்ரஜத்யத: ॥ 35 

ரிஷி கடன்‌, தேவ கடன்‌, பித்ரு கடன்‌ என்னும்‌ மூன்று 
கடன்களையும்‌ தீர்க்காமல்‌ மோட்சத்தை அடைய முயல்பவன்‌ 
நரகத்தில்‌ வீழ்வான்‌. 


அவின்‌ நக பொருளா were எர | 

படநட ॥ 

அதீத்ய விதிவத்‌ வேதாந்‌ புத்ராந்ஷ்சோத்பாத்ய தர்மத: | 

இஷ்ட்வாச ஷக்திதோ யக்ஞைர்மநோ மோக்ஷே நிவேஷயேத்‌ ॥ 36 

சாஸ்திரம்‌ கூறியபடி வேதாத்யயனம்‌ செய்து, புத்திரர்களைப்‌ 
பெற்று, யாக யக்ஞங்களைச்‌ செய்த பிறகு சந்யாசத்தில்‌ மனத்தைச்‌ 
செலுத்த வேண்டும்‌. 


சானின்‌ ஐன்‌ Te Te YA 

ET ௭ எள்ளை ॥ 

அநதீத்ய த்விஜோ வேதாநநுத்பாத்ய ததா சுதாந்‌ | 

அநீஷ்ட்வா சைவ யக்ஞைஷ்ச மோக்ஷிமிச்சந்‌ வ்ரஜ த்யத: | 37 

வேதங்களை ஓதாமல்‌, தன்‌ மனைவியிடம்‌ புத்திரனைப்‌ 
பெறாமல்‌, யாகங்கள்‌ செய்யாமல்‌ மோக்ஷத்தை அடைய எண்ணும்‌ 
இரு பிறப்பாளன்‌ நரகத்தில்‌ வீழ்வான்‌. 


மனு நீதி என்னும்‌ 


ற ணை கை... மனுதர்ம சாஸ்திரம்‌ 


ப்ராஜாபத்யாம்‌ நீரூப்யேஷ்டிம்‌ ஸர்வவேதஸ தக்ஷிணாம்‌ | 

ஆத்மந்யக்நீந்‌ ஸமாரோப்ய ப்ராஹ்மண: ப்ரவ்ரஜேத்‌ க்ருஹாத்‌ | 38 

பிராஜாபத்ய வேள்வியை முடித்து சகலத்தையும்‌ தக்ஷ்ிணையாக 
வழங்கி, முன்னர்‌ கூறியபடி மூன்று அக்னிகளையும்‌ உணர்வால்‌ 
குன்னுள்‌ ஏற்று பிறகு பிராம்மணன்‌ சந்யாசம்‌ ஏற்க வேண்டும்‌. 


Tw We: WT பரி 

Fe Wo என எண்ணினை ॥ 

யோ தத்வா ஸர்வ பூதேப்ய: ப்ரவ்ரஜத்யபயம்‌ க்ருஹாத்‌ | 

தஸ்ய தேஜோமயோ லோகாபவந்தி ப்ரஹ்மவாதிந: | 39 

எல்லா உயிர்களுக்கும்‌ அபயமளித்து, எவ்வுயிர்க்கும்‌ தீங்கிழைக்‌ 
காதவனாக வாழ்ந்து, கருஹஸ்தாஸ்ரமத்தை விட்டு உபநிஷத்‌ 
வாக்கியங்களில்‌ ரெத்தையோடிருந்து, சந்யாசம்‌ ஏற்றவனுக்கு இறந்த 
பிறகு ஒளி பொருந்திய உலகங்கள்‌ கிடைக்கும்‌. 


அண்‌ ளா ET TEA எ 

wa ue frye எ சானா ॥ 

யஸ்மாதண்வபி பூதாநாம்‌ த்விஜாந்நோத்பத்யதே பயம்‌ | 

தஸ்ய தேஹாத்‌ விமுக்தஸ்ய பயம்‌ நாஸ்தி குதஷ்சந | 40 

எந்த இருபிறப்பாளனால்‌ சகல உயிர்களுக்கும்‌ சிறிதளவும்‌ பயம்‌ 
ஏற்படாதோ, அத்தகையவன்‌ இறந்த பிறகு, அவனுக்கு எதனாலும்‌ 
பயம்‌ ஏற்படாது. 


எாளிரிகளை பிள்ளின் ரிய 
waiey wig fre uaa 


அகாராதபி நீஷ்க்ராந்த: பவித்ரோ பசிதோ முநீ: | 

ஸமுபோடேஷு காமேஷ நீரபேக்ஷ: பரிவ்ரதேத்‌ | 41 

வீட்டைத்‌ துறந்து வந்தவன்‌ தண்டம்‌, கமண்டலம்‌ முதலான 
பரிசுத்தப்‌ பொருட்களோடு இருக்க வேண்டும்‌. மற்றவர்கள்‌ 
சுகமளிக்கும்‌ பொருட்களைக்‌ கொணர்ந்து கொடுத்தாலும்‌ 
அவற்றின்‌ மீது நினைவைச்‌ செலுத்தாமல்‌ சந்யாச ஆஸ்ரமத்தை 
நடத்த வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 


அன்னை ஸீ ஆனந்த நாச்சியாரம்மா 1293] 


கா ண்பன்‌ Rrra! 

எனை எனா எள்‌ எ எறி ॥ 

ஏகஏவ சரேந்நீத்யம்‌ ஸித்யர்த்தமலஹாயவாந்‌ | 

ஸித்திமேகஸ்ய ஸம்பஷ்யந்ந ஐஹதிநஹீயதே ॥ 42 

துணையின்றி தனித்து சஞ்சரிக்க வேண்டும்‌. தனித்திருப்ப 
வனுக்கே மோட்சம்‌ கிட்டும்‌ என்பதை அறிந்து, அனைத்தையும்‌ 
விட்டு துக்கங்களை அறுத்து நிற்பவன்‌ இறுதியில்‌ மோட்சத்தை 


அடைவான்‌. 


எமி: CTE Tr! 

TYAS TERR நா Tefen: ॥ 

அநக்நிரநி கேதஸ்‌ ஸ்யாத்‌ க்ராம மந்நார்த்தமாஷ்ரயேத்‌ | 

உபேக்ஷகோ அஸம்குசுகோ முநீர்பாவ ஸமாஹித: ॥ 43 

தனக்கென்று சமைக்காமல்‌, தனக்கென்று வீடு இல்லாமல்‌, 
உடலை நோய்கள்‌ தாக்கியபோதும்‌ அதைப்பற்றிக்‌ கவலைப்‌ 
படாமல்‌, உறுதியான மனத்தோடு பரமாத்மாவை தியானித்தபடி 
இரவும்‌ பகலும்‌ வனத்திலேயே இருக்க வேண்டும்‌. உணவுக்காக 
மட்டும்‌ கிராமத்துக்குச்‌ செல்லலாம்‌. 


ட்ப ப்பத்‌ RGGI 
எள சோ ணின்‌ எண ॥ 


கபாலம்‌ வ்ருக்ஷமூலாநி குசேலமஸஹாயதா | 

ஸமதா சைவ ஸர்வஸ்மிந்நேதந்‌ முக்தஸ்ய லக்ஷணம்‌ ॥ 44 

பிட்சை எடுப்பதற்காக மண்பாண்டம்‌, தங்குவதற்கு 
மரத்தடி, உடுத்த கந்தைத்‌ துணி, அனைத்திலும்‌ பிரம்ம பாவத்‌ 
தோடிருக்கும்‌ சமபுத்தி என்னும்‌ இவை சந்யாூக்கு இருக்க 
வேண்டிய லட்சணங்கள்‌. 

எளி எ எனின்‌ ளிய 

ணாரா 4 என்‌ TU 


நாபிநந்தேத மரணம்‌ நாபிநந்தேத ஜீவிதம்‌ | 

காலமேவ ப்ரதீக்ஷேத நீர்தேஷம்‌ ப்ருதகோ யதா ॥ 45 

உயிரோடிருப்பதை எண்ணி சந்தோஷப்படக்‌ கூடாது. 
மரணத்தைக்‌ குறித்தும்‌ கவலைப்படக்‌ கூடாது. கூலியை எதிர்‌ 
பார்த்துக்‌ காத்திருக்கும்‌ தொழிலாளியைப்‌ போல உடல்‌ விழும்‌ 
நாளை எதிர்பார்த்திருக்க வேண்டும்‌. 


மனு நீதி என்னும்‌ 


[294] ப பபப ப பப்ப பபப பபப. மனுதர்ம சாஸ்திரம்‌ 
பட்டப்‌ பட்பத்பபட்ட்பரி 
எண்‌ எடம்‌ காட UTA 
த்ருஷ்டிபூதம்‌ ந்யஸேத்பாதம்‌ வஸ்த்ரபூதம்‌ ஐலம்பிபேத்‌ | 
ஸத்யபூதாம்‌ வதேத்வாசம்‌ மந:பூதாம்‌ ஸமாசரேத்‌ | 46 


நன்கு பார்த்து பரிசுத்தமான இடத்தில்‌ கால்‌ வைத்து 
நடக்க வேண்டும்‌. துணியால்‌ வடிகட்டிய நீரையே அருந்த 
வேண்டும்‌. சத்தியமே பேச வேண்டும்‌. தீய நினைப்பற்ற மனத்தோடு 
பரிசுத்தமான ஆத்மாவாக இருக்க வேண்டும்‌. 


அண்ணா எணண எண 

எ சோர ச னி ணிய 

அதிவாதாம்‌ ஸ்திதிசேஷத நாவமந்யேத கஸ்சந | 

ந சேமம்‌ தேஹமாஷ்ரித்ய வைரம்‌ குர்வீத கேநசித்‌ ॥ 47 

பிறரை நிந்திக்கக்‌ கூடாது. பிறர்‌ தன்னை நிந்தித்தாலும்‌ 
பொறுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. இந்த உடலுக்காக வேண்டி 
யாருடனும்‌ பகை பாராட்டக்‌ கூடாது. 

ஒன்‌ எ்டுளத wire Seal 

ஜனவ ௭ எண எம 

க்ருத்யந்தம்‌ ந ப்ரதிக்ருத்யேதாக்ருஷ்ட: குஷலம்‌ வதேத்‌ | 

ஸப்த த்வாராவகீர்ணாம்‌ ௪ நவாசமந்ருதாம்‌ வதேத்‌ ॥ 48 

தன்னிடம்‌ பிறர்‌ கோபம்‌ கொண்டாலும்‌, தான்‌ யாரையும்‌ 
கோபிக்கலாகாது. தன்னையொருவன்‌ நிந்தித்தாலும்‌, தான்‌ இனிய 
சொற்களையே பேச வேண்டும்‌. பஞ்ச இந்திரியங்கள்‌, மனம்‌, புத்தி 
இவற்றுக்கு சம்பந்தப்பட்ட மாயையான உலக விஷயங்களைப்‌ 
பேசக்கூடாது. சத்தியமான வேத வாக்கியங்களையே பேச வேண்டும்‌. 


ATA “பிள்‌ ரி | 
ae we yan ண ॥ 


அத்யாத்ம ரதிராஸீநோ நீரபேக்ஷோ நீராமிஷ: | 

ஆத்மநைவ ஸஹாயேந சுக்யார்த்தீ விசரேதிஹ | 49 

ஏதேனும்‌ ஒரு ஆசனத்தில்‌ (பத்மாசனம்‌, சுகாசனம்‌ போன்ற 
யோகாசனங்கள்‌) ஒன்றில்‌ அமர்ந்தபடி பரமாத்ம தியானத்தில்‌ 
ஈடுபட்டிருக்க வேண்டும்‌. தண்டம்‌, கமண்டலம்‌ முதலியவற்றில்கூட 
கருத்து செலுத்தக்‌ கூடாது. விஷய சுகங்களில்‌ ஆசையை விட்டு, தன்‌ 
உடலின்‌ உதவியோடு மோட்சம்‌ பெறும்‌ வழியில்‌ மட்டுமே ஈடுபட்டு 
சஞ்சரிக்க வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸுடீ ஆனந்த நாச்சியாரம்மா 1965] 


என்ளளிர்ளன! எ WA ன்ற | 
ணை! எள னரா என்ப 


நசோத்பாத்த நிமித்தாப்யாம்‌ ந நக்ஷத்ராங்கவித்யயா | 

நாநுஷாஸந வாதாப்யாம்‌ பிக்ஷாம்‌ லிப்ஸேத கர்ஹிசித்‌ ॥ 5௦ 

பூகம்பம்‌ முதலான கெடுதிகளைப்‌ பற்றியும்‌, சகுனங்களைப்‌ 
பற்றி பலன்கள்‌ கூறியும்‌, ஜோதிஷம்‌ கூறியும்‌, கைரேகை பார்த்துச்‌ 
சொல்லியும்‌, இப்படி நடக்க வேண்டும்‌, அப்படி நடக்க வேண்டும்‌ 
என்று கூறியும்‌ பிட்சையைப்‌ பெற முயலக்கூடாது. 


A TET WTO on afr எண 
Ald Fg aT EL 


ந தாபஸைர்‌ ப்ராஹ்மணைர்வா வயோபிரபி வாஷ்வபி: | 

ஆகீர்ணம்‌ பிக்ஷ£கைர்வாந்யைரகாரமுபஸம்வ்ரஜேத்‌ ॥ 51 

அதிக பிராம்மணர்கள்‌ பிட்சைக்காக வந்திருக்கும்‌ வீட்டிலும்‌, 
பறவைகளும்‌, நாய்களும்‌ உணவு சாப்பிட்டுக்‌ கொண்டிருக்கும்‌ 
வீட்டிலும்‌ பிட்சைக்காகப்‌ போகக்‌ கூடாது. 


க்கா ரஜ ரளி wet சாய 
ணர்‌ Fret எஸ்னாரின மு 


க்ளுப்த கேஷ நக ஷ்மஷ்ரு: பாத்ரீதண்டீ குசும்பவாந்‌ | 

விசரேந்‌ நியதோ நித்யம்‌ ஸர்வ பூதாந்யபீட யந்‌ ॥ 52 

சிகை, நகங்கள்‌, மீசை இவைகளை அகற்றி, கையில்‌ பிட்சா 
பாத்திரம்‌, தண்டம்‌, கமண்டலம்‌ வைத்துக்‌ கொண்டு எந்த 
உயிருக்கும்‌ பாதகம்‌ ஏற்படுத்தாமல்‌, ஒரே இடத்தில்‌ இருக்காமல்‌ 
எப்போதும்‌ நியமங்களை விடாது சஞ்சரித்தபடி இருக்க வேண்டும்‌. 


Street rea ஏரின்‌ வ! 
சொன்‌ அள்‌ ணார 


அதைஜஸாநீ பாத்ராணி தஸ்ய ஸ்யுர்நீர்ரவணாநி ௪ | 

தேஷாமத்பி: ஸ்ம்ருதம்‌ ஷெளசம்‌ சமஸாநாமிவாத்வரே ॥ 53 

தங்கம்‌, வெள்ளி முதலான உலோகங்களாலான பாத்திரங்களை 
சந்யாசிகள்‌ உபயோகப்படுத்தக்‌ கூடாது. மண்‌ பாத்திரங்களையும்‌, 
மரப்‌ பாத்திரங்களையும்‌ உபயோகப்படுத்தலாம்‌. ஓட்டை 
யில்லாதவையாக அவை இருக்க வேண்டும்‌; அவ்வளவே. அவற்றை 
யக்ஞ பாத்திரங்களைச்‌ சுத்தம்‌ செய்வது போன்று நீராலும்‌, 
மண்ணாலும்‌ சுத்தம்‌ செய்ய வேண்டும்‌. 


மனு நீதி என்னும்‌ 


[296 ப பபப மனுதர்ம சாஸ்திரம்‌ 
AFG என்‌ எரா வொ 
TATE ண டு. CAA ॥ 
அலாபும்‌ தாருபாத்ரம்‌ ௪ ம்ருந்மயம்‌ வைதளம்‌ ததா | 
ஏதாநீ யதிபாத்ராணி மநுஸ்ஸ்வாயம்புவோ அப்ரவீத்‌ | 54 


சுரைக்‌ குடுக்கை, மண்‌ பாண்டம்‌, மரத்தாலான பாண்டம்‌, 
மூங்கில்‌ படி இவை சந்யாசிக்குரிய பாத்திரங்கள்‌ என்று மனு 
கூறியுள்ளார்‌. 


க்‌ எர ப 
Jonas fe ண்ண கணா 


ஏக காலம்‌ சரேத்‌ பைக்ஷம்‌ ந ப்ரஸஜ்ஜேத விஸ்தரே | 

பைக்ஷே ப்ரஸக்தோ ஹி யதிர்விஷயேஷ்வபி ஸஜ்ஐதி ॥ 55 

சந்யாசி தினமும்‌ ஒரு வேளை மட்டுமே பிட்சைக்குச்‌ செல்ல 
வேண்டும்‌. அதுவும்‌ விஸ்தாரமாக சஞ்சாரம்‌ செய்து கொண்டிருக்கக்‌ 
கூடாது. மிகுந்தபடி பிட்சை ஏற்பதில்‌ நாட்டமுடையவனுக்கு புலன்‌ 
விஷயங்களில்‌ மனம்‌ ஈடுபட்டுவிடும்‌. 


ற்‌ எரர்‌ என்‌ க்‌ | 

அற்‌ எ எப 

விதூமேஸந்நமுஸலே வ்யங்காரே புக்தவஜ்ஐநே | 

வ்ருத்தே ஷராபஸம்பாதே பிக்ஷாம்‌ நித்யம்‌ யதிஷ்சரேத்‌ | 56 

சந்யாசி பிட்சை ஏற்கச்‌ செல்லும்‌ வீடு எப்படியிருக்க வேண்டு 
மெனில்‌ - சமையல்‌ முடிந்ததற்கு அடையாளமாக மேலே புகை 
வருவது நின்று போயிருக்க வேண்டும்‌. உலக்கை சப்தம்‌ கேட்கக்‌ 
கூடாது. அடுப்பு நெருப்பை அணைத்திருக்க வேண்டும்‌. அனைவரும்‌ 
சாப்பிட்டு முடித்த பிறகு சந்யாசி அந்த வீட்டுக்கு பிட்சைக்குச்‌ 
செல்ல வேண்டும்‌. 


அ என்‌ னர்‌ சோ ரிய 

சாண அரணாய்‌ ॥ 

அலாபே ந விஷாதீஸ்யால்லாபே சைவ ந ஹர்ஷயேத்‌ | 

ப்ராணயாத்ரிக மாத்ர ஸ்ஸ்யாந்மாத்ராஸங்காத்‌ விநீர்கத: | 57 

பிட்சை கிடைக்காத போது வருத்தப்படக்‌ கூடாது. கிடைத்த 
பேர்து சந்தோஷப்படக்‌ கூடாது. உயிரைக்‌ காத்துக்‌ கொள்ளத்‌ 
தேவையான அளவுக்கு மட்டுமே பிட்சை ஏற்க வேண்டும்‌. எந்தப்‌ 
பொருளின்‌ மீதும்‌ சிறிதளவும்‌ பற்று வைக்கக்‌ கூடாது. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை முந்‌ ஆனந்த நாச்சியாரம்மா லு] 


ARPT YJ WTA என்‌ | 
Afi எ்றுன்ள்‌ we | 
அபிபூஜிதலாபாம்ஸ்து ஐுகுப்ஸேதைவ ஸர்வஷ: | 
அபிபூஜிதலாபைஷ்ச யதிர்முக்தோ அபி பத்யதே ॥ 58 
தன்னைப்‌ போற்றி ஒருவன்‌ பிட்சையளித்தால்‌ ஏற்கக்‌ கூடாது. 
அதை ஏற்றால்‌, தனக்குப்‌ பிட்சை அளித்தவனின்‌ மீது பாசம்‌ 


ஏற்படும்‌. முக்தியின்‌ வாயில்வரை சென்றவன்கூட ஜன்ம பந்தத்தில்‌ 
சிக்கி விடுவான்‌. 


RATTAN TSA ௭ 
ணர்‌ சாப்ட்‌ Fadil 


அல்பாந்நாப்யவஹாரேண ரஹஸ்தாவாசநேந ச | 

ஹ்ரியமாணாநீ விஷயைரிந்தரியாணி நீவர்தயேத்‌ ॥ 59 

சிறிதளவே உண்ண வேண்டும்‌; ஏகாந்தத்தில்‌ இருக்க வேண்டும்‌; 
விஷயங்களில்‌ ஈடுபடாமல்‌ இந்திரியங்களைக்‌ கண்காணிக்க 
வேண்டும்‌. 

ணா வா என்ற Al 

அணை எ YT எரர்‌ ॥ 

இந்தரியாணாம்‌ நீரோதேந ராகத்வேஷயக்ஷயேந ச | 

அஹிம்சயா ௪ பூதாநாமம்‌ ருதத்வாய கல்பதே ॥ 60 

இந்திரியங்களை அடக்கி, எவரிடமும்‌ பாசமோ பகையோ 


இல்லாமல்‌, எந்த உயிரையும்‌ ஹிம்சிக்காமல்‌ இருக்கும்‌ சந்யாசி 
மோட்சத்தை அடைவான்‌. 


அரி ஏர காள. | 

Fred wa ert WATT A TAA U 

அவேக்ஷேத கதீர்‌ ந்ருணாம்‌ கர்ம தோஷஸமுத்பவா: | 

நீரயே சைவ பதநம்‌ யாதநாஷ்ச யமக்ஷயே ॥ 61 

தகாதகைச்‌ செய்வதாலும்‌, தக்கதைச்‌ செய்யாமல்‌ விடுவதாலும்‌ 
மனிதர்களுக்குக்‌ கடைக்கும்‌ நீச்ச ஜன்மங்களைப்‌ பற்றியும்‌, 
நரகங்களை அடைவது பற்றியும்‌, நரகத்தில்‌ அநுபவிக்கும்‌ 
வேதனைகள்‌ பற்றியும்‌ சிந்திக்க வேண்டும்‌. 


fad Peder da ண் wu qe t 
என எண BRT ATE ॥ 


விப்ரயோகம்‌ ஸ்ரியைஷ்சைவ ஸம்யோகம்‌ ௪ ததா அப்ரியை: 1 
ஐரயா சாபிபவநம்‌ வ்யாதிபிஷ்சோப பீடநம்‌ | 62 


மனு நீதி என்னும்‌ 
வணக ஸ்திர 
விருப்பமானவர்களுடன்‌ ஏற்படும்‌ பிரிவு, விருப்பமற்றவர்‌ 
களுடன்‌ ஏற்படும்‌ உறவு, முதுமையால்‌ வரும்‌ துன்பம்‌, வியாதியால்‌ 
பீடிக்கப்படுதல்‌ முதலானவற்றைப்‌ பற்றிச்‌ சிந்திக்க வேண்டும்‌. 


ணை WSEATA TT TY Ua | 

அண்ணை UAT எனற: ॥ 

தேஹாதுத்‌ க்ரமணம்‌ சாஸ்மாத்‌ புநர்கர்பே ச ஸம்பவம்‌ | 

யோநீகோடி ஸஹஸ்ரே ச ஸ்ருதீஷ்சாஸ்யாந்தராத்மந: | : 63 

இந்த தேகத்தை விட்டு நீங்குதல்‌, மீண்டும்‌ கர்ப்ப வாசம்‌ 
செய்தல்‌, எண்ணற்ற பற்பல பிறவிகளை எடுத்தல்‌ முதலான 
துன்பங்களைப்‌ பற்றிச்‌ சிந்திக்க வேண்டும்‌. 


அண்ணி எரிய 

ஏஷ்ண்ண Ta ஏண்ணா 

அதர்ம ப்ரபவம்‌ சைவ துக்கயோகம்‌ ஷரீரிணாம்‌ | 

தர்மார்த்த ப்ரபவம்‌ சைவ சுகஸம்யோகமக்ஷயம்‌ | 64 

சரீரம்‌ பெற்ற ஜீவாத்மாக்களுக்கு அதர்மத்தால்‌ கிட்டும்‌ துக்கங்‌ 
களையும்‌, சுகத்தை அள்ளி வழங்கும்‌ தர்மத்தின்‌ பிரபாவத்தையும்‌ 
பற்றிச்‌ சிந்திக்க வேண்டும்‌. 


ணா எல A எனா. | 
HY YW TU 


குக்ஷ்மாதாம்‌ சாந்வவேக்ஷேத யோகேந பரமாத்மந: | 

தேஹேஷு ௪ ஸமுத்பத்தி முத்தமேஷ்வதமேஷ ச | 65 

அந்தர்யாமியாக இருக்கும்‌ பரமாத்மாவின்‌ சூட்சுமமான 
ரூபத்தையும்‌, அதை அறிய முடியாமல்‌ போய்‌, பாபத்தால்‌ 
நரகத்தையும்‌, ஈனப்‌ பிறவிகளையும்‌ எடுப்பதைக்‌ குறித்துச்‌ சிந்திக்க 
வேண்டும்‌. 


ofa wie ரான்‌ UH: | 

௭ எர ஏர ரன்‌ எரா 

தூஷிதோ அபி சரேத்‌ தர்மம்‌ யத்ர தத்ராஷ்ரமே ரத: | 

ஸம: ஸர்வேஷு பூதேஷு நலிங்கம்‌ தர்ம காரணம்‌ | 66 

எந்த ஆஸ்ரமத்திலிருக்கிறானோ, அதற்குரிய ஆடை, அடை 
யாளங்களோடு இருப்பது மட்டும்‌ போதாது. இந்த வேடங்கள்‌ 
தர்மத்துக்குக்‌ காரணங்களல்ல. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை மூநீ ஆனந்த நாச்சியாரம்மா பெட்ட] 


BH ணாக எகோ 
எணண Te aR uefa 


பலம்‌ கதகவ்ருக்ஷஸ்ய யத்யப்யம்பு ப்ரஸாதகம்‌ | 

ந நாம க்ரஹணாதேவ தஸ்ய வாரி ப்ரஸீததி | 67 

தேத்தாங்கொட்டை தண்ணீரைத்‌ தெளிவிக்கும்‌. தேத்தாங்‌ 
கொட்டை என்று அதன்‌ பெயரைச்‌ சொன்ன மாத்திரத்தில்‌ தண்ணீர்‌ 
தெளிந்து விடுமா? அதை நீரில்‌ போட்டால்தான்‌ அழுக்கு நீங்கி 
தெளியும்‌. 

அவ்வாறே அந்தந்த ஆஸ்ரமத்துக்குரிய அடையாளங்களை 
தரிப்பது மட்டும்‌ போதாது. 

ணர்‌ எரா மாண்‌ எ ௭ 

சணா? Ta வின எம ஸப 

ஸம்ரக்ஷணார்த்தம்‌ ஐந்தூநாம்‌ ராத்ராவஹநீ வா ஸதா | 

ஷரீர ஸ்யாத்யயே சைவ சமீக்ஷ்ய வசுதாம்‌ சரேத்‌ | 68 

எல்லாப்‌ பிராணிகளின்‌ உயிரையும்‌ காப்பதற்காக, இரவிலும்‌ 
பகலிலும்‌, தனது உடலுக்குக்‌ கஷ்டமாக இருந்தாலும்‌, பூமியைப்‌ 
பார்த்தபடியே நடக்க வேண்டும்‌. 

என எரா ணர்‌ என்‌: | 

ர என னை ரள பாக 

அஹ்நா ராதர்யா ௪ யாந்‌ ஐந்தூந்‌ ஹிநஸ்த்ய ஞாநதோ யதி: | 

தேஷாம்‌ ஸ்நாத்வா விசுத்யர்த்தம்‌ ப்ராணாயாமாந்‌ ஷடாசரேத்‌ | 69 

இரவிலோ, பகலிலோ சந்யாசி அறியாமல்‌ .பிராணிகளுக்குத்‌ 
தீங்கு செய்து விட்டால்‌, அதற்குப்‌ பரிகாரமாக ஆறு பிராணா 
யாமங்களைச்‌ செய்ய வேண்டும்‌. 

எ என ண ராண 

வாள Fert TO Ha: ॥ 

ப்ராணாயாமா ப்ராஹ்மணஸ்ய த்ரயோ அபி விதிவத்‌ க்ருதா: | 

வ்யாஹ்ருதி ப்ரணவைர்யுக்தா விக்ஞோேயம்‌ பரமம்‌ தப: | 70 

வியாஹ்ருதி பிரணவங்களோடு விதிமுறைப்படி மூன்று 
- பிராணாயாமங்களாவது பிராம்மணன்‌ செய்ய வேண்டும்‌. அதுவே 
மேலான தவம்‌ என்பதை அறிய வேண்டும்‌. 

ஷ்‌ ணா எள்‌ ளா Wet | 

ணாரா ன்ற சான ரய 

தஹ்யந்தேத்‌ மாயமாநாநாம்‌ தாதூநாம்‌ ஹி யதா மலா: | 

ததேந்த்ரியாணாம்‌ தஹ்யந்தே தோஷா: ப்ராணஸ்ய நீக்ரஹாத்‌ | 71 


நீதி என்னும்‌ 

௪ - அப ப பப மனுதர்ம சாஸ்திரம்‌ 

நெருப்பிலிட்டு உலோகங்களை ஊதும்போது, அவற்றின்‌ 

மாசுகள்‌ அகன்று விடுவதைப்‌ போன்று, பிராணாயாமங்களால்‌ 
இந்திரியங்களால்‌ ஏற்பட்ட தோஷங்கள்‌ எரிந்து போகும்‌. 


WTAE னாரா எண 

னை எர னி கரடு 

ப்ராணாயாமைர்‌ தஹேத்‌ தோஷாந்‌ தாரணாபிஷ்ச கில்பிஷம்‌ | 

ப்ரத்யாஹாரேண ஸம்ஸர்காந்‌ த்யாநே நாநீஷ்வராந்‌ குணாந்‌ | 72 

எனவே, சந்யாசி ' பிராணாயாமத்தால்‌ தனக்கு ஏற்பட்ட 
தோஷங்களைப்‌ போக்கிக்‌ கொள்ள வேண்டும்‌. பரமாத்மாவை 
தியானம்‌ செய்வதால்‌ பாபங்கள்‌ தொலையும்‌. விஷய சுகங்களில்‌ 
ஈடுபடாமல்‌ இந்திரியங்களை அடக்குவதால்‌ விஷயங்களுடனான 
சம்பந்தம்‌ நீங்கும்‌. 


ஊர ர TTS: 1 

ளான வியா னை ॥ 

உச்சாவசேஷு பூதேஷு துக்ஜேந்யாமக்ருதாத்மபி: | 

த்யானயோகேந ஸம்பஷ்யேத்‌ கதிமஸ்யாந்தராத்மந: ॥ 73 

உயர்ந்த தேவர்கள்‌ எப்படித்‌ தோன்றுகிறார்கள்‌, தாழ்ந்த மிருகப்‌ 
பிறவிகள்‌ எதனால்‌ ஏற்படுகின்றன என்பதையெல்லாம்‌ அஞ்ஞானி 
களால்‌ அறிய முடியாது. தியானத்தால்‌ சந்யாசி இவற்றைப்‌ பற்றி 
அறிய வேண்டும்‌. 

ண்ணா என்‌ 

வு WER WT 

ஸம்யக்‌ தர்ஷந சம்பந்ந: கர்மபிர்ந நீபத்யதே | 

தர்ஷநேந விஹீநஸ்து ஸம்ஸாரம்‌ பரதிபத்யதே | 14 

ஞானி, புண்ணிய பாபங்களுக்கு ஆட்படமாட்டான்‌. அஞ்ஞானி, 
புண்ணிய பாபங்களுக்கு ஆட்பட்டு சம்சாரத்தில்‌ வீழ்கிறான்‌. 


அணை Af விடி | 

ண்‌ எரா 

அஹிம்சயேந்த்ரி யாஸங்கைர்‌ வைதிகைஷ்சைவ கர்மபி: | 

தபஸஷ்சரணைஷ்‌ சோக்தைஸ்‌ ஸாதயந்தீஹ தத்பதம்‌ | 75 

அஹிம்சையோடு இருப்பதாலும்‌, இந்திரியங்களை விஷய 
சுகங்களில்‌ ஈடுபடாமல்‌ காப்பதாலும்‌, வேதம்‌ கூறிய நித்ய 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 
அன்னை ஸரீ ஆனந்த நாச்சியாரம்மா __——_—__————— [801] 
கர்மாக்களைக்‌ கடைப்பிடிப்பதாலும்‌, உக்ரமான தவம்‌ புரிவதாலும்‌ 
இவ்வுலகத்தார்‌ மோட்சத்தை அடைவர்‌. 

ferent சாரர்‌ raf 

Aisa gif புரி எரர்‌; ॥ 

அஸ்திஸ்தூணம்‌ ஸ்யாயுயுதம்‌ மாம்ஸஷோணிதலேபநம்‌ | 

சர்மாவநத்தம்‌ துர்கந்தி பூர்ணம்‌ மூத்ரபுரிஷயோ: ॥ 76 

எலும்புகளைத்‌ தூண்களாகக்‌ கொண்டதும்‌, நரம்புகளால்‌ 
இணைக்கப்பட்டதும்‌, மாமிச, ரத்தங்களால்‌ பூசப்பட்டதும்‌, தோலால்‌ 
கட்டப்பட்டதும்‌, மலஜலங்களால்‌ துர்கந்தம்‌ கொண்டதும்‌ - 

எண்ணார்‌ ராணா ய 

என எ வாளர ஸி 

ஐராஷோக ஸமாவிஷ்டம்‌ ரோகாயதநமாதுரம்‌ | 

ரஜஸ்வலமநீத்யம்‌ ச பூதாவாசமிமம்‌ த்யஜேத்‌ | 77 

கிழட்டுத்தனம்‌, துக்கம்‌ இவைகளால்‌ சூழ்ந்ததும்‌, நோய்களால்‌ 
பீடிக்கப்பட்டதும்‌, பசி தாகங்களாலும்‌, வெயில்‌, மழை, பனி 
முதலான சீதோஷ்ணங்களால்‌ பீடிக்கப்பட்டதும்‌, அழுக்கால்‌ 
நிறைந்ததும்‌, அழியும்‌ தன்மையுடையதும்‌, பஞ்ச பூதங்களின்‌ 
இருப்பிடமாகவும்‌ உள்ள உடலை விடவேண்டும்‌. 


எலித்‌ ஏன ஏல்‌ ஏ ள Tf 

எள்‌ FT MTT Tread ப 

நதிகூலம்‌ யதா வ்ருக்ஷோ வ்ருக்ஷம்‌ வா ஷகுநீர்யதா | 

ததா த்யஐந்நீமம்‌ தேஹம்‌ க்ருச்ராத்‌ க்ராஹாத்‌ விமுச்யதே ॥ 78 

அற்றங்கரையிலுள்ள மரம்‌ எவ்வாறு விழுகிறதோ அவ்வாறு 
கர்மவசப்பட்ட மனிதன்‌ மரணமடைகிறான்‌. மரத்திலிருக்கும்‌ 
பறவை சுதந்திரமாக எவ்வாறு நினைத்தபோது மரத்தை விட்டுப்‌ 
பறந்து போகிறதோ அவ்வாறு ஞானி தன்‌ இச்சைப்படி தேகத்‌ 
தையும்‌, சம்சார பந்தத்தையும்‌ விடுகிறான்‌. 


01 Ag ஏதா எ ஷா! 

1 னான எண்‌ TAA 

ப்ரியேஷூ ஸ்வேஷ சுக்ருதமப்ரியேஷ ௪ துஷ்க்ருதம்‌ | 

விஸ்ருஜ்ய த்யான யோகேந ப்ரஹ்மாப்யேதி ஸநாதநம்‌ | 79 

பிரம்ம ஞானியிடம்‌ பிரியமாக இருப்பவர்கள்‌ அவன்‌ செய்த 
புண்ணியத்தை அடைகிறார்கள்‌. வெறுப்போடிருப்பவர்கள்‌ அவனது 


ணைன அ அ அ அ அஅ அ ளட டப்‌ 
பாபத்தை அடைகிறார்கள்‌. இவ்வாறு புண்ணிய பாபங்களற்று, 
இயானத்திலிருந்து பிரம்ம லோகத்தை ஞானி அடைகிறான்‌. 


ஏஏ WTA எள்‌ ear free | 

எள ஏளன 96 எள (ப 

யதா பாவேந பவதி ஸர்வபாவேஷு நிஸ்ஸ்ப்ருஹ: | 

ததா சுகமவாப்நோதி ப்ரேத்ய சேஹ ச ஷாஷ்வதம்‌ ॥ 80 

சகல வஸ்துக்களின்‌ மீதும்‌ சிறிதும்‌ பற்றற்றவனாக ஒருவன்‌ 
எப்போது ஆகிறானோ அப்போது இவ்வுலகில்‌ சுகமாக வாழ்ந்து, 
இறந்த பிறகு மோட்சத்தை அடைகிறான்‌. 


அர எண்னை எனா சிர்‌ i 

அர்‌ என்னன ப 

அநேந விதிநா ஸர்வாம்ஸ்த்யக்த்வா ஸங்காந்‌ ஷனை: ஷனை: | 

ஸர்வத்வந்த்வ விநீர்முக்தோ ப்ரஹ்மண்யேவாவ திஷ்டதே | . 81 

அனைத்து பந்தங்களையும்‌ விட்டு, மானத்தையும்‌ அவமானத்‌ 
தையும்‌ விட்டு, ஞானமார்க்கத்தாலும்‌ கர்ம மார்க்கத்தாலும்‌ பிரம்ம 
லோகத்தை அடைகிறான்‌. 


என்க எண்ணா யன யு 

எண்ட ணன்‌ 1 

த்யாநிகம்‌ ஸர்வமேவைதத்‌ யதேததபிஷப்திதம்‌ | 

நஹ்யநத்யாத்ம வித்‌ க்வசித்‌ க்ரியா பலமுபாஷ்நுதே ॥ 82 

பரமாத்ம தியானத்தில்‌ ஈடுபடுபவனுக்கே இந்நிலை 
ட்டும்‌. அனைத்து பந்தங்களையும்‌ விட்ட வனாக இருந்தாலும்‌, 
மானாவமானங்களை விட்டவனாக இருந்தாலும்‌, பரமாத்ம 
தியானத்தில்‌ ஈடுபடவில்லை என்றால்‌ மோட்சத்தை அடைய 
முடியாது. 


சண ளி <I 

னக எ எர ளெ ௮ TAN 

அதியக்ஞம்‌ ப்ரஹ்ம ஐபேதாதிதை விகமேவ ச | 

ஆத்யாத்மிகம்‌ ச ஸததம்‌ வேதாந்தாபிஹிதம்‌ ஐயத்‌ | 83 

யக்ஞங்களைப்‌ பற்றியும்‌, தெய்வங்களைப்‌ பற்றியும்‌, 
ஜீவாத்மாவைப்‌ பற்றியும்‌ வேதாந்தங்களில்‌ சொல்லப்பட்டிருப்பதை 
சதா நினைவு கூர்ந்தபடி இருக்க வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ (மூழுவதும்‌) 


அன்னை ஸூரீ ஆனந்த நாச்சியாரம்மா ட்டு] 
FE உரை ய 
கா்‌ ண்ணா ணய 
இதம்‌ ஷரண மக்ஞாநா மிதமேவ விஜாநதாம்‌ | 
இதமந்விச்சதாம்‌ ஸ்வர்க மிதமாநம்த்ய மிச்சதாம்‌ ॥ 84 


வேதாந்தங்களில்‌ சொல்லப்பட்டிருப்பவையே, அறியாதவனுக்கு . 
ரட்சகமாகும்‌. அறிந்தவனுக்கும்‌ இதுவே ரட்சகமாகும்‌. ஸ்வர்க்கத்தை 
வேண்டுபவருக்கு இது ஸ்வர்க்கத்தைத்‌ தரும்‌. மோட்சத்தை 
வேண்டுபவர்களுக்கு இதுவே மோட்சத்தைத்‌ தரும்‌. எந்நிலையில்‌ 
இருப்பவருக்கும்‌ இது வழிகாட்டுகிறது என்பது இதன்‌ பொருள்‌. 

அண எண fee: | 

எ ர்க ரள ணா ன ॥ 


அநேந க்ரமயோகேந பரிவ்ரஜதி யோ த்விஜ: | 

ஸ விதூயேஹ பாப்மாநம்‌ பரம்‌ ப்ரஹ்மாதீ கச்சதீ ॥ 85 

இவ்வகையில்‌ சந்யாச ஆஸ்ரமத்தைக்‌ கடத்துபவன்‌ இவ்வுலகில்‌ 
பாபங்களனைத்தும்‌ நீங்கியவனாக பரமாத்மாவை அடை கறான்‌. 

TH எற்‌ ணி ணாய 

ஊர்கள்‌ 8 ணர்‌ என்னா ॥ 

ஏஷ தர்மோ அநுஷிஷ்டோவோ யதீநாம்‌ நீயதாத்மநாம்‌ | 

வேதஸந்யாஸிகாநாம்து கர்மயோகம்‌ நீபோதத ॥ 86 

சந்யாசிகள்‌ கடைப்பிடிக்க வேண்டிய நியமங்களைப்‌ பற்றிக்‌ 
கூறினேன்‌. இல்லத்திலேயே இருக்கும்‌ துறவறத்தைப்‌ பற்றிக்‌ 
கூறுகிறேன்‌; கேளுங்கள்‌. 

எ ர எாணி fra TT | 

TA JERR TTT Ye: I 

ப்ரஹ்மசாரீ க்ருஹஸ்தஷ்ச வாநப்ரஸ்தோ யதிஸ்ததா | 

ஏதே க்ருஹஸ்த ப்ரபவாஷ்சத்வார: ப்ருதகாஷ்ரமா: || 87 

பிரம்மச்சாரி, கிருஹஸ்தன்‌, வானப்‌ பிரஸ்தன்‌, சந்யாசி என்னும்‌ 
நான்கும்‌ வேறு வேறு ஆஸ்ரமங்களான போதும்‌, இவை நான்குமே 
கிருஹஸ்தாஸ்ரமத்தாலேயே ஏற்படுகின்றன. 

எ PRT TA எ ரண | 

அளக ந எர wont ரப 

ஸர்வே அபிக்ரமஷஸ்த்வேதே யதா ஷாஸ்த்ர நீஷேவிதா: | 

யதோக்த காரிணம்‌ விப்ரம்‌ நயந்தி பரமாம்‌ கதிம்‌ | 88 


ப ணை அ அ மன்றில்‌ 

இந்த நான்கு ஆஸ்ரமங்களிலுமே சாஸ்திர முறைப்படி 
கடைப்பிடித்து வாழ்ந்தால்‌, அதாவது, ஒரு ஆஸ்ரமத்திலேயே 
வாழ்ந்தாலும்‌ சரி, அடுத்தடுத்த ஆஸ்ரமங்களை அடைந்து வாழ்ந்‌ 
தாலும்‌ சரி, உயர்ந்த உலகங்களை அடையலாம்‌. 


Gera ப்பட பலபட மதி 

ஏன கி As: எரா 

ஸர்வேஷாமபி சைதேஷாம்‌ வேதஸ்ம்ருதி விதாநத: | 

க்ருஹஸ்த உச்யதே ஷ்ரேஷ்ட: ஸ த்ரிநேதாந்‌ பிபர்திஹி | 89 

இந்த நான்கு ஆஸ்ரமங்களிலும்‌ சாஸ்திரங்களில்‌ சொன்னபடி 
நியமங்களோடு வாழும்‌ கிருஹஸ்தனே உயர்ந்தவன்‌. 

கிருஹஸ்தன்‌ மற்ற மூன்று ஆஸ்ரமவாசிகளையும்‌ போஷிப்‌ 
பதால்‌ அவனே உயர்ந்தவன்‌. 


அள என்‌ எண 
ளை எர எரா ள்ளி ப 
யதா நதீநதாஸ்ஸர்வே ஸாகரே யாந்தி ஸம்ஸ்திதம்‌ | 
ததைவாஷ்ரமிணஸ்‌ ஸர்வே க்ருஹஸ்தே யாந்தி ஸம்ஸ்தீதம்‌ | 90 
எல்லா நதிகளும்‌ நதஸ்களும்‌ சமுத்திரத்தை அடைவதைப்‌ 
போன்று மற்ற மூன்று ஆஸ்ரமவாசிகளும்‌ கிருஹஸ்தனிடமே. 
வருவார்கள்‌. 


gfe etd Preeti fer | 

ணா rf: ரன நானா ॥ 

சதுர்பிரபி சைவைதைர்‌ நிீத்யமாஷ்ரமிபிர்த்விஜை: | 

தஷலக்ஷண்கோ தர்ம: ஸேவிதவ்ய: ப்ரயத்நத: | 91 

இந்த நான்கு ஆஸ்ரமத்தாரும்‌ முயற்சியோடு கடைப்பிடிக்க 
வேண்டிய பத்து வகை தர்மங்களைக்‌ கூறுகிறேன்‌; கேளுங்கள்‌: 


ஸூ ராண எ்ளிங்ற்ய 
git fren ணன்‌ னா எண 


த்ருதி: க்ஷமா தமோ அஸ்தேயம்‌ ஷெளசமிந்த்ரிய நிக்ரஹ: | 

தீர்வித்யா ஸத்யமக்ரோதோ தஷகம்‌ தர்மலக்ஷணம்‌ | 92 

திருதி, கஷமை, தமம்‌, அஸ்தேயம்‌, ஷெளசம்‌, இந்திரிய 
நிக்ரஹம்‌, தீரம்‌, வித்யா, சத்யம்‌, அக்ரோதம்‌ என்னும்‌ பத்து 
குணங்களும்‌ தர்ம லட்சணங்கள்‌ ஆகும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1305] 

இந்த பத்து குணங்களும்‌ நிறைந்தவன்‌ தர்மாத்மா. முதலில்‌, 
இருதி என்ற குணம்‌ வேண்டும்‌. அதாவது தைரியம்‌, உறுதி, ஊக்கம்‌, 
தன்னட_க்கம்‌, பிறர்க்குதவும்‌ தன்மை இவை வேண்டும்‌. 

இரண்டாவது, க்ஷ்மை என்னும்‌ குணம்‌ அதாவது பொறுமை. 

மூன்றாவது, தமம்‌. அமைதியாக இருத்தல்‌, அடக்கமாக 
இருத்தல்‌. 

நான்காவது, அஸ்தேயம்‌. அதாவது திருடாமை. 

ஐந்தாவது, ஷெளசம்‌. உள்ளும்‌ புறமும்‌ தரய்மையோடிருத்தல்‌. 

ஆறாவது, இந்திரிய நிக்ரஹம்‌. கரச ககா யை அடக்கி 
வாழ்தல்‌. 

ஏழாவது, தீரம்‌. தைரியத்தோடும்‌ எச்சரிக்கையோடும்‌ சஞ்சல 
மடையாத திடமான மனத்தோடும்‌, நல்வழியில்‌ அறிவைச்‌ செலுத்தி, 
வெளியிலிருந்து வரும்‌ எதிர்ப்புகளை அடக்குதல்‌. 

எட்டாவது, வித்யா. கல்வியறிவையும்‌, உலகியல்‌ அறிவையும்‌, 
ஆத்ம ஞானத்தையும்‌ அடைதல்‌. 

ஒன்பதாவது, சத்தியம்‌. உண்மை. பிறர்க்கு இன்னல்‌ ஏற்படாத 
வகையில்‌ உண்மை பேசுவதில்‌ உறுதியோடிருத்தல்‌. 

பத்தாவது, அக்ரோதம்‌. குரோதமற்ற தன்மை. கோபமில்லாமை. 


க எண? என A றா: என்க | 
சன்ன ஏண்‌ 9 எ எனா ரண்டு 


தஷ லக்ஷணாநி தர்மஸ்யயே விப்ராஸ்ஸமதீடூதே | 

அதீத்ய சாநுவர்தந்தே யாந்தி பரமாம்‌ கதிம்‌ | 93 

எவர்‌ இந்த பத்து வித தர்மங்களையும்‌ அறிந்தவர்களோ, எவர்‌ 
இந்த பத்து வித தர்மங்களையும்‌ கடைப்பிடிக்கிறார்களோ அவர்கள்‌ 
உயர்ந்த கதியை அடைகிறார்கள்‌. 


ஊக Wing ஸாரி | 

dered 14 ன எரர்‌ ன: ॥ 

தஷலக்ஷணம்‌ தர்மமநுதிஷ்டந்‌ ஸமாஹித: | 

வேதாந்தம்‌ விதிவத்‌ ஸ்ருத்வா ஸந்யஸேதந்ருணோ த்விஜ: | 94 

இருபிறப்பாளன்‌ இந்த பத்து தர்ம லட்சணங்களையும்‌ அறிந்து, 
சற்றும்‌ இப்படி அப்படி விலகாமல்‌ கடைப்பிடித்து, வேதங்களின்‌, 
உபநிஷத்துகளின்‌ பொருளை நிருஹஸ்தனாக இருக்கும்போதே 
குருவிடமிருந்து நன்கு கற்றறிந்து, தேவ, பித்ரு, ரிஷி கடன்களை 
யெல்லாம்‌ முடித்து, பிறகு சந்யாசம்‌ ஏற்க வேண்டும்‌. 


பப க வத கக ககக கக்‌ பட்டப்‌ 

அள என்ணிர கண்ணா 

Prd Henge Toad ya எப 

ஸந்யஸ்ய ஸர்வகர்மாணி கர்மதோஷாநபாநுதந்‌ | 

நியதோ வேதமப்யஸ்ய புத்ரைஷ்வர்யே சுகம்‌ வசேத்‌ ॥ 95 

கிருஹஸ்தன்‌, தான்‌ அனுஷ்டிக்க வேண்டிய அக்னி ஹோத்ரம்‌ 
முதலான சகல கர்மாக்களையும்‌ விட்டு, தெரியாமல்‌ செய்த 
பாபங்கள்‌ நீங்க பிராணாயாமங்களைச்‌ செய்து, இந்திரியங்களை 
வென்று, வேத உபநிஷத்துகளின்‌ பொருளை அறிந்து, மகனுடைய 
வீட்டிலேயே இருந்தபடி, அவன்‌ தரும்‌ உணவையும்‌ உடையையும்‌ 
ஏற்று, ஜீவனத்தைப்‌ பற்றிய கவலையை விட்டு சுகமாகக்‌ காலம்‌ 
கடத்த வேண்டும்‌. இப்படி இருப்பவன்‌ இல்லற சந்யாசி எனப்‌ 
படுவான்‌. 


Td எனன AT வண்ட வ | 

கணனி எனின்‌ எள fran 

ஏவம்‌ ஸந்யஸ்ய கர்மாணி ஸ்வகார்ய பரமோ அஸ்ப்ருஹ: | 

ஸந்யாஸே நாபஹத்யைந: ப்ராப்நோதி பரமாம்கதிம்‌ | 96 

இவ்வாறு சகல காரியங்களையும்‌ விட்டு, எதிலும்‌ பற்றற்று, சகல 
பாபங்களையும்‌ போக்கடித்து, சந்யாசமேற்று பரமாத்ம தியானத்தில்‌ 
ஈடுபடுபவன்‌ மேலான கதியை அடைவான்‌. 


ள்ளிரின்‌ எர என எ 

ஏுஷ்்ராகள Wea Ua ஸீ Pre 

ஏஷவோ அபிஹிதோ தர்மோ ப்ராஹ்மணஸ்ய சதுர்வித: | 

புண்யோ அக்ஷயபல: ப்ரேத்ய ராக்ஞாம்‌ தர்மம்‌ நீபோதத ॥ 97 

முனிவர்களே! பிராம்மணர்களுக்குரிய நான்கு ஆஸ்ரமங்களைப்‌ 
பற்றியும்‌, அவற்றின்‌ தர்மங்களைப்‌ பற்றியும்‌ கூறினேன்‌. இனி 
புண்ணியமான மிகுந்த பலனைத்‌ தரக்கூடிய ராஜ தர்மங்களைக்‌ 
கூறுகிறேன்‌; கேளுங்கள்‌. 


(ஆறாம்‌ அத்தியாயம்‌ முற்றிற்று. ) 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா பெட்ட பட்டி 


அத்தியாயம்‌ - 7 |... 


எண்டன்‌ எள்‌ WAT TU: | 

வண Ta Fa ண TOT TN 

ராஜதர்மாந்‌ ப்ரவக்ஷ்யாமி யதாவ்ருத்தோ பவேந்‌ ந்ருப: | 

ஸம்பவஷ்ச யதா தஸ்ய ஸித்திஷ்ச பரமா யதா ॥ 1 

மன்னன்‌ அனுசரிக்க வேண்டிய தர்மங்களைப்‌ பற்றியும்‌, 
அதனால்‌ அவன்‌ இகத்திலும்‌ பரத்திலும்‌ அடையக்கூடிய மேலான 
பலன்களைப்‌ பற்றியும்‌ கூறுகிறேன்‌. 

எரா ண ஸை எரிய 

எனை எனன என ராயு 

ப்ராஹ்மம்‌ ப்ராப்தேந ஸம்ஸ்காரம்‌ க்ஷத்ரியேண யதாவிதி | 

ஸர்வஸ்யாஸ்ய யதாந்யாயம்‌ கர்தவ்யம்‌ பரிரக்ஷணம்‌ ॥ 2 

சாஸ்திர முறைப்படி சம்ஸ்காரங்கள்‌ (உபநயனம்‌ முதலானவை) 
செய்யப்பட்ட க்ஷத்ரியன்‌ நியாயப்படி தன்‌ நாட்டிலுள்ள மக்களைக்‌ 
காக்க வேண்டும்‌. 

UT யாளி ள்‌ WaT! 

Wd எ TTY NY: ॥ 


அராஜகேஹி லோகே அஸ்மிந்ஸர்வதோ வித்ருதே பயாத்‌ | 

ரக்ஷார்த்தமஸ்ய ஸர்வஸ்ய ராஜாநமச்ருஜத்‌ ப்ரபு: | 3 

அரசன்‌ இல்லாவிடில்‌ எளியோரை வலியோர்‌ வீழ்த்தி விடுவர்‌. 
அவ்வாறு ஏற்படாமல்‌ அனைவரையும்‌ காப்பதற்காகவே அரசனை 
பிரம்மா படைத்தார்‌. 


ரள ணா எ FET 4) 

எகிற எகரி ॥ 

இந்த்ராநீல யமார்காணா மக்நேஷ்ச வருணஸ்ய ச | 

சந்த்ர வித்தேஷியோஷ்சைவ மாத்ரா நீர்ஹ்ருத்ய ஷாஷ்வதீ: ॥ 4 
இந்திரன்‌, வாயு, யமன்‌, சூரியன்‌, அக்னி, வருணன்‌, சந்திரன்‌, 


குபேரன்‌ முதலானவர்களுடைய அம்சத்தைக்‌ கிரகித்து அரசனைப்‌ 
படைத்தார்‌. 


மனு நீதி என்னும்‌ 


[308 > மனுதர்ம சாஸ்தீரம்‌ 
எண்‌ கா றான்‌ னி TE | 
ஊன்‌ என்ன்‌ கொ ॥ 
யஸ்மாதேஷாம்‌ சுரேந்த்ராணாம்‌ மாத்ராப்யோ நீர்மிதோ ந்ருப: | 
தஸ்மாதபி பவத்யேஷ ஸர்வ பூதாநி தேஜஸா ॥ 5 


தேவ சிரேஷ்டர்களுடைய அம்சத்தால்‌ பிறந்தவனாதலால்‌ 


அரசன்‌ எல்லோரையும்விட உயர்ந்தவனாக, தேஜஸ்‌ மிக்கவனாக 
விளங்குகிறான்‌. 


எண்ணு வி WY வ 

எ வின்ப வணிக 

தபத்யாதித்ய வச்சைஷ சக்ஷம்ஷி ௪ மநாம்ஸி ச | 

நசைநம்‌ புவி ஷக்நோதி கஷ்சித்தப்யபிவீக்ஷிதும்‌ | ய்‌ 
இவன்‌, சூரியனைப்‌ போன்று தன்னைப்‌ பார்ப்பவருடைய 


கண்ணையும்‌ மனத்தையும்‌ த௫க்கறான்‌. அதனால்‌ எவரும்‌ இவனை 
ஏறிட்டுப்‌ பார்க்க இயலாது. 


அண எள ௭9 ஸ்‌ எ எ எரு 

எ TEN எர WE ॥ 

ஸோ அக்நிர்பவதி வாயுஷ்ச ஸோ அர்கஸ்ஸோமஸ்ஸதர்மராட்‌ | 

ஸ குபேரஸ்ய வருணஸ்ய மஹேந்த்ர: ப்ரபாவத: | 7 
அவனே அக்னி; அவனே வாயு; அவனே சூரியன்‌; அவனே 


சந்திரன்‌; அவனே குபேரன்‌; அவனே வருணன்‌; அவனே தன்‌ 
பிரபாவத்தால்‌ தேவேந்திரனுமாவான்‌. 


என்ன்‌ ன விட 

எனி எ என ளி 

பாலோ அபி நாவமந்தவ்யோ மனுஷ்ய இதி பூமிப்‌: | 

மஹதி தேவதா ஹ்யேஷா நரரூபேண திஷ்டதி | 8 
எனவே, அரசன்‌ சிறுவனாக இருந்தாலும்கூட, அவனும்‌ 


மனிதன்தானே என்று எண்ணி அவமானப்படுத்தக்‌ கூடாது. உயர்ந்த 
தெய்வமே மனித உருவில்‌ அவதரித்திருப்பதாக எண்ண வேண்டும்‌. 


ண்ணி டா பு 

ண்‌ எளி எனறு 

ஏகமேவ தஹத்யக்நீர்நரம்‌ துருபஸர்பிநம்‌ | 

குலம்‌ தஹதி ராஜாக்நி: ஸபஷுத்ரவ்ய சஞ்சயம்‌ | 9 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா மெ வையை 1100] 
நெருப்பு, தன்னைத்‌ தீண்டியவனை மட்டுமே எரிக்கும்‌. அரசன்‌ 

என்னும்‌ நெருப்போ தன்னைத்‌ தீண்டியவனை அவன்‌ குலத்‌ 

தோடு, பசு, திரவிய, தானியங்களோடு, புத்ர மித்திரர்களோடு, 

பந்துக்களோடு அழித்துவிடும்‌. 


wid ode Whit எள்‌ எ | 
ல்‌ எரி Feared ரு, ॥ 


கார்யம்‌ ஸோ அவேக்ஷ்ய ஷக்திம்‌ ச தேஷகாலெள ௪ தத்வத: | 

குருதே தர்ம ஸித்யர்த்தம்‌ விஷ்வரூபம்‌ புந:புந: || 10 

ராஜா தன்‌ காரியத்தை அனுசரித்து, இடத்தையும்‌ காலத்தையும்‌ 
கணக்கிட்டு, தான்‌ வெல்வதற்காக பல பலப்படியான தோற்றங்களை 
எடுப்பான்‌. சக்தி குறைந்திருக்கும்போது எதிரியிடம்‌ பொறுமை 
யோடிருப்பான்‌. தன்‌ சக்தியைப்‌ பெருக்கிக்‌ கொண்டு எதிரிகளை 
அழிப்பான்‌. இவ்வாறு தேசகாலங்களை அனுசரித்து, மித்ரனைப்‌ 
போலவும்‌ இருப்பான்‌; காலம்‌ வந்ததும்‌ சத்ருவாக மாறியும்‌ 
அழிப்பான்‌. 

ஊரா ST FTA என்‌ 

ஏ எ ண லிங்‌ எண்ன fe எ ॥ 


யஸ்ய ப்ரஸாதே பத்மா ஷ்ரீர்விஜயஷ்ச பராக்ரமே | 

ம்ருத்யுஷ்ச வஸதி க்ரோதே ஸர்வதேஜோமயோஹிஸ: | 11 

எவனுடைய அனுக்ரஹத்தில்‌ செல்வம்‌, வெற்றி, பராக்ரமத்‌ 
தோடு திருமகளும்‌ உள்ளாளோ, எவனுடைய கோபத்தில்‌ மிருத்யு 
தேவன்‌ வசிக்கிறானோ, அத்தகைய மன்னன்‌ ஸர்வதேஜோமயனாக 
விளங்குகிறான்‌. 


எணண றா ணாய 
என ஏ ளா UST VEER எ: ॥ 


தம்‌ யஸ்து த்வேஷ்டீ ஸம்மோஹாத்ஸவி நஷ்யத்யஸம்ஷயம்‌ | 

தஸ்யஹ்யாஷு விநாஷாய ராஜா ப்ரகுருதே மந: | 12 

அத்தகைய அரசனை எவன்‌ அஞ்ஞானத்தால்‌ விரோதித்துக்‌ 
கொள்கிறானோ, அவன்‌ கண்டிப்பாக அழிவான்‌. அரசன்‌ தன்‌ 
விரோதியை அழிப்பதிலேயே குறியாக இருப்பான்‌. 

Weare ஸீ aft u Sra TSR: | 

fe ணரிற்ற ஸீ உ ளா 

தஸ்மாத்‌ தர்மம்‌ யமிஷ்டேஷ ஸம்வ்ய வஸ்யேந்நராதிப: | 

அநிஷ்டம்‌ சாப்யநிஷ்டே ஷு தம்‌ தர்மம்‌ ஸ விசாலயேத்‌ ॥ 13 


மனு நீதி என்னும்‌ 

[310] > மணுதர்ம சாஸ்திரம்‌ 

மன்னன்‌ எது தர்மமோ, எது தர்ம விரோதமோ அதை விசாரித்து 

நிர்ணயிப்பான்‌. தன்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்கப்பாற்பட்டு 
சாஸ்திரம்‌ விதித்ததைச்‌ செய்வான்‌. 


என்‌ wert Treat எண்ணை 

WET EST EFT ॥ 

தஸ்யார்தே ஸர்வபூதாநாம்‌ கோப்தாரம்‌ தர்மமாத்மஐம்‌ | 

ப்ரஹ்மதேஜோமயம்‌ தண்டமஸ்ரூஐத்‌ பூர்வமீஷ்வர: | 14 

அரசன்‌ உயிர்களைத்‌ தர்மமாகக்‌ காக்கும்‌ பொருட்டுத்‌ 
தன்னுடைய ஒளியின்‌ உருவமாக தண்டத்தைப்‌ படைத்தார்‌. 


என வி ள்‌ னான்‌ எர 

ஏடா க்‌ ண்ட எள ul 

தஸ்ய ஸர்வாணி பூதாநி ஸ்தாவராணி சராணி ௪ | 

பயாத்போகாய கல்பந்தே ஸ்வதர்மாந்‌ நசலந்தி ௪ ॥ 15 

அந்த தண்டத்துக்கு அஞ்சியே சகல உயிர்களும்‌ தத்தமக்குரிய 
தர்மங்களை விடாது கடைப்பிடித்தபடி சுகமாக வாழ்கின்றன. 


எண்‌ என எர என எனப 

அரன்‌; எனா எற ॥ 

தம்‌ தேஷகாலெள ஷக்திம்‌ ௪ வித்யாம்‌ சாவேக்ஷ்ய தத்வத: | 

யதார்ஹதஸ்ஸம்ப்ரண யேந்நரேஷ்வந்யாய வர்திஷ ॥ 16 

அந்த தண்டத்தின்‌ சக்தியை அறிந்து, தேசத்துக்கும்‌ காலத்துக்கும்‌ 
தக்கபடி, எந்தக்‌ குற்றத்துக்கு எந்தத்‌ தண்டனை என்பதை 
சாஸ்திரப்படி நிர்ணயித்து, குற்றவாளிகளைத்‌ கண்டிக்க வேண்டும்‌. 


அள ன 1௩ 
agua எ ஏர எர எர: ॥ 


ஸ ராஜா புருஷோ தண்டஸ்நேதா ஷாஸிதா சஸ: | 

சதுர்ணா மாஷ்ர மாணாம்‌ ௪ தர்மஸ்ய ப்ரதிடி: ஸ்ம்ரூத: | 17 

அந்த தண்டத்திலேயே அரசனுடைய பலம்‌ இருப்பதால்‌ 
அதுவே அரசன்‌. ஆணுக்குப்‌ பெண்கள்‌ கட்டுப்படுவதைப்‌ போல, 
அனைவரும்‌ அதற்குக்‌ கட்டுப்படுவதால்‌ அதுவே புருஷன்‌. அந்த 
தண்டத்தாலேயே அனைத்துக்‌ காரியங்களும்‌ நிறைவேற்றப்படுவதால்‌ 
அதுவே நாயகன்‌. அந்த தண்டமே சாசனம்‌ செய்வதால்‌ அதுவே 
சாசனகர்த்தா. நான்கு ஆஸ்ரமவாசிகளுக்கும்‌ காவலாக இருப்பதால்‌ 
அதனை அரண்‌ என்று முனிவர்கள்‌ கூறுகிறார்கள்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை முடீ ஆனந்த நாச்சியாரம்மா [77] 
ave: எரி WoT: எள்‌ wes Tapas 
us: yey wf ௭6 wr fag YET: ॥ 
தண்டஷ்ஷாஸ்தி ப்ரஜாஸ்ஸர்வா தண்ட ஏவாபிரக்ஷதி | 
தண்டஸ்சுப்தேஷ ஜாகர்தி தண்டம்‌ தர்மம்‌ விதுர்புதா: ॥ 18 
தண்டமே பிரஜைகளனைவருக்கும்‌ ஆணையிடுகிறது. தண்டமே 
பிரஜைகளைக்‌ காப்பாற்றுகிறது. காவலர்கள்‌ தூங்கினாலும்‌ தான்‌ 
தூங்காமல்‌ காவல்‌ காக்கிறது. தண்டமே தர்மத்துக்குக்‌ காரணமாக 
இருப்பதால்‌ அதை தர்மம்‌ என்று பெரியோர்‌ கூறினர்‌. 


ரின்‌ எ ௭: என எள்‌ வாளி Won: | 

ணின்‌ என்‌: ॥ 

ஸமீக்ஷ்ய ஸத்ருதஸ்‌ ஸம்யக்‌ ஸர்வா ரஞ்ஜயதி ப்ரஜா: | 

அஸமீக்ஷ்ய ப்ரணீதஸ்து விநாஷயதி ஸர்வத: ॥ 19 

தண்டநீதி நன்கு செலுத்தப்பட்டால்‌ பிரஜைகள்‌ இன்புற்று 
வாழ்வார்கள்‌. இல்லாவிடில்‌ அனைவரும்‌ நசிப்பர்‌. 

அ WTAE UIT ௭ என்னாத: | 

உணரா சோ எரா: ॥ 

யதி ந ப்ரணயேத்ராஜா தண்டம்‌ தண்ட்யேஷ்வதந்த்ரித: | 

கலே மத்ஸ்யாநீ வாபக்ஷ்யந்‌ துர்பலாந்‌ பலவத்தரா: | 20 

அரசன்‌ தண்டிக்க வேண்டியவர்களைத்‌ தக்கபடி தண்டிக்க 
வேண்டும்‌. இல்லாவிடில்‌ பலத்தோடிருப்பவர்கள்‌ பலவீனார்களை 
சூலத்தில்‌ குத்தப்படும்‌ மீன்களைப்‌ போன்று குத்துவார்கள்‌. அதாவது 
எளியோர்‌ துன்புறுவார்கள்‌ என்று பொருள்‌. 

ஏ: Yet ஏ எள Ufa Tet 

TT UF Ta Bf Fad VATA | 

அத்யாத்காக: புரோடாஷம்‌ ஷ்வா ச லிஹ்யாத்‌ ஹவிஸ்ததா | 

ஸ்வாம்யம்‌ ௪ ந ஸ்யாத்‌ கஸ்மிந்சித்‌ ப்ரவர்தேதாதரோத்தரம்‌ | 21 

சரியாக தண்டநீதி செலுத்தப்பட வில்லையானால்‌, யக்ஞத்தில்‌ 
புரோடாசத்தை (ஹவிஸை) சாப்பிடக்கூடாத காகம்‌ சாப்பிடும்‌. 
அவ்வாறே :நாய்‌ சாப்பிடும்‌. உரியவர்க்கு அவர்கள்‌ உடைமைகள்‌ 
சேராமல்‌ பிறரால்‌ பறிக்கப்படும்‌. 

என்‌ எண்ணி என்‌ னர்‌ ரி 

ண sara wa wre Mra FeAl 

ஸர்வோ தண்டஜிதோ லோகோதுர்லபோ ஹி ஷசிர்நர: | 

தண்டஸ்ய ஹி பயாத்‌ ஸர்வம்‌ ஐகத்போகாய கல்பதே ॥ 22 


மனு நீதி என்னும்‌ 

க ப 2 மனுதர்ம சாஸ்திரம்‌ 

இவ்வுலக முழுவதும்‌ தண்டத்தினாலேயே நன்னெறியில்‌ 
ஒழுகும்‌. தண்டம்‌ இல்லாமல்‌ இயல்பாகவே தர்ம நெறி தவறாமல்‌ 
ஒழுகும்‌ மானிடர்கள்‌ மிகவும்‌ அரிது. தண்ட பயத்தாலேயே 
உலகத்தவர்‌ நெறியோடு நடந்து நல்லபடி போகங்களை 
அனுபவித்துக்‌ கொண்டிருப்பார்கள்‌. 

வண னர்‌ எர ரண 1 

க ளர்‌ eS Ha Praia: ॥ 

தேவதாநவ கந்தர்வா ரக்ஷாம்ஸி பதகோரகா: | 

தேஅபி போகாய கல்பந்தே தண்டேநைவ நிபீடிதா: | 23 

தேவர்களும்‌, அசுரர்களும்‌, கந்தர்வர்களும்‌, அரக்கர்களும்‌, 
பறவைகளும்‌, பாம்புகளும்‌ தத்தம்‌ கடமைகளைச்‌ செவ்வனே 
செய்கிறார்கள்‌ என்றால்‌ அதற்கு பரமாத்மாவின்‌ தண்டத்தின்‌ 
மீதுள்ள பயமே காரணம்‌. 


sig wean frien wii | 

எண்ணு எடை ராய 

துஷ்யேயுஸ்‌ ஸர்வவர்ணாஷ்ச பித்யேரந்‌ ஸர்வஸேவத: | 

ஸர்வலோக ப்ரகோபஷ்ச பவேத்‌ தண்டஸ்ய விப்ரமாத்‌ ॥ 24 

தண்டநீதி நன்கு செலுத்தப்படாவிட்டால்‌ நான்கு வர்ணத்‌ 
தாருள்ளும்‌ மாறுபாடு ஏற்பட்டு விடும்‌. தர்மம்‌, அர்த்தம்‌, காமம்‌, 
மோட்சம்‌ என்னும்‌ நான்கும்‌ நக்கும்‌. திருட்டு வன்முறைகளால்‌ 
மக்கள்‌ கலவரத்தோடு வாழ நேரிடும்‌. 


அண்னன்‌ எமி ரா 

ய எ ஏ றை போரா ப 

யத்ர ஷ்யாமோ லோஹிதாக்ஷோ தண்டஷ்சரதி பாபஹா | 

ப்ரஜாஸ்‌ தத்ர ந முஹ்யந்தி நேதா சேத்சதுபஷ்யதி | 25 

தண்டநீதி நன்கு செலுத்தப்படும்‌ நாட்டில்‌, கறுத்த மேனியும்‌ 
சிவந்த கண்களும்‌ கொண்ட பாவத்தைப்‌ போக்குகின்ற தண்ட 
நீதிக்குரிய தெய்வம்‌ சஞ்சரித்த வண்ணம்‌ இருக்கும்‌. மக்கள்‌ அங்கு 
கலவரமின்றி சந்தோஷமாக வாழ்வார்கள்‌. 

ணை எண்ன கர்ப 

ஸி Wr எணண 

தஸ்யாஹுஸ்‌ ஸம்ப்ரணேதாரம்‌ ராஜாநம்‌ ஸத்யவாதிநம்‌ | 

ஸமீக்ஷ்ய காரிணம்‌ ப்ராக்ஞம்‌ தர்மகாமார்த கோவிதம்‌ | 26 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை மூநீ ஆனந்த நாச்சியாரம்மா ண ட னை EE ]| 


குண்டநீதி செலுத்துபவனாகிய அரசன்‌, சத்தியவானாகவும்‌, 
விசாரணை நடத்தி உண்மையைக்‌ கண்டறிவதில்‌ சாமர்த்தியமுடைய 
வனாகவும்‌, தர்மார்த்த காமங்களைப்‌ பற்றி நன்கு அறிந்தவனாகவும்‌, 
தெளிந்த புத்தியுடையவனாகவும்‌ இருக்க வேண்டும்‌. 


TT WUT WE எள்ள 
காணா: ஸி ணர்‌ ॥ 


தம்ராஜா ப்ரணயந்‌ ஸம்யக்‌ த்ரிவர்கேணாபி வர்ததே | 

காமாத்மா விஷம: க்ஷத்ரோ தண்டேநைவ நிஹந்யதே ॥ 27 

சரியாக தண்டநீதியைச்‌ செலுத்தும்‌ அரசன்‌, தர்மார்த்த 
காமங்களை அடைவான்‌. அவ்வாறன்றி விஷய சுகங்களில்‌ ஆழ்ந்து, 
நீச நடத்தைகளில்‌ ஈடுபடும்‌ அரசன்‌, அந்த தண்டத்தினால்‌ தானே 
அழிவான்‌. 


ணாள எண | 
ஏண்‌ ச என்க எள ளு ப 


தண்டோ ஹி சுமஹத்‌ தேஜோ துர்தரஷ்சாக்ருதாத்மபி: | 

தர்மாத்‌ விசலிதம்‌ ஹந்தி ந்ருபமேவ ஸபாந்தவம்‌ | 28 

தண்டம்‌ என்பது மிகுந்த தேஜோமயமாய்‌ பிரகாசிப்பது. 
தக்கவர்களைத்‌ தவிர்த்து மற்றவர்களால்‌ அதை ஏந்த முடியாது. 
குண்டமானது, ராஜ நீதியிலிருந்து தவறிய மன்னனை, அவன்‌ 
பந்துக்களோடும்‌ புத்திர மித்திரர்களோடும்‌ அழித்து விடும்‌. 

எரி எர என்க எணண 

RTT ர ஜி மினிய 

ததோ துர்கம்ச ராஷ்ட்ரம்‌ ச லோக்ச ஸசராசரம்‌ | 

அந்தரிக்ஷகதாம்ஷ்சைவ முநீந்‌ தேவாம்ஷ்ச பீடயேத்‌ ॥ 29 

பிறகு கோட்டையையும்‌, ராஜ்ஜியத்தையும்‌, சராசரங்களையும்‌, 
வானத்தில்‌ சஞ்சரிக்கும்‌ தேவதைகளையும்‌, முனிவர்களையும்கூட 
தண்டம்‌ என்னும்‌ தெய்வம்‌ அழித்து விடும்‌. 

ஊண்‌ கொக்க! 

அண்‌ னாள்‌ A எ ர ul 

ஸோ அசஹாயேந மூடேந லுப்தேநாக்ருதபுத்திநா | 

ஸ ஷக்யோ ந்யாயதோ நேதும்‌ ஸக்தேந விஷயேஷுச ॥ 30 

மந்திரிகள்‌ முதலான துணைவர்கள்‌ இல்லாதவன்‌, லோபி, 
மூடன்‌, படிப்பறிவற்றவன்‌, விஷய சுகங்களில்‌ இச்சை வைப்பவன்‌ - 


நீதி என்னும்‌ 
்்_————— தர்ம சாஸ்திரம்‌ 
இத்தகைய அரசனால்‌ தர்மநெறிப்படி தண்டத்தை உபயோகிக்க 
இயலாது. 


ண ணா எ! 

நம ணர்‌ ave: ஊச எண ॥ 

ஷுசிநா சத்யசந்தேந யதா ஷாஸ்த்ராநு ஸாரிணா | 

ப்ரணேதும்‌ ஷக்யதே தண்டஸ்சுசஹாயேந தீமதா ॥ 31 

தூய்மையானவனும்‌, சத்தியவந்தனும்‌, சாஸ்திர முறையை 
அனுசரிப்பவனும்‌, மந்திரிகள்‌ முதலான துணைவர்களைக்‌ கொண்ட 
வனும்‌, புத்திசாலியுமான அரசன்‌, இந்த தண்டத்தைச்‌ சரியாகச்‌ 
செலுத்துவான்‌. 


பதட்ட ப்டபட்ட்படு நம] 

னள ferry எளி என: ॥ 

ஸ்வராஷ்ட்ரே ந்யாய வ்ருத்தஸ்‌ ஸ்யாத்‌ த்ருத தண்டஷ்ச ஷத்ருசு | 

சுஹ்ருத்ஸ்வஜிஹ்ம: ஸ்நிக்தேஷ ப்ராஹ்மணேஷு க்ஷமாந்வித: | 32 

தன்‌ ராஜ்ஜியத்தில்‌ நீதியை செலுத்துபவனாகவும்‌, சத்ருக்களைத்‌ 
தண்டிப்பவனாகவும்‌, நண்பர்களிடம்‌ வஞ்சனை இல்லாதவனாகவும்‌, 
தவறிழைத்தவர்களே ஆனாலும்‌ பிராம்மணர்களிடம்‌ பொறுமை 
யுடையவனாகவும்‌ அரசன்‌ இருக்க வேண்டும்‌. 


Gg THA: என்னாள்‌ எண 

எண்‌ awit whe ண்ணி ம 

ஏவம்‌ வ்ருத்தஸ்ய ந்ருபதேஷ்ஷிலோம்சேநாபி ஜீவத: | 

விஸ்தீர்யதே யஷோ லோகே தைலபிந்துரிவாம்பஸி | 33 

அரசன்‌ இப்படிப்பட்டவனாக இருந்தால்‌, அவனிடம்‌ செல்வம்‌ 
குறைந்திருந்தாலும்கூட, தண்ணீரில்‌ எண்ணெய்த்‌ துளியைப்‌ போல, 
அவனது புகழ்‌ உலக முழுவதும்‌ பரவும்‌. 


eq 3 Pda ஏணி | 

Fafa aah எக எண? ॥ 

அதஸ்து விபரீதஸ்ய ந்ருபதேரஜி தாத்மந: | 

ஸம்க்ஷிப்யதே யஷோ லோகே க்ருதபிந்துரிவாம்பஸி ॥ 34 

இதற்கு மாறானவனாகவும்‌, புலனடக்கமற்றவனாகவும்‌ அரசன்‌ 
இருந்தால்‌, தண்ணீரில்‌ நெய்த்துளி போல்‌ நசித்துப்‌ போவான்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா படட படங்‌] 


அ எ ணா! எர. | 

டப்ப: ந: ப்ப 

ஸ்வே ஸ்வே தர்மே நீவிஷ்டாநாம்‌ ஸர்வேஷா மநுபூர்வஷ: | 

வர்ணாநாமாஷ்ரமாணாம்‌ ௪ ராஜாஸ்ருஷ்டோ அபிரக்ஷிதா | 35 

நான்கு வாணத்தாரும்‌ தத்தமது தர்மங்களை பற்றுதலோடு 
கடைப்பிடித்து ஒழுகுவதற்காகவும்‌, நான்கு ஆஸ்ரமத்தாரையும்‌ 
நன்கு காப்பதற்காகவும்‌ அரசன்‌ படைக்கப்பட்டான்‌. 


எ AA WA எர TAT WT: | 

எண்னை வாவு: ॥ 

தேந யத்யத்ஸப்ருத்யேந கர்தவ்யம்‌ ரக்ஷதா ப்ரஜா: | 

தத்‌ தத்வோ அஹம்‌ ப்ரவக்ஷ்யாமி யதாவ தநு பூர்வஷ: | 36 

இத்தகைய அரசன்‌, தன்‌ பரிவாரங்களோடு நடந்து கொள்ள 
வேண்டிய விதிமுறைகளைக்‌ கூறுகிறேன்‌; கேளுங்கள்‌. 


TTA TSA ராணா எர | 

3 GT TART FB a எனானிய 

ப்ராஹ்மணாந்‌ பர்யுபாஸீத ப்ராதருத்தாய பார்திவ: | 

த்ரைவித்யவ்ருத்தாந்‌ விதுஷஸ்திஷ்டேத்‌ ஏஷாம்‌ ச சாஸநே ॥ 37 

அரசன்‌ அதிகாலையில்‌ எழுந்து வேதங்களை முழுமையாகக்‌ 
கற்ற வித்வான்‌௧ளான பிராம்மணர்களை வணங்கி அவர்கள்‌ வழி 
காட்டுதல்படி ஆணை செலுத்த வேண்டும்‌. 


ஏண்‌ Fer Aafia: YT 

gate fe ளார்‌ வர்ண ளிய 

வ்ருத்தாந்ஷ்‌ ௪ நீத்யம்‌ ஸேவேத விப்ராந்‌ வேதவிதஷ்ஷச்‌ | 

வ்ருத்தஸேவீ ஹி ஸததம்‌ ரக்ஷோபிரபி பூஜ்யதே ॥ 38 

வயதாலும்‌ தவத்தாலும்‌ பெரியோராகவும்‌, வேதங்கள்‌ 
முழுமையும்‌ அறிந்தவர்களாகவும்‌, உள்ளும்புறமும்‌ தூய்மையுடன்‌ 
இருப்பவர்‌ களுமான பிராம்மணர்களை அரசன்‌ வணங்க வேண்டும்‌. 
அப்படி வணங்குபவனை அரக்கர்களும்‌ போற்றிப்‌ பூஜிப்பார்கள்‌. 


Aus fire கோணம்‌ ர | 

எண ண்ரா ரண்‌ எணண ப 

தேப்யோ அதிகச்சேத்‌ விநயம்‌ பிநீதாத்மாஅபி நீத்யஷ: | 

விநீதாத்மா ஹி ந்ருபதிர்ந விநஷ்யதி கர்ஹிசித்‌ ॥ 39 


௬௭ - -- ப ப ப ப ப. ம்ம்ம்‌ 

இயற்கையான அறிவாலும்‌, அர்த்த சாஸ்திரம்‌ முதலான 
நூல்களைப்‌ படித்துப்‌ பெற்ற அறிவாலும்‌ நீதி (தீர்ப்பு) வழங்கத்‌ 
தக்கவனாயினும்‌ பெரியோரிடமும்‌ கேட்டு தீர்ப்பு வழங்குபவன்‌ 
என்றும்‌ நசிக்க மாட்டான்‌. 


STAT TOT ளா எளை | 

௭ ளார்‌ சோணை 

பஹவோ அவிநயாந்நஷ்டா ராஜாநஸ்ஸபரிச்சதா: | 

வநஸ்தா அபிராஜ்யாநீ விநயாத்‌ ப்ரதிபேதீரே |॥| 40 

பல அரசர்கள்‌ படைபலத்தோடு, பொக்கிஷம்‌ நிறைந்திருந்தும்‌ 
கூட பெரியோர்‌ வழிகாட்டுதல்‌ இல்லாத காரணத்தால்‌ அழிந்‌ 
துள்ளனர்‌. சில அரசர்கள்‌ காடுகளில்‌ வசிக்க நேர்ந்த போதும்‌ 
பெரியோர்‌ வழி காட்டுதலால்‌ ராஜ்ஜியத்தை அடைந்துள்ளனர்‌. 


4A fread uff | 

Ye Hore “ta ged ff wi 

வேநோ விநஷ்டோ அவிநயாந்நஹுஷஷ்சைவ பார்திவ: | 

சுதாஸோ யாவநஷ்சைவ சுமுகோ நிமிரேவச ॥ 41 

வேனன்‌, நகுஷன்‌, யவனபுத்திரன்‌, சுதாசுதன்‌, சுமுகன்‌, நிமி 
முதலானோர்‌ பெரியோர்‌ சொல்‌ கேளாமல்‌ அழிந்தனர்‌. 


THUY frag TA WAR HRT 

PART சிரி WTA ரர ॥ 

ப்ருதஸ்து விநயாத்ராஜ்யம்‌ ப்ராப்தவாந்‌ மநுரேவ ௪ | 

குபேரஷ்ச தநைஷ்வர்யம்‌ ப்ராஹ்மண்யம்‌ சைவ காதீஐ: | 42 

பிருது, மநு முதலானோர்‌ பெரியோர்‌ வழிகாட்டுதலோடு 
அரசாண்டனர்‌. குபேரன்‌ தனத்துக்கு அதிபதியானான்‌. 
விஸ்வாமித்திரன்‌ பிராம்மணத்‌ தன்மையைப்‌ பெற்றான்‌. 


ணர்‌ ச எரி எரிய 

என்ன்‌ எண்ணை எளியர்‌ எள ॥ 

த்ரைவித்யேப்ய: த்ரயீம்‌ வித்யாம்‌ தண்டநீதிம்‌ ௪ சாஸ்வதீம்‌ | 

அந்வீக்ஷிகீம்‌ ச ஆத்மவித்யாம்‌ வார்தாரம்பாம்ஷ்ச லோகத: | 43 

மூன்று வேதங்களையும்‌ நன்கு அறிந்தவர்களிடம்‌, அரசன்‌ 
வேதங்களைக்‌ கற்க வேண்டும்‌. தண்டநீதியை அந்த சாஸ்திர 
வல்லோரிடமும்‌, அர்த்த சாஸ்திரத்தை அந்த சாஸ்திர வல்லோ 
ரிடமும்‌ கற்க வேண்டும்‌. பிரம்ம வித்தையை அதற்குரியவரிடம்‌ 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 

அன்னை ஸுநீ ஆனந்த நாச்சியாரம்மா க அதள கை 6:11 ச 
கற்க வேண்டும்‌. பற்பல பாஷைகளையும்‌ அந்தந்த பாஷைகளின்‌ 
வல்லுநர்களிடம்‌ கற்க வேண்டும்‌. அனைத்துப்‌ பயிற்சிகளையும்‌ 
பெற வேண்டும்‌. 


fst எர எயா 
ணி எனி ண னாரிட்ரள: ॥ 


இந்த்ரியாணாம்‌ ஐயே யோகம்‌ ஸமாதிஷ்டேத்திவாநீஷம்‌ | 

ஜிதேந்த்ரியோ ஹி ஷக்நோதி வே ஸ்தாபயிதும்‌ ப்ரஜா: | 44 

இரவும்‌ பகலும்‌ இந்திரியங்களைத்‌ தன்‌ வசத்தில்‌ வைக்க முயல 
வேண்டும்‌. இந்திரியங்களை வென்று தன்‌ வசப்படுத்திய மன்னனே 
மக்களைத்‌ தன்‌ வசத்தில்‌ வைத்துக்‌ கொள்ள முடியும்‌. 

கன்‌ என்‌ ஸரி எ। 

எ ச We எண்ப 


தஷகாமசமுத்தாநி ததா அஷ்டெள க்ராதஜாநீச | 

வ்யசநாநி துரந்தாநி ப்ரயத்நேந விஸர்‌ஐயேத்‌ | 45 

காமத்தால்‌ தோன்றும்‌ பத்தும்‌, கோபத்தால்‌ தோன்றும்‌ எட்டும்‌ 
துயரங்களையே தரும்‌. எனவே முயற்சி செய்து காமத்தையும்‌ 
கோபத்தையும்‌ விட்டுவிட வேண்டும்‌. 


உண்ன fe எண என்ற்‌ | 
எண்ணின்‌ வண்ணனை ZH 


காமஜேஷ ப்ரசக்தோ ஹி வ்யஸநேஷு மஹீபதி: | 

வியுஜ்ய தேர்த்தர்மாப்யாம்‌ க்ரோதஜேஷ்வாத்மநைவ து ॥ 46 

காமத்தில்‌ பற்றுள்ள அரசன்‌ தர்மத்தையும்‌ பொருளையும்‌ 
இழப்பான்‌. கோபம்‌ கொள்ளும்‌ அரசன்‌, தனக்குத்தானே அழிவைத்‌ 
தேடிக்‌ கொள்வான்‌. 


ஜான்‌ (ளை எரா ரண்‌ we: 1 

AAT ணை “கள்‌ எனி TEU 

ம்ருகயாக்ஷா திவாஸ்வப்ந: பரிவாத: ஸ்த்ரியோ மத: | 

தெளர்யத்ரிகம்‌ வ்ருதாட்யா ச காமஜோ தஷகோ கண: | 47 

காமத்தால்‌ தோன்றும்‌ பத்து: (1) வேட்டை (2) வாதம்‌ 
(3) பகல்‌ தூக்கம்‌ (4) பெண்கள்‌ சேர்க்கை (5) குடிபோதை 


(6) பிறர்‌ நிந்தை (7) பாட்டு (8) நடனம்‌ (9) பொய்‌ (10) வீண்‌ 
சஞ்சாரம்‌. 


மனு நீதி என்னும்‌ 


கைவ: [மனுதர்ம சாஸ்திரம்‌ 

ட்ப்ப wed Rie பப்ப 

ளான என என்ன்‌ எரி ॥ 

பைஷந்யம்‌ ஸாஹஸம்‌ த்ரோஹார்ஷ்யாஅகயார்த்த தூஷணம்‌ | 

வாக்தண்டஜம்‌ ச பாருஷ்யம்‌ க்ரோதஜோ அபிகணோ அஷ்டக: | 48 

கோபத்தால்‌ தோன்றும்‌ எட்டு: (1) கோள்‌ சொல்லல்‌ (2) வீண்‌ 
துணிச்சல்‌ (3) துரோகம்‌ (4) பொறாமை (5) திருட்டு (6) தூற்றுதல்‌ 
(7) வாய்ச்‌ சண்டை (8) காரணமின்றி தண்டித்தல்‌ (அடித்தல்‌) 

gaat Ue 9௭4 ad fa! 

A எ Tt TAT TON 

த்வயோரப்யேதயோர்மூலம்‌ யம்‌ ஸர்வே கவோய விது: | 

தம்யத்நேந ஐயேத்‌ லோபம்‌ தஜ்ஜாவேதாவுபெள கணெள ॥ 49 

காமத்துக்கும்‌ கோபத்துக்கும்‌ மூலகாரணம்‌ என்று லோப 
குணத்தை அறிஞர்கள்‌ கூறுகின்றனர்‌. எனவே முயற்சித்து 
லோபத்தை வென்றுவிடுவதன்‌ மூலம்‌ காமம்‌, கோபம்‌ இரண்டையும்‌ 
வெல்லலாம்‌. 


ரள ண ரா எகா 

ணா FETA எரு எம்‌ ௭0 ॥ 

பாநமக்ஷா: ஸ்த்ரியஷ்சைவ ம்ருகயா ௪ யதாக்ரமம்‌ | 

ஏதத்க்ருஷ்டதமம்‌ வித்யாச்சதுஷ்கம்‌ காமஜே கணே ॥ 50 

காமத்தால்‌ ஏற்படும்‌ பத்து குணங்களில்‌, குடி, சூதாட்டம்‌, 
பெண்‌ கலவி, வேட்டை என்னும்‌ நான்கும்‌ மிகவும்‌ துன்ப 
மளிப்பவை. 

படட நப ப பப்ப பப 

கர்‌ To ferent BEN fre ௭௫ ॥ 

தண்டஸ்ய பாதநம்‌ சைவ வாக்பாருஷ்யார்த தூஷணே | 

க்ரோதஜே அபிகணே வித்யாத்‌ கஷ்டமேதத்ரிகம்‌ ஸதா | 51 

அடித்தல்‌, வைதல்‌ (ஏசுதல்‌), திருடல்‌ என்னும்‌ மூன்றும்‌ 
கோபத்தால்‌ விளையும்‌ குணங்களில்‌ மிகவும்‌ துன்பமளிப்பவை. 


எனை என வினியை 

டப்ப வம்பு 

ஸப்தகஸ்யாஸ்ய வர்கஸ்ய ஸர்வத்ரைவாநுஷங்கிண: | 

பூர்வம்‌ பூர்வம்‌ குருதரம்‌ வித்யாத்‌ வ்யஸநமாத்மவாந்‌ | 52 

காமத்தால்‌ விளையும்‌ குணங்களை எடுத்துக்‌ கொண்டால்‌, 
ஒன்றைவிட ஒன்று துயரம்‌ அதிகம்‌ தருவதாகும்‌. அதே போன்றுதான்‌ 


மூலமூம்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா [79] 
கோபத்தால்‌ விளைபவையும்‌ ஒன்றைவிட ஒன்று அதிகம்‌ துயர்‌ 
தருவதாகும்‌. 


AUT எலி எ ள்‌ RET | 

sgt என்‌ wafer ரா: ॥ 

வ்ஸநஸ்ய ச ம்ருத்யோஷ்ச வ்யசநம்‌ கஷ்டமுச்யதே | 

வ்யஸந்யதோ அதோ வ்ரஜதிஸ்வர்யாத்யவ்யஸநீ ம்ருத: | 53 

கவலை, மரணம்‌ இரண்டையும்‌ எடுத்துக்‌ கொண்டால்‌, கவலை 
கொடியது. கவலை கொண்டவன்‌ தினம்‌ தினம்‌ க்ஷ்ணத்தை 
அடைவான்‌. கவலையற்றவன்‌ இறந்த பின்‌ மேலுலகம்‌ போவான்‌. 
எனவே கவலைகளை விடவேண்டும்‌. 


Hort wefire: ஏரல்‌ TA FT! 

ளம ஏன்‌ at Ef எம 

மெளலாந்‌ ஷாஸ்த்ர விதஷ்ஷராந்‌ லப்தலக்ஷாந்‌ குலோத்பவாந்‌ | 

ஸசிவாந்‌ ஸப்தசாஷ்டெள வா ப்ரகுர்வீத பரீக்ஷிதாந்‌ ॥ 54 

அரசாங்கப்‌ பதவிகளில்‌ பரம்பரையாக வந்தவர்களும்‌, 
சாஸ்திரமறிந்தவர்களும்‌, சூரர்களும்‌, வில்வித்தை போன்ற போர்ப்‌ 
பயிற்சிகளில்‌ சிறந்தவர்களும்‌, நல்ல வம்சத்தில்‌ பிறந்தவர்களுமான 
ஏழு பேரையோ அல்லது எட்டுப்‌ பேரையோ நன்கு பரீட்சித்து 
மந்திரிகளாக நியமித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 


அணா ரை ணை 

ணின்‌ 3 ணய 

அபியத்சுககரம்‌ கரம்‌ கர்ம ததப்யே கேந துஷ்கரம்‌ | 

விசேஷதோ அசஹாயேந கிந்து ராஜ்யம்‌ மஹோதயம்‌ ॥ 55 

சிறிய காரியத்தைக்கூட வேகமாகத்‌ தனியாக முடிப்பது கடினம்‌. 
அப்படியிருக்கும்போது மிகப்‌ பெரும்‌ நிர்வாகங்கள்‌ அடங்யெ ராஜ்ய 
பரிபாலனத்தை ஒருவனால்‌ எங்கனம்‌ தனியாகச்‌ செய்ய முடியும்‌? 


பதநத பநப 

at WHA TRA TTT எ॥ 

தைஸ்ஸார்தம்‌ சிந்தயேந்நித்யம்‌ ஸாமாந்யம்‌ ஸந்தி விக்ரஹம்‌ | 

ஸ்தாநம்‌ ஸமுதயம்‌ குப்திம்‌ லப்தப்ரஷமநாநீ ௪ | 56 
அரசன்‌, மந்திரிகளிடம்‌ சாதாரண விஷயங்களைப்‌ பற்றியும்‌, 
- ஒரு நாட்டுடன்‌ நட்பு பூணுவதைப்‌ பற்றியும்‌, படையெடுப்பதைப்‌ 
பற்றியும்‌, தண்டனையளிப்பதைப்‌ பற்றியும்‌, திரவியங்களைப்‌ 


ணை மறுண் சாஸ்திரம்‌ 
(செல்வங்களைப்‌) பற்றியும்‌, புரம்‌, ராஷ்டிரம்‌ இவைகளைப்‌ பற்றிய 
விவகாரங்களைப்‌ பற்றியும்‌, தங்கம்‌ முதலானவை கிடைக்கும்‌ 
இடங்களைப்‌ பற்றியும்‌, அவற்றைத்‌ தோண்டி எடுப்பதும்‌, 
எடுத்ததைக்‌ காப்பதும்‌, அவற்றை நல்லபடி உபயோகிப்பது 
மானவைகளைப்‌ பற்றியும்‌ ஆலோசிக்க வேண்டும்‌. 


பப்ப ட்ப UAE | 

அள்‌ UT FRET RTARTA: ॥ 

தேஷாம்‌ ஸ்வம்‌ ஸ்வமபிப்ராயமுபலப்ய ப்ருதக்‌ ப்ருதக்‌ | 

ஸமஸ்தாநாம்‌ ௪ கார்யேஷ விதத்யாத்திதமாத்மந: | 57 

அந்த மந்திரிகள்‌ ஒவ்வொருவருடைய அபிப்ராயத்தையும்‌ 
தனித்தனியாகக்‌ கூப்பிட்டு அந்தரங்கமாகக்‌ கேட்டறிய வேண்டும்‌. 
பிறகு அனைவருடைய அபிப்ராயத்தையும்‌ பகிரங்கமாகக்‌ 
கேட்டறிய வேண்டும்‌. அதன்பிறகு எப்படிச்‌ செய்தால்‌ சரியோ 
அப்படிச்‌ செய்ய வேண்டும்‌. 


Yifat gfe எள எண 

TAO A ரள URAL II 

ஸர்வேஷாம்து விஷிஷ்டேந ப்ராஹ்மணேந விபஷ்சிதா | 

மந்த்ரயேத்பரமம்‌ மந்த்ரம்‌ ராஜா ஷாட்குண்ய ஸம்யுதம்‌ | 58 

இந்த மந்திரிகளில்‌ சிறந்தவராக, குணங்களால்‌ உயர்ந்தவராக, 
வித்வானாக இருக்கும்‌ ஒருவரிடம்‌, சத்ருவுடன்‌ சமாதானம்‌ 
செய்து கொள்ளுதல்‌ அல்லது போர்‌ புரிதல்‌ முதலான முக்கிய 
விஷயங்களைப்‌ பற்றி ஆலோசனைகளை நடத்த வேண்டும்‌. 


Fred wf ur We Fifa! 

எண ர எ ரோ 

நீத்யம்‌ தஸ்மிந்‌ ஸமாஷ்வஸ்த: ஸர்வகார்யாணி விக்ஷிபேத்‌ | 

தேந ஸார்தம்‌ விறிஷ்சித்ய தத: கர்ம ஸமாரபேத்‌ ॥ 59 

தினமும்‌ அம்மந்திரியிடம்‌, செய்ய வேண்டியவைகளைப்‌ பற்றி 
எடுத்துக்‌ கூறி, அவரது ஆலோசனையைக்‌ கேட்டு அப்படியே நடத்த 
வேண்டும்‌. 

க்ஷ ஏராள 

ஊர ய 

அந்யாநபி ப்ரகுர்வீத ௬சீந்‌ ப்ராக்ஞாநவஸ்திதாந்‌ | 

ஸம்யகர்த ஸமாஹர்த்ரூநமாத்யாந்‌ சுபரீக்ஷிதாந்‌ || 60 


21 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1321] 
தூய்மையானவர்களாகவும்‌, சிறந்த அறிவாளிகளாகவும்‌, 

தீரர்களாகவும்‌, பணம்‌ படைத்தவர்களாகவும்‌ இருப்பவர்களை நன்கு 

பரீட்சித்து காரிய மந்திரிகளாக வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 


எனை Mad ஏ: 

எண்ணை பன்‌ பேணா 

நீர்வர்தேதாஸ்ய யாவத்பீரிதிகர்தவ்யதா ந்ருபி: | 

தாவதோ அதந்த்ரிதாந்‌ தக்ஷாந்‌ ப்ரகுர்வீத விசக்ஷணாந்‌ ॥ 61 

அம்மந்திரிகளில்‌ திறமைசாலிகளாகவும்‌, குலதர்மத்துக்குக்‌ 
கட்டுப்பட்டவர்களாகவும்‌, பொருளாசை அற்றவர்களாகவும்‌ 
இருப்பவர்களை பொக்கிஷ இடத்தில்‌ நியமிக்க வேண்டும்‌. 
அவ்வாறே இத்தகையவர்களை தானியக்‌ கருவூலங்களிலும்‌ நியமிக்க 
வேண்டும்‌. 


எரா னி YT TTT TTT 
YATRA சினா? ॥ 


தேஷாமர்தே நீயுஞ்கீத சராந்‌ தக்ஷாந்‌ குலோத்கதாந்‌ | 

ஷுசோகரகர்மாந்தே பீரூநந்தர்நீவேஷநே ॥ 62 

அரண்மனையில்‌, பயந்தவர்களை நியமிக்க வேண்டும்‌. இல்லா 
விடில்‌ பலசாலிகளான சூரர்கள்‌ எதிரிகளிடம்‌ லஞ்சம்‌ பெற்றுக்‌ 
கொண்டு, ராணிகளுடன்‌ அரசன்‌ தனித்திருக்கும்போது கொன்று 
விடவும்‌ கூடும்‌. எனவே சூரர்களை அரண்மனையில்‌ நியமிக்கக்‌ 
கூடாது. 


So Ya TEA எனன 

ளோ YF வ pelea 

தூதம்‌ சைவ ப்ரகுர்வீத ஸர்வஷாஸ்த்ர விஷாரதம்‌ | 

இங்கிதாகார சேஷ்டக்ஞம்‌ சுசிம்‌ தக்ஷம்‌ குலோத்கதம்‌ ॥ 63 

சகல சாஸ்திரங்களையும்‌ அறிந்தவனாகவும்‌, பிறர்‌ மனத்தை 
அறியக்கூடியவனாகவும்‌, உடல்‌ அசைவுகள்‌ மற்றும்‌ கைகளால்‌ 
செய்யும்‌ சமிக்ஞைகளை அறிந்தவனாகவும்‌, பரிசுத்தனாகவும்‌, 
திறமைசாலியாகவும்‌, வம்ச பாரம்பரியமாக வந்தவனாகவும்‌ 
இருப்பவனை தூதனாக நியமிக்க வேண்டும்‌. 

சன (ம ஏரா டி ணய 

படபடப்பு நாணி 

அனுரக்த: ஷசிர்தக்ஷ: ஸ்ம்ருதிமாந்‌ தேஷகாலவித்‌ | 

வபுஷ்மாந்‌ வீதபீர்வாக்நீ தூதோ ராக்ஞ: ப்ரஷஸ்யதே | 64 


மனு நீதி என்னும்‌ 
[322]-____——_—_—_—_—___—____— மனுதர்ம சாஸ்திரம்‌ 
மக்களிடம்‌ அன்பு செலுத்துபவனாகவும்‌, பெண்‌, பொன்‌ 
விஷயங்களில்‌ பரிசுத்தனாகவும்‌, திறமைசாலியாகவும்‌, ஞாபக சக்தி 
மிகுந்தவனாகவும்‌, தேச காலங்களை அறிந்தவனாகவும்‌, உருவத்தில்‌ 
எந்தக்‌ குறைபாடும்‌ இல்லாதவனாகவும்‌, பயமறியாதவனாகவும்‌, 
பேச்சுத்‌ திறன்‌ கொண்டவனாகவும்‌ இருக்கும்‌ தூதனைத்‌ தன்னருகில்‌ 
வைத்துக்கொள்ள வேண்டும்‌. 


STA os aad re tf eel 

ள்ளார்‌ எலி afar 

அமாத்யே தண்ட ஆயத்தோ தண்டே வைநயிக க்ரியா | 

ந்ருபதெள கோஷராஷ்ட்ரே ௪ தூதே ஸந்திவிபர்யயெள ॥ 65 

நால்வகைப்‌ படைகளும்‌ படைத்‌ தலைவனுக்கு அடங்கியிருக்க 
வேண்டும்‌. தண்டத்துக்கு வினயம்‌ ஆதனமாயிருக்கும்‌. ராஜ்ஜியத்‌ 
தையும்‌, பொக்கிஷங்களையும்‌ அரசன்‌ தன்‌ ஆதீனத்தில்‌ வைத்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌. 

அவற்றைத்‌ தானே பார்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. போரும்‌ 
சமாதானமும்‌ தூதுவனுடைய ஆதனத்தில்‌ இருக்கும்‌. போரும்‌ 
சமாதானமும்‌ தூதுவனாலேயே ஏற்படும்‌. எனவே தூதுவனாக 
இருப்பவன்‌ மிக்க திறமைசாலியாக இருக்க வேண்டும்‌. 


GUY fe GAN RT WATT! 

WaT ped wd fier UT என 

தூதஏவஹி ஸந்தத்தே பிநத்யேவ ௪ ஸம்ஹதாந்‌ | 

தூதஸ்தத்குருதே கர்ம பித்யந்தே யேந மாநவாஹ | 66 

தூதுவனே பகைவரை நண்பனாக்க வல்லான்‌. நண்பர்களாக 
இருப்பவர்களைப்‌ பகை கொள்ள வைக்கவும்‌ வல்லான்‌. எதைச்‌ 
செய்தால்‌ பகைவர்கள்‌ நண்பர்களாகி இணைவார்களோ, எதைச்‌ 
செய்தால்‌ நண்பர்கள்‌ வேறுபடுவார்களோ, அதைச்‌ செய்ய வல்லவன்‌. 
எனவே போரும்‌ சமாதானமும்‌ அவன்‌ ஆதனத்திலுள்ளவை. 


எனா கானை | 

சாம்ப tat Trig wu feria 

ஸ வித்யாதஸ்ய க்ருதேஷ நிகூடேங்கித சேஷ்டிதை: | 

ஆகாரமிங்கிதம்‌ சேஷ்டாம்‌ ப்ருத்யேஷ ௪ சிகீர்ஷிதம்‌ | 67 

தூதுவன்‌ எதிரி மன்னனிடம்‌ போய்‌ மாறுவேஷத்தோடு தங்கி 
யிருந்து, அவனது மனத்திலுள்ள அபிப்ராயத்தையும்‌, நடவடிக்கை 
களையும்‌, அவனது வீரர்களின்‌ அபிப்ராயங்களையும்‌, அவர்கள்‌ 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 

அன்னை முழ ஆனந்த நாச்சியாரம்மா பி] 
உருவங்களையும்‌, அங்கசேஷ்டைகளையும்‌ அறிந்து கொள்ள 
வேண்டும்‌. 


னை UA A TOTS 

TA VATE TSCA A Urea 

புத்வா ௪ சர்வம்‌ தத்வேந பரராஜ சிகீர்ஷிதம்‌ | 

ததா ப்ரயத்னமாதிஷ்டேத்‌ யதாத்மாநம்‌ ந பீடயேத்‌ ॥ 68 

இவ்வாறு தூதுவர்கள்‌ மூலமாக எதிரி மன்னர்களைப்‌ பற்றி 
அரசன்‌ நன்கு அறிந்து கொள்ள வேண்டும்‌. அறிந்து எவ்வகையில்‌ 
தனக்கு அபாயம்‌ நேராமல்‌ இருக்குமோ அவ்வகையாக நடந்து 
கொள்ள வேண்டும்‌. 


Wee எனைன 

TAT வள்ள ATARI 

ஜாங்கலம்‌ ஸஸ்ய ஸம்பந்நமார்ய ப்ராயமநாவிலம்‌ | 

ரம்ய மாஸதஸாமந்தம்‌ ஸ்வாஜீவ்யம்‌ தேஷமாவசேத்‌ | 69 

அரசன்‌ தன்‌ பட்டினத்துக்கருகில்‌ வயல்களையும்‌, வியாபாரி 
களுக்குரிய இடங்களையும்‌, பசுஞ்சோலைகளையும்‌, கிராமங்‌ 
களையும்‌ ஏற்படுத்த வேண்டும்‌. 


எர எழி எனி ள। 
qed fifa ள என aa TT 


தந்வதுர்கம்‌ மஹீதுர்கமப்துர்கம்‌ வார்க்ஷமேவ வா | 

ந்ருதுர்கம்‌ கிரிதுர்கம்‌ வா ஸமாஷ்ரித்ய வஸேத்புரம்‌ | 70 

ஐந்து யோஜனை தூரத்துக்கு சுற்றிலும்‌ தண்ணீரில்லாத மணல்‌ 
பரப்பு அமைக்க வேண்டும்‌. இதற்கு மருதுர்கம்‌ என்று பெயர்‌. 
கற்களால்‌ கட்டப்பட்ட பன்னிரண்டு முழ உயரமும்‌, அதிக 
அகலமும்‌ கொண்டதாக விசாலமான பிராகாரங்களோடு, மனிதர்கள்‌ 
அங்கிருந்தே போர்‌ புரியத்‌ தக்கதான கற்கோட்டையைக்‌ கட்ட 
வேண்டும்‌. சுற்றிலும்‌ ஆழமாகத்‌ தண்ணீர்‌ நிரப்பி வைக்க வேண்டும்‌. 
முதலைகளையும்‌ அதில்‌ விட்டு வளர்க்க வேண்டும்‌. இதற்கு 
ஐலதுர்கம்‌ என்று பெயர்‌. வெளிப்புறத்தைச்‌ சுற்றிலும்‌ ஒரு 
யோஜனை தூரத்துக்கு அடர்த்தியாக மரங்களை வளர்க்க வேண்டும்‌. 
இதற்கு விருட்சதுர்கம்‌ என்று பெயர்‌. நால்வகைப்‌ படைகளாலும்‌ 
காவல்‌ காப்பது மனிததூர்கம்‌. நாற்புறமும்‌ மலைகளால்‌ சூழப்பட்டு 
உள்ளே நுழைய முடியாதபடி இருப்பதோடு, உட்புறமாக நதிகளும்‌, 
நீர்நிலைகளும்‌, விளைச்சல்‌ தரும்‌ இடங்களும்‌ இருப்பது கிரிதுர்கம்‌ 


எனப்படும்‌. 


பப அ ல்‌ ப்ரா 
துர்கம்‌ என்றால்‌ கோட்டை. இத்தனை கோட்டைகளில்‌ 
ஏதேனும்‌ ஒன்றைத்‌ தன்‌ தலைநகரத்தைச்‌ சுற்றி அமைத்துக்‌ 
- கொள்ள வேண்டும்‌. 
ஊருணி வை 
qa fe எர Rig எண்ணீ॥ 
ஸர்வேண து ப்ரயத்நே கிரிதுர்கம்‌ ஸமாஷ்ரயேத்‌ | 
ஏஷாம்‌ ஹி பாஹுகுண்யேந கிரிதுர்கம்‌ விசிஷ்யதே | 71 


அணிக ஏன்ன வரு | 

அண்‌ எ என னர ॥ 

த்ரீண்யாத்யாஷ்ரிதாஸ்‌ த்வேஷாம்‌ ம்ருக கர்தாஷ்ரயா அப்ஸரா: | 

த்ரீண்யுத்தராணி க்ரமஷஹ ப்லவங்கம நராஅமராஹ | 72 

ஐந்து யோஜனை தூரம்‌ சூழப்பட்ட மணல்‌ கோட்டையில்‌ 
மிருகங்கள்‌ வாழ வேண்டும்‌. 

கற்கோட்டையில்‌ எலி, பெருச்சாளிகள்‌ வாழ வேண்டும்‌. 

ஜலதுர்கத்தில்‌ முதலைகள்‌ வாழ வேண்டும்‌. 

மரங்கள்‌ சூழ்ந்த விருட்ச துர்கத்தில்‌ வானரங்கள்‌ வாழ 
வேண்டும்‌. 

மனித துர்கத்தில்‌ மனிதர்கள்‌ காவல்‌ இருக்க வேண்டும்‌. 

திரி துர்கத்தில்‌ தேவதைகள்‌ வசிக்க வேண்டும்‌. தேவதை 
களுக்கான பூஜைகளைச்‌ செய்ய வேண்டும்‌. 


ஊற ப்ள We | 

Fare a ப்பட பட்ட 

யதா துர்காஷ்ரிதாநே தாந்நோ பஹிம்ஸந்தி ஷத்ரவ: | 

ததாரயோ ந ஹிம்ஸந்தி ந்ருபம்‌ துர்கம்‌ ஸமாஷ்ரிதம்‌ | 73 

கோட்டைகளிலிருக்கும்‌ மிருகங்கள்‌ முதலானவற்றை 
எதிரிகளால்‌ ஹிம்சிக்க முடியவில்லை என்றால்‌, கோட்டைக்‌ 
குள்ளிருக்கும்‌ அரசனை எதிரிகளால்‌ நெருங்க முடியாது. 


Te: Wd deaf uae எட்ட 

எண்‌ Tem 3 Ferfaan 

ஏகஷ்ஷதம்‌ யோதயதி ப்ராகாரஸ்தோ தநுர்தர: | 

ஷதம்‌ தஷசஹஸ்ராணி தஸ்மாத்துர்கம்‌ விதீயதே | 74 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை மரீ ஆனந்த நாச்சியாரம்மா பெட்ட] 

கற்கோட்டை பிரகாரத்தின்‌ மீதுள்ள ஒரு வில்‌ வீரன்‌ நூறு 
எதிரிகளை அழிக்க முடியும்‌. நூறு வில்‌ வீரர்கள்‌ பத்தாயிரம்‌ 
எதிரிகளை அழிக்க முடியும்‌. எனவே கோட்டை அரசனுக்கு மிக மிக 
முக்கியம்‌. 

ணை என ர்‌ | 

எச்‌: ரணி பபண்‌ எ॥ 

தத்‌ ஸ்யாதாயுத ஸம்பந்தம்‌ தனதான்யேந வாஹநை: | 

ப்ராஹ்மணைஷ்‌ ஷில்பிபி ரந்த்ரைரயவ ஸேநோதகேந ௪ ॥ 75 

அந்தக்‌ கோட்டை படைக்‌ கலங்கள்‌, தனங்கள்‌, தானியங்கள்‌, 
வாகனங்கள்‌, அறிஞர்கள்‌, பொறியியல்‌ அறிஞர்கள்‌, யந்திரங்கள்‌ 
மற்றும்‌ தண்ணீரோடு கூடியிருக்க வேண்டும்‌. 


என ன்‌ Yad wd TERT: | 

Te ude TY weal 

தஸ்ய மத்யே சுபர்யாப்தம்‌ காரயேத்‌ க்ருஹமாத்மந: | 

குப்தம்‌ ஸர்வர்துகம்‌ சுப்ரம்‌ ஜஐலவ்ருக்ஷஸமந்விதம்‌ | 76 

அந்தக்‌ கோட்டைக்கு மத்தியில்‌ தன்னுடைய கிருஹத்தை 
அரசன்‌ அமைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. மேலும்‌ அங்கு ஆலயம்‌, 
அரண்மனைப்‌ பெண்டிருக்கான கிருஹங்கள்‌, ஆயுதச்‌ சாலை, 
சமையல்‌ கூடம்‌ முதலானவைகள்‌ இருக்க வேண்டும்‌. சுற்றிலும்‌ 
அகலமான பிராகாரங்கள்‌ இருக்க வேண்டும்‌. புஷ்ப மரங்களும்‌ பழ 
மரங்களும்‌ நிறைந்திருக்க வேண்டும்‌. நீர்‌ நிறைந்த நடைவாவிகளும்‌ 
அமைந்திருக்க வேண்டும்‌. சுற்றிலும்‌ சோலைகள்‌ சூழ்ந்ததாக 
ராஜகிருஹம்‌ இருக்க வேண்டும்‌. 


எனைன af எறி எரா | 

ண்‌ ர ண ராணா 

ததத்யாஸ்யோத்வஹேத்‌ பார்யாம்‌ ஸவர்ணாம்‌ லக்ஷணாந்விதாம்‌ | 

குலே மஹதி ஸம்டூதாம்‌ ஹ்ருத்யாம்‌ ரூபகுணாந்விதாம்‌ | 77 

க்ஷத்ரிய குலத்தில்‌ பிறந்த, நல்ல லட்சணங்களோடு கூடிய, 
மனதிற்கினிய, அழகும்‌ நற்குணங்களும்‌ நிறைந்த பெண்ணை அரசன்‌ 
மணக்க வேண்டும்‌. 

ஏ எள ஏரா fete: 1 

ரர க ஒன்ன ௭ ॥ 

புரோஹிதம்‌ சகுர்வீத வ்ருணுயாதேவசரிக்‌ த்விஜ: | 

தே அஸ்ய க்ருஹ்யாணி கர்மாணி குர்யுர்வை தாநிகாநிச | 78 


வ ணை தம சாஸ்திரம்‌ 

ரிக்வேதிகளை புரோகிதார்களாக நியமிக்க வேண்டும்‌. யக்ஞம்‌ 
முதலான கிரியைகளையும்‌, ராஜகிருஹ பூஜைகளையும்‌ அவர்கள்‌ 
செய்ய வேண்டும்‌. 


ரள எறிபிறற்றான்ர்‌. | 
ஏச சோன்‌ னா WT எ எ॥ 


யஜேத ராஜா க்ரதுபிர்‌ விதைராப்த தட்சிணை: | 

தர்மார்தம்‌ சைவ விப்ரேப்யோ தத்யாத்‌ போகாந்‌ தநாநீ ௪ | 79 

அவர்களைக்‌ கொண்டு யாக யக்ஞங்களைச்‌ செய்ய வேண்டும்‌. 
தாராளமாக தட்சிணைகளை வழங்க வேண்டும்‌. அவர்களுக்கு 
வீடுகள்‌, பூமி, படுக்கை, தங்கம்‌, வெள்ளி ஆபரணங்களை வழங்க 
வேண்டும்‌. 


எணண எ ரப! 
ஊனா எக aa RTT TEN 


ஸாம்வத்ஸரிக மாஷப்த்சைராஷ்ட்‌ ரைதாஹாரயேத்‌ பலிம்‌ | 

ஸ்வாச்சாம்நாயாவரோ லோகே வர்தேத பித்ருவத்‌ ந்ருஷ | 80 

அரசன்‌ தக்க அதிகாரிகளை நியமித்து வருடத்துக்கு வர 
வேண்டிய வரியை வசூலிக்க வேண்டும்‌. வரி வசூல்‌ செய்வதில்‌ 
சாஸ்திர நெறியறிந்து வசூல்‌ செய்ய வேண்டும்‌. தன்‌ குடிமக்களிடம்‌ 
தந்தையைப்‌ போல்‌ அன்பு காட்ட வேண்டும்‌. 


சன fT Al எக | 

0 எள்ளி TT wa pear 

அத்யக்ஷாந்‌ விவிதாந்‌ குர்யாத்‌ தத்ர தத்ர விபஷ்சித:| 

தே அஸ்ய ஸர்வாண்ய வேசேஷரந்‌ ந்ருணாம்‌ கார்யாணி குர்வதாம்‌ | 81 

காலாட்‌ படை, குதிரைப்‌ படை, தேர்ப்‌ படை, யானைப்‌ படை 
முதலான வற்றுக்கு நிர்வாகெளாகத்‌ தக்க அதிகாரிகளை நியமிக்க 
வேண்டும்‌. அந்தந்த அதிகாரிகள்‌ அந்தந்த இடங்களில்‌ இருந்து 
கொண்டு பயிற்சிகளும்‌ மற்ற காரியங்களும்‌ நன்கு நடைபெறுகிறதா 
என்பதைக்‌ கண்காணித்து, குறைகளை நீக்க வேண்டும்‌. 


ளா ரை எலி எ! 

ரான்‌ ரி ள்ள் ர்‌ ॥ 

ஆவ்ருத்தாநாம்‌ குருகுலாத்‌ விப்ராணாம்‌ பூஷகோ பவேத்‌ | 
ந்ருபாணாமக்ஷயோஹ்யேஷி நிதிர்‌ ப்ரஹ்மோ அபிதீயதே ॥ 82 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 

அன்னை ழுடீ ஆனந்த நாச்சியாரம்மா 1327] 
குருகுலத்தில்‌ படிப்பை முடித்த பிராம்மணர்களுக்குத்‌ 

தேவையான தன தானியங்களை வழங்கிக்‌ கெளரவிக்க வேண்டும்‌. 

இவ்வாறு பிராம்மணர்களுக்கு வழங்கப்பட்ட நிதியே அரசனுடைய 

சொந்த நிதியாகும்‌. அதுவே அரசனுக்கு எப்போதும்‌ குறையாத 

நன்மைகளைத்‌ தரும்‌. 


எண எ ௭ ண எ எண்‌ 
Tee Tal ளால்‌ எண்கள்‌ “ன்‌ ॥ 


நதம்‌ ஸ்தேநா ந சாமித்ரா ஹரந்தி ந ௪ நஷ்யதி | 

தஸ்மாத்‌ ராக்ஞாநீதாதவ்யோ ப்ராஹ்மணேஷ்வக்ஷயோ நிதி: | 83 

இவ்வாறு பிராம்மணர்களுக்‌ களிக்கப்பட்ட பொருள்‌ 
அரசனுடையது என்று கூறப்பட்டதல்லவா? இந்தப்‌ புண்ணியமாக 
மாறிய நிதியை திருடர்கள்‌ திருட முடியாது. எதிரிகள்‌ 
கொள்ளையிட்டு எடுத்துச்‌ செல்ல முடியாது. அது குறையவும்‌ 
குறையாது. எனவே, அரசன்‌ தன தானிய ரூபமான நிதியை 
பிராம்மணனிடம்‌ வைக்க வேண்டும்‌. 


5 சுவி உ னர எ ற்‌ எவ 
எர எளன்‌ WER YA எ ॥ 


ந ஸ்கந்தந்தே நவ்யததே ந விநஷ்யதி கர்ஹிசித்‌ | 

வரிஷ்டமக்நீ ஹோத்ரேப்யோ ப்ராஹ்மணஸ்ய முகேஹுதம்‌ ॥ 84 

அக்னியில்‌ ஹோமம்‌ செய்யப்பட்ட ஹவிஸ்‌ (நெய்‌) அக்னியில்‌ 
விழாமல்‌ கீழே விழலாம்‌. ஆனால்‌ பிராம்மணன்‌ கையில்‌ கொடுக்கப்‌ 
பட்ட தானம்‌ என்னும்‌ ஹவிஸ்‌ கீழே விழாது; கெடாது; எனவே 
பிராம்மணனுக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌. 


எள்‌ art fel எள்‌ | 
WHA சாளர ணே ॥ 


ஸமமப்ராஹ்மணே தாநம்‌ த்விகுணம்‌ ப்ராஹ்மணப்ருவே | 

ப்ராதீதே ஷதஸாஹஸ்ரமநந்தம்‌ வேதபாரகே ॥ 85 

பிராம்மணனல்லாத க்ஷத்ரியன்‌ முதலானோருக்கு வழங்கிய 
தானம்‌ சாஸ்திரத்தில்‌ சொல்லப்பட்ட அளவுக்குப்‌ பலன்‌ தரும்‌. 
அனுஷ்டானத்தோடு கூடிய பிராம்மணனுக்கு வழங்கிய தானம்‌ 
அதைவிட இருமடங்கு பலன்‌ தரும்‌. வேதாத்யயனம்‌ செய்யும்‌ 
பிராம்மணனுக்கு வழங்கிய தானம்‌ லட்சம்‌ மடங்கு மேலான பலன்‌ 
தரும்‌. வேதங்களை முழுமையாகப்‌ படித்த பிராம்மணனுக்கு அளித்த 
தானம்‌ அளவில்லாத பலனைத்‌ தரும்‌. 


மனு நீதி என்னும்‌ 


ந) அவவ பபபல வ பவட மனுதர்ம ல்தான்‌ 
ன ண எண எ 
சள ஜெனன என ணவ 
பாத்ரஸ்ய ஹி விசேஷேண ஷ்ரத்ததாநதயைவ ச | 
அல்பம்‌ வா பஹுவா ப்ரேத்ய தாநஸ்யாவாப்யதே பலம்‌ ॥ 86 


வழங்கப்பட்ட தானம்‌ சிறியதாயினும்‌ அதிகமாயினும்‌, தானம்‌ 
வழங்கியவனுடைய வேதாத்யயனம்‌, தூய்மை, தவம்‌ முதலானவை 
களைப்‌ பொறுத்தும்‌, தானம்‌ கொடுத்தவன்‌ எந்த அளவுக்கு 
சிரத்தையாக வழங்கினான்‌ என்பதைப்‌ பொறுத்துத்தான்‌ பலன்‌ 
இட்டும்‌. 


ணர்‌ TO Tg: UIT | 

எண்‌ ணார WTR 

ஸமோத்தமாதமை ராஜா த்வாஹுத: பாலயந்‌ ப்ரஜா: | 

ந நீவர்தேத ஸம்க்ராமாத்‌ க்ஷாத்ர தர்மமனுஸ்மரந்‌ | 87 

அரசன்‌, தன்னைப்‌ போருக்கு அழைத்தவன்‌ தனக்கு 
சமமானவனாக இருந்தாலும்‌, உயர்ந்தவனாக இருந்தாலும்‌, 
தாழ்ந்தவனாக இருந்தாலும்‌ க்ஷத்ரிய தர்மப்படி போர்‌ புரியவே 
வேண்டும்‌. பயத்தால்‌ பின்வாங்கக்‌ கூடாது. 


அன்ற ளா சோ னாய 

ண ளர்‌ எ ரள உகர 

ஸம்க்ராமேஷ்வநீவர்தீத்வம்‌ ப்ரஜாநாம்சைவ பாலநம்‌ | 

சுஷ்ரூஷா ப்ராஹ்மணாநாம்‌ ௪ ராக்ஞாம்‌ ஷ்ரேயஸ்கரம்‌ பரம்‌ | 88 

போரில்‌ புறங்காட்டாமை, மக்களைக்‌ காப்பாற்றுதல்‌, 
பிராம்மணர்க்குப்‌ பணிவிடை புரிதல்‌ இவை அரசனுக்கு 
மேன்மையைத்‌ தரும்‌. 


அரண சாவ்‌ wale: | 

அணை ரண 7 காரனை: ॥ 

ஆஹவேஷ மிதோ அந்யோந்யம்‌ ஜிகாம்சந்தோ மஹுக்ஷித: | 

யுத்யமாநா: பரம்‌ ஷக்த்யா ஸ்வர்கம்‌ யாந்த்ய பராங்முகா: | 89 

அரசர்கள்‌ ஒருவரை ஒருவர்‌ கொல்ல முயல்பவர்களாய்த்‌ தங்கள்‌ 
சக்தியைப்‌ பிரயோடத்துப்‌ போரிட்டு, அந்தப்‌ போரில்‌ இறந்தால்‌ 
ஸ்வர்க்கத்தை அடைவார்கள்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 29] 
TROY Fe Ue ரர 
Fw of Fert Toff: ॥ 


நகூடையராயுதைர்வா ந்யாத்யுத்யமாநோ ரணே ரிபூந்‌ | 

நகர்ணிபிர்நாபி திக்த்தைர்‌ நாக்நி ஜவலிததேஜஸை: | 90 

மேலே பார்ப்பதற்கு வெறும்‌ மரக்கட்டையைப்‌ போலிருந்து 
உள்ளே கொடிய ஆயுதம்‌ மறைத்து வைத்திருந்து அதனால்‌ 
கொல்லக்கூடாது. காதுகள்‌ பொருந்தியுள்ள ஆயுதங்களாலும்‌ 
கொல்லக்கூடாது. விஷம்‌ தடவிய ஆயுதங்களாலும்‌ கொல்லக்‌ 


கூடாது. நெருப்பில்‌ காய்ச்சிய நிலையில்‌ ஒளியோடிருக்கும்‌ ஆயுதத்‌ 
தாலும்‌ கொல்லக்கூடாது. 


“எண்று A wd கணை 

என ணி எ எண்ன ப 

நசஹந்யாத்‌ ஸ்தலாரூடாந்‌ ந க்லீபம்‌ ந க்ருதாஞ்ஜலிம்‌ | 

நாமுக்தகேஷம்‌ நாஸீநம்‌ நதவாஸ்மீதி வாதிநம்‌ | 91 

தான்‌ தேரில்‌ இருக்கும்போது, தேரின்றி பூமியில்‌ நிற்கும்‌ 
எதிரியைக்‌ கொல்லக்கூடாது. நபும்சகனைக்‌ கொல்லக்கூடாது. 
சரணடைந்தவனைக்‌ கொல்லக்கூடாது. தலை விரித்துக்‌ கொண்‌ 


டிருப்பவனையும்‌, அமர்ந்து கொண்டிருப்பவனையும்‌ கொல்லக்‌ 
கூடாது. 


7 YATE Tt யு 
பபபயந நய த பப! 


ந சுப்தம்‌ ந விஸந்நாஹம்‌ ந நக்நம்‌ நநீராயுதம்‌ | . 

நாயுத்யமாநம்‌ பஷ்யந்தம்‌ நபரேண ஸமாகதம்‌ ॥ 92 

தூங்குபவனையும்‌, யுத்தத்துக்கு முயற்சி செய்யாதவனையும்‌ 
கொல்லக்கூடாது. ஆடையற்று இருப்பவனையும்‌, ஆயுதங்களற்று 
இருப்பவனையும்‌ கொல்லக்கூடாது. தன்னுடன்‌ யுத்தம்‌ செய்ய 
வராதவனையும்‌, யுத்தத்தை வேடிக்கை பார்ப்பவனையும்‌ கொல்லக்‌ 


கூடாது. இன்னொருவனுடன்‌ யுத்தம்‌ செய்து கொண்டிருப்ப 
வனையும்‌ கொல்லக்கூடாது. 


எண்ம oft | 
எ பந படப்பட 


நாயுதவ்யசநப்ராப்தம்‌ நார்தம்‌ நாதிபரிக்ஷதம்‌ | 


நபீதம்‌ நபராவ்ருத்தம்‌ ஸதாம்‌ தர்மமனுஸ்மரந்‌ ॥ 93 


ணை க அக்‌ சட்டம்‌ டண ட ம்‌ 

உடைந்த ஆயுதங்களோடு இருப்பவனையும்‌, துயரத்தால்‌ நிலை 
குலைந்து போயிருப்பவனையும்‌, அடிபட்டு வீழ்ந்திருப்பவனையும்‌, 
பயந்தவனையும்‌, புறமுதுகு காட்டி ஓடுபவனையும்‌ க்ஷத்ரிய 
தர்மத்தை எண்ணிப்‌ பார்த்துக்‌ கொல்லக்கூடாது. 


Fag ie: எரா: எவர்‌ Ta Ut! 

SG TERA Rafa TA ud ப்ச்‌ ப 

யஸ்து பீத: பராவ்ருத்த: ஸங்க்ராமே ஹந்யதே பரை: | 

பர்துர்யத்‌ துஷ்க்ருதம்‌ கிஞ்சித்தத்‌ ஸர்வம்‌ ப்ரதிபத்யதே | 94 

எவன்‌ எதிரிகளுக்குப்‌ பயந்து புறமுதுகு காட்டி ஓடும்போது 
எதிரிகளால்‌ கொல்லப்படுகிறானோ, அவன்‌ தன்னுடைய 
அரசனுடைய பாபம்‌ முழுவதையும்‌ அடைகிறான்‌. 


qa என YT fafa | 

af fa UATE TUITE EU 

யச்சாஸ்ய சுக்ருதம்‌ கிஞ்சிதமுத்ரார்த்தமுபார்ஜிதம்‌ | 

பர்தா தத்ஸர்வமாதத்தே பராவ்ருத்த ஹதஸ்ய து ॥ 95 

இவ்வாறு கொல்லப்பட்டவனால்‌ எந்தப்‌ புண்ணியங்கள்‌ 
சம்பாதிக்‌ கப்பட்டிருந்தனவோ, அவை யாவும்‌ அவனுடைய 
தலைவனான அரசனைச்‌ சென்றடையும்‌. 


sed எனா wot எர ளார்‌ WTA Fa: | 

ஷ்ரீ pot 33 எ எண்‌ என ௭௩ 

ரதாஷ்வம்‌ ஹஸ்தீநம்‌ சத்ரம்‌ தநம்‌ தாந்யம்‌ பகந்‌ ஸ்த்ரிய: | 

ஸர்வ தரவ்யாணி குப்யம்‌ சயோ யத்தயதி தஸ்ய தத்‌ | 96 

யுத்தத்தில்‌ வென்றவன்‌, தோற்றவனுடைய தேர்கள்‌, யானைகள்‌, 
குதிரைகள்‌, குடை, தன தானியங்கள்‌, பசுக்கள்‌, பெண்கள்‌, சகல 
திரவியங்கள்‌, தங்கம்‌, வெள்ளி போன்ற அனைத்துக்கும்‌ உரிமை 
யுடையவன்‌ ஆவான்‌. 


TRAY Trafic ள்‌ ஏற 

TTY எண்ன ஏானாரள எ 

ராக்ஞுஷ்ச தத்யுருத்தாரமித்யேஷா வைதிக ஷ்ருதி: | 

ராக்ஞாச ஸர்வயோதேப்யோ தாதவ்யமப்ருதக்‌ ஜிதம்‌ ॥ 97 

இவ்வாறு போரில்‌ வென்று கிடைத்த பொருட்களில்‌ 
உயர்ந்தவைகளை அரசன்‌ தனக்கு வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 
அன்னை முநீ ஆனந்த நாச்சியாரம்மா es EL 
மற்றவைகளை வீரர்களுக்கு அவரவர்க்குத்‌ தக்கபடி வெகுமதிகளாகப்‌ 
பகிர்ந்தளிக்க வேண்டும்‌. 

ரிகா ண்‌ herent: சாரு | 

சண்‌ எ ணை எரி wT RA 

ஏஷோ அநுபஸ்க்ருத: பரோக்தோ யோததர்மஸ்ஸநாதந: | 

அஸ்மாத்‌ தர்மாந்‌ நச்யவேத க்ஷத்ரியோக்நந்‌ ரணேரிபூந்‌ | 98 

சாஸ்வதமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கும்‌ யுத்த தர்மம்‌ இது. 
க்ஷத்திரியன்‌ இந்த தர்மங்களை எப்போதும்‌ கடைப்பிடிக்க 
வேண்டும்‌. 

awed 91௭ என போனை | 

Wid எவ எச ஏகா ப்பு 


அலப்தம்‌ சை லிப்ஸேத லப்தம்‌ ரக்ஷேத்‌ ப்ரயத்நத: | 

ரக்ஷிதம்‌ வர்தயேச்சைவ வருத்தம்‌ பாத்ரேஷ நீக்ஷிபேத்‌ ॥ 99 

அரசன்‌ தன்னிடமில்லாத பொருளை சம்பாதிக்க வேண்டும்‌. 
சம்பாதித்த பொருளை நன்கு காப்பாற்ற வேண்டும்‌. காப்பாற்றும்‌ 
பொருளை பன்மடங்காகப்‌ பெருக்க வேண்டும்‌. பெருக்கிய 
பொருளை பாத்திரமறிந்து வழங்க வேண்டும்‌. 


THY எற்‌ எள YETTA TTT | 
அன ணட எனக கண்னை: ॥ 


ஏதத்‌ சதுர்விதம்‌ வித்யாத்‌ புருஷார்த்த ப்ரயோஜநம்‌ | 

அஸ்ய நீத்யமனுஷ்டானம்‌ ஸம்யக்‌ குர்யாதந்த்ரித: | 100 

இவ்வாறான நான்கு வகைகளும்‌ புருஷார்த்தங்கள்‌ என்றறிந்து, 
தினமும்‌ முயற்சியோடு இந்நான்கு வகையான காரியங்களையும்‌ 
செய்து கொண்டேயிருக்க வேண்டும்‌. 


சகோ என ணை 
dot adie qe ue wag fifa 


அலப்தமிச்சேத்‌ தண்டேந லப்தம்‌ ரகதவேக்ஷயா | 

ரக்ஷிதம்‌ வர்தயேத்வ்ருத்யா வ்ருத்தம்‌ தாநேந நிக்ஷிபேத்‌ | 101 

தான்‌ கைப்பற்ற வேண்டிய பொருட்களைப்‌ போரின்‌ 
மூலமாகவே கைப்பற்ற வேண்டும்‌. கைப்பற்றியவற்றை 
ஜாக்கிரதையாகக்‌ காப்பாற்ற வேண்டும்‌. அவ்வாறு காப்பாற்றப்‌ 
படுவதை வாணிபம்‌ போன்றவற்றால்‌ பெருக்க வேண்டும்‌. அப்படிப்‌ 
பெருக்கியதை தக்கவர்களுக்குத்‌ தானம்‌ செய்ய வேண்டும்‌. 


மனு நீதி என்னும்‌ 
82 மனுதர்ம சாஸ்திரம்‌ 


நித்யமுத்யததண்ட: ஸ்யாத்‌ நித்யம்‌ விவ்ருத பெளருஷ: | 

நித்யம்‌ ஸம்வ்ருத ஸம்வார்யோ நித்யம்‌ சித்ராநுஸார்யரே ॥ 102 

அரசன்‌, எப்போதும்‌ தண்ட நீதியைச்‌ செலுத்துபவனாக இருக்க 
வேண்டும்‌. நால்வகைப்‌ படைகளும்‌ எப்போதும்‌ தயார்‌ நிலையில்‌ 
இருக்க வேண்டும்‌. எப்போதும்‌ தன்னுடைய ரகசியங்கள்‌ சிறிதும்‌ 
வெளியே கசியாமல்‌ பார்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. சத்ருக்களிடம்‌ 
என்ன குறைபாடுகள்‌ உள்ளன என்பதையும்‌ - அதை உபயோகப்‌ 
படுத்தி, தான்‌ எப்படி அவர்களை வெல்லலாம்‌ என்பது குறித்தும்‌ 
யோசித்தபடி. இருக்க வேண்டும்‌. 

ணை கணவன்‌ ய 

TET WATT எ ஸ்ர 

நீத்யமுத்யத தண்டஸ்ய க்ருத்ஸ்நமுத்‌ விஜதே ஐகத்‌ | 

தஸ்மாத்‌ ஸர்வாணி பூதாநி தண்டேநைவ ப்ரசாதயேத்‌ | 103 

எப்போதும்‌, தண்டனை வழங்குபவனிடம்‌ சகலரும்‌ பயப்‌ 
படுவார்கள்‌. எனவே, சகல உயிர்களையும்‌ தண்ட நீதியைச்‌ 
செலுத்துவதன்‌ மூலமே தன்‌ சுவாதனத்தில்‌ வைத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. 

Fa ண“ கண ளா । 

ஏண்்தை ua Fred erg ॥ 

அமாத்யைவ வர்தேத ந கதஞ்சந மாயயா | 

புத்யே தாரி ப்ரயுக்தாம்‌ ச மாயாம்‌ நித்யம்‌ ஸ்வஸம்வ்ருத: ॥ 104 

அரசன்‌, தன்‌ மந்திரிகளிடம்‌ எக்காலத்தும்‌ வஞ்சகமாக நடக்கக்‌ 
கூடாது. தன்னுடைய மனத்திலுள்ள கருத்தை வெளிப்படுத்தக்‌ 
கூடாது. பிறரைக்‌ குறித்த விஷயங்களை எப்போதும்‌ ஒற்றர்கள்‌ 
மூலம்‌ அறிந்து கொள்ள வேண்டும்‌. 


மனா ரிக RTT! 

நாரணன்‌ மணா ॥ 

நாஸ்யச்சித்ரம்‌ பரோ வித்யாத்‌ வித்யாச்சித்ரம்‌ பரஸ்யது | 

கூஹேத்‌ கூர்ம இவாங்காநீ ரக்ஷேத்விவரமாத்மந: || 105 

குன்‌ நாட்டில்‌ உள்ள உள்‌ விவகாரங்களை, படைகளில்‌ உள்ள 
தற்காலிக பலவீனங்களை எதிரிகள்‌ அறியாவண்ணம்‌ பார்த்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌. ஆமை தன்‌ உடலுறுப்புகளை எவ்வாறு மற்றவர்‌ 
அறியா வண்ணம்‌ மறைத்துக்‌ கொள்கிறதோ, அவ்வாறு எதிரிகள்‌ 


மூலமூம்‌ உரையும்‌ (மூழுவதும்‌) 

அன்னை ஸீ ஆனந்த நாச்சியாரம்மா (யய படட 333] 
அறியாவண்ணம்‌ தன்‌ ராஜாங்க ரகசியங்களைப்‌ பாதுகாக்க 
வேண்டும்‌. அதே தருணத்தில்‌ எதிரிகளின்‌ ராஜாங்க விஷயங்களை, 
ரகசியங்களை தான்‌ அறிந்து கொள்ள வேண்டும்‌. 


(ணி எ UTI 

ஏ எனிமா WTA ரண்டு 

பகவத்‌ சிந்தயேதர்த்தாந்‌ சிம்ஹவச்ச பராக்ரமேத்‌ | 

வ்ருகவச்சா அவலும்பேத ஷஷவச்ச விநீஷ்பதேத்‌ | 106 

தண்ணீரில்‌ ஒடும்‌ மீன்களில்‌ நல்ல மீன்‌ கடைக்கும்‌ வரை, ஓடும்‌ 
மீன்களையே பார்த்துக்‌ கொண்டு, சிந்தனையை வேறு எங்கும்‌ 
செலுத்தாமல்‌ காத்திருக்கும்‌ கொக்கு. பெரிய மீன்‌ கிடைத்ததும்‌ 
சட்டென்று பிடித்துத்‌ தன்‌ உணவாக்கிக்‌ கொள்ளும்‌. அவ்வாறு 
எதிரிகள்‌ நாட்டை வெல்வதையே குறிக்கோளாகக்‌ கொண்டு தக்க 
தருணத்தை எதிர்பார்த்துக்‌ காத்திருக்க வேண்டும்‌. தருணம்‌ 
கிடைத்ததும்‌ உடனே செயல்பட்டு வெல்ல வேண்டும்‌. 

மிகவும்‌ பலம்‌ வாய்ந்த மிருகம்‌ யானை. உருவத்திலும்‌ பெரியது. 
அதன்‌ தந்தங்களும்‌ வலிமை வாய்ந்தவை. சிங்கம்‌ யானையைவிட 
பலத்தில்‌ குறைந்தது, உருவத்தில்‌ சிறியது. அவ்வளவு நீண்ட 
தந்தங்களும்‌ கிடையாது. ஆனால்‌ தருணம்‌ பார்த்துப்‌ பாய்ந்து 
யானையைப்‌ பிடித்திழுத்துக்‌ கொல்லும்‌. அவ்வாறு எதிரி மிக்க 
பலவானாக இருந்தாலும்‌ சிங்கத்தின்‌ பாய்ச்சலைப்‌ போன்று 
தாக்குதலை நடத்தி அவனை வெல்ல வேண்டும்‌. 

பசு மேய்ப்பவன்‌ மிக்க ஜாக்கிரதையோடுதான்‌ பசுக்களைக்‌ 
காத்துக்‌ கொண்டிருப்பான்‌. ஆனாலும்‌, அவன்‌ ஏமாந்த தருணம்‌ 
பார்த்து, செந்நாய்‌ பாய்ந்து பசுவைப்‌ பிடித்து இழுத்துக்‌ கொண்டு 
போய்‌ தன்‌ உணவாக்கிக்‌ கொள்ளும்‌. அவ்வாறு எதிரியைக்‌ 
கண்காணித்துக்‌ கொண்டேயிருக்க வேண்டும்‌. எதிரி அரசன்‌ 
கோட்டைக்குள்‌ பாதுகாப்பாக இருந்தாலும்கூட அவன்‌ ஏமாந்த 
தருணம்‌ பார்த்து அவனை வெல்ல வேண்டும்‌. 

வேட்டைக்காரனிடம்‌ அகப்பட்ட முயல்‌, தருணம்‌ பார்த்து 
அவனை ஏமாற்றிவிட்டு சட்டென்று மேலே பாய்ந்து விடுவதைப்‌ 
போன்று, எதிரியிடம்‌ அகப்பட நேர்ந்தாலும்‌ தருணம்‌ பார்த்துத்‌ 
தப்பித்துவிட வேண்டும்‌. பிறகு மறைந்திருந்து, தன்‌ பலத்தை, மற்ற 
அரசர்களின்‌ உதவியோடு பெருக்கிக்‌ கொண்ட பிறகு வெளிப்பட்டு, 
இழந்த அரசை மீட்க வேண்டும்‌. 

இவ்வாறு அரசன்‌, கொக்கைப்‌ போன்று காத்திருந்தும்‌, 
சிங்கத்தைப்‌ போன்று தன்னைவிடப்‌ பலமான எதிரியைக்கூடத்‌ 


டட மத்தம்‌ ஸ்கிம்‌ 
தாக்குவதைப்‌ போன்றும்‌, எதிரி எவ்வளவு ஜாக்ரதையானவனாக 
இருந்தாலும்‌ காத்துக்‌ கொண்டேயிருந்து அவன்‌ ஏமாறும்‌ 
தருணத்தைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌. வேடுவனிடம்‌ 
அகப்பட்ட முயல்‌ அவன்‌ கை சற்று தளர்ந்த நேரம்‌ பார்த்து தப்பி 
விடுவதைப்‌ போன்று, தான்‌ தப்பித்து, பிறகு தன்‌ பலத்தைப்‌ 
பெருக்கிக்‌ கொண்டு நட்பு நாடுகளை இணைத்துக்‌ கொண்டு எதிரி 
அரசனை வெல்ல வேண்டும்‌. 


Td faa ண Gy: எர | 

arte என்னா னன்‌ ப 

ஏவம்‌ விஐயமாநஸ்ய யே அஸ்யஸ்யு: பரிபந்திந: | 

தாநாநயேத்‌ வஷ்ம்‌ சர்வாந்‌ சாமாதிபிருபக்ரமை: ॥ 107 

இவ்வாறாக தன்‌ வெற்றிக்காகப்‌ பாடுபடும்‌ அரசன்‌, எதிரி 
அரசர்களை சாமம்‌, தானம்‌, பேதம்‌, தண்டம்‌ என்னும்‌ நான்கு வகை 
உபாயங்களால்‌ தன்‌ வசப்படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌. 

எல்லா அரசர்களையும்‌, படையெடுத்துச்‌ சென்று போரிட்டு 
அடக்கித்‌ தன்‌ வசப்படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌; அதாவது தனக்குக்‌ 
கப்பம்‌ கட்டுபவனாக ஆக்கிக்‌ கொள்ள வேண்டும்‌ என்று நினைக்கக்‌ 
கூடாது. படையெடுப்பது என்பது தண்டம்‌ என்னும்‌ உபாயம்‌. இது 
எதிரி அரசனை வெல்லும்‌ உபாயம்தான்‌. என்றாலும்‌, இதற்கு முன்பு 
குறிப்பிட்டுள்ள மூன்று உபாயங்களையும்‌ முயற்சித்து, இறுதியாகவே 
தண்டம்‌ என்னும்‌ உபாயத்தைக்‌ கையாள வேண்டும்‌. அதாவது, 
படை நடத்திச்‌ சென்று போரிட்டு வெல்ல வேண்டும்‌. 

முதலில்‌ சமாதானமாக அடைய முயல வேண்டும்‌. அடுத்து 
அவன்‌ அதிகாரிகளுக்கோ, தேவையான இடத்திலே லஞ்சம்‌ 
கொடுத்தோ, தந்திரமாகவோ எதிரி அரசனைப்‌ பணிய வைக்க 
வேண்டும்‌. இதற்குத்‌ தான உபாயம்‌ என்று பெயர்‌. அடுத்து எதிரி 
அரசனின்‌ உள்நாட்டிலேயே கலகங்களை ஏற்படுத்தியோ, அவன்‌ 
குடும்பத்தார்களிடம்‌ கலகங்களை ஏற்படுத்தியோ, தந்திரமாக எதிரி 
அரசனைப்‌ பணிய வைக்க வேண்டும்‌. இதற்குப்‌ பேத உபாயம்‌ ' 
என்று பெயர்‌. 

இந்த மூன்று உபாயங்களும்‌ பயனளிக்காது போனால்‌ 
இறுதியாக படைகளால்‌ தாக்கி வெல்ல வேண்டும்‌. அதாவது, 
தண்டோபாயத்தை பயன்படுத்த வேண்டும்‌. 

எ ரா ரங்ரார்‌ wata fife: | 

பட்டர்‌ பப்பட்‌ கப்ப 

யதி தே து ந திஷ்டேயுருபாயை: ப்ரதமைஸ்‌ த்ரிபி: | 

தண்டேநைவ ப்ரஸஹ்யைதாம்ஷ்‌ சநகைர்‌ வஷமாநயேத்‌ ॥ 108 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 

அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா மவ பபப பப்ப 334] 
மூதலில்‌ கூறப்பட்ட மூன்று உபாயங்களுக்கும்‌ வசப்படாத எதிரி 

அரசர்களைத்‌ தன்‌ பலத்தைப்‌ பிரயோகித்து போர்‌ புரிந்து அவர்களை 

வென்று அந்த நாடுகளைத்‌ தன்‌ வசப்படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌. 


ணரா TART UREA: | 
Ware! ரண ன்‌ ணின்‌ ॥ 


ஸாமாதீநாமுபாயாநாம்‌ சதுர்ணாமபி பண்டிதா: | 

ஸாமதண்டெள ப்ரஷம்ஸந்தி நித்யம்‌ ராஷ்ட்ரா அபிவ்ருத்தயே | 109 

சாம, தான, பேத, தண்டம்‌ என்னும்‌ நான்கு உபாயங்களில்‌ சாம 
உபாயத்தால்‌, அதாவது சமாதானத்தால்‌ எதிரியை வசப்படுத்து 
வதையும்‌, போரிட்டு வென்று நாட்டைத்‌ தன்னுடையதாக்கிக்‌ 
கொள்வதையும்‌ பண்டிதர்கள்‌ நல்ல உபாயங்கள்‌ என்று 
போற்றுகிறார்கள்‌. இவ்விரண்டும்‌ ராஜ்ஜியத்தின்‌ அபிவிருத்திக்குச்‌ 
சிறந்தது என்பது அவர்கள்‌ கருத்து. 


அள்ள ண்மை எ எ ம | 
எ (மி ர வடக ரியாக ॥ 


யதோத்தரதி நீர்தாதா கக்ஷம்‌ தான்யம்‌ ௪ ரக்ஷதி | 

ததா ரக்ஷேந்‌ ந்ருபோ ராஷ்ட்ரம்‌ ஹந்யாச்ச பரிபந்திந: | 110 

வயலில்‌ பயிரோடு வேண்டாத புல்‌ வகைகளும்‌ வளர்ந்து 
மண்டியிருக்கும்‌. விவசாயி பயிரை மட்டும்‌ வைத்துக்கொண்டு, 
வேண்டாத மற்ற புல்‌ செடிகளை பிடுங்கி எறிவான்‌. அப்படிச்‌ 
செய்தால்‌ மட்டுமே பயிர்கள்‌ செழித்து வளர்ந்து நல்ல பலனைத்‌ 
தரும்‌. அவ்வாறே அரசன்‌ தன்‌ நாட்டில்‌ கொடியவர்கள்‌ 
தலையெடுத்தால்‌, அவர்களைக்‌ கொன்று நல்லவர்களான மக்களைக்‌ 
காப்பாற்ற வேண்டும்‌. 


Where TH எழு 5: எண்ணை | 
Af எர னான்‌ எள ॥ 


மோஹாத்‌ ராஜா ஸ்வராஷ்ட்ரம்‌ ய: கர்ஷயத்யநவேக்ஷயா | 

ஸோ அசிராத்‌ ப்ரஷ்யதே ராஜ்யாஜ்ஜவிதாச்ச ஸபாந்தவ: | 111 

மோகமென்னும்‌ அறியாமையால்‌ தன்‌ ராஜ்ஜியத்து மக்களை, 
நல்லோர்‌ தீயோர்‌ இவர்‌ இவரென்று பிரித்துப்‌ பாராமல்‌, அனை 
வரையும்‌ பீடிப்பவன்‌ அதாவது தண்டிப்பவன்‌, தன்‌ நாட்டை 
இழந்து, தன்‌ மனைவி மக்களோடு அழிவான்‌. 


னும்‌ 

ணை படர்‌ ட்‌ 

viedo Wor என்ர ன 

பப்பி பதப்‌ தெப்பம்‌ TYTN 

ஷாீரகர்ஷணாத்‌ ப்ராணா: க்£யந்தே ப்ராணிநாம்‌ யதா | 

ததா ராக்ஞாமபி ப்ராணா: க்ஷ£யந்தே ராஷ்ட்ர கர்ஷணாத்‌ ॥ 112 

உடலைத்‌ தக்க உணவு, மருந்துகளைக்‌ கொண்டு பேணாமல்‌ 
போனால்‌ உடல்‌ மெலிந்து சக்தியற்று உயிர்‌ போகும்‌ நிலை வரும்‌. 
அரசன்‌, தன்‌ மக்களுக்குத்‌ தேவையான உணவுப்‌ பொருட்கள்‌, பிற 
தேவைகள்‌ கிடைக்கச்‌ செய்ய வேண்டும்‌. திருடர்களாலும்‌, 
விலங்குகளாலும்‌ துன்பம்‌ நேராமல்‌ காத்தல்‌ வேண்டும்‌. அவ்வாறு 
அவர்கள்‌ தேவைகளைப்‌ பூர்த்தி செய்து நன்கு பாதுகாக்காவிட்டால்‌ 
அரசன்‌ தன்‌ ராஜ்ஜியத்தை இழக்கும்‌ நிலை வரும்‌. 

ணைன எண்ணு 

ஆரன்‌ ரரி ஏன்ன ॥ 

ராஷ்ட்ரஸ்ய ஸங்க்ரஹே நீத்யம்‌ விதாநமிதமாசரேத்‌ | 

அசங்க்ருஹீத ராஷ்ட்ரோ ஹி பார்திவ: சுகமேததே ॥ 113 

தன்‌ ராஜ்ஜியத்தை நன்கு காப்பாற்றுவதற்காக அரசன்‌ 
சில வழிமுறைகளைக்‌ கடைப்பிடிக்க வேண்டும்‌. அப்படிக்‌ கடைப்‌ 
பிடிக்கும்‌ அரசன்‌ சுகமாக விருத்தியடைவான்‌. 


ஊர்‌ ணா என்‌ Tefen | 

எள்‌ எ தள்ள என்பு 

த்வயோஸ்‌ த்ரயாணாம்‌ பஞ்சாநாம்‌ மத்யே குல்ம மதிஷ்டிதம்‌ | 

ததா க்ராமஷதாநாம்‌ ௪ குர்யாத்‌ ராஷ்ட்ரஸ்ய ஸங்க்ரஹம்‌ | 114 

இரண்டு ஊர்களுக்கு ஒரு நிர்வாகத்‌ தலைமையிடமோ அல்லது 
மூன்று ஊர்களுக்கு ஒரு தலைமையிடமோ அல்லது ஐந்து 
ஊர்களுக்கு நடுவில்‌ ஒரு தலைமையிடமோ ஏற்படுத்தி உண்மையும்‌ 
நேர்மையும்‌ கொண்ட அதிகாரிகளை அங்கு நியமிக்க வேண்டும்‌. சிறு 
கிராமங்களாக இருந்தால்‌, ஐந்து கிராமங்களுக்கு ஒரு நிர்வாகத்‌ 
தலைமையிடம்‌ இருக்கலாம்‌. சற்றுப்‌ பெரியதாக இருந்தால்‌, மூன்று 
ஊர்களுக்கு ஒரு நிர்வாகத்‌ தலைமையிடம்‌ இருக்க வேண்டும்‌. 
அதைவிடப்‌ பெரியதாக இருந்தால்‌, இரண்டு ஊர்களுக்கு ஒரு 
தலைமையிடம்‌ இருக்க வேண்டும்‌. 

இவ்வாறு செய்வதோடு, இந்த நிர்வாக அதிகாரிகளைக்‌ 
கண்காணிக்கவும்‌, விசாரணை செய்யவும்‌ நூறு கிராமங்களுக்கு ஒரு 
தலைமையிடமும்‌ அங்கு விசாரணை அதிகாரியும்‌ இருக்க வேண்டும்‌. 
இவ்வாறு நூறு, நூறு ஊர்களுக்கு ஒரு விசாரணை அதிகாரியை 
ராஜ்ஜியம்‌ முழுமைக்கும்‌ நியமிக்க வேண்டும்‌. 


22 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ய்நீ ஆனந்த நாச்சியாரம்மா பு] 


ணா wale TT TTI 
இனிச்‌ wart எ எனப்‌ ௪ ॥ 


க்ராமஸ்யா அதிபதிம்‌ குர்யாத்‌ தஷக்ராம பதிம்‌ ததா | 

விம்ஷதீஷம்‌ ஷதேஷம்‌ ௪ ஸஹஸ்ரபதிமேவ ௪ | 115 

ஒரு கிராமத்துக்கு ஒரு அதிகாரியை நியமிக்க வேண்டும்‌. பத்து 
கிராமங்களுக்கு பத்து அதிகாரிகள்‌ இருப்பார்கள்‌. இந்தப்‌ பத்து 
அதிகாரிகளுக்கு ஒரு மேலதிகாரியை நியமிக்க வேண்டும்‌. சிறிய 
கிராமங்களானால்‌ இருபது கிராமாதிகாரிகளுக்கு ஒரு மேலதிகாரியை 
நியமிக்க வேண்டும்‌. பிறகு ஆயிரம்‌ கிராமங்களுக்கு ஒரு 
மேலதிகாரியை நியமிக்க வேண்டும்‌. இவ்வாறாக அதிகாரிகளைக்‌ 
கண்காணிக்க மேலதிகாரிகளை நியமிக்க வேண்டும்‌. 


சண்முக: எக்‌: TAT! 
நைவ ளி ரின்‌ ॥ 


க்ராமதோஷாந்‌ ஸமுத்பந்நாந்‌ க்ராமிக: ஷநகை: ஸ்வயம்‌ | 

ஷம்ஸேத்‌ க்ராமதஷேஷாய தஷேஷோ விம்ஷதீஷிநே | 116 

திராமாதிகாரி தன்‌ கிராமத்தில்‌ நடக்கும்‌ சிறு சிறு குற்றங்களைத்‌ 
தானே விசாரித்துத்‌ தீர்ப்பு வழங்க வேண்டும்‌. தன்‌ கிராமத்தைக்‌ 
கடந்து உபாதை அளிக்கக்கூடிய குற்றவாளிகளைத்‌ தன்‌ 
கிராமத்தையும்‌ சேர்த்து பத்து கிராமங்களுக்கு அதிகாரியாக 
இருப்பவரிடம்‌ கொண்டு செல்ல வேண்டும்‌. 


எல 3 7 wef Nava Frail 
அகர VERA எரர்‌ 


விம்ஷதீஷஸ்து தத்ஸர்வம்‌ ஷதேஷாய நீவேதயேத்‌ | 

ஷம்ஸேத்‌ க்ராமஷதேஷஸ்து சஹஸ்ரபதயே ஸ்வயம்‌ ॥ 117 

தேசத்துக்கு ஊறு விளைவிக்கக்கூடியவன்‌, எதிரி நாட்டவன்‌ 
என்னும்‌ பெரிய குற்றவாளிகளை, குற்றவாளிகளின்‌ தன்மையைப்‌ 
பொறுத்து இருபது, நூறு, ஆயிரம்‌ இராமங்களுக்குப்‌ பொறுப்பான 
கிராம அதிகாரியிடம்‌ தெரிவிக்க வேண்டும்‌. 

எ ரைன்‌ என ளா | 

சணா ரா ண ரொ 

யாநி ராஜப்ரதேயாநி ப்ரத்யஹம்‌ க்ராமவாஸிபி: | 

அன்னபாநேந்தநாதீநீ க்ராமிகஸ்‌ தாந்யவாப்னுயாத்‌ | 118 

கிராம மக்கள்‌ அரசனுக்கு வழங்க வேண்டிய வரியிலிருந்து 
தன்னுடைய அன்னபானங்களுக்குத்‌ தேவையான அரிசி, பருப்பு, 


ணை அக 
விறகு முதலானவைகளை கிராமவாசிகளிடமிருந்து கிராமாதிகாரி 
பெற வேண்டும்‌. 


wohl yet ஏன ஏரி சர்‌ எ 

ராணி எள YELL 

தஷீகுலம்து புஞ்ஜீத விம்ஷீ பஞ்ச குலாநி ௪ | 

க்ராமம்‌ க்ராமஷதா அத்யக்ஷ: சஹஸ்ரா அதிபதி: பூரம்‌ | 119 

பத்து கராமாதிகாரிகள்‌, பன்னிரண்டு எருதுகள்‌ ஒரே நாளில்‌ 
உழக்கூடிய நிலம்‌ எவ்வளவோ, அவ்வளவு நிலத்தை தன்‌ 
ஜீவனத்துக்காக அனுபவிக்க வேண்டும்‌. 

அந்த நிலத்தில்‌ தேவையானதைப்‌ பயிரிட்டு அனுபவிக்கலாம்‌. 
அல்லது பயிரிட்டதை விற்றுக்‌ கிடைக்கும்‌ பொருளையும்‌ எடுத்துக்‌ 
கொள்ளலாம்‌. அந்த நிலத்தின்‌ அனுபவ பாத்தியதை பத்து கிராமங்‌ 
களின்‌ அதிகாரிக்கு உண்டு. 

இருபது கிராமங்களின்‌ அதிகாரி, ஒரு கிராமாதிகாரி 
அனுபவிக்கும்‌ நிலத்தைப்‌ போன்று ஐந்து மடங்கு நிலத்தை 
அனுபவிக்க பாத்தியதை உண்டு. 

நூறு கிராமங்களின்‌ அதிகாரி, ஒரு கிராமத்தின்‌ வருவாயை 
அனுபவிக்கலாம்‌. ப 

ஆயிரம்‌ கிராமங்களின்‌ அதிகாரி, ஒரு பட்டணத்தின்‌ வருவாயை 
அனுபவிக்கலாம்‌. 

அந்த அதிகாரத்தில்‌ இருக்கும்‌ வரை மட்டுமே இந்த அனுபவ 
பாத்தியதை உண்டு. 

அனுபவ பாத்தியதை என்றால்‌ அனுபவிக்கும்‌ உரிமை என்று 

்‌ பொருள்‌. அனுபவிக்க மட்டுமே உரிமை உண்டு. மற்றபடி அது 

அவன்‌ சொத்தாகாது. 


எரா வளி பட 

ம ufo fergie எண்னை ப 

தேஷாம்‌ க்ராம்யாணி கார்யாணி ப்ருதக்‌ கார்யாணிசைவஹி | 

ராக்ஞோ அந்ய: ஸசிவ: ஸ்நிக்தஸ்‌ தாநி பஷ்யேததந்த்ரித: | 120 

கிராமாதிகாரி முதல்‌ படிப்படியான மேலதிகாரிகள்‌ வரை 
தங்களிடம்‌ வந்த வழக்குகளுக்குத்‌ தெரிவித்த தீர்ப்புகள்‌ 
முறைகேடானவை என்று அரசனிடம்‌ கிராம மக்கள்‌ வந்து முறை 
யிட்டால்‌, அரசன்‌ தனக்கு நம்பிக்கையான மந்திரியைக்‌ கொண்டு 
குக்கபடி உண்மைகளை விசாரித்தறிய வேண்டும்‌. 


மூலமூம்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா க கைவ வை [: 1:12] 


ஸ்வ கண்புஸ்ளி காயு 

உணர Sed எரா TEI 

நகரே நகரே சைகம்‌ குர்யாத்‌ ஸர்வா அர்த்தசிந்தகம்‌ | 

உச்சை: ஸ்தானம்‌ கோரரூபம்‌ நக்ஷத்ராணாமிவ க்ரஹம்‌ | 121 

ஒவ்வொரு நகரத்திலும்‌ ஒவ்வொரு தலைமைச்‌ செயலகத்தை 
ஏற்படுத்த வேண்டும்‌. அதில்‌ குலத்தாலும்‌ குணத்தாலும்‌ நூல்‌ 
அறிவாலும்‌ சிறந்த ஒருவனை பிரதான தலைவனாக தியமிக்க 
வேண்டும்‌. நட்சத்திரங்களுக்கு நடுவே பிரகாசிக்கும்‌ சந்திரனைப்‌ 
போல அவன்‌ விளங்க வேண்டும்‌. 


எணண எ என அரு 
எ ரி ன ர FANE ॥ 


ஸ தானனுபரிக்ராமேத்‌ ஸர்வாநேவ ஸதா ஸ்வயம்‌ | 

தேஷாம்‌ வருத்தம்‌ பரிணயேத்‌ ஸம்யக்‌ ராஷ்ட்ரேஷதச்சரை: | 122 

இந்தப்‌ பிரதான தலைவன்‌, ஒரே : ஒரு கிராமத்துக்கு 
அதிகாரியாக இருப்பவன்‌ முதல்‌ அனைத்து அதிகாரிகளையும்‌ 
ஓற்றர்களைக்‌ கொண்டு கண்காணிக்க வேண்டும்‌. எந்த 
அதிகாரியையும்‌ வரவழைத்து விசாரிக்கும்‌ அதிகாரம்‌ இந்தப்‌ பிரதான 
தலைவனுக்கு உண்டு. இந்தத்‌ தலைவன்‌ தன்‌ அதிகார பலத்தைப்‌ 
பயன்படுத்தி அனைத்தையும்‌ அறிய வேண்டும்‌. 


ள்‌ வாளை எளி: TET: | 
ஹா ணாள்‌ நோ எ: ॥ 


ராக்ஞோ ஹி ரக்ஷா அதிக்ருதா: பரஸ்வா ஆதாயிந: ஷடா: | 

ப்ருத்யா பவந்தி ப்ராயேண தேப்யோ ரக்ஷேதிமா: ப்ரஜா: | 123 

அரசாங்க அதிகாரிகள்‌ பெரும்பாலும்‌ பிறர்‌ சொத்தை 
அபகரிப்பவர்களாக இருப்பார்கள்‌. அத்தகைய தீயவர்களிடமிருந்து 
மக்களை அரசன்‌ காக்க வேண்டும்‌. மக்களைத்‌ தான்‌ பெற்ற 
பிள்ளைகளைப்‌ போன்று பார்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 

அளி TY dae: | 

Tat ண்ணா எள Ya TATE 

யே கார்யிகேப்யோ அர்தமேவ க்ருஹ்ணீயு: பாபசேதல: | 

தேஷாம்‌ ஸர்வஸ்வமாதாய ராஜா குர்யாத்‌ ப்ரவாஸநம்‌ | 124 

பாபத்துக்கு அஞ்சாத மனம்‌ கொண்ட அரசாங்க அதிகாரிகள்‌, 
தங்களிடம்‌ ஒரு காரிய நிமித்தமாக வந்தவர்களிடம்‌ லஞ்சம்‌ 
பெற்றுக்கொண்டு அந்தக்‌ காரியத்தை நிறைவேற்றித்‌ தருவார்கள்‌. 


ணை ்மசாஸ்தம்‌ 
லஞ்சம்‌ தராதவர்களுடைய காரியம்‌ நிறைவேற முடியாதபடி 
செய்வார்கள்‌. இத்தகையவர்களைக்‌ கண்டுபிடித்து அவர்களுடைய 


சொத்துகள்‌ முழுவதையும்‌ பறிமுதல்‌ செய்து, அவர்களை நாட்டை 
விட்டே வெளியேற்ற வேண்டும்‌. 3 


ஊண்‌ Tit Vere wl 

Wert weal gfe ளான ப 

ராஜா கர்மசு யுக்தாநாம்‌ ஸ்த்ரீணாம்‌ ப்ரேஷ்யஜனஸ்ய ச | 

ப்ரத்யஹம்‌ கல்பயேத்‌ வ்ருத்திம்‌ ஸ்தானகர்மா அனுரூபத: ॥ 125 

அரசன்‌ தன்னிடம்‌ நேரடியாக வேலை செய்யும்‌ பணியாளர்‌ 
களுக்கும்‌, வேலைக்காரிகளுக்கும்‌ அவர்களுடைய பணிகளின்‌ 


தராதரத்தைப்‌ பொறுத்து கூலி கொடுக்க வேண்டும்‌. 


Yo அன எண்னை ரொ 

னை எம்‌ NTA HY எண்ட ॥ 

பணோ தேயோ அவக்ருஷ்டஸ்ய ஷடுத்க்ருஷ்டஸ்ய வேதநம்‌ | 

ஷாண்மாஸிகஸ்‌ ததா ஆச்சாதோ தான்யத்ரோணஸ்து மாஸிக: | 126 

சாதாரண வேலைக்காரர்களுக்கு தினமும்‌ ஒரு பணம்‌ கூலியாகக்‌ 
கொடுக்க வேண்டும்‌. மேலான வேலை செய்பவர்களுக்கு ஆறு 
பணம்‌ கொடுக்க வேண்டும்‌. மேலும்‌ சாதாரண வேலைக்காரர்‌ 
களுக்கு ஆறு மாதத்துக்கொருமுறை ஒரு ஜதை ஆடைகளைத்‌ தர 
வேண்டும்‌. 

மேலான வேலை செய்து ஆறு பணம்‌ கூலி வாங்குபவர்களுக்கு 
அறு மாதத்துக்கொருமுறை அறு ஜதை ஆடைகளைத்‌ தர வேண்டும்‌. 
மாதத்துக்கு தானியம்‌ கொடுக்க வேண்டும்‌. 

நடுத்தர வேலைக்காரனுக்கு தினமும்‌ மூன்று பணம்‌ கூலி தர 
வேண்டும்‌. ஆறு மாதத்துக்கொருமுறை மூன்று ஜதை ஆடைகளைத்‌ 
தர வேண்டும்‌. மாதத்துக்கு தானியம்‌ கொடுக்க வேண்டும்‌. 


கன என Yuu 

ள்ள எனி ளின்‌ எரா கர 

க்ரய விக்ரயமத்வாநம்‌ பக்தம்‌ ௪ ஸபரிவ்யயம்‌ | 

யோகக்ஷேமம்‌ ௪ :சம்ப்ரேஷ்ய வணிஜோ தாபயேத்கராந்‌ ॥ 127 

வணிகன்‌ தான்‌ விற்கும்‌ பொருளை எந்த விலைக்கு வாங்கி 
யுள்ளான்‌? எந்த விலைக்கு விற்கிறான்‌? இடையில்‌ அவனுக்கு 
என்னென்ன செலவுகள்‌ உள்ளன? அனைத்து செலவுகளும்‌ போக 
எவ்வளவு லாபம்‌ அவனுக்குக்‌ கிடைக்கும்‌? - என்னும்‌ இத்தனை 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை முடீ ஆனந்த நாச்சியாரம்மா பு _ 141] 
விஷயங்களையும்‌ தெரிந்து கொண்டு அந்த வணிகனிடம்‌ தக்க 
வரியை வசூலிக்க வேண்டும்‌. 


பப்டி ப என்‌ எக 
எண TAT கணா ணர்‌ கரும 


யதா பலேந யுஜ்யேத ராஜா கர்தா ௪ கர்மணாம்‌ | 

ததா அவேக்ஷ்ய ந்ருபோ ராஷ்ட்ரே கல்பயேத்‌ ஸததம்‌ கராந்‌ | 128 

தன்னுடைய கஜானாவுக்கும்‌ பணம்‌ வந்து சேர வேண்டும்‌. 
உற்பத்தியாளர்களுக்கும்‌ வியாபாரிகளுக்கும்‌ லாபம்‌ கிடைக்க 
வேண்டும்‌. இவைகளை யோசித்து வரி விதிக்க வேண்டும்‌. 


அணை ணை எரி ணன. | 

எண்‌ என்னி ராக: BE ॥ 

யதா அல்பா அல்ப மதந்த்‌ யாத்யம்‌ வார்யோகோவத்ஸ ஷட்பதா: | 

ததா அல்பா அல்போ க்ரஹீதவ்யோ ராஷ்ட்ராத்‌ ராஞா ஆப்திக: கர: | 129 

வானத்திலிருக்கும்‌ மேகமானது சிறிது சிறிதாக 
சமுத்திரத்திலிருந்து தண்ணீரை உறிஞ்சி எடுத்துக்‌ கொள்கிறது. 
அதனால்‌ சமுத்திரத்துக்கு எந்தக்‌ குறைவும்‌ ஏற்படுவதில்லை. 

கன்று தன்‌ தாய்‌ மடியிலிருந்து சிறிது சிறிதாகப்‌ பாலை உறிஞ்சி 
சாப்பிடுகிறது. தாய்க்கு ஒரு வலியும்‌ இல்லை. தேனீ மலரிலிருக்கும்‌ 
தேனைச்‌ சிறிது சிறிதாக உறிஞ்சி எடுத்துக்‌ கொள்கிறது. மலருக்கு 
அதனால்‌ சிறிதும்‌ வாட்டம்‌ இல்லை. 

அவ்வாறே அரசன்‌ மக்களிடமிருந்து சிறிது சிறிதாக வரியை 
வசூலிக்க வேண்டும்‌. வரி செலுத்துபவர்கள்‌ வாட்டமுறாமல்‌ வரி 
வசூலித்து தன்‌ கஜானாவை நிரப்ப வேண்டும்‌. 


வார என்‌ எள TUT: | 
WTAE ளா UH EET  எ ॥ 


பஞ்சாஷத்பாக ஆதேயோ ராக்ஞா பஷஹிரண்யயோ: | 
தானயாநாமஷ்டமோ பாக: ஷஷ்டோ த்வாதஷ ஏவ வா | 130 
பசுக்கள்‌, தங்கம்‌ இவைகளில்‌ கிடைக்கும்‌ லாபத்தில்‌ பாதியை 
அரசன்‌ வரியாக வசூலிக்க வேண்டும்‌. தானியங்களில்‌ அறில்‌ ஒரு 
பங்கையோ, எட்டில்‌ ஒரு பங்கையோ, பன்னிரண்டில்‌ ஒரு 
பங்கையோ விளைச்சலின்‌ போது வரியாக வசூலிக்க வேண்டும்‌. 
சில உழு நிலங்களில்‌ விளைச்சல்‌ அதிகம்‌ கிடைக்கும்‌, சிரமம்‌ 
குறைவாக இருக்கும்‌. சில நிலங்களில்‌ சிரமத்துக்கு ஏற்ற விளைச்சல்‌ 
கடைக்கும்‌. சில நிலங்களில்‌ அதிகம்‌ பாடுபட்டு சிறிதே 


sz ம்ம்‌ 
விளைச்சலைப்‌ பெற முடியும்‌. இந்த பேதங்களைக்‌ கணக்கில்‌ 
கொண்டு ஆறுக்கு ஒன்று, எட்டுக்கு ஒன்று, பன்னிரண்டுக்கு ஒன்று 
என்று தானியங்களை வரியாக வசூலிக்க வேண்டும்‌. 

சாணை னா Taff! 

என்னா எழ ன WU 

ஆததீதா அத ஷட்பாகம்‌ த்ருமாம்ஸ மது ஸர்பிஷாம்‌ | 

கந்தெளஷதி ரஸாநாம்‌ ௪ புஷ்ப மூல பலஸ்ய ௪ ॥ 131 

மரங்கள்‌, மாமிசம்‌, தேன்‌, நெய்‌, சந்தனம்‌, அகில்‌ முதலான 
சுகந்த திரவியங்கள்‌, மூலிகை ரசங்கள்‌, மலர்கள்‌, வேர்கள்‌, பழங்கள்‌ 
முதலானவைகளில்‌ ஆறில்‌ ஒரு பாகத்தை வரியாகப்‌ பெற வேண்டும்‌. 

ணக றா! எ ணார ளே wu! 

அணா 4 எ! என்னை “எ ॥ 

பத்ர ஷாக த்ருணாநாம்‌ ௪ சர்மணாம்‌ வைதலஸ்ய ௪ | 

ம்ருந்மயாநாம்‌ ச பாண்டாநாம்‌ சர்வஸ்யா அஷ்ம மயஸ்யச ॥ 132 

கீரைகள்‌, காய்கறிகள்‌, வைக்கோல்‌, தோல்கள்‌, மூங்கில்‌, 
மண்பாத்திரங்கள்‌ முதலானவைகளால்‌ வரும்‌ லாபத்திலும்‌ ஆறில்‌ ஒரு 
பாகத்தை வரியாகப்‌ பெற வேண்டும்‌. 


ள்ள எணண 

ஏஎ gare எவ்ள எ எ 

ம்ரியமாணோ அப்யாததீத ந ராஜா ஸ்ரோத்ரியாத்‌ கரம்‌ | 

நச க்ஷுதாஅஸ்ய ஸம்சீதேச்ச்ரோத்ரியோ விஷயே வஸந்‌ | 133 

வேதமோதுவதிலேயே ஈடுபட்டுள்ளவனிடம்‌ அரசன்‌ வரி 
வசூலிக்கக்கூடாது. அரசன்‌ தன்‌ நாட்டிலுள்ள வேதமோதுபவர்கள்‌ 
பட்டினியிருக்கா வண்ணம்‌ பார்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 

7 THUY ள்‌ சிக விண்‌ ga 

பப்ப தப்பட்ட] 

யஸ்ய ராக்ஞஸ்து விஷயே ஸ்ரோத்ரிய: சீததி க்ஷுதா | 

தஸ்யா அபி தத்‌ க்ஷதா ராஷட்ரமசிரேணைவ சீததி ॥ 134 

எந்த நாட்டில்‌ வேதமோதுவோன்‌ பசியால்‌ வாடுகிறானோ, 
அந்த நாட்டில்‌ பஞ்சம்‌ தலைவிரித்தாடும்‌. எல்லா மக்களும்‌ பசியால்‌ 
வாடுவார்கள்‌. 

grad ணா gf wef wei! 

எண்களை னன்ன 

ஷ்ருதவ்ருத்தே விதிவத்வா அஸ்ய வ்ருத்திம்‌ தர்ம்யாம்‌ ப்ரகல்பயேத்‌ | 

ஸம்ரசேஷத்‌ ஸர்வதஷ்‌ சைநம்‌ பிதா புத்ரமிவெளரஸம்‌ ॥ 135 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 14] 
வேதமோதுபவன்‌ செய்யத்தக்க ஜீவனத்துக்கான வேலை என்ன 

என்று பார்த்து, தர்மமான தொழிலை அவனுக்கு ஏற்படுத்திக்‌ 

கொடுக்க வேண்டும்‌. தந்தை மகனைக்‌ காப்பாற்றுவது போல்‌ எந்த 

வகையிலும்‌ அவனைக்‌ காப்பாற்ற வேண்டும்‌. 


அனார்‌ ரள ண்‌ எவை 
NT EA ஏன்‌ Ff Tea UN 


ஸம்ரக்ஷமாணோ ராக்ஞா யம்‌ குருதே தர்மமந்வஹம்‌ | 

தேநா ஆயுர்வர்ததே ராக்ஞோ த்ரவிணம்‌ ராஷ்ட்ரமேவ ௪ ॥ 136 

அரசனால்‌ நன்கு ரட்சிக்கப்படும்‌ வேதமோதுபவன்‌ தன்னுடைய 
ஸ்வதர்மங்களை, அதாவது தர்ம சாஸ்திரத்தில்‌ தான்‌ கடைப்பிடிக்க 
வேண்டியதாகக்‌ கூறப்பட்டுள்ள தர்மங்களை நன்கு 
கடைப்பிடிப்பான்‌. அதனால்‌ அரசனுக்கு ஆயுளும்‌, செல்வமும்‌ 
கூடும்‌. நாடும்‌ மேன்மை யுறும்‌. 

பிராம்மணன்‌ வேதமோதுதல்‌ மற்றும்‌ அவன்‌ செய்யும்‌ பூஜைகள்‌, 
கிரியைகள்‌ அனைத்தும்‌ அவனுக்கு மட்டும்‌ நன்மை பயப்பதன்று. 
பிரதானமாக நாட்டு மக்களும்‌ செழிப்புற்றிருப்பார்கள்‌. நாட்டில்‌ தீய 
சக்திகளால்‌ (பேய்‌, பிசாசுகளால்‌) தொல்லையிருக்காது. தேவேந்திரன்‌ 
முதலான அனைத்துத்‌ தேவர்களும்‌ மகிழ்ச்சியடைவார்கள்‌. தேவை 
யான அளவு மழை பொழிந்து பயிர்கள்‌ செழித்து வளரும்‌. அளவுக்‌ 
கதிகமான மழை பொழிந்து வெள்ளத்தால்‌ பயிர்கள்‌, பசுக்கள்‌ 
முதலானவை அழியாது. மிகக்‌ குறைந்த மழை பெய்து விளைச்சலும்‌ 
குறையாது. 

அகால மரணங்கள்‌ ஏற்படாது. பகைவர்கள்‌ ஒடுங்குவார்கள்‌. 
நாடும்‌, அரசனும்‌ செல்வச்‌ செழிப்போடு இன்பமாக இருப்பார்கள்‌. 
மக்கள்‌ மனத்தில்‌ தர்ம சிந்தனை ஓங்கியிருக்கும்‌. திருட்டு, கொலை 
முதலானவை இருக்காது. அரசனும்‌, மக்களும்‌ தீர்க்காயுளோடும்‌ 
நல்ல ஆரோக்யத்தோடும்‌, செல்வ சுகங்களோடும்‌ தெய்வ 
அனுக்ரஹம்‌ பெற்று வாழ வேண்டுமென்றால்‌ பிராம்மணன்‌ 
நிம்மதியாக பூஜை, ஹோமம்‌, வேதமோதுதல்‌ முதலியவைகளைச்‌ 
செய்ய வேண்டும்‌. 

எனவே, பிராம்மணன்‌ தன்‌ குடும்ப ஜீவனத்துக்காக தொழில்‌ 
செய்ய வேண்டியிருப்பதை அரசன்‌ தவிர்க்க வேண்டும்‌. ஏனெனில்‌, 
ஹோமம்‌, பூஜை, வேதமோதுதல்‌ இவைகளை முறையாகச்‌ 
செய்தால்‌, நாள்‌ முழுவதும்‌ அதற்கே செலவாகும்‌. இதில்‌ சம்பாதிக்க 
வேண்டி, அதற்காகச்‌ செலவு செய்ய ஏது நேரம்‌? சம்பாதிப்பதற்காக 
நேரத்தைச்‌ செலவிட்டால்‌ தான்‌ செய்ய வேண்டியதைச்‌ செய்ய 
நேரம்‌ கண்டிப்பாக இருக்காது. 


ன்ற 
ணை எட்டா எட்டப்‌ 
இதையெல்லாம்‌ யோசித்துப்‌ பார்த்து, அரசன்‌ அவனைக்‌ 
காப்பாற்ற வேண்டும்‌. அவன்‌ தேவைகளுக்குத்‌ தக்க செல்வத்தைக்‌ 
குறைவின்றி அவன்‌ அடைய தானே ஆவன செய்ய வேண்டும்‌. 
எள்‌ என என்ட ணாய 
கண See TTT TEI 


யத்கிஞ்சிதபி வர்ஷஸ்ய தாபயேத்‌ கரசம்நீதம்‌ | 

வ்யவஹாரேண ஜீவந்தம்‌ ராஜா ராஷ்ட்ரே ப்ருதக்ஜனம்‌ ॥ 137 

காய்கறிகளையும்‌ கீரைகளையும்‌ சிறிதளவு நிலத்தில்‌ பயிர்‌ 
செய்து அதை தேவையானவர்களுக்குக்‌ கொடுத்து, அவர்கள்‌ 
அதற்குப்‌ பதிலாகக்‌ கொடுக்கும்‌ அரிசி, பருப்பு முதலான 
பண்டங்களைப்‌ பெற்று ஜீவனம்‌ நடத்துபவனிடம்‌ வருடத்துக்கு ஒரு 
முறை குறைந்த அளவு வரி வசூலிக்க வேண்டும்‌. 


அ fof TA YET ணி ர. | 

HE ரோக எ wef 1 

காருகாஞ்சில்பிநஷ்சைவ கூத்ராம்ஷ்சா ஆத்மோபஜீவிந: | 

ஏகைகம்‌ காரயேத்‌ கர்ம மாஸி மாஸி மஹீபதி: ॥ 138 

சிற்பிகள்‌, மற்ற கலைஞர்கள்‌, உடல்‌ உழைப்பால்‌ ஜீவனம்‌ 
நடத்துபவர்கள்‌ முதலானவர்களிடம்‌ மாதத்துக்கு ஒரு நாள்‌ வேலை 
வாங்க வேண்டும்‌. இதுவே அரசன்‌ அவர்களிடம்‌ பெறும்‌ வரியாகும்‌. 


ரர்‌ அர ரோ எண்ணா | 

அகணி னா wie «Wein 

நோச்சிந்த்யாதாத்மாநோ மூலம்‌ பரேஷாம்‌ சாஅதித்ருஷ்ணயா | 

உச்சிந்தன்ஹ்யாத்மநோ மூலமாத்மாநம்‌ தாம்ஷ்‌ ௪ பீடயேத்‌ | 139 

மக்களிடம்‌ கொண்ட அன்பால்‌ வரி வாங்காமல்‌ தன்‌ 
பொக்கிஷத்தைக்‌ கெடுத்துக்‌ கொள்ளக்‌ கூடாது. தனக்கு அதிகம்‌ 
பொருள்‌ தேவைப்படுகிறது என்பதற்காக மக்களுக்கு அதிக வரி 
போட்டு அவர்களைப்‌ பீடிக்கவும்‌ கூடாது. 


ணை ர நப உ 

வின பநப டு எள எள்‌ எனா: ॥ 

தீக்ஷ்ணஷ்சைவ ம்ருதுஷ்‌ ௪ ஸ்யாத்‌ கார்யம்‌ வீக்ஷ்ய மஹீபதி: | 

தீஷ்ணஷ்சைவ ம்ருதுஷ்சைவ ராஜா பவதி ஸம்மத: | 140 

அரசன்‌ மிகவும்‌ மென்மையானவனாகவும்‌ இருக்கக்‌ கூடாது; 
மிகவும்‌ கடினமானவனாகவும்‌ இருக்கக்‌ கூடாது. கருணை காட்ட 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா வவ டையை வையை [345] 
வேண்டிய இடத்தில்‌ கருணை காட்ட வேண்டும்‌. கடுந்‌ தண்டனை 
வழங்க வேண்டிய கட்டத்தில்‌ கடுந்‌ தண்டனை வழங்கவே 
வேண்டும்‌. கருணை உள்ளமும்‌, கடின உள்ளமும்‌ இரண்டுமே 
மன்னனுக்குரியவையே. 

அனவ என்ரான்‌ ரா ஒள்னாய 

ஊர்‌ aft Rat: க TN 

அமாத்யமுக்யம்‌ தர்மக்ஞம்‌ ப்ராக்ஞம்‌ தாந்தம்‌ குலோத்கதம்‌ | 

ஸ்தாபயேதாசநே தஸ்மிந்‌ கிந்ந: கார்யேக்ஷணே ந்ருணாம்‌ | 141 

அரசன்‌, தர்மங்களைப்‌ பற்றி நன்கு அறிந்தவனும்‌, சிறந்த 
அறிவாளியும்‌, நற்குலத்தில்‌ பிறந்தவனும்‌, புலனடக்கம்‌ மிக்க 
வனுமான மந்திரியை முக்கிய மந்திரியாக நியமிக்க வேண்டும்‌. இந்த 
முக்கிய மந்திரியே எல்லாக்‌ காரியங்களையும்‌ கண்காணித்து தக்க 
நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்‌. 


Ta we ்ளிா்க்-_னா | 
ளே SUR: எள: ॥ 


ஏவம்‌ ஸர்வம்‌ விதாயேதமிதி கர்தவ்யமாத்மந: | 

யுக்தஷ்சைவா அப்ரமத்தஷ்ச பரிரக்ஷேதிமா: ப்ரஜா: ॥ 142 

இவ்வாறு எல்லாக்‌ காரியங்களுக்கும்‌ நிர்வாக முறைகளை 
வகைப்படுத்தி, தக்க நிர்வாகிகளை ஏற்படுத்திக்‌ குறைவின்றி 
அனைத்துக்‌ காரியங்களும்‌ நடைபெறச்‌ செய்ய வேண்டும்‌. 

தானும்‌ எப்போதும்‌ மிகுந்த விழிப்போடு இவையெல்லாம்‌ 
முறையாக நடக்கின்றனவா என்று பார்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 
இவ்வாறாக மக்களை நன்கு ரட்சிக்க வேண்டும்‌. 


கண்‌ மெஸ்ல வ Wor: 
எ அன்னை Ue: amy ள்ள ॥ 


விக்ரோஷந்த்யோ யஸ்ய ராஷ்ட்ராத்‌ த்ரியந்தே தஸ்யுபி: ப்ரஜா: | 

ஸம்பஷ்யத: ஸப்ருத்யஸ்ய ம்ருத: ஸ ந து ஜீவதி | 143 

கள்வர்கள்‌ பாதிப்பால்‌ அழுதபடி அரசனிடம்‌ மக்கள்‌ வந்து 
முறையிடும்‌ வண்ணம்‌ ஆளும்‌ அரசன்‌ உயிரோடிருந்தாலும்‌ 
இறந்தவனுக்கே சமம்‌. எனவே, அரசன்‌ மந்திரிகளையும்‌, அதிகாரி 
களையும்‌ கொண்டு மக்களை நன்கு காப்பாற்ற வேண்டும்‌. 


க ஸ்தம்‌ 
ST TE ணா! 
ரன்ன ரள WT a 
க்ஷத்ரியஸ்ய பரோதர்ம: ப்ரஜாநாமேவ பாலனம்‌ | 
நீர்திஷ்டபலபோக்தா ஹி ராஜா தர்மேண யுஜ்யதே | 144 
அரசனுடைய மேலான தர்மம்‌, அதாவது கடமை எதுவெனில்‌, 
மக்களைக்‌ காப்பாற்றுவதேயாகும்‌. மக்களிடமிருந்து வரி பெற்று 
அரசாட்சி நடத்துவதும்‌ அரசனுடைய தர்மமேயாகும்‌. 


Sea UR எர்‌ wale: எர | 

ஜா எள வை TARY ஏ றய 

உத்தாய பஷ்சிமே யாமே க்ருதஷெளச: ஸமாஹித: | 

ஹுதா அக்நீர்‌ ப்ராஹ்மணாம்ஷ்சா ஆர்ச்ய ப்ரவிஷேத்‌ ஸ சுபாம்‌ சபாம்‌ | 145 

இரவின்‌ கடைசி ஜாமத்தில்‌ எழுந்திருக்க வேண்டும்‌. காலைக்‌ 
கடன்களை முடித்து நீராடி சந்தியாவந்தனம்‌ முதலான அனுஷ்‌ 
டானங்களை (தினமும்‌ கடைப்பிடிக்க வேண்டிய நியமங்களை) 
முடிக்க வேண்டும்‌. மன ஒருமைப்பாட்டோடு ஹோமங்களைச்‌ 
செய்ய வேண்டும்‌. சிரேஷ்டர்களைப்‌ பூஜித்து அவர்களது 
ஆசீர்வாதங்‌ களைப்‌ பெற வேண்டும்‌. அதன்‌ பிறகு காலை 
அஹாரத்தைச்‌ சாப்பிட்டு சபா மண்டபத்துக்குச்‌ செல்ல வேண்டும்‌. 


a freee: We: Wak ர ளிய 

எண எள: Wal Te ug ff: ॥ 

தத்ர ஸ்தத: ப்ரஜா: ஸர்வா: ப்ரதிநந்த்ய விஸர்‌ஐயேத்‌ | 

விஸ்ருஜ்ய ௪ ப்ரஜா: ஸர்வாமந்த்ரயேத்‌ ஸஹ மந்த்ரிபி: ॥ 146 
சபா மண்டபத்தில்‌ அரச தரிசனத்துக்காக மக்கள்‌ காத்திருப்பர்‌. 
' அவர்கள்‌ மனங்குளிர நலம்‌ விசாரித்து, குறைகள்‌ ஏதும்‌ சொல்ல 
வந்திருந்தால்‌ அதைக்‌ கேட்டறிந்து கொண்டு, சந்தோஷமாக 
அவர்கள்‌ விடைபெற்றுச்‌ சென்றபிறகு, மந்திரிகளோடு நாட்டு 
விஷயங்களைப்‌ பற்றி ஆலோசனை நடத்த வேண்டும்‌. 


Fifty ரானா ஏ WE: | 
SR றாக ள எண்ணிள்க ॥ 


கிரிப்ருஷ்டம்‌ ஸமாருஹ்ய ப்ராஸாதம்‌ வா ரஹோகத: | 

அரண்யே நீஷ்ஷளாகே வா மந்த்ரயேதவிபாவித: | 147 

முக்கிய விஷயங்களில்‌ நம்பிக்கையான மந்திரிகள்‌, படைத்‌ 
தலைவர்களோடு ரகசிய ஆலோசனை நடத்த வேண்டி வரும்போது, 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை ஸுடீ ஆனந்த நாச்சியாரம்மா ட்ட்பட(( ।பபடமோ்‌ 
ஆலோசனை நடத்தும்‌ இடம்‌ பிறர்‌ அறிய முடியாததாக, நுழைய 
முடியாததாக இருக்க வேண்டும்‌. இந்த மாதிரி ரகசியங்களை வேறு 
யாருக்கும்‌ தெரியாமல்‌ பாதுகாக்க வேண்டும்‌. எனவே, ஆலோசனை 
நடத்தும்‌ இடத்தை காலத்துக்கும்‌ சூழ்நிலைக்கும்‌ தக்கபடி 
தேர்ந்தெடுக்க வேண்டும்‌. எப்போதும்‌ ஒரே இடத்தில்‌ கூடி 
ஆலோசிக்காமல்‌ வெவ்வேறு இடங்களில்‌ ஆலோசிக்க வேண்டும்‌. 
அந்த இடங்கள்‌ மலை யுச்சியிலுள்ள இடமாக இருக்கலாம்‌. மேன்‌ 
மாடத்திலுள்ள ரகசியக்‌ கூடமாக இருக்கலாம்‌. ஆட்கள்‌ நடமாட்ட 
மில்லாத ஆரண்யமாகவும்‌ இருக்கலாம்‌. 


அன! எள்‌ என ளா; | 
பந மட்டம்‌. டப்ப நப 


யஸ்ய மந்த்ரம்‌ ந ஜாநந்தி ஸமாகம்ய ப்ருதக்ஐநா: | 

ஸ க்ருத்ஸ்நாம்‌ ப்ருதிவீம்‌ புக்ங்தே கோஷஹீநோ அபி பார்திவ: | 148 

எந்த அரசன்‌ செய்யும்‌ மந்திராலோசனையை மற்றவர்கள்‌ 
அறியமுடியாதோ, அந்த அரசனின்‌ பொக்கிஷ அறையிலுள்ள 
பொக்கிஷங்கள்‌ (செல்வங்கள்‌) குறைந்திருந்தாலும்கூட, உலக 
முழுவதையும்‌ தன்‌ ஒரு குடைக்கீழ்‌ கொண்டு வர முடியும்‌. 
உலகாளும்‌ சக்ரவர்த்தியாக உலா வர முடியும்‌. 


ஊதின பாயு 

அரி எனாறானளளை ப 

ஐடமூகா அந்தபதிராஸ்‌ தைர்யக்யோநாந்‌ வயோ அதிகாந்‌ | 

ஸ்த்ரீ ம்ளேச்ச வ்யாதித வ்யங்காந்‌ மந்த்ரகாலே அபஸாரயேத்‌ | 149 

மந்த புத்திக்காரர்கள்‌, ஊமைகள்‌, குருடர்கள்‌, செவிடர்கள்‌, 
கிழவர்கள்‌, பெண்கள்‌, மிலேச்சர்கள்‌, வியாதியஸ்தர்கள்‌, அங்க 
ஹீனர்கள்‌ முதலானவர்கள்‌ ஆலோசனை நடக்குமிடத்தில்‌ இருக்கக்‌ 
கூடாது. கிளிகளும்‌ அங்கு இருக்கக்‌ கூடாது. 

அரண்மனையில்‌ இப்போது குறிப்பிட்ட இத்தகையவர்‌ 
களெல்லாம்‌ வேலைக்‌ கமர்த்தப்பட்டிருப்பார்கள்‌. சிறுசிறு 
வேலைகளை இவர்கள்‌ செய்வார்கள்‌. விளக்குகளைத்‌ துடைப்பது, 
தூபம்‌ போடுவது, தரையைச்‌.சுத்தம்‌ செய்வது, தண்ணீர்‌ கொணர்ந்து 
வைப்பது, தாம்பூல வட்டில்‌ ஏந்துவது என்ற சிறு சிறு பணிகளை 
இத்தகையோர்‌ செய்வார்கள்‌. மந்திராலோசனை சமயத்தில்‌ 
இத்தகையோரை நெருங்கவிடக்‌ கூடாது. 

குருடனாகவும்‌, செவிடனாகவும்‌, மந்தபுத்திக்காரனைப்‌ 
போன்றும்‌, ஊமையைப்‌ போன்றும்‌ நடிக்கும்‌ எதிரி ஒற்றர்கள்‌ 


ணைன அளை எ அட்‌ 
அரண்மனைக்குள்‌ ஊடுருவி யாரையேனும்‌ நம்ப வைத்து அல்லது 
லஞ்சம்‌ கொடுத்து பணியைப்‌ பெற்றிருக்கலாம்‌. எதிரி நாட்டுப்‌ 
பெண்கள்‌ தங்கள்‌ அழகாலும்‌ கலை ஆற்றலாலும்‌ அரசனுடைய 
அந்தப்புரம்‌ வரை நெருங்க வாய்ப்புண்டு. 

மேலே கூறப்பட்ட மற்றவர்களும்‌ அப்படியேதான்‌. அரசன்‌ 
யாரையும்‌ நம்பக்கூடாது. முக்கியமாக மந்திராலோசனை தருணத்தில்‌ 
தனக்கு நம்பிக்கையான மந்திரிகளையும்‌, பிரதானிகளையும்‌ தவிர 
கிளிகள்‌ போன்ற பறவைகள்கூட அங்கு இருக்கக்கூடாது. ஈ, காக்கை 
நுழைய முடியாத இடம்‌ என்று பேச்சு வழக்கில்‌ கூறுவார்களல்லவா, 
அந்தப்படிக்கு ஆலோசனைக்‌ கூடம்‌ மற்ற எதுவும்‌ யாரும்‌ நுழைய 
முடியாமலிருக்க வேண்டும்‌. 


நன TA AAT எ எ | 
ண ணா ன என்‌ எப 


பிந்த்யந்த்யவமதா மந்த்ரம்‌ தைர்யக்யோநாஸ்‌ ததைவ ச | 

ஸ்த்ரியஷ்சைவ விசேஷேண தஸ்மாத்‌ தத்ரா ஆத்ருதோ பவேத்‌ | 150 

மேலும்‌, இத்தகையவர்கள்‌, முக்கியமாகப்‌ பெண்கள்‌, எதிரி 
நாட்டு ஒற்றர்களாக இல்லாமல்‌, தன்னுடைய நாட்டைச்‌ 
சேர்ந்தவர்கள்தான்‌, அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்த தன்‌ 
பணியாட்களின்‌ பிள்ளைகள்தான்‌ என்று நன்கு அறிந்திருந்தாலும்‌ 
கூட நம்பிவிடக்‌ கூடாது. இத்தகையோர்‌ சபல புத்தி படைத்த 
வர்களாக, எதிரிகளிடம்‌ பணம்‌ பெற்றுக்கொண்டு, தங்களுக்குத்‌ 
தெரிந்த ரகசியங்களை வெளியிட வாய்ப்புண்டு. எனவே, 
கண்டிப்பாக இவர்களனைவரும்‌ ஆலோசனைக்‌ கூடத்திலிருந்து 


வெளியேற்றப்பட வேண்டும்‌. 


wearers எ எளி ராண | 

௭ ணா ன்‌ எக TH ள॥ 

மத்யந்தினே அர்த்தராத்ரே வா விஷ்ராந்தோ விகதக்ளம: | 

சிந்தயேத்‌ தர்மகாமார்தாந்‌ ஸார்தம்‌ தைரேக ஏவ வா ॥ 151 

நடுப்பகலிலோ, நடு இரவிலோ உடல்‌ சோர்வில்லாது 
விச்ராந்தியாக அமர்ந்து தர்மம்‌, அர்த்தம்‌, காமங்களைப்‌ பற்றி 
மந்திரிகளுடன்‌ கூடி ஆலோசிக்க வேண்டும்‌. அல்லது தனியாக 
ஆலோடிக்க வேண்டும்‌. 

ஒரு அரசன்‌ காலையிலிருந்து தன்‌ அன்றாடக்‌ காரியங்களையும்‌, 
சபைக்‌ காரியங்களையும்‌ முடிக்க நடுப்பகல்‌ ஆகிவிடும்‌. பிறகு மதிய 
உணவை உண்டு முடித்து ஓய்வாகச்‌ சற்று நேரம்‌ அமர்ந்து, அன்று 


மூலமும்‌ உரையும்‌ (மூழுவதும்‌) 
அன்னை மூநீ ஆனந்த நாச்சியாரம்மா 140] 
அதுவரை தான்‌ செயல்படுத்திய விஷயங்களைப்‌ பற்றி மனத்தில்‌ 
யோசிக்க வேண்டும்‌. தர்மத்துக்கு ஏதும்‌ விருத்தமாக அதாவது 
எதிர்மறையாக நடந்ததா, எந்த எந்த வேலைகளால்‌ தன்னுடைய 
விருப்பங்கள்‌ நிறைவேறும்‌, எந்த எந்த வேலைகளால்‌ பொக்கிஷம்‌ 
பெருகும்‌ என்பதைப்‌ பற்றியெல்லாம்‌ யோசிக்க வேண்டும்‌. பசு, 
தான்‌ சாப்பிட்ட புல்லை சாவதானமாக அமர்ந்து அசைபோடுவதைப்‌ 
போன்று அதுவரை நடந்ததைப்‌ பற்றிச்‌ சிந்திக்க வேண்டும்‌. 
இனிமேல்‌ நடத்த வேண்டியதையும்‌ சிந்திக்க வேண்டும்‌. 

முக்கிய தருணங்களில்‌, அவசரம்‌ வந்துற்ற காலங்களில்‌ நடு 
இரவானாலும்கூட மந்திரி பிரதானியரை அழைத்து ஆலோசனை 
நடத்த வேண்டும்‌. 

ப! 98 எ என்று 

a WT உய்ப்ப இ தட்டம்‌ 

பரஸ்பர விருத்தாநாம்‌ தேஷாம்‌ ச ஸமுபார்ஐநம்‌ | 

கன்யாநாம்‌ ஸம்ப்ரதாநம்‌ ௪ குமாராணாம்‌ ச ரக்ஷணம்‌ ॥ 152 

அரசன்‌, செல்வத்தைப்‌ பெருக்கும்‌ விஷயத்திலும்‌, தன்‌ 
விருப்பங்களை ஈடேற்றிக்‌ கொள்ளும்‌ விஷயத்திலும்‌, தான்‌ எடுக்கும்‌ 
செயல்பாடுகள்‌ தர்மத்துக்கு முரண்படாமல்‌ இருக்கிறதா என்றும்‌, 
தர்மத்துக்கு முரண்படாமல்‌ அவற்றை நிறைவேற்றிக்‌ கொள்வது 
எப்படி என்றும்‌ யோசிக்க வேண்டும்‌. 

தன்னுடைய பெண்ணை யாருக்கு மணமுடித்தால்‌, 
அவளுக்கும்‌, தனக்கும்‌, தன்‌ நாட்டுக்கும்‌ நல்லது என்பதைப்‌ பற்றி 
தீர்க்கமாக யோசிக்க வேண்டும்‌. வெல்ல முடியாத பலம்‌ வாய்ந்த 
எதிரியை, தன்‌ மகளைக்‌ கொடுத்து சம்பந்தியாக்கக்‌ கொண்டால்‌, 
அந்த பலம்‌ வாய்ந்த எதிரி அரசன்‌ நண்பனாகி விடுவான்‌. 
பகைவர்களோடு போர்‌ புரிய வேண்டிய தருணத்தில்‌ அவன்‌ தன்‌ 
படை பலத்தைக்‌ கொடுத்து உதவுவான்‌. இப்படி இரண்டு வகையில்‌ 
நன்மை ஏற்படும்‌. இவ்வாறாகப்‌ பலப்பல வகையில்‌ யோசித்து தன்‌ 
பெண்ணின்‌ திருமணத்தைப்‌ பற்றி முடிவெடுக்க வேண்டும்‌. 

தன்‌ பிள்ளைகள்‌ படிப்பு, போர்ப்‌ பயிற்சி அனைத்தையும்‌ 
சோம்பலின்றி கற்றுக்‌ கொள்கிறார்களா என்பதையெல்லாம்‌ அறிந்து 
கொள்ள வேண்டும்‌. அவர்கள்‌ போகுமிடங்களில்‌ பகைவர்களால்‌ 
துன்பம்‌ வராதிருக்குமா, வந்தால்‌ தங்களைக்‌ காத்துக்‌ கொள்வதில்‌ 
அவர்கள்‌ எந்த அளவுக்குத்‌ திறன்‌ பெற்றிருக்கிறார்கள்‌ என்பதை 
யெல்லாம்‌ தெரிந்து கொள்ள வேண்டும்‌. 


ற ணை கக க கை ச்‌ தர்ற ர ரன்‌ 

கண்ர்‌ Ya அவி என்ர al 

SEY u uf எ விரக ப 

தூதஸம்ப்ரேஷணம்‌ சைவ கார்யசேஷம்‌ ததைவ ௪ | 

அந்த:புரப்ரசாரம்‌ ௪ ப்ரணிதீநாம்‌ ச சேஷ்டிதம்‌ | 153 

அரசன்‌, தூதர்களை அனுப்புதல்‌ முதலான காரியங்களைக்‌ 
கவனிக்க வேண்டும்‌. தன்‌ அந்தப்புரத்துப்‌ பெண்களை மற்ற 
வேலைக்காரப்‌ பெண்களைக்‌ கொண்டு வேவு பார்க்க வேண்டும்‌. 
வெளி தேசங்களில்‌ வேவு பார்க்க தான்‌ அனுப்பிய வேவுகாரர்கள்‌ 
சரியாக வேவு பார்க்கிறார்களா என்பதை, பிற வேவுகாரர்களை 
அனுப்பி வேவு பார்க்க வேண்டும்‌. 

அரசன்‌, தூதர்கள்‌ விஷயத்தில்‌ தானே நேராக ஈடுபட 
வேண்டும்‌. மந்திரிகளுக்கும்‌, முக்கியமான பிரதானிகளுக்கும்கூடத்‌ 
தெரியாத வண்ணம்‌ வேவுகாரர்களைத்‌ தனிப்பட அமர்த்தி 
அனைவரைப்‌ பற்றியும்‌ அறிய வேண்டும்‌. 

அரண்மனையிலுள்ள பெண்கள்‌, அரசனுடைய மனைவிய 
ராகவே இருந்தாலும்கூட நம்பக்கூடாது. அத்தனை பேரும்‌ 
அரசனிடம்‌ பக்தியோடும்‌, விசுவாசத்தோடும்‌, அன்போடும்‌ 
இருப்பார்கள்‌ என்று சொல்ல முடியாது. அதில்‌ ஒருவரோ 
சிலரோ பிறந்த இடத்துப்‌ பாசத்தால்கூட உடன்பிறந்த தம்பி 
போன்றோருக்காக, அவர்கள்‌ ராஜ்ஜியத்தை அடைவதற்காக 
அரசனைக்‌ கொல்லவும்‌ துணியலாம்‌. எனவே, அரசன்‌ வேவுகாரப்‌ 
பெண்களை அந்தப்புரத்தில்‌ பணிப்பெண்களாக அமர்த்தி, தன்‌ 
ராணிகளுடைய நடவடிக்கைகளை ரகசியமாகத்‌ தெரிந்து கொள்ள 
வேண்டும்‌. 


ணன ணா ணார உர t 

ராரா எனன எ॥ 

க்ருத்ஸ்நம்‌ சாஅஷ்டவிதம்‌ கர்ம பஞ்சவர்கம்‌ ச தத்‌ வத: | 

அநுராகா அபராகெளச ப்ரசாரம்‌ மண்டலஸ்ய ௪ ॥ 154 

1) ஒரு அரசனுடைய முதல்‌ தேவை புலனடக்கம்‌. காமம்‌, 
கோபம்‌ முதலியவைகளை அடக்கத்‌ தெரிந்தவனாக இருக்க 
வேண்டும்‌. இந்த இரண்டு பலவீனங்களால்தான்‌ எதிரிகள்‌ 
அவனை வீழ்த்தப்‌ பார்ப்பார்கள்‌. 

அரசனானவன்‌, தன்னைச்‌ சுற்றி எப்போதும்‌ எதிரிகள்‌ 
இருப்பார்கள்‌ என்ற ஜாக்கிரதை உணர்வோடு எச்சரிக்கையாக 
இருக்க வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை முநீ ஆனந்த நாச்சியாரம்மா பெட்ட] 

2) குடிமக்களின்‌ கருத்துகளை அறிதல்‌. தன்னைச்‌ சுற்றி 
யிருப்பவர்கள்‌ கூறுவதையே நம்பிக்‌ கொண்டிராமல்‌, தானே 
அவ்வப்போது மாறுவேடமிட்டுச்‌ சென்று மக்கள்‌ என்ன பேசிக்‌ 
கொள்கிறார்கள்‌ என்பதை நேரடியாகத்‌ தெரிந்து கொள்ள 
வேண்டும்‌. 

8) நாட்டில்‌ பூஜைகளும்‌, ஹோமங்களும்‌ ப்‌ 
நடக்குமாறு பார்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 

4) கோட்டை கொத்தளங்கள்‌ பழுதுபடாமல்‌ உள்ளனவா, 
பாதுகாப்பு பலமாக உள்ளதா என்பதைத்‌ தானே நேரடியாகச்‌ 
சென்று கண்காணிக்க வேண்டும்‌. 

5) தனக்குக்‌ கீழுள்ள அரசர்களிடம்‌ கப்பம்‌ வசூலிக்க வேண்டும்‌. 
கப்பம்‌ கட்டாத அரசனைத்‌ தண்டித்து தனக்குக்‌ கீழ்ப்படிய வைக்க 
வேண்டும்‌. 

6) குறித்த காலங்களில்‌ தவறாமல்‌ வரி வசூல்‌ நடத்த வேண்டும்‌. 
வரி செலுத்தாமல்‌ ஏமாற்றுபவர்களைத்‌ தண்டிக்க வேண்டும்‌. 

7) நாட்டில்‌ கொலை, கொள்ளை முதலான குற்றங்களைச்‌ 
செய்யும்‌ குற்றவாளிகள்‌ தலையெடுக்கும்‌ போதெல்லாம்‌ 
அவர்களுக்குக்‌ கடுந்தண்டனை அல்லது மரண தண்டனை கொடுத்து 
மக்கள்‌ பாதுகாப்பைப்‌ பலப்படுத்த வேண்டும்‌. 

8) தன்‌ பொக்கிஷம்‌ குறையாமலிருக்றெதா, அதைப்‌ பெருக்கும்‌ 
வழி என்ன என்று யோசிக்க வேண்டும்‌. 

9) தன்னிடம்‌ வந்த வழக்குகளை எச்சரிக்கையோடு விசாரித்து 
உரிய தீர்ப்பு வழங்க வேண்டும்‌. 

10) தன்‌ அரண்மனையிலும்‌, தன்‌ நாட்டிலும்‌, அண்டை நாடு 
களிலும்‌, தூரத்து நாடுகளிலும்‌ நடக்கும்‌ விஷயங்கள்‌ அனைத்தையும்‌ 
ஒற்றர்கள்‌ மூலமாக நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும்‌. 

11) மந்திராலோசனைக்கு முக்யெத்துவம்‌ கொடுக்க வேண்டும்‌. 
எந்தத்‌ தீர்மானத்தையும்‌ எடுப்பதற்கு முன்பு மந்திரிகளிடம்‌ கலந்து 
பேசி அவர்களது அபிப்ராயங்களை அறிந்து கொள்ள வேண்டும்‌. 
அவர்களின்‌ கருத்துகளை சீர்தூக்கிப்‌ பார்த்து அரசன்‌ தன்னுடைய 
முடிவை எடுக்க வேண்டும்‌. 

12) தன்‌ படை பலத்தை எப்போதும்‌ பெருக்குவதில்‌ கருத்து 
வைக்க வேண்டும்‌. எப்போது போர்‌ என்றாலும்‌ உடனே 
உற்சாகமாகக்‌ கிளம்பும்‌ நிலையில்‌ படைவீரர்கள்‌ இருக்க வேண்டும்‌. 

13) தண்ட நீதியை நன்கு செலுத்த வேண்டும்‌. இதில்‌ தனக்கு 
வேண்டியவர்‌, வேண்டாதவர்‌ என்ற பாரபட்சம்‌ கூடாது. 


மனு நீதி என்னும்‌ 
882 மனுதர்ம சாஸ்திரம்‌ 
எட்டும்‌ ஐந்துமான இந்தப்‌ பதின்மூன்றும்‌ மன்னன்‌ பின்பற்ற 
வேண்டியவையாகும்‌. வேண்டியவர்கள்‌ வேண்டாதவர்கள்‌ என்பதைக்‌ 
கொண்டும்‌ அன்பு காட்டுதல்‌, வெறுத்தல்‌ இரண்டுமே கூடாது. 
பாரபட்சமின்றி மனைவி மக்களிடமும்‌ நடந்து கொள்ள 
வேண்டும்‌. 


அண்னா எ ரின்ற YAIR | 

ஊளை சி எனா ॥ 

மத்யமஸ்ய ப்ரசாரம்‌ ச விஜிகீஷேஸ்ச சேஷ்டிதம்‌ | 

உதாசீந ப்ரசாரம்‌ ச ஷத்ரோஷ்‌ சைவ ப்ரயத்நத: ॥ 155 

வெற்றியை விரும்பும்‌ அரசன்‌, தன்‌ நாட்டுக்கும்‌ எதிரி 
நாட்டுக்கும்‌ இடையிலுள்ள அரசன்‌ எதிரியோடு சமாதானமாக 
இருப்பவனாக இருந்தாலும்‌ அவனைத்‌ தன்னுடைய துணைவ 
னாக்கிக்‌ கொள்ள வேண்டும்‌. அவன்‌ எதிரியோடு சமாதானமாக 
இல்லாதவன்‌ என்றால்‌ இவனை அடக்யெபிறகு இவனைத்‌ தாண்டிச்‌ 
சென்று எதிரியையும்‌ அடக்க வேண்டும்‌. இவ்வாறு தக்கபடி 
யோசித்து முயற்சியோடு எதிரியை வெல்ல வேண்டும்‌. 


Tt: WEA el னன ஸாரா: | 

அன்‌ ஷன: UATE என நள: எள: £ 

ஏதா: ப்ரக்ருதயோ மூலம்‌ மண்டலஸ்ய ஸமாஸத: | 

அஷ்டெளசா அந்யா: ஸமாக்யாதா த்வாதஷைவ து தா: ஸ்ம்ருதா: | 156 

அரசன்‌, அமைச்சர்கள்‌, படைகள்‌, நண்பர்கள்‌ இவர்களுக்கும்‌, 
நாடு, கோட்டை, பொக்கிஷம்‌ இவைகளுக்கும்‌ பிரகிருஇகள்‌ என்று 
பெயர்‌. இன்னும்‌ நாட்டு மக்களுக்கு நன்மை தரக்கூடியவை 
அனைத்தும்‌ பிரகிருதிகளேயாகும்‌. இவையே செல்வங்கள்‌. 

1) அரசன்தான்‌ மக்களுடைய முழுமுதற்‌ செல்வம்‌. தெய்வ 
பலம்‌, புத்தி பலம்‌, புஜ பலம்‌, தாம பலம்‌ கொண்ட அரசனே 
மக்களுக்கு செல்வத்துளெல்லாம்‌ பெருஞ்செல்வம்‌. இத்தகைய 
அரசன்‌ வாய்க்கப்‌ பெற்றுவிட்டால்‌ அஷ்ட ஐஸ்வரியங்களோடு 
மக்கள்‌ வாழ்வார்கள்‌. 

2) நீர்வழியோடும்‌ நிலவழியோடும்‌ விளைச்சல்‌ தரும்‌ நல்ல 
மண்வளத்தோடும்‌ இருப்பது நாட்டின்‌ செல்வம்‌. 

3) தர்மம்‌ மூலமாக அடைந்த செல்வத்தோடு பொக்கிஷம்‌ 
(கருவூலம்‌) நிறைந்திருக்க வேண்டும்‌. பஞ்சம்‌ ஏற்பட்டாலும்‌ 
தாங்கக்கூடிய அளவில்‌ அரசனுடைய பொக்கிஷம்‌ இருக்க 
வேண்டும்‌. இதுவும்‌ ஒரு பிரகிருதி செல்வம்‌. 


அடர அத்த பக்‌. அட்ட: ப 


23 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 
அன்னை முமீ ஆனந்த நாச்சியாரம்மா ee ETE], 

4) ராஜபக்தியும்‌, புஜ பலமும்‌, உற்சாகமும்‌ நிறைந்த 
படைவீரர்கள்‌ அமைவது ஒரு பிரகிருதி செல்வம்‌. 

5) குதிரைப்‌ படையும்‌, தேர்ப்‌ படையும்‌, யானைப்‌ படையும்‌ 
திறமையோடு செயல்படத்தக்க முறையில்‌ இருக்குமானால்‌ இதுவும்‌ 
ஒரு செல்வமாகும்‌. 

6) அண்டை நாடுகள்‌ எதிரிகளாக இல்லாமல்‌ அரசனுக்கு 
வசப்பட்டு இருப்பதும்‌ ஒரு செல்வம்‌. 

7) அப்படியே எதிரி இருந்தாலும்‌ அவன்‌ கெட்டவனாக 
இருந்தால்‌ அதுவும்‌ ஒரு செல்வம்தான்‌. 

எப்படியெனில்‌, அவன்‌ அரச வம்சத்தைச்‌ சேராதவனாகவோ, 
காம கோபங்கள்‌ கொண்ட வனாகவோ, சாமர்த்தியமற்றவனாகவோ, 
மந்திராலோசனைகளை ஏற்காதவனாகவோ இருந்தால்‌, அத்தகைய 
அரசனை மந்திரிகளும்‌ அதிகாரிகளும்‌ வெறுப்பார்கள்‌. 

அவன்‌ தெய்வ நம்பிக்கையற்றவனாக இருந்தால்‌ 
பிராம்மணர்கள்‌ வெறுப்பார்கள்‌. 

அதிக வரி வசூல்‌ செய்வது, கருணையின்றி தண்டிப்பது, பிறரை 
ஹிம்‌சிப்பதிலேயே ஆர்வத்தோடிருப்பது என்றிருப்பவனை 
அனைத்து மக்களுமே வெறுப்பார்கள்‌. 

அவன்‌ நாட்டு மக்களே அவனை வெறுக்கும்‌ வண்ணம்‌ 
இருக்கும்‌ அரசனை வெல்வது மிக எளிது என்பதால்‌ அதுவும்‌ ஒரு 
செல்வம்தான்‌. அவன்‌ நாடு இந்த அரசன்‌ வசமாகும்‌. 

8) ஒரு அரசனுடைய நண்பர்களான அரசர்கள்‌, அவனுக்குப்‌ 
போர்‌ வந்தபோதும்‌, எதிரிகளால்‌ தொல்லைகள்‌ ஏற்பட்ட போதும்‌, 
எதிரியால்‌ தோல்வியடைந்தபோதும்‌ விரைந்து தங்கள்‌ 
படைபலத்தோடு வந்து உதவுபவர்களாக இருக்க வேண்டும்‌. இதுவும்‌ 
ஒரு செல்வம்‌. 

இந்த எட்டு வகையான செல்வங்களுக்குள்‌ அரசன்‌ தானே ஒரு 
பெருஞ்‌ செல்வமாக இருந்து கொண்டு சாமம்‌, தானம்‌, பேதம்‌, 
தண்டம்‌ என்னும்‌ நான்கு உபாயங்களோடு நாட்டு மக்களை நன்கு 
பரிபாலிக்க வேண்டும்‌. 


அனக்கு; Toa எரு: | 

கணை ளோ என்றை சோ 

அமாத்ய ராஷ்ட்ர துர்கா அர்த்ததண்டா ஆக்யா: பஞ்சசாபரா: | 
ப்ரத்யேகம்‌ கதிதாஹ்யேதா: ஸங்க்ஷேபேண த்விஸப்ததி: | 157 


மனு நீதி என்னும்‌ 
க. - - - - - - மனுதர்ம சாஸ்திரம்‌ 
மொத்தம்‌ எழுபத்திரண்டு பிரகிருதி செல்வங்கள்‌ உண்டு. 
மந்திரி, நாடு, கோட்டை, பொக்கிஷம்‌, தண்டநீதி இவைகளினால்‌ 
ஏற்படும்‌ செல்வங்களைப்‌ பற்றி விரிவாகப்‌ பார்த்தால்‌ அவை 
மொத்தம்‌ எழுபத்திரண்டு. 


அணறிபளி்ா எ। 

கணனி ம என்‌ எபே 

அனந்தரமரிம்‌ வித்யாதரி ஸேவிநமேவ ௪ | 

அரேரனந்தரம்‌ மித்ரமுதாஸீநம்‌ தயோ: பரம்‌ | 158 

குன்‌ நாட்டு எல்லையிலுள்ள அரசன்‌ நட்புடன்‌ 
இல்லாவிட்டாலும்‌ அல்லது எதிரியாகவே இருந்தாலும்கூட அவனை 
நண்பனாகவே கருத வேண்டும்‌. தான்‌: பலமான அரசனாக இருக்கும்‌ 
வரையில்‌ அவன்‌ ஒன்றும்‌ செய்ய இயலாது. அவனுக்கு அந்தப்‌ 
பக்கத்து எல்லையிலும்‌ பலமான அரசு இருக்குமானால்‌ 
இரண்டுக்குமிடையில்‌ அவன்‌ அடங்கியேயிருப்பான்‌. ஆனாலும்‌, 
அவனைக்‌ கண்காணித்தபடியே இருக்க வேண்டும்‌. அவனுக்கு 
நண்பர்களாக யாரெல்லாம்‌ இருக்கிறார்‌ களோ அவர்களையும்‌ 
கவனமாகக்‌ கண்காணிக்க வேண்டும்‌. 

படைபலம்‌ மிக்க அரசன்‌ நண்பனாக இருந்தாலும்கூட, அந்த 
நண்பன்‌ வெகுதாரத்திலும்‌, சோம்பல்‌ மிக்கவனாகவும்‌ இருந்தால்‌, 
அவனிடமிருந்து உடனடி உதவியை எதிர்பார்க்க முடியாது. 


எப ணாக | 

ஊன்ற பதத ட்ப ந ௭ ॥ 

தாந்‌ ஸர்வாநபிஸந்தத்யாத்‌ ஸாமாதிபிருபக்ரமை: | 

வ்யஸ்தைஷ்‌ சைவ ஸமஸ்தைஷ்‌ ௪ பெளருஷேண நயேந ௪ ॥ 159 

அந்த அரசர்களனைவருடனும்‌ சாமம்‌, தானம்‌, பேதம்‌, தண்டம்‌ 
என்னும்‌ நான்கு உபாயங்களைப்‌ பயன்படுத்தி அவர்களை எந்த 
வகையிலேனும்‌ தன்‌ வசப்படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌. நயமாகப்‌ 
பேசியும்‌ மற்றபடி தானத்தாலும்‌ பேதத்தாலும்‌ காரியம்‌ சாதிக்க 
முடியாதபோது, தன்‌ படைபலத்தைப்‌ பிர யோகித்து அந்த நாட்டை 
வென்று தன்‌ நாட்டுடன்‌ சேர்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 


ர fe எரா எண 

ப்ர மார எரா றான ॥ 

ஸந்திம்‌ ச விக்ரஹம்சைவ யாநமாஸநமேவ ௪ | 

த்வைதீபாவம்‌ ஸம்ஷ்ரயம்‌ ௪ ஷட்குணாம்ஷ்‌ சிந்தயேத்‌ ஸதா ॥ 160 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1] 

அரசன்‌, சந்தி, விக்ரகம்‌, ஆசனம்‌, யாநம்‌, சம்ஸ்ரயம்‌, 
துவைதீபாவம்‌ என்னும்‌ ஆறைப்‌ பற்றியும்‌ எப்போதும்‌ சிந்தித்த 
வண்ணம்‌ இருக்க வேண்டும்‌. 

அரசன்‌ இன்னொரு அரசனுடன்‌ சில நிபந்தனைகளோடு 
ஒப்பந்தம்‌ செய்து கொள்வது “சந்தி: எனப்படும்‌. 

அவனுடன்‌ விரோதம்‌ கொண்டு அபகாரம்‌ செய்வது (விக்ரகம்‌: 
எனப்படும்‌. 

ஒப்பந்தமும்‌ செய்து கொள்ளாமல்‌, விரோதமும்‌ காட்டாமல்‌ 
இருந்தால்‌ அதற்கு 'யாநம்‌” என்று பெயர்‌. 

எதிரியின்‌ மீது படையெடுப்பதற்கு 'யாநம்‌” என்று பெயர்‌. 

எதிரி தன்னைவிட பலமாக இருக்கும்போது பணிந்து போவது 
'சம்ஸ்ரயம்‌ எனப்படும்‌. உதவி நாடி ஒரு அரசனிடம்‌ அடைக்கல 
மாவதற்கும்‌ 'சம்ஸ்ரயம்‌' என்றே பெயர்‌. 


MOA AA எர fa al 
ரீ வ TY by Ua ௭ ॥ 


ஆஸநம்‌ சைவ யாநம்‌ ச ஸந்திம்‌ விக்ரஹமேவ ச | 

கார்யம்‌ வீக்ஷ்ய ப்ரயுஞ்ஜீத த்வைதம்‌ ஸம்ஸ்ரயமேவ ௪ | 161 

அரசன்‌, தன்‌ வெற்றியை மனத்தில்‌ கொண்டு காலத்துக்கும்‌ 
சந்தர்ப்பத்துக்கும்‌ தக்கபடி, சந்தி செய்து கொள்வதையோ, 
படையெடுப்பதையோ, பணிவதையோ, சந்தியும்‌ இன்றி 
விரோதமும்‌ இன்றி இருப்பதையோ செய்ய வேண்டும்‌. 


WY ரர free Tl fT எ 

விரால்‌ Ta ற Ua: ஏற: ॥ 

ஸந்திம்‌ து த்விவிதம்‌ வித்யாத்ராஜா விக்ரஹமேவ ச | 

உபே யாநா ஆஸநே சைவத்வி வித: ஸம்ஸ்ரய: ஸ்ம்ருத: ॥ 162 


சந்தி இரு வகையானது. விக்ரகமும்‌ இரு வகையானது. 
அவ்வாறே ஆசனமும்‌, யாநமும்‌, சம்ஸ்ரயமும்கூட இரு வகை 
யானவையே. 


TTA ர Tea HI 

என்றே: ufc wa foro: ॥ 

ஸமாநயாநகர்மா ௪ விபரீதஸ்‌ ததைவ ச | 

ததாத்வா ஆயதிஸம்யுக்த: ஸந்திர்‌ ஜேயோ த்விளக்ஷண: | 163 

சமாதானமாகப்‌ போவதில்‌ இரண்டு வகைகள்‌ உள்ளன. யுத்தம்‌ 
செய்வதால்‌ தனக்கு வெற்றியும்‌ கிட்டலாம்‌, தோல்வியும்‌ கிட்டலாம்‌, 


ணை ஸ்திரம்‌ 
இரண்டுக்கும்‌ சமமான வாய்ப்பு உண்டு என்னும்போது 
சமாதானமாகப்‌ போக வேண்டும்‌. 

தன்னைவிட அதிக பலம்‌ வாய்ந்த அரசன்‌ படையெடுத்து வந்து 
ஆக்ரமித்துக்‌ கொண்டபோது, உடனடியாக அவனிடம்‌ சமாதான 
உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும்‌. அந்த அரசன்‌ கேட்கும்‌ 
அளவு படையையும்‌, பொக்கிஷத்தையும்‌ கொடுத்து சமாதானம்‌ 
செய்து கொள்ள வேண்டும்‌. 


இவ்வாறு சந்தி இரு வகைப்படும்‌. 


கந்ணா எணளின்ன்‌ எரு எ 
ன ளெ இப்ன்‌ சரக we ॥ 


ஸ்வயம்‌ க்ருதஷ்‌ ச கார்யார்த்தமகாலே கால ஏவ வா | 

மித்ரஸ்ய சைவா அபக்ருதே த்விவிதோ விக்ரஹ: ஸ்ம்ருத: | 164 

காலம்‌ வந்துற்றபோது செய்வது, தக்க காலம்‌ இல்லை 
யென்றாலும்‌ பரவாயில்லை என்று தன்‌ காரியத்தை நிறைவேற்றிக்‌ 
கொள்வதற்காக எதிரிக்கு அபகாரம்‌ செய்வது. அடுத்து தனக்காக 
என்றில்லாமல்‌, தன்னுடைய நண்பனுக்காக அவ்வாறு செய்வது 
என்று விக்ரகம்‌ இரு வகைப்படும்‌. 


கணனிக்‌ wT TA TI 

ன Ro ௭ எரர்‌ 

ஏகாகிநஷ்சாஅத்யயிகே கார்யே ப்ராப்தே யதருச்சயா | 

ஸம்ஹதஸ்ய ச மித்ரேண த்விவிதம்‌ யாநமுச்யதே ॥ 165 

எதிரி மன்னன்‌ துயரத்திலிருக்றொன்‌ அல்லது பஞ்சம்‌ 
வெள்ளத்தால்‌ அவன்‌ நாடு க்ஷீணமுற்றிருக்கிறது அல்லது அவனைச்‌ 
சார்ந்த மந்திரி பிரதானிகளே அவனிடம்‌ அதிருப்தியுற்றிருக்றொர்கள்‌ 
என்னும்போது அவன்‌ மீது படையெடுக்க வேண்டும்‌. இப்படிப்‌ 
படையெடுக்கும்போது தான்‌ தனியாகப்‌ போருக்குப்‌ புறப்படுவது 
என்றும்‌, பலவானான அரசன்‌ துணையோடு, அதாவது அவன்‌ 
படைபலத்தையும்‌ சேர்த்துக்கொண்டு போருக்குப்‌ புறப்படுவது 
என்றும்‌ போரிடுவது இருவகைப்படும்‌. 


gore ணர்‌ சோன்‌ Tl 
இண ண்ண சிர ளாம 


க்ஷீணஸ்ய சைவ க்ரமஷோ தைவாத்‌ பூர்வக்ருதேந வா | 
மித்ரஸ்ய சாஅநுரோதேந த்விவிதம்‌ ஸ்ம்ருதமாஸநம்‌ ॥ 166 


- மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸுநீ ஆனந்த நாச்சியாரம்மா பெட்ட _।ப॥।றி 
மாற்று அரசனோடு சமாதான ஒப்பந்தமும்‌ செய்து 
கொள்ளாமல்‌, அவனுக்கு விரோதமான காரியங்களையும்‌ 
செய்யாமல்‌ இருப்பது “அசனம்‌” எனப்படும்‌. இதுவும்‌ இரண்டு 
வகைப்படும்‌. தெய்வ வசத்தாலும்‌, பூர்வ வினையாலும்‌ தன்நிலை 
தாழ்ந்துவிட்ட தருணத்தில்‌ சமாதானம்‌ செய்து கொண்டாலும்‌, பகை 
பாராட்டினாலும்‌ தனக்குக்‌ குறையோ நிறையோ இரண்டும்‌ இல்லை 
என்னும்போது பேசாமலிருந்துவிட வேண்டும்‌. 
அதேபோன்று நண்பனான அரசன்‌ தனக்கு உதவுமாறு கேட்டுக்‌ 
கொள்ளும்போதும்‌, போரில்‌ வெற்றி நிச்சயம்‌ கிடைக்கும்‌ 
என்னும்போதும்‌ உதவி செய்யலாம்‌. வெற்றியும்‌ கிடைக்கலாம்‌ 
தோல்வியும்‌ கிடைக்கலாம்‌ என்ற நிலையிலோ, வெற்றி பெறுவது 
துர்லபம்‌ என்று தோன்றும்‌ போதோ பேசாமலிருந்துவிட வேண்டும்‌. 
இவ்வாறு அசனம்‌” இரு வகைப்படும்‌. 
qa எர Aa fafa: அர்பன்‌! 
fefay என்வாய்‌ 
பலஸ்யஸ்வாமிநஷ்‌ சைவ ஸ்திதி: கார்யா அர்த்தசித்தயே | 
த்விவிதம்‌ கீர்த்யதே த்வைதம்‌ ஷாட்குண்ய குணவேதிபி: | 167 
ஒரு எதிரி அரசனுடன்‌ ஒப்பந்தம்‌ செய்து கொண்டு இன்னொரு 
எதிரி அரசனுடன்‌ பகைமை பாராட்டுவது துவைதீபாவம்‌' எனப்படும்‌. 
எதிரி அரசர்கள்‌ பலமானவர்களாக இருக்கும்போது அவர்களை 
வெல்வது இயலாத காரியம்‌. அத்தகைய தருணத்தில்‌ பலமான ஒரு 
எதிரி அரசனை தன்‌ நண்பனாக்கிக்‌ கொண்டு, அவனிடமே 
படைபலத்தைக்‌ கேட்டுப்‌ பெற்று, வெற்றி பெற்றதும்‌ செய்த 
உதவிக்குப்‌ பதிலாக இவ்வளவு தருகிறேன்‌ என்று ஒப்பந்தம்‌ செய்து 
கொள்ள வேண்டும்‌. ஆனால்‌ இவனை நிரந்தர நண்பனாக நினைக்கக்‌ 
கூடாது. காரியம்‌ நிமித்தமாகவே ஏற்பட்ட நட்பாகவே கொள்ள 
வேண்டும்‌. ஒரு எதிரி இப்போது நண்பனாகி உள்ளான்‌. இவன்‌ 
உதவியைக்‌ கொண்டு அந்த. மற்றொரு எதிரியை வெல்ல வேண்டும்‌. 
அடுத்து, எதிரி மன்னனுக்கு ஒரு எதிரி இருந்தால்‌, அவனுடன்‌ 
சந்தி செய்து கொள்ள வேண்டும்‌. அவன்‌ உதவியோடு எதிரி 
மன்னனை வீழ்த்த வேண்டும்‌. 
இவ்வாறு துவைகீபாவம்‌ இரு வகைப்படும்‌. 
அண்ணனை “எ மின Taf | 
எர raed fafa: wera: க ॥ 
அர்த்த ஸம்பாதநார்த்தம்‌ ௪ பீட்யமாநஸ்ய சத்ருபி: | 
ஸாதுஷு வ்யப தேஷார்த்தம்‌ த்விவித: ஸம்ஷ்ரய: ஸ்ம்ரூத: | 168 


௬௭௪ ப ப ப பபப பப ப மனுதமசாஸ்தீரம 
.... தன்னைவிடப்‌ பலமான எதிரியிடம்‌ பணிந்து போவதும்‌, வேறு 
ஒருவனிடம்‌ அடைக்கலம்‌ தேடுவதும்‌ சம்ஸ்ரயம்‌” எனப்படும்‌. 

பலமான எதிரி தன்னைத்‌ தாக்க வரும்போது, எதிர்க்கத்‌ தகுந்த 
படைபலம்‌ இல்லையெனில்‌ பணிந்து போக வேண்டும்‌. அதனால்‌ 
தன்‌ நாட்டையும்‌ செல்வத்தையும்‌ காப்பாற்றிக்‌ கொள்ள முடியும்‌. 

அடுத்தது, கபடமாக அவனை ஏமாற்றி அப்போதைக்கு 
அவனிடம்‌ பணிந்து, அவனைப்‌ புகழ்ந்து, அவனுக்கு அதிக 
செல்வங்களைக்‌ கொடுத்து அனுப்பிவிட வேண்டும்‌. பிறகு, அவனை 
வெல்ல வேண்டும்‌ என்ற ஒன்றையே மனத்தில்‌ கொண்டு எந்த 
அரசன்‌ மிகுந்த பலவானாக உள்ளானோ அவனிடம்‌ அடைக்கலமாக 
வேண்டும்‌. 

இவ்வாறு சம்ஸ்ரயம்‌ இரண்டு வகைப்படும்‌. 


ணன்‌ காயை 

எ எக Tet என FEY UTA 

யதா அவகச்சேதாயத்‌ யாமாதிக்யம்‌ த்ருவமாத்மந: | 

ததாத்வே சாஅல்பிகாம்‌ பிடாம்‌ ததா ஸந்திம்‌ ஸமாஸ்ரயேத்‌ ॥ 169 

எதிர்‌ காலத்தில்‌ தனக்கு மேன்மை ஏற்படும்‌ என்று தோன்றினால்‌ 
சிறிது செல்வத்தைக்‌ கொடுத்து எதிரியுடன்‌ சந்தி (சமாதானம்‌) செய்து 
கொள்ள வேண்டும்‌. அவ்வாறே தானும்‌ எதிரியிடமிருந்து சிறிது 
செல்வத்தைப்‌ பெற்றுக்கொண்டு சமாதானம்‌ செய்து கொள்ள 
வேண்டும்‌. 

இதனால்‌ அவன்‌ எதிரி என்ற நிலையிலிருந்து மாறிவிடுகிறான்‌. 
அவன்‌ நாட்டின்‌ வழியாக தன்னுடைய வர்த்தகம்‌ பெருகும்‌ அல்லது 
தனக்குத்‌ தேவைப்பட்ட போது அவன்‌ படை கொடுத்து உதவுவான்‌ 
என்னும்‌ காரணங்களை யோசித்து இந்த சந்தி செய்து கொள்ளல்‌ 
வேண்டும்‌. 


அனான்‌ wef ஏன்ற யு 

சா எவனா எ ஒன்‌ ப 

யதா ப்ரஹ்ருஷ்டா மந்யேத ஸர்வாஸ்‌ து ப்ரக்ருதீர்‌ ப்ருஷம்‌ | 

அத்யுச்ச்ரிதம்‌ ததா ஆத்மாநம்‌ ததாகுர்வீத விக்ரஹம்‌ ॥ 170 

அரசன்‌, நாடு, அமைச்சர்கள்‌, கோட்டை, படை, நண்பர்கள்‌ 
என்னுமிவற்றுக்கு பிரக்ருதிகள்‌ என்று பெயா்‌. 

இந்த பிரக்ருதிகள்‌ நல்லபடி இருக்கும்போது அரசன்‌, எதிரி 
நாட்டின்‌ மீது படையெடுக்க வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸுடீ ஆனந்த நாச்சியாரம்மா 19] 

முதலில்‌ அரசன்‌ மற்ற எந்தவிதமான தொல்லைகளும்‌ இல்லாமல்‌ 
உற்சாகமாக இருக்க வேண்டும்‌. அடுத்து அவன்‌ நாட்டில்‌ பஞ்சம்‌ 
வெள்ளம்‌ போன்றவை எதுவுமில்லாமல்‌ மக்கள்‌ செழிப்போடு 
சுகமாக வாழ்பவர்களாக : இருக்க வேண்டும்‌. அவனுடைய 
அமைச்சர்கள்‌ அவனுக்குத்‌ தக்க மந்திராலோசனை கூறும்‌ 
புத்திமான்களாகவும்‌, விசுவாசமானவர்களாகவும்‌ இருக்க வேண்டும்‌. 
அடுத்து கோட்டை யரண்கள்‌ பலமாக இருக்க வேண்டும்‌. படைகள்‌ 
வேண்டிய அளவுக்கு இருக்க வேண்டும்‌. படை வீரர்கள்‌ யுத்தத்தில்‌ 
புறமுதுகு காட்டாதவர்‌ களாகவும்‌, தங்கள்‌ அரசனுக்கு எதையும்‌ 
செய்யக்‌ கூடியவர்களாகவும்‌, அரச பக்தி தேச பக்தி 
நிறைந்தவர்களாகவும்‌ இருக்க வேண்டும்‌. நல்ல நண்பர்கள்‌ அதாவது 
அரசர்களாக இருக்கும்‌ நண்பர்கள்‌ தனக்கு உதவக்கூடிய நிலையில்‌ 
இருக்க வேண்டும்‌. 

இந்த நிலையில்‌ அரசன்‌ எதிரி நாட்டை வெல்வதைப்‌ 
பற்றி யோசிக்க வேண்டும்‌. படையெடுப்புக்கு முன்னால்‌ எதிரி 
அரசனுக்கும்‌, அவன்‌ நாட்டுக்கும்‌ பல தொல்லைகளை மறைமுக 
மாகக்‌ கொடுக்க வேண்டும்‌. எதிரி மன்னனுடைய உற்சாகத்தையும்‌ 
சந்தோஷத்தையும்‌ குலைக்க வேண்டும்‌. 


அள எர லர எர னவை 
ன 8௭ ன mara fy TiAl 


யதா மந்யேத பாவேந ஹ்ருஷ்டம்‌ புஷ்டம்‌ பலம்‌ ஸ்வகம்‌ | 

பரஸ்ய விபரீதம்‌ ச ததா யாயாத்‌ ரிபும்‌ ப்ரதி | 171 

இவ்வாறாக அரசன்‌ தான்‌ சந்தோஷத்தோடும்‌ உற்சாகத்தோடும்‌ 
பிரகருதிகளின்‌ பலத்தோடும்‌ இருந்து கொண்டு, எதிரி அரசன்‌ 
தொல்லைகளால்‌ பீடிக்கப்பட்டு உற்சாகத்தையும்‌ சந்தோஷத்தையும்‌ 
இழந்து துயர நிலையில்‌ இருக்கும்போது அவன்‌ மீது படையெடுக்க 
வேண்டும்‌. 


எ க்ப்‌ எனா எ ௭1 

TASH TAA WA: WTI 

யதா து ஸ்யாத்‌ பரிக்ஷ்ணோ வாஹநேந பலேந ச | 

ததா ஆஸீத ப்ரயத்நேந ஷநகை: ஸாந்த்வயந்நரந்‌ ॥ 172 

யானைப்‌ படையும்‌, குதிரைப்‌ படையும்‌, தேர்ப்‌ படையும்‌ 
குறைந்தும்‌, போர்‌ வீரர்கள்‌ உற்சாகம்‌ குறைந்தும்‌ இருக்கும்போது 
எதிரி அரசன்‌ தாக்க வந்தால்‌, முயற்சி செய்து எவ்வகையிலேனும்‌ 
எதிரி அரசனுடன்‌ சமாதானம்‌ செய்து கொள்ள வேண்டும்‌. 


டர க. 

ட. ப ல்‌ படட 1211 ௮ 

ண்ண ன எள்‌ எனா! 

எ fru ண Fe என்னா ॥ 

மந்யேதா அரிம்‌ யதா ராஜா ஸர்வதா பலவத்‌ தரம்‌ | 

ததா தவிதா பலம்‌ க்ருத்வா ஸாதயேத்‌ கார்யமாத்மந: | 173 

எதிரி அரசன்‌ எவ்வகையிலும்‌ சமாதானத்துக்கு இணங்கவில்லை 
என்றால்‌, தன்‌ படையை இரண்டாகப்‌ பிரித்து ஒரு பகுதியை 
படைத்‌ தலைவன்‌ தலைமையில்‌ எதிரியைத்‌ தாக்க அனுப்ப 
வேண்டும்‌. மற்றொரு பகுதியை தன்‌ நாட்டுக்‌ காவலுக்காக இருத்த 
வேண்டும்‌. தன்‌ நட்பு அரசர்களின்‌ உதவி பெறுதல்‌ முதலான 
காரியங்களில்‌ ஈடுபட்டு வெற்றி கிட்டும்‌ வழியை ஆராய்ந்து 
வெற்றியைத்‌ தேடிக்கொள்ள வேண்டும்‌. 

பட்ட ட்ப HT WAI 

எர Uda Rad எர ண ராயு 

யதா பரபலாநாம்‌ து கமநீயதமோ பவேத்‌ | 

ததா து ஸம்ஷ்ரயேத்‌ க்ஷிப்ரம்‌ தார்மிகம்‌ பலிநம்‌ ந்ருபம்‌ ॥ 174 

இவ்வாறு படையைப்‌ பிரித்தும்‌ வெற்றி பெறவோ, 
தன்னாட்டைக்‌ காப்பாற்றிக்‌ கொள்ளவோ முடியாது என்ற நிலை 
ஏற்பட்டால்‌, அப்போது தன்னைக்‌ காப்பாற்றிக்‌ கொள்ள முயல 
வேண்டும்‌. எதிரியிடம்‌ தான்‌ அகப்படாமல்‌ தப்பித்துச்‌ சென்று 
படைபலம்‌ மிகுந்தவனும்‌, தர்மவானுமான தக்க அரசனிடம்‌ 
அடைக்கலம்‌ புகவேண்டும்‌. 


Foe nad « pale பெட்ட ப்ர 
Fue எ WATE TAT 


நிக்ரஹம்‌ ப்ரக்ருதீநாம்‌ ௪ குர்யாத்‌ யோ அரிபலஸ்ய ச | 

உபஸேவேத தம்‌ நித்யம்‌ ஸர்வ யத்நைர்‌ குரும்யதா ॥ 175 

எதிரி மக்களிடம்‌ கலகங்கள்‌ ஏற்படுத்தக்கூடியவனாகவும்‌, எதிரிப்‌ 
படைகளை வெல்லக்கூடியவனாகவும்‌ தான்‌ அடைக்கலம்‌ புகும்‌ 
அரசன்‌ திறமையும்‌ படைபலமும்‌ கொண்டிருக்கிறானா என்று 
பார்த்து, அத்தகைய அரசனிடம்‌ அடைக்கலம்‌ புகுந்து, அனைத்து 
முயற்சிகளும்‌ செய்து, அவன்‌ மனம்‌ தன்னிடம்‌ ஈடுபடுமாறு அதாவது 
தனக்கு உதவ வேண்டும்‌ என்னும்‌ எண்ணம்‌ அவன்‌ மனத்தில்‌ 
ஏற்படுமாறு பார்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. மனப்பூர்வமாக அவன்‌ 
தனக்கு உதவுமாறு அவனைப்‌ போற்றிக்‌ கொண்டாட வேண்டும்‌. 


ணி wari சகு 
ல TAA ரணை எனா 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 
அன்னை முநீ ஆனந்த நாச்சியாரம்மா ee 3 இ 1 
யதி தத்ராஅபி ஸம்பஷ்யேத்‌ தோஷம்‌ ஸம்ஷ்ரயகாரிதம்‌ | 
சுயுத்தமேவ தத்ராஅபி நிர்விஷங்க: ஸமாசரேத்‌ | ' 176 
ஆனால்‌, இப்படி பலம்‌ மிகுந்த அரசன்‌ இல்லாவிட்டால்‌ அல்லது 
இருந்தும்‌ தான்‌ அவனை அண்டுவதால்‌ ஒரு பயனும்‌ இருக்காது 
என்பது சந்தேகமின்றித்‌ தெரிந்தால்‌ யுத்தம்தான்‌ செய்ய வேண்டும்‌. 
வெற்றியோ தோல்வியோ எது கிட்டினாலும்‌ சரி, வெற்றி கிட்டினால்‌ 
அரசு நிலைக்கும்‌, மரணமெய்தினால்‌ சொர்க்கம்‌ கடைக்கும்‌ என்ற 
தீர்மானத்தோடு போர்க்களம்‌ புக வேண்டும்‌. 


எள க்க எள்ளி 
அனை “பிள்ள ॥ 


'ஸர்வோபாயைஸ்ததா குர்யாந்‌ நீதிஞ: ப்ருதிவீபதி: | 

யதாஅஸ்யா அப்யதிகா ந ஸ்யுர்‌ மித்ரோ தாஸீநஷத்ரவ: | 177 

மித்ரர்களாயிருக்கும்‌ அரசர்களாயினும்‌ சரி, எதிரிகளாக 
இருக்கும்‌ அரசர்களாயினும்‌ சரி, அவர்கள்‌ தன்னை மீறி 
வளர்ச்சியுற்று விடாமல்‌ பார்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. ராஜதர்மம்‌ 
தெரிந்த அரசன்‌, இந்த விஷயத்தில்‌ சகல உபாயங்களையும்‌ பயன்‌ 
படுத்த வேண்டும்‌. 


ரர எண்ன எபே 
பந எ எ ரான்‌ எரா ॥ 


ஆயதிம்‌ ஸர்வகார்யாணாம்‌ ததாத்வம்‌ ௪ விசாரயேத்‌ | 

அதீதாநாம்‌ ௪ ஸர்வேஷாம்‌ குணதோஷெள ௪ தத்வத: | 178 

அரசன்‌, தான்‌ செய்யும்‌ ஒவ்வொரு காரியத்தையும்‌ அதைச்‌ 
செய்வதால்‌ தனக்குக்‌ கிடைக்கும்‌ லாபம்‌ என்ன என்பதை 
யோசித்துப்‌ பார்த்துச்‌ செய்ய வேண்டும்‌. இது போக, செய்து முடித்த 
காரியத்தால்‌ தான்‌ அடைந்த நன்மைகள்‌ என்ன, தீமைகள்‌ என்ன 
என்பதையும்‌ யோசிக்க வேண்டும்‌. 


சாண VAT Tera றா. 

சரி ணி TI TAY 

ஆயத்யாம்‌ குணதோஷக்ஞஸ்‌ ததாத்வே சிப்ரநீஷ்சய: | 

அதீதே கார்யசேஷக்ஞ: ஷத்ருபிர்‌ நாஅபிபூயதே ॥ 179 

தான்‌ இதுவரை செய்த காரியங்களால்‌ விளைந்த நன்மை 
தீமைகளைத்‌ தெரிந்து வைத்துக்கொண்டு, இனி செய்யப்போகும்‌ 
காரியங்களால்‌ விளையக்கூடிய நன்மை தீமைகளையும்‌ ஆராய்ந்து 


அறிந்து கொண்டு, யோசித்து முடிவெடுத்து, இப்போது செய்யும்‌ 


ணை க கணை ன த்‌ டாம்‌ 
காரியங்களில்‌ விடாமுயற்சியோடு ஆற்றலைச்‌ செலுத்திக்‌ 
காரியமாற்ற வேண்டும்‌. இப்படிச்‌ செய்யும்‌ மன்னன்‌ எந்நாளும்‌ 
தோல்வியடைய மாட்டான்‌. 


அணி பிள்‌ | 

எ ண்‌ ண்ணா என்‌ Ta: ॥ 

யதைநம்‌ நா அபிஸந்தத்யுர்‌ மித்ரோதாஸீ நஷத்ரவ: | 

ததா ஸர்வம்‌ ஸம்விதத்யாதேஷ ஸாமாஸிகோ நய: | 180 

ராஜதர்ம சாஸ்திரத்தை நன்கு படித்தறிந்த அரசன்‌, எந்த 
வகையிலும்‌ தன்‌ நண்பர்களாலோ, பகைவார்களாலோ, நட்போ 
பகையோ இரண்டுமில்லாதவர்களாலோ தனக்கு இன்னல்‌ நேரிடா 
வண்ணம்‌ பார்த்துக்‌ கொள்வான்‌. 


எ ராண எ எழு | 

எண்‌ எனிமா | 

யதா து யாநமாதிஷ்டே தரிராஷ்ட்ரம்‌ ப்ரதி ப்ரபு: | 

ததா அநேந விதாநேந யாயாதரிபுரம்‌ ஷனை: | 181 

அரசன்‌, எதிரி மன்னன்‌ மீது போருக்குப்‌ புறப்பட வேண்டும்‌ 
என்றால்‌, அதற்கு இனி சொல்லப்போகும்‌ முறைகளோடு யுத்த 
யாத்திரையைத்‌ தொடங்க வேண்டும்‌. 


ஊற்று எர எள்‌ என்ற்‌ 

ண்‌ ண 94௭ என்ர எள 

மார்கஷீர்ஷே சுபே மாஸி யாயாத்‌ யாத்ராம்‌ மஹீபதி: | 

பல்குநம்‌ வா அத சைத்ரம்‌ வா மாஸெள ப்ரதி யதா பலம்‌ ॥ 182 

படைகளோடு யுத்த யாத்திரை கிளம்பும்‌ காலத்தை முதலில்‌ 
நிர்ணயிக்க வேண்டும்‌. நீண்ட காலம்‌ யாத்திரை போக வேண்டிய 
தூரமானால்‌ மார்கழியில்‌ கிளம்பலாம்‌. அல்லது தை மாத 
ஆரம்பத்திலும்‌ ளெம்பலாம்‌. 

, எப்போதும்‌ பனி மூட்டம்‌ இருக்கும்‌ பிரதேசம்‌ என்றாலும்‌, 
ஆழமான நீர்நிலைகள்‌ நிறைந்த பிரதேசம்‌ என்றாலும்‌, நுழைய 
முடியாத அளவு புதர்‌ மண்டிக்‌ கிடக்கும்‌ பிரதேசம்‌ என்றாலும்‌ 
பங்குனி, சித்திரைகளில்‌ யுத்த யாத்திரை கிளம்ப வேண்டும்‌. 


அன்ற எர TEAR yp ணு 
ஏ ள்ள ன்‌ mhfead Ror ॥ 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை யுடீ ஆனந்த நாச்சியாரம்மா வவ வை வவ வவ [303 ] 

அந்யேஷ்வபி து காலேஷு யதா பஷ்யேத்‌ த்ருவம்‌ ஐயம்‌ | 

ததா யாயாத்‌ விக்ருஹ்யைவ வ்யசநே சோத்திதே ரிபோ: | 183 

மற்ற காலங்களிலும்கூட யுத்த யாத்திரை கிளம்பலாம்‌. அதாவது 
நிச்சயம்‌ தனக்கு வெற்றி கட்டும்‌ என்ற நிலையில்‌ எந்தக்‌ காலத்திலும்‌ 
யுத்த யாத்திரையை மேற்கொள்ளலாம்‌. எதிரி நாட்டில்‌ உள்நாட்டுக்‌ 
கலகம்‌ ஏற்பட்டிருக்கும்‌ காலத்திலும்‌, எதிரிப்‌ படைகள்‌ க்ஷ்ண்மடைத்‌ 
திருக்கும்‌ காலத்திலும்‌ யுத்த யாத்திரை மேற்கொள்ளலாம்‌. 


கன fr IT | 
வரண a WT UT aT “உ 


க்ருத்வா விதாநம்‌ மூலேது யாத்ரிகம்‌ ௪ யதாவிதி | 

உபக்ருஹ்யா ஆஸ்பதம்‌ சைவ சாராந்‌ ஸம்யக்‌ விதாய ௪ | 184 

தன்னுடைய நாட்டில்‌ சிறிது பாதுகாப்புப்‌ படையை படைத்‌ 
தலைவன்‌ ஒருவனிடம்‌ ஒப்படைக்க வேண்டும்‌. தானும்‌ படையும்‌ 
இல்லாதபோது நாட்டைத்‌ தாக்கி எவரும்‌ கைப்பற்றி விடக்கூடாது 
என்பதற்காக இந்தப்‌ பாதுகாப்பு ஏற்பாடு. தான்‌ எங்கிருந்தாலும்‌ 
ஒற்றர்கள்‌ மூலமாக தனக்கு எதிரி நாட்டுச்‌ செய்திகள்‌ கிடைத்த 
வண்ணம்‌ இருக்க வேண்டும்‌. இதற்கும்‌ ஏற்பாடு செய்ய வேண்டும்‌. 

தான்‌ எந்தப்‌ படைகளோடு செல்ல வேண்டும்‌ என்பதைத்‌ 
தீர்மானிக்க வேண்டும்‌. எதிரியிடம்‌ யானைப்படை இருக்குமானால்‌ 
தானும்‌ யானைப்‌ படைகளோடும்‌, எந்திரங்களோடும்‌ போக 
வேண்டும்‌. பொதுவாக அனைவரிடமும்‌ பலம்‌ வாய்ந்த 
யானைப்படை இருப்பது அரிது. 

எந்தப்‌ படை எதிரியிடம்‌ அதிகமாக உள்ளதோ, அந்தப்‌ 
படையை தானும்‌ அதிகம்‌ நடத்திச்‌ செல்ல வேண்டும்‌. 

எதிரியிடம்‌ நால்வகைப்‌ படையும்‌ இருக்குமானால்‌ தானும்‌ 
நால்வகைப்‌ படைகளோடும்‌, கற்கள்‌, ஈட்டிகளை எறியத்தக்க 
எந்திரங்களோடும்‌ யாத்திரை ளெம்ப வேண்டும்‌. முக்கியமாக 
விசுவாசமான போர்‌ வீரர்களோடு போக வேண்டும்‌. 

ன 0 சாரண ௭ wet | 

எரிக்‌ எள்‌ . 

ஸம்ஷோத்ய த்ரிவிதம்‌ மார்கம்‌ ஷட்விதம்‌ ௪ பலம்‌ ஸ்வகம்‌ | 

ஸாம்பராயிக கல்பேந யாயாதரிபுரம்‌ ஷனை: | 185 

யுத்த யாத்திரை புறப்படுவதற்கு முன்பு, தொழிலாளர்களின்‌ 
அதிகாரியும்‌, காவல்‌ துறை அதிகாரியும்‌ அந்தப்‌ பாதையை ஆராய 
வேண்டும்‌. காவல்‌ துறை அதிகாரி பாதுகாப்பு ஏற்பாடுகளைக்‌ 


உட ப ப ப ப ப ட ண ாஸ்றும்‌ 
கவனிக்க வேண்டும்‌. படைகள்‌ ஆங்காங்கு ஓய்வு பெறும்‌ 
இடங்களைத்‌ தேர்ந்தெடுக்க வேண்டும்‌. 

தொழிலாளர்களின்‌ அதிகாரி வழியிலுள்ள புதர்களையும்‌ 
காடுகளையும்‌ அழித்து பாதைகளைச்‌ சரிப்படுத்த வேண்டும்‌. 
படைகள்‌ முகாமிடுவதற்கான வசதிகளை ஏற்படுத்த வேண்டும்‌. 

மற்றபடி, கிராமங்கள்‌ வழியாகவும்‌, ஆரண்யங்கள்‌ வழியாகவும்‌ 
போகும்போது வழியில்‌ விலங்குகளுக்கு உணவு, நீர்‌ கிடைப்பதைப்‌ 
பொறுத்தும்‌, படைவீரர்களுக்குச்‌ சமைக்க விறகுகள்‌ கிடைப்பதைப்‌ 
பொறுத்தும்‌ எந்த எந்த இடத்தில்‌ எவ்வளவு நாட்கள்‌ தங்கலாம்‌ 
என்று தெரிந்து கொள்ள வேண்டும்‌. 

பிரயாணத்துக்கு மொத்தம்‌ எத்தனை நாட்கள்‌ பிடிக்கும்‌ என்று 
கணக்கிட்டு, தேவையான உணவுப்‌ பொருட்களை இருமடங்காக 
ஆங்காங்கே முகாமிடும்‌ இடங்களில்‌ கொண்டு சேர்க்க வேண்டும்‌. 
அல்லது ஆங்காங்கே அவை டைக்கத்தக்க ஏற்பாடுகளைச்‌ செய்ய 
வேண்டும்‌. 

எதிரிப்‌ படைகள்‌ வரும்‌ பாதையில்‌ அவர்களுக்கு இடைஞ்‌ 
சல்களை ஏற்படுத்தக்கூடிய ஏற்பாடுகளைச்‌ செய்ய வேண்டும்‌. 
பாதையில்‌ குழிகளை ஏற்படுத்தி மேலே புற்களால்‌ மூடுவது, நீர்‌ 
நிலைகளை அழிப்பது போன்றவை அவை. 

யுத்த பூமிக்கு அருகில்‌ பிரதான சேனாபதி, வீடுகளை 
அமைக்கும்‌ ஸ்தபதி, வாஸ்து நிபுணர்‌ - இவர்கள்‌ தேர்ந்தெடுத்த 
இடத்தில்‌ படைகளை நிறுத்துவதற்கான படைத்‌ தளங்களை 
அமைக்க வேண்டும்‌. 

இவ்வாறாக, பாதைகளைச்‌ சீர்படுத்துவது, படைகள்‌ போகும்‌ 
வழியில்‌ படைகளுக்கும்‌ விலங்குகளுக்கும்‌ உணவு, தண்ணீர்‌ 
இடைக்க முன்கூட்டி ஏற்பாடு செய்வது, எதிரிகள்‌ வரும்‌ பாதைகளை 
சீர்குலைப்பது என்று இம்‌ மூவகையான ஏற்பாடுகளையும்‌ யுத்த 
யாத்திரை போகும்‌ வழியில்‌ செய்ய வேண்டும்‌. அடுத்து - 

1) ஜோதிடர்களும்‌, ஒற்றர்களும்‌ “வெற்றி நமக்கே, வெற்றி 
நிச்சயம்‌” என்று கூறியபடி வீரர்களை உற்சாகப்படுத்திய வண்ணம்‌ 
இருக்க வேண்டும்‌. 

2) படைவீரர்கள்‌ ஒருவரோடொருவர்‌ வாக்குவாதத்தில்‌ 
ஈடுபடுவது, குடிப்பது, சூதாடுவது போன்றவற்றைச்‌ செய்யாமல்‌ 
பார்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 

3) சூதர்களும்‌, மாகதர்களும்‌ ஆங்காங்கே படை வீரர்களுக்கு, 
அவர்கள்‌ குலப்‌ பெருமையையும்‌ வீரத்தையும்‌ போற்றியபடி இருக்க 
வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸரீ ஆனந்த நாச்சியாரம்மா வப பய ட்ட LE] 

4) ரண சிகிச்சைக்குத்‌ தேவையான ஆயுதங்கள்‌, மருந்துகள்‌, 
எண்ணெய்கள்‌, துணிகள்‌ முதலானவற்றைக்‌ தயாராக வைத்துக்‌ 
கொண்டு, வைத்தியர்கள்‌, படைவீரர்களுக்குப்‌ பின்னால்‌ இருக்க 
வேண்டும்‌. 

5) உணவுப்‌ பண்டங்களைக்‌ காத்தபடி வீரர்களுக்கு 
உற்சாகமூட்டும்‌ பெண்களும்‌ வைத்தியர்களுக்கடுத்து இருக்க 
வேண்டும்‌. 

6) முக்கியமாக அரசன்‌, படைவீரர்களை நேரடியாகச்‌ சந்தித்து 
உற்சாகமூட்டிய வண்ணம்‌ இருக்க வேண்டும்‌. 

இந்த ஆறு வழிகளில்‌ படைவீரர்களிடம்‌ உற்சாகமும்‌ வீரமும்‌ 
தைரியமும்‌ குறையாமல்‌ பார்த்துக்கொள்ள வேண்டும்‌. 

இவ்வாறு எதிரி நாட்டை நோக்கி மெதுவாக யுத்த யாத்திரை 
கிளம்ப வேண்டும்‌. 


WANT PT எர னான்‌ எப 
MCAT Ta ua fe mead RYH 


ஷத்ருசேவிநீ மித்ரே ௪ கூடே யுக்ததரோ பவேத்‌ | 

கத ப்ரத்யாகதே சைவ ஸஹி கஷ்டதரோ ரிபு: | 186 

தன்னிடத்தில்‌ மித்ரபாவத்தோடிருந்தபடி எதிரியிடம்‌ போய்‌ 
ரகசியமாகச்‌ சேர்ந்தவன்‌ மீண்டும்‌ தன்னிடம்‌ திரும்பி வந்தால்‌, 
அவனிடம்‌ மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்‌. இத்தகைய 
வனான தளபதி போன்றோரிடமும்‌ மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க 
வேண்டும்‌. 

இவர்கள்‌ நம்பிக்கைக்குரியவர்களல்லர்‌. ஆனாலும்‌, அதை 
வெளிப்படுத்திக்கொள்ளக்‌ கூடாது. அவர்கள்‌ ரகசியமாகச்‌ 
செய்ததை, தனக்குத்‌ தெரிந்ததாகவே காட்டிக்‌ கொள்ளாமல்‌ 
எப்போதும்‌ போல்‌ மேலுக்கு இருந்தபடி, உள்ளே எச்சரிக்கை 
யோடிருந்து தக்க தருணம்‌ வாய்த்ததும்‌ அவர்களை அழித்துவிட 
வேண்டும்‌. பகைவனைவிட இவர்கள்‌ மிகவும்‌ அபாயகரமானவர்கள்‌. 

Kose OTT எரு என AI 

பபபடநட எண்‌ எ ॥ 

தண்டவ்யூஹேந தந்மார்கம்‌ யாயாத்து ஷகடேந வா | 

வராஹமகராப்யாம்‌ வா சூச்யா வா கருடேந வா | 187 

தண்ட வியூகம்‌, சகட வியூகம்‌, வராக வியூகம்‌, மகர வியூகம்‌, 
ஊசி வியூகம்‌, கருட வியூகம்‌ போன்ற வியூகங்களில்‌ ஏதாவது ஒரு 
வியூகத்தினால்‌ எதிரி நாட்டை முற்றுகையிட வேண்டும்‌. 


i ணை எட ட பப்டட்‌ 
வியூகம்‌ என்பது .போர்‌ வீரர்களைக்‌ குறித்த முறைப்படி 

நிறுத்துவது. எந்த இடத்தில்‌ எந்த வியூகப்படி வீரர்களை நிறுத்தினால்‌ 

நலம்‌ என்று தோன்றுறெதோ அந்த முறைப்படி நிறுத்த வேண்டும்‌. 


YAY எண்டார்‌ ணப 

WH Aa aa Fila UT TTR 

யதஷ்ச பயமாஷங்கேத்‌ ததோ விஸ்தாரயேத்‌ பலம்‌ | 

பத்மேந சைவ வ்யூஹேந நீவிஷேத ஸதா ஸ்வயம்‌ ॥ 188 

எந்தப்‌ பக்கத்தில்‌ எதிரியின்‌ தாக்குதல்‌ அதிகமாக இருக்கும்‌ 
என்று தோன்றுகிறதோ, அங்கே அதிகப்‌ படையை நிறுத்த 
வேண்டும்‌. அரசன்‌ எப்போதும்‌ பத்ம வியூகத்தை அமைத்துக்‌ 
கொண்டு அதன்‌ நடுவில்‌ இருப்பது நல்லது. 


ஊண்‌ எ Fra! 

ஏஎ எள்‌ ஏ ணை யனா 

சேநாபதி பலாத்யக்ஷள ஸர்வதிட்சு நிவேஷயேத்‌ | 

யதஷ்ச பயமாஷங்கேத்‌ ப்ராசீம்‌ தாம்‌ கல்பயேத்‌ திஷம்‌ ॥ 189 

ஒரு தேர்‌, ஒரு யானை, ஐந்து குதிரைகள்‌, முப்பது படை 
வீரர்கள்‌ (காலாட்கள்‌) சேர்ந்தது ஒரு அங்கம்‌ எனப்படும்‌. 

இவ்வாறான பத்து அங்கங்களின்‌ தலைவனுக்கு பதிகன்‌ என்று 
பெயர்‌. 

பத்து பதிகன்களின்‌ தலைவனுக்கு சேனாபதி என்று பெயர்‌. 

பத்து சேனாபதிகளின்‌ தலைவனுக்கு நாயகன்‌ என்றும்‌ 
பலாத்யக்ஷன்‌ என்றும்‌ பெயர்‌. - 

நாற்புறமும்‌ இந்த சேனா நாயகர்கள்‌ சேனைகளோடு 
நிறுத்தப்பட வேண்டும்‌. எந்தத்‌ இசையில்‌ எதிரியின்‌ பலம்‌ அதிகமாக 
வெளிப்படும்‌ என்று தோன்றுகிறதோ அங்கே அதிகப்‌ படைபலம்‌ 
நிறுத்தப்பட வேண்டும்‌. 


நண ணாள தாண்ட 

39% எதுளாரின்களிள ॥ 

குல்மாம்ஷ்ச ஸ்தாபயேதாப்தாந்‌ க்ருதஸம்ஞாந்‌ ஸமந்தத: | 

ஸ்தாநே யுத்தே ச குஷலாந பீருநவிகாரிண: | 190 

யுத்த களத்தின்‌ முன்புறத்தில்‌ பயமறியாதவர்களான மகா 
வீரர்களை நிறுத்த வேண்டும்‌. சாதாரண வீரர்களில்‌ தேவையான 
வர்களை எதிரியின்‌ வருகையைத்‌ தெரிவிக்கும்‌ விதவிதமான 


ர 


மூலமும்‌ உரையும்‌ (மூழுவதும்‌) 
அன்னை முழீ ஆனந்த நாச்சியாரம்மா ககக கக ககக 1: 
ஒலிகளை எழுப்புவதற்கும்‌, புகையாலும்‌ நெருப்பாலும்‌ 
சத்ருக்களைப்‌ பற்றி சூசகமாகத்‌ தெரிவிப்பதற்கும்‌, இடையர்கள்‌ 
போன்று சாதாரண வேடத்தோடு நடமாடச்‌ செய்ய வேண்டும்‌. 

WET ப்பட்ட Td TATA WET 

YT ண சொ ஏ ரண 

ஸம்ஹதாந்‌ யோதயேதல்பாந்‌ காமம்‌ விஸ்தாரயேத்‌ பஹுந்‌ | 

கச்யா வஜ்ரேண சைவைதாந்‌ வ்யூஹேந வ்யூஹ யோதயேத்‌ | 191 

சாதாரண படைவீரர்களை, அதிகம்‌ பேர்‌ சேர்ந்து யுத்தம்‌ 
செய்யும்‌ முறையான ஊச வியூகம்‌, வஜ்ர வியூகம்‌ போன்ற வியூக 
முறைகளில்‌ நிறுத்த வேண்டும்‌. 


அண்‌: எர ன்‌ Thier we | 
ஏரார்‌ எர ளிஎன்‌. னர்‌ ॥ 


ஸ்யந்தநா அஷ்வை: ஸமே யுத்யேதனூபே நெளத்விபைஸ்‌ ததா | 

வ்ருக்ஷகுல்மா ஆவ்ருதே சாபை ரஸிசர்மாயுதை: ஸ்தலை: ॥ 192 

படைகள்‌ போர்‌ புரியும்போது அந்தந்தப்‌ படைக்கு 
அனுகூலமான பூமி அமைந்திருக்க வேண்டியது அவசியம்‌. 

மேடுபள்ளங்களற்றதும்‌, சுற்றிலும்‌ செடிகொடிகளற்றதும்‌, 
சக்கரங்கள்‌ கீழிறங்கிப்‌ புதைந்து போகாமல்‌ கெட்டியான மண 
அமைந்து இருப்பதும்‌, மணல்‌, சேறு, வயல்கள்‌ அற்றதுமான பூமி 
தேர்ப்‌ படைக்கு உகந்த பூமி. 

தேர்ப்படைக்கு உகந்த பூமி, மற்ற மூன்று படைகளுக்கும்‌ சிறந்த 
பூமியாகும்‌. 

தண்ணீர்‌ பிரதேசமெனில்‌ படகுகளில்‌ தாண்டிச்‌ சென்று யுத்தம்‌ 
செய்ய வேண்டும்‌. 

செடிகளும்‌, புதர்களும்‌ நிறைந்த பிரதேசமெனில்‌ வில்‌ 
அம்புகளோடும்‌, கத்தி வாள்‌ முதலான ஆயுதங்களோடும்‌ யுத்தம்‌ 
செய்ய வேண்டும்‌. 


தணண எண TATE TATA! 

whefel wre Aa TTA உண்வு 

குருக்ஷேத்ராம்ஷ்‌ ச மத்ஸ்யாம்ஷ்ச பஞ்சாலாஞ்சூரஸேநஜாந்‌ | 

தீர்காந்லகூம்ஷ்சைவ நராநக்ரா அநீகேஷ யோஜயேத்‌ | 193 

குருக்ஷேத்திரம்‌, மத்ஸ்யதேசம்‌, பாஞ்சால தேசம்‌, சூரசேந 
தேசம்‌ என்னும்‌ இத்தேசங்களில்‌ பிறந்தவார்களான வீரதீர பராக்ரம 
சாலிகளை படைகளின்‌ முன்புறத்தில்‌ யுத்தம்‌ செய்ய நிறுத்த 
வேண்டும்‌. 


மனு நீதி என்னும்‌ 


B8—_—————————————————— மனுதர்ம சாஸ்திரம்‌ 
vedi uel Sg ப்க urs TO 
AE பசப்பி ப்பட Meat 0 
ப்ரஹர்ஷயேத்‌ பலம்‌ வ்யூஹ்ய தாம்ஷ்ச ஸம்யக்‌ பரீக்ஷயேத்‌ | 
சேஷ்டாஷ்சைவ விஜாநீயாதரீந்‌ யோதயதாமபி | 194 


படை வீரார்களிடம்‌ ஊக்கமும்‌ உற்சாகமும்‌ ஏற்படுத்த 
வேண்டும்‌. அவர்களுக்கு வெற்றி பெறுவதிலுள்ள நம்பிக்கையையும்‌ 
உறுதியையும்‌ கண்டறிய வேண்டும்‌. 


ணாள ured! 
CH UT எண்ணா 


உபருத்யா அரிமாஸீத ராஷ்ட்ரம்‌ சாஅஸ்யோப பீடயேத்‌ | 

தூஷயேச்சாஅஸ்ய ஸததம்‌ யவஸா அந்நோதகேந்தனம்‌ | 195 

போர்‌ செய்ய கோட்டையை விட்டு வெளியில்‌ வந்த எதிரிப்‌ 
படைகள்‌ மீண்டும்‌ உள்ளே போகாதவாறு அப்படைகளை அழிக்க 
வேண்டும்‌. அந்தக்‌ கோட்டைக்குள்‌ எந்த வகையிலும்‌ உணவு, நீர்‌, 
விறகுகள்‌ எதுவும்‌ உள்ளே போகாதவாறு தடுக்க வேண்டும்‌. 
உள்ளிருக்கும்‌ நீர்நிலைகள்‌ முதலியவற்றிலும்‌ விஷம்‌ கலக்கச்‌ செய்து 
அவர்களுக்கு உபயோகப்படாமல்‌ செய்ய வேண்டும்‌. 

ArT Aa TET WATT WTI 

WATER WA TN TTA TN 

பிந்த்யாச்சைவ தடாகாநி ப்ராகாரபரிகாஸ்ததா | 

ஸமவஸ்கந்தயேச்சைநம்‌ ராத்ரெள வித்ராசயேத்‌ ததா | 196 

நீர்‌ நிலைகளை அழிப்பதோடு, கோட்டையைத்‌ தகர்க்க 
வேண்டும்‌. இரவு நேரங்களில்‌ எதிரிகளிடம்‌, அவர்களின்‌ நாடு 
கைப்பற்றப்பட்டது, அவர்களின்‌ ஊர்கள்‌ தீக்கிரையா யின என்பன 
போன்ற ஏதேனும்‌ செய்திகளைப்‌ பரப்பி அவர்களை அச்சுறுத்த 
வேண்டும்‌. 

உண்பது 

ஆன்‌ எ ஏண்‌ alga: ॥ 

உபஜப்யாநுபஜபேத்‌ புத்யேதைவ ச தத்க்ருதம்‌ | 

யுக்தே ச தைவே யுத்யேத ஐயப்ரேப்சுரபேதப்‌: | 197 

ஒரு நர்ட்டு அரசனை வெல்ல அவனது அமைச்சர்கள்‌, 
பிரதானிகள்‌, உறவினர்களிடையே பேதத்தை ஏற்படுத்த வேண்டும்‌. 
தன்‌ எதிரிகள்‌ இந்த முறையில்‌ தனக்கு ஏற்படுத்தும்‌ பேதங்களையும்‌ 
அரசனாயிருப்பவன்‌ அறிய வேண்டும்‌. தன்‌ படைபலமும்‌ தெய்வ 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை முநீ ஆனந்த நாச்சியாரம்மா 1569] 
பலமும்‌ கூடியுள்ள நேரத்தில்‌ வெற்றியை விரும்பும்‌ மன்னன்‌ 
பயமற்றவனாக படையெடுக்க வேண்டும்‌. 

என ௭ NT என்னோ UT | 

ரா TT களா 

ஸாம்நாதாநேந பேதேந ஸமஸ்தைரதவா ப்ருதக்‌ | 

விஜேதும்‌ ப்ரயதேதா அரிந்‌ நயுத்தேந கதாசந ॥ 198 

சாம, பேத, தானங்களால்‌ எதிரிகளை வசப்படுத்தப்‌ பார்க்க 
வேண்டும்‌. போர்தான்‌ ஒரே வழி என்று நினைக்கக்கூடாது. அந்த 
மூன்று வழிகளாலும்‌ முடியாத போது இறுதி நிலையில்‌ வேறு 
வழியில்லை என்னும்போது போருக்குப்‌ புறப்பட வேண்டும்‌. 


அன்‌ ன்‌ TET SYA ஏரி: | 
ஏ எ எவர்‌ Tee TE frail 


அநீத்யோ விஜயோ யஸ்மாத்‌ த்ருஷ்யதே யுத்யமாநயோ: | 

பராஜயஷ்ச ஸங்க்ராமே தஸ்மாத்‌ யுத்தம்‌ விவர்ஜயேத்‌ | 199 

எவ்வளவுதான்‌ முயன்றாலும்‌ யுத்தத்தில்‌ வெற்றி என்பது 
நிச்சயமான ஒன்றல்ல. தோல்வியும்‌ ஏற்படலாம்‌. எனவே யுத்தத்தைத்‌ 
தவிர்க்கவே பார்க்க வேண்டும்‌. 


NATTA ணாள | 
எ ளை என்‌ ணா FU TTI 


த்ரயாணாமப்யுபாயாநாம்‌ பூர்வோக்தாநாம ஸம்பவே | 

ததா யுத்யேத ஸம்பந்நோ விஜயேத ரிபூந்‌ யதா ॥ 200 

எப்போது சாமம்‌, பேதம்‌, தானம்‌ என்னும்‌ மூன்று உபாயங்‌ 
களும்‌ பலனளிக்கவில்லையோ, அப்போது யுத்தம்‌ செய்து எதிரிகளை 
வீழ்த்தி வெற்றி பெற வேண்டும்‌. 


எ எனி ணா ளா A எர்ர்ணப 
ணாரா எ சாட்‌ எ ॥ 


ஜித்வா ஸம்பூஜயேத்‌ தேவாந்‌ ப்ராஹ்மணாம்ஷ்சைவ தார்மிகாந்‌ | 

ப்ரதத்யாத்‌ பரிஹாரம்ஷ்ச க்யாபயேதபயாநீ ௪ ॥ 201 

எதிரியை வென்று அந்நாட்டைக்‌ கைப்பற்றிய பிறகு அரசன்‌, 
அங்குள்ள தெய்வங்களைப்‌ பூலிக்க வேண்டும்‌. பிராம்மணர்‌ 
களையும்‌, தர்மாத்மாக்களான சாதுக்களையும்‌ அழைத்து அறிமுகப்‌ 
படுத்திக்‌ கொண்டு, அவர்களைப்‌ பூஜித்து அவர்களது ஆசிகளைப்‌ 


24 பெற வேண்டும்‌. படை வீரர்களுக்கும்‌ மக்களுக்கும்‌ பயத்தைப்‌ 


ஜட அ புநுந்தன்லும 
போக்கி. தன்‌ ஆட்சியில்‌ இனி அவர்கள்‌ இன்னலின்றி, பயமின்றி 
வாழலாம்‌ என்ற அபயத்தை நல்க வேண்டும்‌. 


எட னர எ என்ற 

வயா என்ர Ga எ எனப 

ஸர்வேஷாம்‌ து விதித்வைஷாம்‌ ஸமாஸேந சிகீர்ஷிதம்‌ | 

ஸ்தாபயேத்‌ தத்ர தத்வம்ஷ்யம்‌ குர்யாச்ச ஸமயக்ரியாம்‌ | 202 

அடுத்து, அங்கு, அந்த எதிரி மன்னனுடைய வம்சத்தைச்‌ சேர்ந்த 
ஒருவனுக்கு முடிசூட்ட வேண்டும்‌. யாருக்கு முடிசூட்டலாம்‌ 
என்பதைத்‌ தீர்மானிக்க அந்நாட்டு மந்திரி பிரதானியரை அழைத்து 
அவர்கள்‌ அபிப்ராயத்தைக்‌ கேட்டறிய வேண்டும்‌. தனக்கு 
ஆண்டுக்குச்‌ செலுத்த வேண்டிய கப்பத்‌ தொகை முதலானவற்றைத்‌ 
தீர்மானித்துக்‌ கூற வேண்டும்‌. 


ணர்‌ எள்ள at era feat! 

TT WA wage: TEN 

ப்ரமாணாநி ௪ குர்வீத தேஷாம்‌ தர்ம்யாந்‌ யதோதிதாந்‌ | 

ரத்னைஷ்ச பூஐதயேதேநம்‌ ப்ரதான புருஷை: ஸஹ ॥ 203 

அந்நாட்டில்‌ எந்தெந்த தர்மங்கள்‌, எந்தெந்த முறைகள்‌ 
அனுசரிக்கப்படுகின்றனவோ அவற்றையே தானும்‌ பிரமாணமாக 
எடுத்துக்கொள்ள வேண்டும்‌. (கேரள நாட்டில்‌ சொத்துரிமை 
பெண்வழியைச்‌ சேர்ந்தது. இதுபோன்று அந்தந்த தேசத்துக்கு என்று 
சில தர்ம முறைகள்‌ இருக்கும்‌.) தான்‌ வென்ற தேசத்தில்‌ எந்த தர்ம 
முறைகள்‌ உள்ளனவோ அவற்றையே அங்கு ஆட்சியை நிலை 
நாட்டும்போது கடைப்பிடிக்க வேண்டும்‌. 

முடிசூட்டிக்‌ கொண்டு அரசனானவனுக்கும்‌, அவன்‌ மந்திரி 
பிரதானியருக்கும்‌ ரத்தினங்கள்‌ முதலானவற்றை சன்மானமாக 
அளித்து கெளரவிக்க வேண்டும்‌. 


TAREE FU BTN 

afer ௭ ரள ரண்‌ ॥ 

ஆதாநமப்ரியகரம்‌ தாநம்‌ ௪ ப்ரியகாரகம்‌ | 

அபீப்ஸிதாநாமர்த்தாநாம்‌ காலே யுக்தம்‌ ப்ரஷஸ்யதே | 204 

வெற்றி பெற்ற அரசனுக்கே எதிரி நாட்டுப்‌ பொக்கிஷம்‌ முதல்‌ 
அனைத்தும்‌ உடைமையாகும்‌. ஆனால்‌, தூரத்திலுள்ள அந்த அரசை 
ஆள அங்குள்ள அரச வம்சத்தைச்‌ சோர்ந்தவனை நியமிப்பதே 
சாஸ்திர சம்மதமான மூறை. அவனுக்கே அங்கு கடைப்பிடிக்கப்படும்‌ 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 
அன்னை முநீ ஆனந்த நாச்சியாரம்மா 1371] 
நெறிமுறைகள்‌ தெரியும்‌. பூமி அமைப்பு இப்படிப்பட்ட தென்று 
தெரியும்‌. மக்களின்‌ நம்பிக்கைகள்‌ தெரியும்‌. 
அப்படி முடிசூட்டப்பட்டவன்‌, வென்ற அரசனுக்குக்‌ 
கீழ்ப்பட்டவனாக இருந்து இவன்‌ சொற்படி கேட்டு அரசாட்சி 
செலுத்த வேண்டும்‌. கப்பம்‌ கட்ட வேண்டும்‌. வென்ற அரசன்‌ 
அந்நாட்டுச்‌ செல்வங்களை எடுத்துக்‌ கொண்டு புறப்பட வேண்டும்‌. 
அப்போது பொன்‌, பொருள்‌, ரத்தினங்களைத்‌ தான்‌ முடிசூட்டிய 
அந்தப்‌ புதிய அரசனுக்கும்‌ மந்திரி பிரதானிகளுக்கும்‌ அன்பளிப்பாக 
அளிக்க வேண்டும்‌. 
வெற்றி பெற்ற அரசன்‌ தங்கள்‌ செல்வங்களைக்‌ கொண்டு 
போகும்போது அவர்களுக்கு வருத்தமாகத்தான்‌ இருக்கும்‌. ஆனால்‌, 
குங்களுக்குப்‌ பிடித்த பொன்‌, பொருள்‌, ரத்தினங்களை தங்களுக்கு 
அளித்துச்‌ செல்லும்போது அவர்கள்‌ சந்தோஷப்படுவார்கள்‌. 
Ye கணா எரர்‌ னோர்‌ | 
எண ர எரர்‌ fered ணே ॥ 
ஸர்வம்‌ கர்மேதமாயத்தம்‌ விதாநே தைவமானுஷைே | 
தயோர்தைவமசிந்தியம்து மானுஷே வித்யதே க்ரியா | 205 
செய்யும்‌ எல்லாச்‌ செயல்களும்‌ பாபம்‌, புண்ணியம்‌ என்னும்‌ 
இரண்டினைத்‌ தருபவையே. இந்தப்‌ பாப, புண்ணியங்களையே 
தெய்வச்‌ செயல்‌ என்று குறிப்பிடுவது வழக்கத்தில்‌ உள்ளது. தான்‌ 
ஏற்கெனவே சேர்த்து வைத்துள்ள பாப புண்ணியங்களை அறிய 
முடியாது. அந்தப்‌ பாப புண்ணியங்களால்‌ தனக்குக்‌ கிடைக்க 
வேண்டியவற்றை அறிய முடியாது. ஆனால்‌, முயற்சி செய்வது 
மனிதன்‌ கையில்‌ உள்ளது. எனவே, தன்‌ காரியத்தை நிறைவேற்றிக்‌ 
கொள்வதற்காக எப்போதும்‌ முயற்சி செய்து கொண்டிருக்க 
வேண்டும்‌. 
We aft என: எனை எனா: | 
fia fed ஏ a uray Arf well 
ஸஹ வா அபி வ்ரதேத்‌ யுக்த: ஸந்திம்‌ க்ருத்வா ப்ரயத்நத: | 
மித்ரம்‌ ஹிரண்யம்‌ பூமிம்வா ஸம்பஷ்யம்ஸ்‌ த்ரிவிதம்‌ பலம்‌ | 206 
இவ்வாறாக யுத்தத்தால்‌ வெற்றி பெற வேண்டிய எதிரியை 
யுத்தத்தால்‌ வெல்ல வேண்டும்‌. எதிரி அரசன்‌ சமாதானத்துக்கு 
வருவானேயானால்‌ அவனுடன்‌ சமாதான ஓப்பந்தம்‌ செய்து 
கொள்ள வேண்டும்‌. 
இவ்வளவு பூமி, இவ்வளவு நிதி (தங்கம்‌, வைரம்‌ முதலானவை) 
தனக்கு அளிக்கப்பட வேண்டும்‌ என்றும்‌ அதைப்‌ பெற்றுக்‌ 


372 ட பவல்‌ 20 
கொண்டுதான்‌ சமாதானத்துக்கு உடன்படுவேன்‌ என்றும்‌ ஒப்பந்தம்‌ 
செய்து கொள்ள வேண்டும்‌. ஒப்பந்தப்படி பூமியையும்‌ நிதியையும்‌ 
பெற்றுக்கொண்டு, மூன்றாவதாக அந்த அரசனின்‌ நட்பையும்‌ பெற்று 
நாடு திரும்ப வேண்டும்‌. 

ஏரின்‌ எ எனை TASS ௭ WET 

எளி எள ய 

பார்ஷ்ணிக்ராஹம்‌ ௪ சம்ப்ரேக்ஷ்யததா ஆக்ரந்தம்‌ ச மண்டலே | 

மித்ராததா அப்யமித்ராத்‌ வா யாத்ராபலமவாப்னுயாத்‌ ॥ 207 

எதிரியின்‌ மீது படையெடுப்பதற்காக யுத்த யாத்திரை கிளம்பும்‌ 
மன்னன்‌ தன்‌ பக்கத்திலுள்ள நாட்டு அரசனைப்‌ பற்றியும்‌, 
பின்புறமுள்ள நாட்டு அரசனைப்‌ பற்றியும்‌ சிந்திக்க வேண்டும்‌. 
அவர்கள்‌ தனக்கு நண்பர்களாக இருந்தாலும்‌ சரி, இல்லாவிட்டாலும்‌ 
சரி, தன்‌ நாட்டுக்கு தக்க பாதுகாப்பு ஏற்பாடுகளைச்‌ செய்ய 
வேண்டும்‌. அவர்கள்‌ தரும்‌ நிதி, பூமி முதலியவற்றைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டு அவர்களுடன்‌ சமாதான ஒப்பந்தம்‌ செய்து கொள்ள 
வேண்டும்‌. 

ரிகா Tid HWA 

qa fr YA எண தனா ஏர ॥ 

ஹிரண்ய பூமிஸம்ப்ராப்த்யா பார்திவோ ந ததைததே | 

யதா மித்ரம்‌ த்ருவம்‌ லப்த்வா க்ருஷமப்யாயதிக்ஷமம்‌ | 208 

நல்ல நண்பன்‌, மாபெரும்‌ செல்வம்‌. பூமி, தங்கம்‌ 
போன்றவற்றை அதிகம்‌ சேர்ப்பதாலேயே ஒரு அரசன்‌ மேன்மேலும்‌ 
மேன்மை பெறுவான்‌ என்று கூற முடியாது. ஆனால்‌ உத்தம 
நண்பனைப்‌ பெற்ற அரசன்‌ நிச்சயமாக மேன்மேலும்‌ மேன்மை 
யடைவான்‌. 


எ எதா எ ஜாக்‌ எழ 
சன சோவை எட 9 னர்‌ 


தர்மக்ஞம்‌ ச க்ருதக்ஞம்‌ ச துஷ்ட ப்ரக்ருதிமேவ ௪ | 

அனுரக்தம்‌ ஸ்திரா ஆரம்பம்‌ லகு மித்ரம்‌ ப்ரஷஸ்யதே ॥ 209 

எத்தகைய அரச நண்பனால்‌ உயர்வைப்‌ பெற முடியும்‌ என்று 
பார்ப்போம்‌. முதலில்‌ குணம்‌. அவன்‌ தர்மங்களை அறிந்தவனாகவும்‌, 
தர்ம நெறி மாறாமல்‌ வாழ்வதில்‌ உறுதியானவனாகவும்‌ இருக்க 
வேண்டும்‌. இரண்டாவதாக, செய்ந்நன்றி மறவாதவனாக இருக்க 
வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ (மூழுவதும்‌) 
அன்னை ஸ்ஷீ ஆனந்த நாச்சியாரம்மா 1373] 

மூன்றாவதாக, அவன்‌ நாட்டு மக்கள்‌ அவனிடம்‌ அன்பு 
பூண்டவர்களாகவும்‌, தொல்லைகள்‌ ஏதுமற்று செளக்கியமாக 
வாழ்பவர்களாகவும்‌ இருக்க வேண்டும்‌. 

நான்காவதாக, அவனுடைய அமைச்சர்களும்‌ படைத்‌ 
தலைவர்களும்‌ அவனிடம்‌ விசுவாசத்தோடிருப்பவர்களாக இருக்க 
வேண்டும்‌. 

ஐந்தாவதாக, அவனுடைய கோட்டை பலம்‌ வாய்ந்ததாக 
இருக்க வேண்டும்‌. 

ஆறாவதாக, பலம்‌ வாய்ந்த நால்வகைப்‌ படைகளையும்‌ 
வைத்திருப்பவனாக இருக்க வேண்டும்‌. 

ஏழாவதாக, அவன்‌ தனக்கு உண்மையான உத்தம நண்பனாக 
இருக்க வேண்டும்‌. எதற்காகவும்‌ நட்பை விட்டுக்‌ கொடாத 
திடசித்தம்‌ உள்ளவனாக இருக்க வேண்டும்‌. 

இத்தகைய அரச நண்பனைப்‌ பெற்றால்‌ அதுவே பெரும்‌ 
நிதியாகும்‌. இத்தகைய நண்பனைப்‌ பெற்றவன்‌ பாக்கியசாலி. 

wrt peli TY ல ளன ul 

Fas UY RENE எ: ॥ 


ப்ராக்ஞம்‌ குளீநம்‌ சரம்‌ ௪ தக்ஷம்‌ தாதாரமேவ ௪ | 

க்ருதக்ஞம்‌ த்ருதிமந்தம்‌ ச கஷ்டமாஹுரரிம்‌ புதா: | 210 

உயர்‌ குடியில்‌ பிறந்தவனாகவும்‌, படிப்பும்‌ அறிவும்‌ நிறைந்த 
வனாகவும்‌, சூரனாகவும்‌, திறமையாகச்‌ செயல்படுபவனாகவும்‌, 
செய்ந்நன்றியும்‌ ஒழுக்கமும்‌ உள்ளவனாகவும்‌, உறுதியானவனாகவும்‌ 
எதிரி அரசன்‌ இருப்பானேயானால்‌ அவனை வெல்வது அரிது. 
அத்தகையோனிடம்‌ சந்தி செய்து கொள்வதே நல்லது. 


அண்னா ள்‌ 
ணன எள்ளை: ட 


ஆர்யதா புருஷஞானம்‌ ஷெளர்யம்‌ கருணவேதிதா | 

ஸ்தெளளலக்ஷ்யம்‌ ௪ ஸததமுதாஸீந குணோதய: ॥ 211 

உயர்‌ குணங்களும்‌, மனிதர்களின்‌ இயல்புகளைப்‌ பற்றிய 
அறிவும்‌, பராக்ரமமும்‌, கருணையும்‌, ஒழுக்கமும்‌, வள்ளல்‌ 
தன்மையும்‌, எப்போதும்‌ நட்பும்‌ இன்றி பகையும்‌ இன்றி இருக்கும்‌ 
உதாசீன புத்தி இவைகளைக்‌ கொண்ட அரசனையும்‌ நண்பனாக்கிக்‌ 
கொள்ள வேண்டும்‌. 


மனு நீதி என்னும்‌ 


274 உ மனுதர்ம சாஸ்திரம்‌ 
ஏ எண ஏகார 
ண்டர்‌ ஏன்பா ரயு 
க்ஷேம்யாம்‌ ஸஸ்யப்ரதாம்‌ நீத்யம்‌ பசுவ்ருத்தி கரீமபி | 
பரித்யஜேந்‌ ந்ருபோ பூமிமாத்மார்தமவிசாரயந்‌ ॥ 212 


மிகுந்தபடி விளைச்சலைத்‌ தரக்‌ கூடியதும்‌, நீர்வசதி மிக்கதும்‌, 
பயன்‌ தரும்‌ மரங்கள்‌ நிறைந்ததும்‌, புல்வெளிகள்‌ இருப்பதால்‌ 
பசுக்களுக்கு விருத்தி ஏற்படுத்துவதுமான பூமி உயர்ந்த பூமி. இதைக்‌ 
கொடுத்து சமாதானம்‌ செய்து கொள்ளக்கூடாது. சாதாரண 
பூமியையே கொடுக்க வேண்டும்‌. ஆனால்‌, தன்னைக்‌ காத்துக்‌ 
கொள்ள வேறு வழியில்லாதபோது, தன்னைவிடப்‌ பெரியதல்ல 
இந்தப்‌ பூமி என்று எண்ண வேண்டும்‌. தன்னைக்‌ காத்துக்‌ 
கொண்டால்‌ எதிர்‌ காலத்தில்‌ இழந்த பூமியை சம்பாதிக்க முடியும்‌. 
தானே இல்லாதபோது அந்தப்‌ பூமியால்‌ ஏது பயன்‌? எனவே, 
தன்னைக்‌ காத்துக்‌ கொள்ள, எத்தகைய வளமான பூமியையும்‌ 
விட்டுத்தான்‌ கொடுக்க வேண்டும்‌. 

சா எரி யிர் 

அனா ண Te aI எரு 


ஆபதர்த்தம்‌ தனம்ரக்ஷேத்‌ தாராந்‌ ரக்ஷேத்‌ தநைரபி | 

ஆதமாநம்‌ ஸததம்‌ ரக்ேத்‌ தாரைரபி தநைரபி | 213 

அரசன்‌ மிகுந்த நிதியை சேர்த்து வைக்க வேண்டும்‌. நாட்டுக்கு 
ஆபத்து வந்துற்ற காலத்து அந்த நிதியைக்‌ கொடுத்து காத்துக்கொள்ள 
வேண்டும்‌. அந்த நிதியால்‌ அந்தப்புரப்‌ பெண்களையும்‌ காப்பாற்ற 
வேண்டும்‌. 

நிதியையும்‌ காப்பாற்ற முடியாது, அந்தப்புரப்‌ பெண்களையும்‌ 
காப்பாற்ற முடியாது என்னும்போது தப்பித்துச்‌ சென்று தன்னைக்‌ 
காப்பாற்றிக்‌ கொள்ள வேண்டும்‌. 

இப்படிக்‌ கூறப்பட்ட விஷயத்தில்‌ ஒன்றை நன்கு புரிந்து 
கொள்ள வேண்டும்‌. அரசன்‌, பொக்கிஷத்தில்‌ நிதி சேர்ப்பது 
பொருளாசையால்‌ அல்ல. தன்னுடைய நாட்டை எதிரி தாக்க 
வரும்போது, அவனை வெல்ல முடியாது என்ற நிலையில்‌ அவனிடம்‌ 
சமாதானம்‌ செய்து கொள்ள வேண்டும்‌. அப்போது சிறிது 
பூமியையோ அல்லது பெரும்‌ நிதியையோ அல்லது இரண்டையுமோ 
கொடுத்து சமாதானம்‌ செய்ய வேண்டி வரும்‌. இதற்காகவும்‌ நிதி 
சேர்க்க வேண்டும்‌. 

ஆனால்‌, எல்லா சமயங்களிலும்‌ நிதி காப்பாற்றும்‌ என்று 
சொல்ல முடியாது. சமாதானத்துக்கு உடன்படாமல்‌ எதிரி அரசன்‌ 
தாக்கும்போது, மிகுந்த நிதியோடும்‌, நல்ல துணைவர்களோடும்‌ தன்‌ 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1375] 
அந்தப்புரத்துப்‌ பெண்களை ரகசிய வழியாக வெளியேறச்‌ செய்ய 
வேண்டும்‌. அதற்குக்கூட அவகாசமின்றி தான்‌ எதிரியிடம்‌ பிடிபட்டு 
விடுவோம்‌ என்று தெரிந்தால்‌, தப்பித்துச்‌ சென்று தன்னைக்‌ 
காப்பாற்றிக்‌ கொள்ள வேண்டும்‌. 


WE Ua: எனா: சணினனார்‌ யு 

சொ ரண என்ற பபப 

ஸஹ ஸர்வா: ஸமுத்பந்நா: ப்ரஸமீக்ஷ்யா ஆபதோ ப்ருஷம்‌ | 

ஸம்யுக்தாம்ஷ்ச வியுக்தாம்ஷ்ச ஸர்வோபாயாந்‌ ஸ்ருஜேத்‌ புத: ॥ 214 

இயற்கையாலும்‌, தன்னைச்‌ சுற்றியிருப்பவர்களாலும்‌, எதிரி 
களாலும்‌ என்று பலப்பல இன்னல்கள்‌ ஒரே சமயத்தில்‌ தன்னைத்‌ 
தாக்கினாலும்‌, அறிவாளியான மன்னன்‌ சோர்ந்து போகக்கூடாது. 
எந்த எந்த உபாயங்களை, எந்த எந்த இடத்தில்‌, எவர்‌ எவரிடம்‌ 
எவ்வாறு பிரயோகம்‌ செய்தால்‌ நிலைமைகளைச்‌ சர்திருத்தலாம்‌ என்று 
யோசித்து கவலையும்‌ பதட்டமுமின்றி காரியமாற்ற வேண்டும்‌. 


ஊர்‌ எள்ள FATT | 

TATA எண என்னின்‌ ॥ 

உபேதாரமுபேயம்‌ ௪ ஸர்வோபாயாம்ஷ்ச க்ருத்ஸ்நஷ: | 

ஏதத்‌ த்ரயம்‌ ஸமாஸ்ரித்ய ப்ரயதேதா அர்த்தஸித்தயே ॥ 215 

முதலில்‌, தான்‌ செய்ய வேண்டிய காரியங்கள்‌ என்னென்ன 
என்று அனைத்தையும்‌ வரிசைப்படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌. 

அடுத்ததாக, அதைச்‌ செய்ய, தன்னிடமுள்ள சக்தி 
சாமர்த்தியங்களைப்‌ பற்றி யோசிக்க வேண்டும்‌. 

மூன்றாவதாக, தன்னுடைய சக்தி, சாமர்த்தியங்களைக்‌ 
கொண்டு தான்‌ செய்ய வேண்டிய காரியங்களை எப்படியெல்லாம்‌ 
செய்ய முடியும்‌ - என்னும்‌ உபாயங்களைப்‌ பற்றித்‌ தீர்மானிக்க 
வேண்டும்‌. 

இவ்வாறு மூன்று விஷயங்களை நன்கு ஆலோசித்துச்‌ செய்தால்‌ 
நிச்சயம்‌ நினைத்ததை அடையலாம்‌. 

TH WATE TON TE Te எளி: | 

ணன என MRT FNL 

ஏவம்‌ ஸர்வம்‌ இதம்ராஜா ஸஹ ஸம்மந்த்ர்ய மந்த்ரிபி: | 

வ்யாயம்யா ஆப்லுத்ய மத்யாஹ்நே போக்துமந்த: புரம்‌ விஷேத்‌ | 216 

இவ்வாறாக அரசன்‌ மத்யான்னம்‌ வரை மந்திரி 
பிரதானிகளுடன்‌ யோசித்தல்‌, கப்பம்‌ வாங்குதல்‌ முதலான ராஜ 


மனு நீதி என்னும்‌ 
375 3 மனுதர்ம சாஸ்திரம்‌ 
காரியங்களைக்‌ கவனிக்க வேண்டும்‌. இன்றைய காலக்‌ கணக்குப்படி 
மத்யான்னம்‌ ஒன்று அல்லது ஒன்றரை மணியளவில்‌ நீராடி, உண்டு, 
களைப்பு தீர்த்துக்‌ கொள்வதற்காகத்‌ தன்‌ மாளிகைக்குச்‌ செல்ல 
வேண்டும்‌. 


காணம்‌. க்க utah: | 

ணொ WPT RST ॥ 

தத்ராத்ம பூதை: காலக்ஞைரஹார்யை: பரிசாரகை: | 

சுபரீக்ஷிதமந்நாத்ய மத்யாந்‌ மந்த்ரைர்‌ விஷாஅபஹை: ॥ 217 

அரசனுக்கு உணவு சமைக்கும்‌ தலைமைச்‌ சமையல்காரன்‌, புதிய 
ஆளாகவோ, அரண்மனையைச்‌ சேர்ந்தவனாகவோ இருந்தாலும்‌ 
இதுநாள்வரை கூடஇருந்தவர்களைத்‌ தவிர்த்து மற்றவர்களை 
சமையல்‌ கூடத்துக்குள்‌ சேர்க்கக்‌ கூடாது. 

அரசன்‌ தான்‌ சாப்பிடுவதற்கு முன்பு, தனக்குப்‌ பரிமாறப்பட்ட 
உணவுகளில்‌ சிறிது சிறிது எடுத்து முதலில்‌ நெருப்பிலும்‌ பிறகு 
பறவைகளுக்கும்‌ போட வேண்டும்‌. 

விஷம்‌ கலந்த உணவை நெருப்பில்‌ போட்டதும்‌ நெருப்பு 
படபடவென்ற ஓசையோடு நீலநிறமாக எரியும்‌. பறவைகள்‌ 
சாப்பிட்டதும்‌ இறந்து போகும்‌. 

இவ்வாறு பரீட்சித்துப்‌ பார்த்த பிறகு அரசன்‌ சாப்பிட 
வேண்டும்‌. 


உன்ரை என என்னா என்ரு 

ன்‌ எ எ எண்‌ எ 

விஷக்னைரகதைஷ்‌ சாஅஸ்ய ஸர்வத்ரவ்யாணி யோஜயேத்‌ | 

விஷக்நாநீ ௪ ரத்நாநீ நீயதோ தாரயேத்‌ ஸதா ॥ 218 

விஷத்தை முறியடிக்கும்‌ மூலிகைகளோடு வைத்தியர்கள்‌ 
அருகிலிருக்க வேண்டும்‌. விஷத்தை முறிக்கும்‌ ரத்தினங்களை 
எப்போதும்‌ அணிந்து கொண்டிருக்க வேண்டும்‌. 


ரர கோணா எண்ம | 

ஷர வரர TINY கை ॥ 

பரீக்ஷிதா: ஸ்த்ரியஷ்‌ சைநம்‌ வ்யதநோதகதூபநை: | 

வேஷா ஆபரணலம்சுத்தா: ஸ்ப்ருஷேயு: சுசமாஹிதா: | 219 

அரச மாளிகைக்குள்‌ சாம்பிராணி, அகில்‌ முதலானவற்றைக்‌ 
கொண்டு தூபம்‌ போட வரும்‌ பெண்கள்‌, அரசனுக்கு சாமரம்‌ வீச 
வரும்‌ பெண்கள்‌, தண்ணீர்‌ கொண்டு வரும்‌ பெண்கள்‌ - இவர்கள்‌ 
அரசனுடைய சயனஇருஹம்‌ வரை செல்பவர்கள்‌. எனவே, இவர்கள்‌ 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 

அன்னை முநீ ஆனந்த நாச்சியாரம்மா 1877] 
வேலை செய்ய அரண்மனைக்குள்‌ வரும்போது, அவர்களின்‌ ஆடை 
ஆபரணங்களை நன்கு சோதித்த பிறகே உள்ளே அனுப்ப வேண்டும்‌. 
ஒற்றர்களைக்‌ கொண்டு அவர்களின்‌ முழு நேர நடவடிக்கைகளையும்‌ 
கண்காணிக்க வேண்டும்‌. 


TH Wad FAA ATS ATS । 

TT VAT ணை எ ॥ 

ஏவம்‌ ப்ரயத்நம்‌ குர்வீத யாநஷய்யா ஆஸநாஅஷநே | 

ஸ்நாநே ப்ரஸாதநே சைவ ஸர்வா அலங்காரகேஷ ௪ | 220 

அவ்வாறே அரசன்‌ ஏறுவதற்கு முன்‌ வாகனங்களை நன்கு 
சோதிக்க வேண்டும்‌. வாகன ஒட்டிகளையும்‌ சோதிக்க வேண்டும்‌. 
அவர்களையும்‌ முழு நேரமும்‌ ஒற்றர்களைக்‌ கொண்டு கண்காணிக்க 
வேண்டும்‌. அவ்வாறே அவரது படுக்கை, படுக்கை விரிப்பவர்கள்‌, 
நீராடும்‌ தண்ணீர்‌, நீராட்டுவிப்பவர்கள்‌, அரசன்‌ அணியும்‌ ஆடை, 
ஆபரணங்கள்‌, அலங்கரிப்பவர்கள்‌ சோதிக்கப்பட வேண்டும்‌. 
இவற்றில்‌ அஃறிணைப்‌ பொருட்களான வாகனம்‌, படுக்கை, 
தண்ணீர்‌, ஆபரணங்கள்‌, ஆடைகள்‌ முதலிய அனைத்தும்‌ ஒவ்வொரு 
முறையும்‌ அரசன்‌ உபயோகப்படுத்துவதற்கு முன்பு சோதிக்கப்பட 
வேண்டும்‌. 

வாகன ஓட்டிகள்‌, படுக்கை விரிப்பவர்கள்‌, நீராட்டுவிப்பவர்கள்‌, 
அலங்கரிப்பவர்கள்‌, சாமரம்‌ வீசுபவர்கள்‌, தூபம்‌ போடுபவர்கள்‌, 
தண்ணீர்‌ கொண்டு வருபவர்கள்‌ முதலான அனைவரையும்‌ 
ஒற்றர்களைக்‌ கொண்டு இரவும்‌ பகலும்‌ கண்காணிக்க வேண்டும்‌. 


YT FET Ha கிரண்‌ UE 

fread 8 ர ரா: எளி ணப 

புக்தவாந்‌ விஹரேச்‌ சைவ ஸ்த்ரீபிரந்த:பூரே ஸஹ | 

விஹ்ருத்ய து யதாகாலம்‌ புந: கார்யாணி சிந்தயேத்‌ ॥ 221 

அரசன்‌ உணவு உண்ட பிறகு தன்னிஷ்டமாக சற்று நேரம்‌ 
நடக்க வேண்டும்‌. அந்தப்புரப்‌ பெண்கள்‌ வந்தாலும்‌ அவர்களுடன்‌ 
பேசலாம்‌. அதன்‌ பிறகு மூன்று மணியளவில்‌ அடுத்தபடியான தன்‌ 


அலுவல்களைக்‌ கவனிக்க வேண்டும்‌. 


பய ப்ட்‌ பட்டப்பகல்‌ ப்ப 

எண்‌ எ ணி எனா எ 

அலங்க்ருதஷ்ச ஸம்பஷ்யேதாயுதீயம்‌ புநர்‌ஐநம்‌ | 

வாஹநாநீ ௪ ஸர்வாணி ஷஸ்த்ராண்யாபரணாநீ ௪ | 222 

அரசன்‌, சர்வாலங்கார பூஜிதனாகக்‌ ளெம்பி, யானைப்‌ படை, 
குதிரைப்‌ படை, தேர்ப்‌ படை, காலாட்‌ படை முதலானவைகளைப்‌ 


மனு நீதி என்னும்‌ 
378 * மனுதர்ம சாஸ்திரம்‌ 
பார்வையிட வேண்டும்‌. ஆயுதச்‌ சாலைகளையும்‌, ஆபரணச்‌ 
சாலைகளையும்‌ பார்வையிட வேண்டும்‌. 


எண்‌ போன ஏரண எனப 

ஊரா ச ரன்‌ எ ரி 

ஸந்த்யாம்‌ சோபாஸ்ய ஷ்ருணு யாதந்தர்வேஷ்மநி ஷஸ்த்ரப்ருத்‌ | 

ரஹஸ்யா ஆக்யாயிநாம்‌ சைவ ப்ரணிதீநாம்‌ ச சேஷ்டிதம்‌ | 223 

சந்தி நேரத்தில்‌ சந்தியாவந்தனம்‌ செய்ய வேண்டும்‌. அதன்‌ பிறகு 
ஆயுதபாணியாக ரகசிய அறையில்‌ ஒற்றர்களைச்‌ சந்திக்க வேண்டும்‌. 
தனித்தனியாக அவர்களிடம்‌ விவரங்களை அறிய வேண்டும்‌. 


ளை ணை ணாய 

19 எண்‌ எள்ளி ॥ 

கத்வா கக்ஷாந்தரம்‌ த்வந்யத்ஸமனுக்ஞாப்ய தம்‌ ஐநம்‌ | 

ப்ரவிஷேத்‌ போஜநார்தம்‌ ச ஸ்த்ரீவ்ருதோ அந்த:புரம்‌ புந: ॥ 224 

ஒரு மாளிகையின்‌ ரகசிய அறையில்‌ ரகசிய ஒற்றர்களை, மிக 
முக்யெமானவர்களைப்‌ பார்த்துவிட்டு பிறகு வேறொரு அறையில்‌ 
காத்திருக்கும்‌ பொதுவான ஒற்றர்களைச்‌ சந்திக்க வேண்டும்‌. 
அவர்களிடமும்‌ தனித்தனியாகப்‌ பேசி ரகசியச்‌ செய்திகளை அறிந்து 
கொள்ள வேண்டும்‌. அகன்‌ பிறகு உணவு உண்பதற்காக 
பணிமகளிருடன்‌ அந்தப்புரத்துக்குப்‌ போக வேண்டும்‌. 


ண மா: fenfora qi: wef: | 

ப்ட்ப்பகந் படப்பு பய ட்டம்‌! 

தத்ரபுக்த்வா புந: கிஞ்சித்‌ தூர்யகோஷை: ப்ரஹர்ஷித: | 

ஸம்விஷேத்‌ து யதாகால முத்திஷ்டேச்ச கதக்லம: | 225 

அங்கு உணவை உண்ட பிறகு, சிறிது நேரம்‌ கீதம்‌, 
வாத்தியங்களைக்‌ கேட்ட பிறகு உறங்கச்‌ செல்ல வேண்டும்‌. 
அதிகாலையில்‌ உற்சாகத்தோடு துயில்‌ எழ வேண்டும்‌. 


ere ferred: Wd: | 

சை UH Tg ணாய 

ஏதத்‌ விதாநமாதிஷ்டேதரோக: ப்ருதிவீபதி: | 

அஸ்வஸ்த: ஸர்வமேதத்‌ து ப்ருத்யேஷ விநீயோஜயேத்‌ | 226 

ஆரோக்கியமான அரசன்‌ இவ்வாறாகக்‌ காரியங்களாற்ற 
வேண்டும்‌. உடல்‌ நிலை கெட்டிருக்கும்போது தக்க மந்திரிகளைக்‌ 
கொண்டு காரியமாற்றச்‌ செய்ய வேண்டும்‌. 


(ஏழாம்‌ அத்தியாயம்‌ முற்றிற்று. ) 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை மு£ ஆனந்த நாச்சியாரம்மா 1879] 


அத்தியாயம்‌ - 8 ன 


AUT faa 3 Wer: WE fee: | 
அரளி war ளி ளாம 


வ்யவஹாராந்‌ தித்ருக்ஷஸ்து ப்ராஹ்மணை: ஸஹ பார்திவ: | 

மந்த்ரக்ஞைர்‌ மந்த்ரி பிஷ்சைவ விந்த: ப்ரவிஷேத்‌ ஸபாம்‌ | 1 

நாட்டு விவகாரங்களைக்‌ கவனிக்கவும்‌, தன்னைக்‌ காண 
வருபவர்களிடம்‌ அவர்கள்‌ குறை நிறைகளை விசாரித்தறியவும்‌, 
நீதியோடு வாத பிரதிவாதங்களை விசாரித்தறியவும்‌ வேண்டி 
அரசன்‌, ஆலோசனைகள்‌ வழங்கத்தக்க மந்திரிகள்‌, பஞ்சாங்கப்‌ 
பிராம்மணர்கள்‌ முதலானோருடன்‌, அடக்கமாக சபா மண்டபத்‌ 
துக்குள்‌ பிரவேசிக்க வேண்டும்‌. 


னி னர்‌ எ“ எற்ற பய 

Rr என ணி ணாய 

தத்ராஸீந: ஸ்திதோவாபி பாணிமுத்யம்ய தக்ஷிணம்‌ | 

விநீதவேஷா ஆபரண: பஷ்யேத்‌ கார்யாணி கார்யிணாம்‌ | 2 

அரசன்‌, தனது சிம்மாசனத்தில்‌ அமர்ந்து, சபை நடவடிக்கை 
களைத்‌ தொடங்கலாம்‌ என்பதை தனது வலது கையை உயர்த்தி 
சைகையால்‌ உணர்த்த வேண்டும்‌. தன்னுடைய விநய குணமே தனது 
ஆபரணங்களாக விளங்கும்‌ வண்ணம்‌, தான்‌ அமர்ந்திருப்பது 
தர்மாசனம்‌ என்ற பக்தியோடு அன்றைய விவகாரங்களைக்‌ கவனிக்க 
வேண்டும்‌. 


ண்‌ எனை எரி 

கன ify எர YEE ॥ 

ப்ரத்யஹம்‌ தேஷத்ருஷ்டைஷ்ச ஷாஸ்த்ர த்ருஷ்டைஷ்‌ ச ஹேதுபி: | 

அஷ்டாதஷசு மார்கேஷு நிபத்தாநீ ப்ருதக்‌ ப்ருதக்‌ | 3 

வழக்குகளை விசாரிக்க வேண்டி வரும்போது, சாஸ்திரம்‌ 
கூறியிருப்பதையும்‌, சாட்சிகள்‌ கூறுவதையும்‌ நன்கு கவனிக்க 
வேண்டும்‌. 


வழக்குகள்‌ மொத்தம்‌ பதினெட்டு வகைப்படும்‌: 


மனு நீதி என்னும்‌ 


Er 


ராணா ரள; | 

எ எ ணா வானார்‌ எ ॥ 

தேஷாமாத்யம்ருணா ஆதாநம்‌ நீக்ஷேபோ அஸ்வாமிவிக்ரய: | 

ஸம்பூய ௪ ஸமுத்தாநம்‌ தத்தஸ்யா அநபகர்ம ௪ | 4 
ணி ர னை உள்ளை | 

ஊர்‌ free: எரர்‌: ॥ 

வேதநஸ்யைவ சாஆதாநம்‌ ஸம்விதஷ்ச வ்யதிக்ரம: | 

க்ரயவிக்ரயா அநுஷயோ விவாத: ஸ்வாமி பாலயோ: | 5 
அண்ணன என்‌ எண்‌! 

du WEA Ta வாளா uit 

ஸீதா விவாததர்மஷ்ச பாருஷ்யே தண்டவாசிகே | 

ஸ்தேயம்‌ ச ஸாஹஸம்‌ சைவ ஸ்த்ரீஸங்க்ரஹணமேவச | 6 
அ ளா UTE TA Wl 

ணன்‌ எண 

ஸ்த்ரீபும்‌ தர்மோ விபாகஷ்ச த்யூதமாஹ்வய ஏவச | 

பதாந்யஷ்டா தஷைதாநீ வ்யவஹாரஸ்திதாவிஹ | 7 


கடன்‌ கொடுக்கல்‌, வாங்கல்‌ 

அடைக்கலமாக வைக்கக்‌ கொடுத்த பொருள்‌ விவகாரம்‌ 
குன்‌ உடைமை அல்லாதவற்றை விற்றல்‌ 

. கூட்டுத்‌ தொழிலில்‌ வரும்‌ விவகாரங்கள்‌ 

வாக்குத்‌ தவறுதல்‌ 

கூலி கொடாமை 


. வாங்குதல்‌ விற்றலில்‌ வரும்‌ விவகாரங்கள்‌ 


ம்‌. இடம்‌ உ ல 


. இடையனுக்கும்‌ எஜமானனுக்கும்‌ இடையில்‌ வரும்‌ 
விவகாரங்கள்‌ 

9. ஊர்‌ எல்லைகளைப்‌ பற்றியவை 

10. ஒருவார்‌ மீதொருவர்‌ வசை மொழிதல்‌ 

11. ஏமாற்றி பணத்தைப்‌ பறித்தல்‌ 

12. பலாத்காரமாகப்‌ பணத்தைப்‌ பறித்தல்‌ 

13. பெண்‌ நெறியிழந்து பிற ஆடவனணைச்‌ சேர்தல்‌ 


14. ஆண்‌, பெண்‌ விவகாரங்கள்‌ 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1581] 
15. பாகப்‌ பிரிவினை 
16. சூதாட்டம்‌ 
17. பந்தயம்‌ 
18. உடன்படிக்கையை மீறுதல்‌ 
- என்னும்‌ இவையே அந்தப்‌ பதினெட்டாகும்‌. 


ஈர TY Mfg ௭5 wet TTA! 

என Bala Braff Tan 

ஏஷஸ்தாநேஷு பூயிஷ்டம்‌ விவாதம்‌ சரதாம்‌ ந்ருணாம்‌ | 

தர்மம்‌ ஷாஷ்வதமாஸ்ரித்ய குர்யாத்‌ கார்ய விநீர்ணயம்‌ | 8 

இவ்வாறாக வரும்‌ விவகாரங்களை நன்கு விசாரிக்க வேண்டும்‌. 
சாதாரண வழக்குகள்‌ அதிகமாக வரவே செய்யும்‌. இவைகளை 
விசாரித்துத்‌ தர்மப்படி தீர்ப்பு வழங்க வேண்டும்‌. 


qa wd gaia என்‌ raat 
wa ணா fasid wert writer ॥ 


யதாஸ்வயம்‌ நகுர்யாத்து ந்ருபதி: கார்யதர்ஷநம்‌ | 

ததா நியுஞ்ஜ்யாத்‌ வித்வாம்ஸம்‌ ப்ராஹ்மணம்‌ கார்யதர்ஷநே | 9 

அரசன்‌, தான்‌ முக்கியமான மற்ற காரியங்களில்‌ ஈடுபட்டிருக்கும்‌ 
போதோ அல்லது பிணியுற்றிருக்கும்‌ போதோ நேரடியாக இந்த 
வழக்குகளை விசாரிக்க முடியாது. எனவே, அப்போது கற்றறிந்த 
பிராம்மணனைக்‌ கொண்டு விசாரணை நடத்த வேண்டும்‌. 


ண வள்‌ எண்ட எனி FART TE: | 

wa fens =a: Fer Ta எ ॥ 

ஸோ அஸ்ய கார்யாணி ஸம்பஷ்யேத்‌ ஸப்யைரேவ த்ரிபிர்வ்ருத: | 

ஸபாமேவ ப்ரவிஷ்யாகிர்யாமாஸீந: ஸ்தித ஏவ வா | 10 

அரசனால்‌ நியமிக்கப்பட்ட அந்தப்‌ பிராம்மணன்‌ தன்னுடன்‌ 
மூன்று அறிஞர்களை அழைத்துக்‌ கொண்டு, விசாரணை 
மண்டபத்துக்கு வரவேண்டும்‌. அங்கே வழக்குகளை நின்று 


கொண்டோ அல்லது ஒரு ஆசனத்தில்‌ அமர்ந்து கொண்டோ 
விசாரிக்கலாம்‌. 


afer ad Prieta எள எண்னை | 

TSR TATE TOT A wut Ferg ॥ 

யஸ்மின்‌ தேஷே நிஷீதந்தி விப்ரா வேதவிதஸ்‌ த்ரய: | 

ராக்ஞஷ்‌ சாஅதிக்ருதோ வித்வாந்‌ ப்ரஹ்மணஸ்‌ தாம்‌ ஸபாம்‌ விது: | 11 


நீதி என்னும்‌ 

ன ங ணை எட பட்டம்‌ 

மூன்று வேதங்களையும்‌ அறிந்த மூன்று பிராம்மணர்களும்‌ 

அரசனால்‌ நிர்ணயிக்கப்பட்ட பிராம்மணனும்‌, அக இந்த நால்வர்‌ 

இருக்கும்‌ சபையானது பிரம்மதேவருடைய சபைக்குச்‌ சமம்‌ என்று 
அறிஞர்‌ கூறுவர்‌. 


எளி ணொ ண்‌ Out TATE | 
என என ஊண்‌ னை AA எரா ॥ 


தர்மோ வித்தஸ்‌ த்வதர்மேண ஸபாம்‌ யத்ரோபதிஷ்டதே | 

ஷல்யம்‌ சாஅஸ்ய ந க்ருந்தந்தி வித்தாஸ்‌ தத்ர ஸபாஸத: ॥ 12 

அதர்மத்தால்‌ நிலைகுலைந்த தர்மம்‌, தீர்ப்புக்காக வழக்காடு 
மன்றத்துக்கு வரும்போது, நீதிபதி ஸ்தானத்தில்‌ இருக்கும்‌ அந்த 
நால்வரும்‌ தர்மத்தைக்‌ காப்பாற்றாவிடில்‌ மிகுந்த பாவத்துக்காளாவர்‌. 


எள்ள எனை எனன எ ணப 

அண்ணன TO என்‌ ணம்‌ ப 

ஸபாம்‌ வா ப்ரவேஷ்டவ்யம்‌ வக்தவ்யம்வா ஸமஞ்ஐஸம்‌ | 

அப்ருவந்‌ விப்ருவந்‌ வாஅபி நரோ பவதி கிள்விஷீ ॥ 13 

எடுத்ததற்கெல்லாம்‌ வழக்காடு மன்றத்துக்குப்‌ போகக்‌ 
கூடாது. போக நேர்ந்தால்‌, நீதிபதிகள்‌ கேட்கும்‌ கேள்விகளுக்கு 
உண்மையையே கூற வேண்டும்‌. அவ்வாறின்றி பொய்‌ பேசுபவனும்‌, 
உண்மையை மறைத்து மெளனமாக இருப்பவனும்‌ உடனடியாக 
பாபத்தை அடை வார்கள்‌. 


TH ஏரி எண்‌ என எண்ன! 

ணி ETA AT எரா ॥ 

யத்ர தர்மோ ஹ்யதர்மேண ஸத்யம்‌ யத்ரா அந்ருதேந ௪ | 

ஹந்யதே ப்ரேக்ஷமாணாநாம்‌ ஹதாஸ்‌ தத்ர ஸபாஸத: ॥ 14 

எங்கு, நீதிபதிகள்‌ முன்னிலையிலேயே தர்மம்‌ அதர்மத்தாலும்‌, 
சத்தியம்‌ பொய்யாலும்‌ அடிக்கப்படுகிறதோ அங்கு நீதிபதிகள்‌ அந்தப்‌ 
பாபத்தால்‌ அடிக்கப்படுகிறார்கள்‌. 

ai Ua ed ef என்‌ wi ee! 

பக பங ள்‌ ஸீன்‌ கிய 

தர்மரவ ஹதோ ஹந்தி தர்மோ ரக்ஷதி ரக்ஷித: | 

தஸ்மாத்‌ தர்மோ ந ஹந்தவ்யோ மா நோ தர்மோ ஹதோ வத்த்‌ | 15 

எவன்‌ தர்மத்தை அழிக்கிறானோ, அவனைத்‌ தர்மம்‌ அழிக்கும்‌. 
எவன்‌ தர்மத்தைக்‌ காப்பாற்றுறொனோ அவனை தர்மம்‌ 
காப்பாற்றும்‌. எனவே, தர்மத்தை அழிக்கக்‌ கூடாது. தர்மம்‌ 
அழியாமலிருந்து நம்மைக்‌ காப்பாற்றட்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 


அன்னை முமீ ஆனந்த நாச்சியாரம்மா பெட்ட வி] 


ஏன்‌ fr ரானா TTT: ஒன்‌ எரு 
ட்ட்ட்வா்ட்டி க பப்ப படல்‌ பந்தய பார 


வ்ருஷோ ஹி பகவாந்‌ தர்மஸ்தஸ்ய ய: குருதே ஹ்யலம்‌ | 

வ்ருஷளம்‌ தம்‌ விதுர்தேவாஸ்‌ தஸ்மாத்‌ தர்மம்‌ ந லோபயேத்‌ ॥ 16 

அனைத்து நன்மைகளையும்‌ அளிக்கின்ற தர்மம்‌ மிகமிக 
உயர்ந்தது; தெய்வ உருவானது. இத்தகைய தர்மத்தை எவன்‌ 
உதாசீனப்படுத்துகிறானோ, அவனை, தர்மத்தைக்‌ கொல்பவனாக 
எண்ண வேண்டும்‌. 

மழை இந்த இடம்‌, அந்த இடம்‌ என்று பாகுபாடின்றி எங்கும்‌ 
பொழியும்‌. அவ்வாறே தர்மமும்‌ படித்தவன்‌ படிக்காதவன்‌, 
பிராம்மணன்‌ - சூத்ரன்‌, அரசன்‌ - ஆண்டி என்றெல்லாம்‌ வித்தியாசம்‌ 
பார்க்காது. யாரெல்லாம்‌ தன்னைக்‌ காப்பாற்றுகிறார்களோ, 
அதாவது தர்மம்‌ தவறாமல்‌ நடக்கிறார்களோ அவர்களையெல்லாம்‌ 
தர்மம்‌ காப்பாற்றும்‌. 

எனவே எப்போதும்‌ தர்ம மறிந்து, தர்ம வழியில்‌ வாழ்க்கை 
நடத்த வேண்டும்‌. ப 


Th Ua YE எரி எண்ணார்‌ எ: 1 
Wi ௭௭4 Tet என்னு என்‌ ॥ 


ஏக ஏவ சுஹ்ருத்‌ தர்மோ நீததே அப்யனு யாதிய: | 

ஷரீரேண ஸமம்‌ நாஷம்‌ ஸர்வமந்யத்தி கச்சதி | 17 

மனிதனுக்கு தர்மம்‌ ஒன்றே நல்ல நண்பன்‌. அவனுடைய 
நன்மையை விரும்பும்‌ நண்பன்‌. மரணத்துக்குப்‌ பிறகும்‌ கைவிடாமல்‌ 
உடனிருக்கும்‌ நண்பன்‌. மற்றவையெல்லாம்‌ மரணத்தோடு 
தொடர்பற்றுப்‌ போகும்‌. 


என்வன walt Te: எள்‌ | 
Yee: WT: WA Wa ளார்‌ ॥ 


பாதோ அதர்மஸ்ய கர்தாரம்‌ பாத: ஸாஹிணம்ருச்சதி | 

பாத: ஸபாஸத: ஸர்வாந்‌ பாதோ ராஜாநம்ருச்சதி ॥ : 18 

தர்மத்துக்கு நான்கு கால்கள்‌. வழக்கு விசாரணையில்‌ கர்மம்‌ 
நசுக்கப்படுமானால்‌ அதனால்‌ ஏற்படும்‌ பாபமும்‌ நான்கு 
பாகங்களாகும்‌. ஒரு பாகம்‌, அநியாயம்‌ செய்தவனைச்‌ சேரும்‌. 
அடுத்த பாகம்‌, பொய்சாட்சி சொன்னவனைச்‌ சேரும்‌. மூன்றாவது 
பாகம்‌, நீதி விசாரணை நடத்திய நீதிபதிகளைச்‌ சேரும்‌. நான்காவது 
பாகம்‌, அரசனைச்‌ சேரும்‌. 


மனு நீதி என்னும்‌ 


உ மனுதர்ம சாஸ்திரம்‌ 


UH ண்ண உன்‌ WTA: | 
ரண்‌ விர்‌ எ Fru 


ராஜா பவத்யநேநாஸ்து முச்யந்தே ௪ ஸபாஸத: | 

ஏநோ கச்சதி கர்தாரம்‌ நீந்தாஅர்ஹோ யத்ர நீந்த்யதே ॥ 19 

வழக்கில்‌ பாபிகள்‌ தண்டிக்கப்பட்டால்‌, அரசனுக்குப்‌ பாபம்‌ 
பற்றாது; நீதிபதிகளும்‌ பாபத்தை அடைய மாட்டார்கள்‌. பாபிகள்‌ 
யார்‌ யாரோ அவர்களையே பாபம்‌ பற்றும்‌. 


எ்ணள்ள்ள்‌ எ ௭ TT: | 

orf TAT TE TE Be 

ஜாதிமாத்ரோபஜீவீவா காமம்‌ ஸ்யாத்‌ ப்ராஹ்மணப்ருவ: | 

தர்மப்ரவக்தா நீருபதேர்‌ நது சூத்ர: கதஞ்சந ॥ 20 


வழக்கை விசாரிக்க, மூன்று வேதங்களையும்‌ படிக்காத 
ஜாதியால்‌ மட்டும்‌ பிராம்மணனாக இருப்பவனைக்கூட அரசன்‌ 
விருப்பப்பட்டால்‌ நியமிக்கலாம்‌. ஆனால்‌ சூத்திரனை அந்தப்‌ 
பதவிக்கு நியமிக்கக்‌ கூடாது. இதற்கான காரணத்தைப்‌ பார்ப்போம்‌. 
பிராம்மணன்‌ வேதம்‌ படிக்காதவனாக இருக்கலாம்‌. ஆனால்‌ தாத்தா, 
தந்தை வழியாக தர்மங்களைப்‌ பற்றிய ஞானம்‌ முழுமையாக 
இருக்கும்‌. தான்‌ நன்கு விசாரிக்காமலோ, வேறு எதற்காகவோ 
தவறான தீர்ப்பளித்தால்‌, நீதியைக்‌ கேட்டு வந்தவனுக்கு நீதி 
இடைக்காமல்‌ போனால்‌, அதனால்‌ தான்‌ அடையும்‌ பாபகதி என்ன 
என்பது தெரியும்‌. பாபத்தைக்‌ கண்டு பயப்படுவான்‌. தர்மத்தை 
அனுஷ்டிப்பதும்‌, தர்மம்‌ எது என்று எடுத்துரைப்பதுமே 
பிராம்மணனின்‌ முழுநேர வேலை. எனவே இத்தகையவன்‌ 
தவறான தீர்ப்பளிக்க மாட்டான்‌. 

சூத்திரன்‌ முழுநேரமும்‌ உழைப்பவன்‌. சாஸ்திர அறிவு 
அவனுக்குக்‌ கிடையாது. பாபத்தின்‌ பலன்‌ எவ்வளவு கொடியது 
என்று கேள்விப்பட்டிருந்தாலும்கூட, அது அவ்வளவு ஆழமாக 
அவன்‌ மனத்தில்‌ பதிந்திருக்காது. மேலும்‌ தர்மம்‌ மிகமிக நுட்ப 
மானது. தர்ம சாஸ்திரத்தை நன்கு அறிந்தவர்களேகூட சில சமயம்‌ 
தர்மத்தை நிர்ண யிப்பதில்‌ திணறுவார்கள்‌. 

சாட்சிகளை விசாரித்தும்‌, வாதப்பிரதிவாதங்களைக்‌ கேட்டும்‌ 
மட்டும்‌ ஒரு வழக்கில்‌ நீதியை நிலைநிறுத்த முடியாது. கூரிய மதியும்‌, 
தர்மத்தின்‌ நுட்பங்களும்‌ தெரிந்திருக்கும்‌ ஒருவனே வழக்கில்‌ 
உண்மையை அறிய முடியும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மர 185] 


Ya YET wed Tal Uf ATI 
என விண்‌ Ta UE Te Mia Tea: ॥ 


யஸ்ய சூத்ரஸ்து குருதே ராக்ஞோ தர்மவிவேசநம்‌ | 

தஸ்ய சீததி தத்ராஷ்ட்ரம்‌ பங்கே கெளரிவ பஷ்யத: ॥ 21 

எந்த அரசன்‌ ஞானமே இல்லாத ஒருவனை நீதிபதி ஸ்தானத்தில்‌ 
நிறுத்துிறொனோ, அவனுடைய ராஜ்ஜியம்‌, புதைச்‌ சேற்றில்‌ 
அகப்பட்ட பசுவைப்‌ போல, பார்த்துக்‌ கொண்டிருக்கும்போதே 
நசித்து விடும்‌. 


UR UE YEATES | 

னர AA Bet Thief சோடு 

யத்‌ ராஷ்ட்ரம்‌ சூத்ரபூயிஷ்டம்‌ நாஸ்திகா ஆக்ராந்தமத்விஜம்‌ | 

விநஷ்யத்யாசு தத்க்ருத்ஸ்நம்‌ துர்பிக்ஷ வியாதி பீடிதம்‌ ॥ 22 

நீதிமான்களும்‌, தர்மபுத்திரா்களும்‌, சிரேஷ்டர்களும்‌ இல்லாத 
நாடு பஞ்சத்தாலும்‌ நோய்களாலும்‌ நசிக்கும்‌. 


எரா சிகா எ | 

ன விண Breer I 

தர்மா ஆஸநமதிஷ்டாய ஸம்வீதாஅங்க: ஸமாஹித: | 

ப்ரணம்ய லோகபாலேப்ய: கார்யதர்ஷநமாரபேத்‌ ॥ 23 

நீதிபதி வழக்கை விசாரிக்க தனக்குரிய ஆசனத்தில்‌ அமர 
வேண்டும்‌. உடலை நன்கு போர்த்திக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌. 
அமர்ந்ததும்‌ லோகபாலர்களை வணங்க வேண்டும்‌. (இந்திரனும்‌, 
அக்னியும்‌, யமதர்மனும்‌, நிருதியும்‌, வருணனும்‌, வாயுவும்‌, 
குபேரனும்‌, ஈசானியனும்‌ லோகபாலர்கள்‌.) அதன்‌ பிறகு வழக்கை 
விசாரிக்கத்‌ தொடங்க வேண்டும்‌. 


அறன்‌ ஏனோ எள்ளி எள்‌ | 

எண எளி ர ளி என்பு 

அர்தா அநர்தாவுபெள புத்வா தர்மாதர்மெள ச கேவலெள | 

வர்ணக்ரமேண ஸர்வாணி பஷ்யேத்‌ கார்யாணி கார்யிணாம்‌ | 24 

வழக்கின்‌ தன்மையை அறிந்து, தர்மத்தையும்‌ அதர்மத்தையும்‌ 
நன்கு பரிசீலித்து, அந்த வழக்கினால்‌ யாருக்கு நன்மை, யாருக்கு 
தீமை என்பதையும்‌ யோசித்து சாட்சிகளை விசாரிக்க வேண்டும்‌. 
சாட்சிகள்‌ இருக்கும்போது பிராம்மணரை முதலிலும்‌, க்ஷத்திரியரை 


அடுத்தும்‌, வைசியரை அதற்கடுத்தும்‌, இறுதியாக சூத்திரரையும்‌ 
௮5 விசாரிக்க வேண்டும்‌. 


மனு நீதி என்னும்‌ 
பணை 115 2 
முதலில்‌ சொன்ன சாட்சிகளின்‌ சாட்சியத்தைக்‌ கேட்டு 


பின்னால்‌ வரும்‌ சாட்கெள்‌ பிறழக்கூடும்‌. எனவே சத்தியத்துக்கும்‌, 
தா்மத்துக்கும்‌ கட்டுப்பட்டவர்களை முதலில்‌ விசாரிக்க வேண்டும்‌. 


எண்ண என்றாள்‌ காய 
அணி எரா றோ எ॥ 

பாஹ்யேர்‌ விபாவயேல்‌ லிங்கைர்‌ பாவமந்தர்கதம்‌ ந்ருணாம்‌ | 
ஸ்வரவர்ணேங்கிதா ஆகாரைஷ்சகூஜஷா சேஷ்டிதேந ச | 25 


aie Tn Sea wT A 

ண்கள்‌ YTS fet ௭௧ ॥ 

ஆகாரைரிங்கிதைர்‌ கத்வா சேஷ்டயா பாஷிதேந ச | 

நேத்ரவக்த்ரவிகாரைஷ்‌ ச க்ருஹ்யதேஅந்தர்கதம்‌ மந: ॥ 26 

வெறுமனே சாட்சிகள்‌ சொல்லும்‌ வார்த்தைகளை மட்டும்‌ 
கேட்டுக்‌ கொள்ளக்‌ கூடாது. அவர்களை விசாரிக்கும்போது, குரலில்‌ 
ஏற்படக்கூடிய நடுக்கம்‌, பதட்டம்‌, நிமிர்ந்து பார்க்க முடியாமல்‌ 
குடுமாறுதல்‌, உடல்‌ நெளிதல்‌, கைகளையும்‌ கால்களையும்‌ 
சாதாரணமாக வைத்திருக்க முடியாமல்‌ திணறுதல்‌, முகம்‌ நிறம்‌ 
மாறுதல்‌, கண்களில்‌ தோன்றும்‌ பாவங்கள்‌, உடல்‌ அசைவுகள்‌ இவை 
அனைத்தையும்‌ கண்காணிக்க வேண்டும்‌. 

மேலும்‌ பேசுவதற்கு முன்பு எச்சிலை விழுங்குதல்‌, 
விசாரணைக்காக எழுந்து நடந்து வரும்போது நடையிலுள்ள 
குன்மைகள்‌ இவைகளையும்‌ கண்காணிக்க வேண்டும்‌. 


எக Ferd WA ராரே 

எண ணைன எ apie: ப 

பாலதாயாதிகம்‌ ரிக்தம்‌ தாவத்‌ ராஜா அநுபாலயேத்‌ | 

யாவத்‌ ஸ ஸ்யாத்‌ ஸமாவ்ருத்தோ யாவச்சா அதீதஷைஷவ: | 

தாய்‌ தந்தையிழந்த சறுவனுடைய சொத்தை, மற்றவர்கள்‌ 
அபகரிக்காமல்‌ அரசே காக்க வேண்டும்‌. அவன்‌ குருகுலத்தில்‌ 
படித்தால்‌ படித்து முடித்து திரும்ப வந்த பிறகு அவனிடம்‌ சொத்தை 
ஒப்படைக்க வேண்டும்‌. அன்றேல்‌ சிறுவன்‌ வாலிப வயதை 
அடைந்ததும்‌ அவனிடம்‌ ஒப்படைக்க வேண்டும்‌. 


27 


னாக சோணை Fre எண 
ணி எ விர ணய WN 
வஷா அபுத்ராசு சைவம்ஸ்யாத்‌ ரக்ஷணம்‌ நீஷ்குலாசு ௪ | 


பதிவ்ரதாசு ௪ ஸ்திரீஷு விதவாஸ்வாதுராசு ௪ | 28 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை ஸீ ஆனந்த நாச்சியாரம்மா 2___-——_—_————_—————/1387] 
கணவனால்‌ கைவிடப்பட்ட மலடிகள்‌, கணவனையும்‌ பிள்ளை 

களையும்‌ இழந்த பெண்கள்‌, நாட்டை விட்டுப்‌ போனவனுடைய 

மனைவி, அனாதையான பெண்கள்‌, விதவைகள்‌ - இவர்களின்‌ 

சொத்துகளையும்‌ அரசனே பாதுகாக்க வேண்டும்‌. 


எனி TA ழு: ளை ( 
எரா எள எரிர்கை பள்ள; ர 


ஜீவந்தீநாம்து தாஸாம்யே தத்‌ தரேயு: ஸ்வபாந்தவா: | 

தாந்சிஷ்யாச்‌ செளரதண்டேந தார்மிக: ப்ருதிவீபதி: | 29 

அவர்களுடைய சொத்துகளை உறவினர்கள்‌ அபகரித்துக்‌ 
கொண்டால்‌, அதைத்‌ திருட்டுக்‌ குற்றமாகவே கொள்ள வேண்டும்‌. 
திருட்டுக்குரிய தண்டனையைக்‌ கொடுக்க வேண்டும்‌. 


ர ண Tal Fae ன்ப 
அரி ளன னார்‌ WT Tf EEN 


ப்ரநஷ்டஸ்வாமிகம்‌ ரிக்தம்‌ ராஜா த்ரயப்தம்‌ நிதாபயேத்‌ | 

அர்வாக்‌ த்ரயப்தாத்‌ தரேத்‌ ஸ்வாமீ பரேண ந்ருபதிர்‌ ஹரேத்‌ ॥ 30 

சொத்துகள்‌ யாருடையது என்று தெரியாதபோது அந்தச்‌ 
சொத்துகள்‌ யாருடையவை என்று வந்து தெரிவிக்க வேண்டுமெனப்‌ 
பிரகடனப்படுத்த வேண்டும்‌. உரியவர்கள்‌ வந்தால்‌, அந்தச்‌ 
சொத்துகளை அவர்களிடம்‌ ஒப்படைக்க வேண்டும்‌. மூன்று 
வருடங்கள்வரை தன்னுடையது என்று உரிமை கோரி யாரும்‌ 
வராவிட்டால்‌ அதை அரசாங்கச்‌ சொத்துடன்‌ சேர்த்துவிட வேண்டும்‌. 


பட்ப்பற்க waa uo aff | 
Fae ணா wat ஈண்‌ ॥ 


மமேதமிதி யோ ப்ரூயாத்ஸோ அனுயோஜ்யோ யதாவிதி | 

ஸம்வாத்ய ரூபஸங்க்யாதீந்‌ ஸ்வாமீ தத்‌ த்ரவ்ய மர்ஹதி ॥ 31 

இது என்னுடைய பொருள்‌ என்று கூறிக்‌ கொண்டு 
வருபவனிடம்‌, அந்தப்‌ பொருளைப்‌ பற்றி அவனிடம்‌ பல வகையாக 
விசாரித்து, அவன்‌ கூறுவது உண்மைதானா என்று கண்டுபிடிக்க 
வேண்டும்‌. உரிமை யாளன்‌ அவன்தான்‌ என்று தெரிந்தால்‌, 
அவனிடம்‌ ஒப்படைக்க வேண்டும்‌. 


அணி ன ன எனா. 
பப] Fat ஏ ரான <TR ॥ 
அவேதயாநோ நஷ்டஸ்ய தேஷம்‌ காலம்‌ ௪ தத்வத: | 
வர்ணம்‌ ரூபம்‌ ப்ரமாணம்‌ ௪ தத்ஸமம்‌ தண்டமர்ஹதி | 32 


358 ட னார்‌ கம்‌ 

ஒரு பொருளை, தன்னுடையது என்று கூறிக்‌ கொண்டு 
வருபவனிடம்‌, அந்தப்‌ பொருள்‌ எப்போது தொலைந்தது, எங்கு 
தொலைந்தது, அதன்‌ உருவம்‌ என்ன, நிறம்‌ என்ன, எடை என்ன, 
மதிப்பு என்ன, எத்தனை காலமாக அவன்‌ ஆதீனத்தில்‌ இருந்தது 
என்பதையெல்லாம்‌ கேட்டு விசாரிக்கும்போது, அவன்‌ பொய்‌ 
கூறியிருக்றொன்‌, பொருள்‌ அவனுடையதல்ல என்பது தெரிந்தால்‌, 
அப்பொருளின்‌ மதிப்புக்குத்‌ தக்க தண்டனையை அவனுக்கு வழங்க 
வேண்டும்‌. 


சாண ணாரா. | 

என எ wat என்ர ப 

ஆததீதா அத ஷட்பாகம்‌ ப்ரநஷ்டாஅதிகதாந்‌ ந்ருப: | 

தஷமம்‌ த்வாதஷம்‌ வா அபி ஸதாம்‌ தர்ம மனுஸ்மரந்‌ | 33 

பொருளுக்குரியவனிடம்‌ பொருளை ஒப்படைக்கும்போது, 
இதுவரை அதைப்‌ பாதுகாத்தமைக்காக அப்பொருளின்‌ ஆறில்‌ ஒரு 
பாகத்தையோ, பத்தில்‌ ஒரு பாகத்தையோ, பன்னிரண்டில்‌ ஒரு 
பாகத்தையோ அரசன்‌ எடுத்துக்‌ கொண்டு, மிகுதியை உரியவனிடம்‌ 
ஒப்படைக்க வேண்டும்‌. 


ணாள வன்பு 

லாச ATP TA என்பு 

ப்ரநஷ்டா அதிகதம்‌ த்ரவ்யம்‌ திஷ்டேத்‌ யுக்தைரதிஷ்டிதம்‌ | _- 

யாம்ஸ்தத்ர செளராந்‌ க்ருஹ்ணீயாத்‌ தாந்‌ ராஜேபேந காதயேத்‌ | 34 

காவலர்கள்‌ யாருடைய பொருளையாவது கண்டெடுத்துக்‌ 
கொண்டு வந்தால்‌, அதைத்‌ தனியாக வைத்துக்‌ காவல்‌ காக்க 

- வேண்டும்‌. காவலில்‌ இருக்கும்‌ அவற்றை யாரேனும்‌ திருடினால்‌, 

திருடியவர்களை யானையினால்‌ மிதிக்கச்‌ செய்து கொல்ல வேண்டும்‌. 


Tapa ளி ye PRS ue a: | 
எனா ளா எள எரே எ ॥ 


மமாஅயமிதி யோ ப்ரூயாந்‌ நீதிம்‌ ஸத்யேந மாநவ: | 

தஸ்யா ஆததீத ஷட்பாகம்‌ ராஜா த்வாதஷமேவ வா | 

ஒருவன்‌ புதையலைக்‌ கண்டெடுத்தால்‌, அதை எடுத்தது 
தான்தான்‌ என்ற உண்மையை அவன்‌ நிலைநாட்டினால்‌ அப்புதையல்‌ 
பொருளில்‌ ஆறில்‌ ஒரு பங்கையோ, பன்னிரண்டில்‌ ஒரு பங்கையோ 
அரசன்‌ எடுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. மிகுதியை புதையலைக்‌ 
கண்டெடுத்‌ தவனுக்கு அளிக்க வேண்டும்‌. 


i 


35 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா மவ ய ய வ 389] 


TA எனை: எண்னை 

என்‌ ளான கர விளி wel 

அந்ருதம்‌ து வதந்‌ தண்ட்ய: ஸ்வவித்தஸ்யா அம்ஷமஷ்டமம்‌ | 

தஸ்யைவ வா நிதானஸ்ய ஸங்க்யயா ௮ல்பீயஸீம்‌ கலாம்‌ ॥ 36 

தன்னுடையதல்லாத பொருளை, ஒருவன்‌ தன்னுடையது என்று 
கூறுவானாயின்‌, அவன்‌ சொத்தில்‌ எட்டில்‌ ஒரு பங்கையோ அல்லது 
அவன்‌ தன்னுடையது என்று பொய்யுரைத்த பொருளின்‌ மதிப்பில்‌ 
சிறிதளவையோ தண்டம்‌ விதித்து வசூலிக்க வேண்டும்‌. 


எண்ட எளி சான்ற எப 
எண்ணை weber fi எ: ॥ 


வித்வாம்ஸ்‌ து ப்ராஹ்மணோ த்ருஷ்ட்வா பூர்வோபறிஹிதம்‌ நிதிம்‌ | 
அஷேஷதோ அப்யாததீத ஸர்வஸ்யா அதிபதிர்‌ ஹி ஸஹ: ॥ 37 
முன்னர்‌ எவராலோ புதைக்கப்பட்ட நிதியை வித்வானான 


பிராம்மணன்‌ கண்டெடுத்தால்‌, அது மொத்தமும்‌ அவனுக்கே 
உரியது. 


zy Tei Ta மார ரவி 
Wee fend wert னர்‌ TAT 


யம்‌ து பஷ்யேந்‌ நீதிம்‌ ராஜா புராணம்‌ நீஹிதம்‌ க்ஷிதெள | 

தஸ்மாத்‌ த்விஜேப்யோ தத்வா அர்தமர்த்தம்‌ கோஷே ப்ரவேஷயேத்‌ | 38 

உரிமையாளர்‌ யாரும்‌ இல்லாத நிலையில்‌ உள்ள நிதி அரசனைச்‌ 
சேர்ந்தது. அரசன்‌ அதில்‌ பாதியை பிராம்மணர்களுக்கு அளிக்க 


வேண்டும்‌. பாதியைத்‌ தன்னுடைய பொக்கிஷத்தில்‌ சேர்க்க 
வேண்டும்‌. 

சிர! UT Urq a Rl 

FA TE OT aft feu: ப 

நீதீநாம்து புராணாநாம்‌ தாதூநாமேவ ௪ க்ஷிதெள | 

அர்தபாக்‌ ரக்ஷணாத்‌ ராஜா பூமேரதிபதிர்‌ ஹிஸ: ॥ 39 

பிராம்மணர்கள்‌ தவிர்த்து, மற்றபடி கண்டெடுக்கப்பட்ட 
புதையலுக்கு அரசனே அதிபதி. ஏனெனில்‌ பூமிக்கு அதிபதி 


அரசனல்லவா... அரசன்‌ விரும்பினால்‌ புதையல்‌ எடுத்தவனுக்கு 
அதில்‌ பாதிவரை கொடுக்கலாம்‌. 


ந பபப அ ப ப மனுதர்ம சாஸ்திரம்‌ 

என்‌ எள எனை எவ 

UT ணொ னார்‌ நய 

தாதவ்யம்‌ ஸர்வவர்ணேப்யோ ராக்ஞா செளரைர்‌ ஹ்ருதம்‌ தநம்‌ | 

ராஜா ததுபயுஞ்ஜாநஷ்‌ செளரஸ்யா ஆப்நோதி கில்விஷம்‌ | 40 

அரசன்‌, திருடர்கள்‌ திருடிய சொத்தைக்‌ கண்டுபிடித்து அதை 
உரியவரிடம்‌ ஒப்படைக்க வேண்டும்‌. அப்படியின்றி அதைத்‌ தானே 
எடுத்துக்‌ கொண்டால்‌ அந்தத்‌ திருடனுடைய பாபத்தை அரசன்‌ 
அடைவான்‌. 


ளா எண்‌ Sofa u எர 

டப்ப Fea = Grd Wied 

ஜாதிஜாநபதாந்‌ தர்மாஞ்ஷ்ரேணீதர்மாம்ஷ்ச தர்மவித்‌ | 

ஸமீக்ஷ்ய குலதர்மாம்ஷ்ச ஸ்வதர்மம்‌ ப்ரதிபாதயேத்‌ | 41 

தர்மம்‌ அறிந்தவனான அரசன்‌, ஒரு விவகாரத்தில்‌ தீர்ப்பு 
வழங்குவதற்கு ஜாதியையும்‌, நாட்டையும்‌ குலத்தையும்‌, வியாபார 
முறையையும்‌ பார்க்க வேண்டும்‌. 

குற்றம்‌ ஒன்றேயாயினும்‌ அதை பிராம்மணன்‌ செய்தால்‌ பாவம்‌ 
அதிகம்‌; தண்டனையும்‌ அதிகம்‌. சூத்திரன்‌ செய்தால்‌ தண்டனையும்‌ 
பாவமும்‌ குறைவு. இவையெல்லாம்‌ தர்மசாஸ்திரமறிந்த 
அரசனுக்குத்‌ கெரியும்‌. 

அவ்வாறே ஒவ்வொரு தேசத்திலும்‌ இருக்கும்‌ நடைமுறைகள்‌ 
வேறுவேறாக இருக்கும்‌. அவ்வாறே தேசத்துக்குத்‌ தேசம்‌ வியாபார 
முறைகளும்‌ மாறுபடும்‌. 

ஒவ்வொரு குலத்தையொட்டி பழக்கங்கள்‌ மாறுபடும்‌. 
இவைகளை யெல்லாம்‌ யோசித்தே விவகாரத்தைத்‌ தீர்க்க வேண்டும்‌. 

ண்ணி gan QT ளான: | 

Brea எண ள்னை உன்‌ கண்களி; ॥ 

ஸ்வாநி கர்மாணி குர்வாணா தூரே ஸந்தோ அபி மாநவா: | 

ப்ரியா பவந்தி லோகஸ்ய ஸ்வே ஸ்வே கர்மண்யவஸ்திதா: || 42 

தத்தமது சுயதர்மத்தை அனுஷ்டிப்பவர்கள்‌ தூர தேசத்தவர்‌ 
களானாலும்‌ அனைவருக்கும்‌ பிரியமானவர்களாக இருப்பார்கள்‌. 

eed ed எரி ரள நன ௩) 

எ எ ரளி எனா 

நோத்பாதயேத்‌ ஸ்வயம்‌ கார்யம்‌ ராஜா நா அப்யஸ்ய பூருஷ: | 

ந ௪ ப்ராபிதமந்யேந க்ரஸேதா அர்தம்‌ கதஞ்சந ॥ 43 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா வழுவி இ 1 ] 
அரசனோ, அரசனால்‌ நியமிக்கப்பட்ட நீதிபதியோ பொருள்‌ 

ஆசையால்‌ தானாக ஒரு விவகாரத்தை ஏற்படுத்தக்கூடாது. வாதப்‌ 

பிரதிவாதங்களைப்‌ பொருளாசையால்‌ அலட்சியெப்படுத்தக்‌ கூடாது. 


TUT FART TA நாட ஈய 

னர்‌ என ஏரி WEI 

யதா நயத்யஸ்ருக்பாதைர்‌ ம்ருகஸ்ய ம்ருகயு: பதம்‌ | 

நயேத்‌ ததா அனுமாநேந தர்மஸ்ய ந்ருபதி: பதம்‌ | 44 

வேடன்‌ தன்னால்‌ தாக்கப்பட்ட மிருகம்‌, தப்பியோடிய 
பாதையை, சிந்தியிருக்கும்‌ அதன்‌ ரத்தத்‌ துளிகளைக்‌ கொண்டு 
அறிவான்‌. அவ்வாறே அரசன்‌ அனுமானத்தால்‌ உண்மையைக்‌ 
கண்டறிய வேண்டும்‌. 


எனச்‌ எ ணன எரு | 
te wu ர எ aaah fort ॥ 


ஸத்யமர்த்தம்‌ ச ஸம்பஷ்யேதாத்மாநமத ஸாக்ஷிண: | 

தேஷம்‌ ரூபம்‌ ௪ காலம்‌ ச வ்யவஹாரவிதெள ஸ்தித: ॥ 45 

வழக்கில்‌ தீர்ப்புக்‌ கூறுவதற்குமுன்‌ அரசன்‌ உண்மையைக்‌ 
கண்டறிய வேண்டும்‌. வழக்குக்கு அடிப்படைக்‌ காரணம்‌ வேறு 
ஏதேனும்‌ இருக்குமா என்று ஆராய வேண்டும்‌. சாட்சிகள்‌ 
உண்மையைக்‌ கூறுகிறார்களா அல்லவா என்பதையும்‌ அறிய 
வேண்டும்‌. எந்த இடத்தில்‌, எந்தக்‌ காலத்தில்‌, எவ்விதத்தில்‌ நடந்தது 
என்று ஆராய வேண்டும்‌. இப்படிக்‌ காலத்தையும்‌, இடத்தையும்‌, 
நடந்த விஷயத்தையும்‌, அது நடந்த முறையையும்‌ சேர்த்து 
ஆராயும்போது பல உண்மைகளைக்‌ கண்டுபிடிக்க முடியும்‌. 


எண்ண Ta eR fF uf: | 

எண்தரிளா 2 Whi l 

ஸத்பிராசரிதம்‌ யத்ஸ்யாத்‌ தார்மிகைஷ்‌ ௪ த்விஜாதிபி: | 

தத்‌ தேஷகுலஜாதீநாமவிருத்தம்‌ ப்ரகல்பயேத்‌ | 46 

சாஸ்திர விற்பன்னர்களான துவிஜர்களாலும்‌ சாதுக்களாலும்‌ 
தேசத்துக்‌ குரியதாகவும்‌, குலத்துக்‌ குரியதாகவும்‌, ஜாதிக்குரியதாகவும்‌ 
எந்த தர்மங்கள்‌ வரையறுக்கப்பட்டனவோ, அவற்றுக்கு விரோத 
மின்றி அரசன்‌ காரியமாற்ற வேண்டும்‌. 


ப ணை அ அ அ ஸ்திரம்‌ 

அணரந்வ்னண்ா மின | 

ead ஈண்‌ 6 ரப 

அதமர்ணா அர்த்தஸித்யர்தமுத்தமர்ணேந சோதித: | 

தாபயேத்‌ தநீகஸ்யா அர்தமதமர்ணாத்‌ விபாவிதம்‌ | 47 

தன்னிடம்‌ கடனாகப்‌ பணம்‌ பெற்றுக்‌ கொண்டவன்‌ தன்னை 
ஏமாற்றி விட்டான்‌ என்று ஒருவன்‌ வந்து வழக்குத்‌ தொடர்ந்தால்‌, 
அந்த வழக்கை எடுத்துக்‌ கொண்டு விசாரிக்க வேண்டும்‌. 
அவனுடைய பணத்தை மீட்டு அவனிடம்‌ ஒப்படைக்க வேண்டும்‌. 


அபின்‌ அ Taf: | 

என்ன்‌ எரா auteur 

யைர்யைருபாயைரர்த்தம்‌ ஸ்வம்‌ ப்ராப்நுயாதுத்தமர்ணிக: | 

தைஸ்தைருபாயை: ஸங்க்ருஹ்ய தாபயேததமர்ணிகம்‌ ॥ 48 

பணத்தை மீட்டு அவனிடம்‌ ஒப்படைக்க வேண்டும்‌ 
என்னும்போது அதற்கான வழிமுறைகளையும்‌ கூற வேண்டு 
மல்லவா? மேலும்‌ கடன்‌ கொடுத்தவன்‌ தானே மீட்டுக்‌ கொள்ளவும்‌ 
வழி கூறுகிறார்‌. 


ஏ எண ஊடி வ 
VIR WTA ரை எ 5 ॥ 


தர்மேண வ்யவஹாரேண சலேநா ஆசரிதேந ௪ | 

ப்ரயுக்தம்‌ ஸாதயேதர்தம்‌ பஞ்சமேந பலேந ச ॥ 49 

முதலில்‌ வாங்கிய பணத்தைக்‌ கொடுத்துவிடும்படி நயமாக 
எடுத்துரைக்க வேண்டும்‌. அவர்கள்‌ குலத்து மூத்தோர்களைக்‌ 
கொண்டோ, உறவினர்களைக்‌ கொண்டோ அறிவுரை கூறச்‌ செய்ய 
வேண்டும்‌. 

“நான்‌ பணம்‌ வாங்கிக்‌ கொள்ளவே இல்லை” என்று அவன்‌ 
பொய்யுரைத்தால்‌, அது பொய்தானா என்பதை முதலில்‌ தெரிந்து 
கொள்ள வேண்டும்‌. பொய்தான்‌ என்று தெரிந்தால்‌, அவனிட 
மிருக்கும்‌ சொத்தை அபகரித்து, கடன்‌ கொடுத்தவனுக்குச்‌ சேர 
வேண்டிய பணத்தைக்‌ கொடுக்க வேண்டும்‌. 


3: அம்மிணி 1 
எ எ. க ணரா UTE 


ய:ஸ்வயம்‌ ஸாதயேதர்தமுத்தமர்ணோ அதமர்ணிகாத்‌ | 
நஸ ராக்ஞா அபியோக்தவ்ய: ஸ்வகம்‌ ஸம்ஸாதயந்‌ தநம்‌ | 5௦ 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1599] 
கடன்‌ கொடுத்தவன்‌ தன்‌ பணத்தை மீட்கவேண்டி எந்த 
உபாயத்தையும்‌ செய்யலாம்‌. கடனாளியை மிரட்டி, அடித்துத்‌ தன்‌ 
பணத்தை வசூலித்தாலும்‌ அரசன்‌ ஏன்‌ இவ்வாறு செய்தாய்‌ என்று 
கேட்கலாகாது. 
அதாவது, என்னை அடித்தான்‌, மிரட்டினான்‌ என்று அந்தக்‌ 
கடனாளி வழக்குத்‌ தொடுத்தால்‌, அந்த வழக்கைத்‌ தள்ளுபடி செய்ய 
வேண்டும்‌. 


அனார்‌ 3 எ ண்ணு 
wade ஏகன்‌ என்‌ எண ॥ 


அர்தே அபவ்யயமாநம்‌ து கரணேந விபாவிதம்‌ | 

தாபயேத்‌ தநிகஸ்யா அர்த்தம்‌ தண்டலேஷம்‌ ௪ ஷக்தீத: | 51 

கடன்‌ வாங்கிக்‌ கொண்டு, இல்லையென்று ஒருவன்‌ 
வாதிட்டால்‌, கடன்‌ பத்திரம்‌, சாட்சி முதலியவைகளைக்‌ கொண்டு 
உண்மையை நிரூபித்துக்‌ கடனைக்‌ கொடுத்தவனுக்கு மீட்டுக்‌ 
கொடுத்து, ஏமாற்றப்‌ பார்த்தவனை, அவன்‌ சக்திக்குத்‌ தக்க அளவு 
தண்டிக்க வேண்டும்‌. 

Ff ளன Wate 

எண்ன ரை fe 


அபஹ்நவே அதமர்ணஸ்ய தேஹித்யுக்தஸ்ய ஸம்ஸதி | 

அபியோக்தா திஷேத்‌ தேஷ்யம்‌ கரணம்வா அந்யதுத்திஷேத்‌ | 52 

கடன்‌ வாங்கிய பணத்தைத்‌ திருப்பிக்‌ கொடுத்துவிடுமாறு 
கூறும்போது, கடனாளி தான்‌ வாங்கவில்லை என்று மறுத்தால்‌, 
கடன்‌ கொடுத்தவன்‌, தான்‌ கடன்‌ கொடுத்த இடத்தையும்‌, 
கொடுத்தபோது உடனிருந்த சாட்சியையும்‌ கூறவேண்டும்‌. கடன்‌ 
பத்திரம்‌ முதலானவைகள்‌ இருந்தால்‌ அவற்றை நீதிபதியிடம்‌ காட்ட 
வேண்டும்‌. 

aed aes ள்‌ ரரி as 

TST Fiera Taga 


அதேஷ்யம்‌ யஷ்ச திஷதி நீர்திஷ்யா பஹ்நுதே சய: | 
யஷ்சாதரோத்தராநர்தாந்‌ விகீதாந்நாவ புத்யதே ॥ 53 
நீதிபதி கடன்‌ வாங்கிய இடத்தைப்‌ பற்றி விசாரிக்கும்போது, 
தான்‌ அப்போது அங்கே இல்லவே இல்லை என்று கூறுபவன்‌ - 
முதலில்‌, இந்த இடத்தில்‌ வாங்கினேன்‌ என்று ஒப்புக்‌ கொண்டு, 
பிறகு கேள்வி கேட்கும்போது இல்லை என்று மறுப்பவன்‌, 


மனு நீதி என்னும்‌ 
ன ணை மனுதர்ம சாஸ்திரம்‌ 
முன்னுக்குப்‌ பின்‌ முரணாகப்‌ பதிலளிப்பவன்‌ - இத்தகையவனை 
வழக்கில்‌ பொய்யுரைப்பவராகக்‌ கூறவேண்டும்‌. 


சரணை எரா ணாளிய 

அரி எனி எனின்‌ 

அபதிஷ்யா அபதேஷ்யம்‌ ௪ புநர்யஸ்‌ த்வதாவதி | 

ஸம்யக்‌ ப்ரணிஹிதம்‌ சாஅர்தம்‌ ப்ருஷ்ட: ஸந்நா அபிநந்ததி ॥ 54 

முதலில்‌ நான்‌ பணத்தைத்‌ திருப்பிக்‌ கொடுத்தேன்‌ என்று கூறி, 
பிறகு எனக்காக இன்னார்‌ கொடுத்தார்கள்‌ என்று கூறுபவன்‌, கேட்ட 
குறுக்குக்‌ கேள்விகளுக்கு சரிவர பதில்‌ கூறாது, மெளனமாகத்‌ தலை 
குனிபவன்‌ - இத்தகையவர்களைப்‌ பொய்‌ கூறுபவர்களாகக்‌ கூற 


வேண்டும்‌. 


அண்‌ எளி போண்‌ five: | 

இணை Te UAT FTAA 

அஸம்பாஷ்யே ஸாக்ஷிபிஷ்ச தேஷே ஸம்பாஷதே மித: | 

நிருச்யமாநம்‌ ப்ரஷ்நம்‌ ச நேச்சேத்‌ யஷ்சேஅபி நிஷ்பதேத்‌ | 55 

சாட்சிகளைத்‌ தனியாக ஒரு இடத்துக்கு அழைத்துச்‌ சென்று 
இப்படி இப்படிக்‌ கூறுங்கள்‌ என்று அவர்களுக்குச்‌ சொல்லிக்‌ 
கொடுப்பவன்‌, குறுக்கு விசாரணையின்போது பதில்‌ கூறத்‌ 
திணறுபவன்‌, அடுத்த விசாரணையின்போது வராமலே எங்காவது 
ஓடிவிடுபவன்‌ - இத்தகையவர்களையும்‌ இவர்களின்‌ இந்தச்‌ 
செயல்களுக்காகவே அவர்கள்‌ பொய்‌ கூறுபவர்களாக அறிவிக்க 
வேண்டும்‌. 

ஏனா ண்‌ என்றாய்‌ 

ஏ எவனா ன்‌ எர 

ப்ரூஹித்யுக்தஷ்‌ ௪ ந ப்ரூயாதுக்தம்‌ ச ந விபாவயேத்‌ | 

ந ௪ பூர்வா அபரம்‌ வித்யாத்‌ தஸ்மாதர்தாத்‌ ஸ ஹீயதே | 56 

நீதிபதி ஒரு விஷயத்தைப்‌ பற்றி விளக்கம்‌ கேட்கும்போது 
சொல்ல முடியாதவன்‌, முன்‌ விஷயம்‌ பின்‌ விஷயம்‌ எதுவும்‌ 
தெரியாமல்‌ பேசுபவன்‌ - இவர்களும்‌ பொய்‌ கூறுபவர்களே. 


ரிக uf Hegre Flee RATA A: 

எக WORT Et raf FRR 

ஸாக்ஷிண: ஸந்திமேத்யுக்த்வா திஷேத்யுக்தோ திஷேந்‌ நய: | 

தர்மஸ்த: காரணைரேதைர்‌ ஹீநம்‌ தமபி நீர்திஷேத்‌ | 57 


மூலமூம்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 

அன்னை ஸரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1895] 
சாட்சிகளை அழைத்து வருவதாகக்‌ கூறிவிட்டு பின்னர்‌ 

அழைத்து வராதவனையும்‌ பொய்‌ கூறுபவனாகவே கொள்ள 

வேண்டும்‌. இந்த மாதிரியாக பொய்‌ கூறுபவர்களை வழக்கில்‌ 

தோற்றவர்களாகவே நீதிபதி கூறவேண்டும்‌. 


அன NT WTR A எள என்‌ 
3 Ve PTT WET எண்‌ எரி: ॥ 


அபியோக்தா நசேத்‌ ப்ரூயாத்‌ வத்யோ தண்டஷ்ச தர்மத: | 

நசேத்‌ த்ரிபக்ஷாத்‌ ப்ரப்ரூயாத்‌ தர்மம்‌ ப்ரதி பராஜித: | 58 

வழக்குத்‌ தொடர்ந்தவன்‌, தன்‌ பக்கத்து நியாயத்தை 
நிரூபிக்காவிடில்‌, அவனை கட்டிப்‌ போடல்‌ அல்லது காவலில்‌ 
வைத்தல்‌, அபராதம்‌ விதித்தல்‌ முதலான தண்டனைகளை வழக்கின்‌ 
தன்மைக்குக்‌ தக்கபடி விதிக்க வேண்டும்‌. 

வழக்குத்‌ தொடரப்பட்ட நாற்பத்தைந்து நாட்களுக்குள்‌ 
பிரதிவாதி மன்றத்துக்கு வந்து தன்‌ கட்சியைப்‌ பற்றிப்‌ பேசா 
விட்டால்‌, அவன்‌ தோற்றதாகத்‌ தீர்ப்பளிக்க வேண்டும்‌. 


அளிக்‌ எண்‌ எ a 

விஜி greed என்‌ எவரை ராயு 

யோ யாவந்‌ நீஹநுவிதா அர்தம்‌ மித்யா யாவதிவா வதேத்‌ | 

தெள ந்ருபேண ஹ்யதர்மக்ஞெள தாப்யெள தத்‌ த்விகுணம்‌ தமம்‌ | 59 

கடன்‌ வாங்கிக்‌ கொண்டவன்‌ தான்‌ அவ்வளவு தொகை 
வாங்கிக்‌ கொள்ளவில்லை என்று வாங்கக்‌ கொண்ட தொகையை 
விடக்‌ குறைத்துக்‌ கூறுவானாயின்‌, அவன்‌ குறைத்துக்‌ கூறிய 
தொகைக்கு இரு மடங்கு தொகையை அபராதமாக விதிக்க 
வேண்டும்‌. 

அவ்வாறே கடன்‌ கொடுத்தவன்‌, தான்‌ கொடுத்த தொகைக்கும்‌ 
அதிகமான தொகையைக்‌ கூறுவானாயின்‌ அவன்‌ அதிகமாகக்‌ கூறிய 
தொகைக்கு இருமடங்கு தொகையை அபராதமாக விதிக்க 
வேண்டும்‌. 

னர கானன்‌ Sf | 

sit: எரி என்‌ ளம்‌ ॥ 

ப்ருஷ்டோ அபவ்யயமாநஸ்‌ து க்ருதா அவஸ்தோ தநைஷிணா | 

த்ரயவரை: ஸாக்ஷிபிர்‌ பாவ்யோ ந்ருபப்ராஹ்மண ஸந்நீதெள | 60 

கடன்‌ வாங்கிக்‌ கொண்டவன்‌, தான்‌ கடன்‌ வாங்கவே இல்லை 
என்று கூறினால்‌, அதை மூன்றுக்கு குறையாத சாட்சிகளைக்‌ 


ன்‌ லஷ 
ன ங் ணை எட ட்‌ 
கொண்டு, அரசன்‌ நியமித்துள்ள மூன்று பிராம்மணர்களோடு 
நீதிபதியும்‌ கொண்ட சபை முன்‌ நிரூபிக்க வேண்டும்‌. 


என எரி அம்மு எர 

எண்ணான என எறி AR 

யாத்ருஷா தநீபி: கார்யா வ்யவஹாரேஷு ஸாக்ஷிண: | 

தாத்ருஷாந்‌ ஸம்ப்ரவக்ஷ்யாமி யதா வாச்யம்ருதம்‌ ௪ தை: ॥ 61 

வாதி தன்‌ விவகாரங்களில்‌ எத்தகையவர்களை சாட்சிகளாகக்‌ 
கொண்டு வரவேண்டும்‌. சாட்சிகள்‌ எவ்வாறு சாட்சியுரைக்க 
வேண்டும்‌ என்றெ முறைகளையும்‌ கூறுகிறேன்‌, கேளுங்கள்‌: 


ரண: ஏண்‌ என: எண்ணான? | 
அண்ணை: எனா எண்ன 


க்ருஹிண: புத்ரிணோ மெளலா: க்ஷத்ரவிட்குத்ரயோநய: | 

அர்த்யுக்தா: ஸாஹ்யமர்ஹந்தி நயே கேசிதநா பதி ॥ 62 

மனைவி மக்களோடு இருப்பவன்‌, அந்த நாட்டைச்‌ சேர்ந்தவர்‌ 
களான க்ஷத்ரியர்கள்‌, வைசியர்கள்‌, சூத்ரர்கள்‌ முதலானோர்‌ 
அழைக்கும்‌ போது வந்து சாட்சி கூறத்‌ தக்கவர்கள்‌. ஆபத்துக்‌ 
காலங்கள்‌ தவிர மற்றபடி இவர்களைத்‌ தவிர்த்து மற்றவர்கள்‌ 


சாட்சிகளாக இருக்கக்‌ கூடாது. 


சான்‌: ஏ எர எம்‌ கண எண | 
டப்ப வ ர்ப்பய பசக 


ஆப்தா: ஸர்வேஷு வர்ணேஷ கார்யா: கார்யேஷ ஸாக்ஷிண: | 

ஸர்வதர்மவிதோ அலுப்தா விபரீதாம்ஸ்து வர்‌ஐயேத்‌ ॥ 63 

பிராம்மணனாயினும்‌, க்ஷத்ரியனாயினும்‌, வைசியனாயினும்‌, 
சூத்திரனாயினும்‌ தர்மவான்களாக இருப்பவர்களே சாட்சி கூறத்‌ 
தகுதியடையவர்கள்‌. கயமைக்‌ குணம்‌ கொண்டவர்களையும்‌ 
தீயவா்களையும்‌ சாட்சிகளாக ஏற்கக்கூடாது. 


கண்ணின்‌ என “ர A Ufo | 

எனன: என ஏ ளனர்‌ எ எளி 

நாஅர்தஸம்பந்திநோ நாஆப்தா நலஹாயா நவைரிண: | 

ந த்ருஷ்ட தோஷா: கர்தவ்யா நவ்யாத்யார்தா ந தூஷிதா: ॥ 64 

எதற்காக வழக்குத்‌ தொடுக்கப்பட்டதோ, அந்தப்‌ பணத்தோடு 
சம்பந்தமுடையவர்கள்‌, வாதி பிரதிவாதிகளின்‌ உற்ற நண்பர்கள்‌, 
உதவியாளர்கள்‌, எதிரிகள்‌, தீயவர்கள்‌, நோயாளிகள்‌, பெரும்‌ 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 

ணை ர அர்த நக வத்தை பட வைட அபினி 
பாவங்களைச்‌ செய்தவர்கள்‌ முதலானோர்களைச்‌ சாட்சிகளாக 
ஏற்கக்‌ கூடாது. 


ஏணி ஏர: ணன்‌ கைள எள்‌! 

எண்‌ என்‌ “என்னி ஈர ॥ 

நஸாக்ஷீ ந்ருபதி: கார்யோ ந காருககுஷீலவெள | 

நஸ்ரோத்ரியோ ந லிங்கஸ்தோ ந ஸங்கேப்யோ விநீர்கத: ॥ 65 

எக்காரணத்தைக்‌ கொண்டும்‌ அரசனை சாட்சியாக்கக்‌ கூடாது. 
சமையல்காரன்‌, நட்டுவாங்கம்‌ செய்பவன்‌, வேதம்‌ படித்துக்‌ கொண்‌ 
டிருக்கும்‌ மாணாக்கன்‌, சந்நியாசி இவர்களையும்‌ சாட்சிகளாக ஏற்கக்‌ 
கூடாது. 


ஏர எனி எ TT த! 
எ TR ளி எண்னை: ॥ 


நாஅத்யதீநோ ந வக்தவ்யோ ந தஸ்யுர்‌ ந விகர்‌ மக்ருத்‌ | 

நவ்ருத்தோ நசிசுர்‌ நைகோ நாஅந்த்யோ ந விகலேந்த்ரிய: ॥ 66 

அடிமையாக இருப்பவன்‌, நிந்திக்கத்தக்கவன்‌, குரூரமான 
செயல்களைச்‌ செய்பவன்‌, சாஸ்திரத்தால்‌ தடுக்கப்பட்ட 
காரியங்களைச்‌ செய்பவன்‌, கிழவன்‌, சிறுவன்‌, ஒற்றையாய்‌ 
வாழ்பவன்‌, சஞ்சலபுத்தி கொண்டவன்‌ இவர்களைச்‌ சாட்சிகளாக 
ஏற்கக்‌ கூடாது. 


எள்‌ We என்‌ gage: | 
எ ணன்‌ ண்ணி ஒள்‌ ஈக 


நாஅர்தோ ந மத்தோ நோந்மத்தோ ந க்ஷத்த்ருஷ்ணோப பீடித: | 

நஸ்ரமா ஆர்தோ ந காமா ஆர்தோ நக்ருத்தோ நாபிதஸ்கர: | 67 

கவலையில்‌ ஆழ்ந்தவன்‌, குடிகாரன்‌, பைத்தியக்காரன்‌, பசி 
தாகங்களால்‌ பீடிக்கப்பட்டவன்‌, களைப்புற்றவன்‌, காமுகன்‌, 
கோபிஷ்டன்‌, திருடன்‌ முதலானோரை சாட்சிகளாக ஏற்கக்‌ கூடாது. 


wilt ‘urea fora: B34 feo எண னை: | 

YAY Wet: YETTA: ॥ 

ஸ்த்ரீணாம்‌ ஸாக்ஷ்யம்‌ ஸ்த்ரிய: குர்யுர்‌ த்விஜாநாம்‌ ஸத்ருஷா த்விஜா: | 

௬த்ராஷ்ச ஸந்த: சத்ராணாமந்த்யா நாமந்த்யயோநய: | 68 

பெண்களுடைய வழக்கில்‌ பெண்கள்‌ சாட்சிகளாக இருக்கலாம்‌. 
பிராம்மணர்களுக்கு பிராம்மணர்களும்‌, க்ஷத்திரியர்களுக்கு 
க்ூத்திரியர்களும்‌, வைசியர்களுக்கு வைசியர்களும்‌, சூத்திரருக்கு 
சூத்திரர்களும்‌ சாட்சிகளாகலாம்‌. 


மனு நீதி என்னும்‌ 
898 மனுதர்ம சாஸ்திரம்‌ 


சன்‌ ரு எண்டன்‌! 
அனை எ எண்‌ ஏணி ॥ 


அனுபாவீது ய: கஷ்சித்‌ குர்யாத்‌ சாக்ஷ்யம்‌ விவாதிநாம்‌ | 

அந்தர்வேஷ்மந்யரண்யே வா ஷரீரஸ்யா அபி சாந்யயே | 69 

வழக்கு வீட்டிற்குள்‌ நடந்ததாக இருந்தால்‌ அப்போது 
வீட்டிற்குள்‌ அருகிலிருந்தவர்‌ யாராக இருந்தாலும்‌ அவர்களை 
சாட்சிகளாக எடுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 

ஆரண்யத்தில்‌ நடந்த விஷயமாக இருந்தால்‌, அருகில்‌ 
இருந்தவர்‌, பார்த்தவர்‌ யாராக இருந்தாலும்‌ அவர்களைச்‌ 
சாட்சிகளாக எடுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 

மரணத்தறுவாயிலும்‌ இவ்வாறேதான்‌ அருகிலிருப்பவர்‌ யாரா 
யினும்‌ அவர்களைச்‌ சாட்சிகளாக ஏற்கலாம்‌. 


க்‌ எச என்‌ ணை ன 

ண ணா எ என்‌ ஏ ள ॥ 

ஸ்த்ரியாஅப்யஸம்பவே கார்யம்‌ பாலேந ஸ்தவிரேணவா | 

ஷிஷ்யேண பந்துநா வா அபிதாஸேந ப்ருதகேந வா ॥ 70 

வீட்டிற்குள்‌ நடந்தது முதலான வழக்குகளில்‌ பெண்கள்‌, சிறுவர்‌, 
வயோதிகர்‌, மாணாக்கன்‌, உறவினன்‌, வேலைக்காரன்‌, அடிமை 
முதலானோர்‌ சாட்சியங்களை ஏற்கலாம்‌. 


எரர்‌ எ ளே ஏன ஏர | 
எரி எண னாள்‌ என ॥ 


பாலவ்ருத்தா ஆதராணாம்ச சாட்ச்யேஷ வததாம்ம்ருஷா | 

ஜாநீயா தஸ்திராம்‌ வாசமுத்சிக்‌ தமநஸாம்‌ ததா ॥ 

சிறுவர்‌, முதியோர்‌, நோயாளி, பொய்யர்‌ முதலான 
சாட்சிகளிடம்‌ விசாரிக்கும்போது அவர்களுடைய முகபாவங்‌ 
களையும்‌, உடல்‌ அசைவுகளையும்‌ கவனிக்க வேண்டும்‌. 


1 எ எர கான எ 

சானி எ எண்‌ எர wf: ॥ 

ஸாஹஸேஷு ச ஸர்வேஷு ஸ்தேயஸங்க்ரஹணேஷச | 

வாக்‌ தண்டயோஷ்‌ ச பாருஷ்யே ந பரீக்ஷே த ஸாக்ஷிண: | 

வீட்டைக்‌ கொளுத்துதல்‌, பயிர்களை அழித்தல்‌, கொல்லுதல்‌ 
போன்ற கொடுஞ்‌ செயல்களிலும்‌, திருட்டிலும்‌, பெண்களைக்‌ 
கவர்ந்து போதலிலும்‌, வாய்ச்சண்டை, அடிதடி வழக்குகளிலும்‌ 
சாட்சிகளின்‌ தராதரத்தைப்‌ பார்க்க வேண்டியதில்லை. 


71 


72 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா TT 0] 


ம ப்ரி ரிஸ்‌ எரி 

பநப 

பஹுத்வம்‌ பரிக்ருஹ்ணீயாத்‌ ஸாக்ஷித்வைதே நராதிப | 

ஸமேஷுது குணோத்க்ருஷ்டாந்‌ குணித்வைதே த்விஜோத்தமாந்‌ | 73 

சாட்சிகள்‌ வெவ்வேறு விகமாகச்‌ சொல்லும்‌ போது அதிகம்‌ பேர்‌ 
சொன்னதை எடுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. சமமாக இருக்கும்போது, 
சாட்சிகளில்‌ குணவான்கள்‌ கூற்றை ஏற்க வேண்டும்‌. குணவான்களும்‌ 
இரு கரப்பாகச்‌ சொன்னால்‌, திவிஜோத்தமர்கள்‌ கூற்றை அதாவது 
உத்தமமான பிராம்மணன்‌, உத்தமமான க்ஷத்திரியன்‌, உத்தமமான 
வைசியன்‌ கூறுவதை ஏற்க வேண்டும்‌. 

எண்ன ணரா எண்‌) 

WH UA YT எஷ்ள்ன Chal 

ஸமக்ஷதர்ஷநாத்‌ ஸாக்ஷயம்‌ ஷ்ரவணாச்சைவ ஸித்யதி | 

ததர்‌ ஸத்யம்‌ ப்ருவந்‌ ஸாக்ஷீ தர்மாஅர்தாப்யாம்‌ ந ஹீயதே ॥ 74. 

கண்ணால்‌ பார்த்துக்‌ கூறும்‌ சாட்சிகளையும்‌, காதால்‌ 
கேட்டதைக்‌ கூறும்‌ சாட்சிகளையும்‌ ஏற்க வேண்டும்‌. இந்தச்‌ 
சாட்சிகள்‌ சத்தியம்‌ மாறாமல்‌ சாட்சி கூறினால்‌ இவர்களை விட்டு 
தர்மமும்‌ அர்த்தமும்‌ விலகாது இருக்கும்‌. இவன்‌ சத்தியம்‌ பேசி 
வழக்கில்‌ உண்மையை நிலைநாட்டுவதால்‌, தர்மம்‌ இவனை விட்டு 
விலகாதிருக்கும்‌. இவனுடைய செல்வமும்‌ இவனை விட்டு 
விலகாதிருக்கும்‌. 


எனி TR ஜார்‌ 

HAE TEA னார்‌ எ Tal 

ஸாக்ஷ£ த்ருஷ்ட ஸ்ருதாதந்யத்‌ விப்ருவந்நார்ய ஸம்ஸதி | 

அவாங்‌ நரகமப்யேதி ப்ரேத்ய ஸ்வர்காச்ச ஹீயதே | 75 

சாட்சி உரைப்பவன்‌ தான்‌ கண்டதையும்‌, கேட்டதையும்‌ 
அப்படியே உரைக்காமல்‌ மாற்றிக்‌ கூறுவானேயானால்‌ இறந்தபிறகு 
சொர்க்க லோகங்கள்‌ கிட்டாது; நரகத்தில்‌ வீழ்வான்‌. 


கிளின்‌ ராயன்‌ ண 

ஊண்‌ TE UATE TUTE எப 

யத்ரா அநீபத்தோ அபீக்ஷேத ஷ்ருணுயாத்‌ வா அபிகிஞ்சந | 

ப்ருஷ்டஸ்‌ தத்ராஅபி தத்ப்ரூயாத்‌ யதாத்ருஷ்டம்‌ யதாஷ்ருதம்‌ ॥ 76 

வாதி, பிரதிவாதிகள்‌ தன்னை சாட்சியாக அமைக்கா 
விட்டாலும்கூட, நீதிபதி வரவழைத்துக்‌ கேட்டால்‌, தான்‌ கண்ணால்‌ 
பார்த்ததையும்‌, காதால்‌ கேட்டதையும்‌ அப்படியே கூற வேண்டும்‌. 


மனு நீதி என்னும்‌ 


தம சாஸ்திரம்‌ 


THETA எனி னா ஏன்ன எ | 

அனா யர ண எனை ர 

ஏகோ அலுப்தஸ்து ஸாக்ஷீஸ்யாத்‌ பஹவ்ய: சுச்யே அபிநஸ்தீரிய: | 

ஸ்த்ரீபுத்தோரஸ்திரத்வாத்து தோஷைஷ்சா அன்யே அபியேவ்ருதா: | 77 

பேராசையற்றவன்‌ கூறும்‌ ஒரு சாட்சியமே மேலானது. 
சலனப்படும்‌ மனம்‌ கொண்ட பெண்களும்‌, ஆசை மிகுந்தவர்களும்‌ 
அதிகம்‌ பேர்‌ சாட்சி கூறினாலும்‌, பொருள்‌, கடன்‌ சம்பந்தப்பட்ட 
விஷயமாயின்‌, பணத்துக்கு விலை போகக்கூடிய இந்தச்‌ சாட்சிகளை 
ஏற்கத்‌ தேவையில்லை. 


அளக TX IU ITE! Sef! 

Ad Tae faa UA Ted 

ஸ்வபாவேநைவ யத்‌ ப்ரூயுஸ்‌ தத்க்ராஹ்யம்‌ வ்யாவஹாரிகம்‌ | 

அதோ யதந்யத்‌ விப்ருயுர்‌ தர்மார்தம்‌ ததபார்தகம்‌ | 78 

சாட்சிகள்‌ இயல்பாக சாட்சி கூறுகிறார்களா என்று பார்க்க 
வேண்டும்‌. மற்றபடி பயத்தாலோ, நமக்கு வேண்டியவராயிற்றே 
என்ற தாட்சண்யத்தாலோ, லஞ்சத்துக்காகவோ சாட்சி கூறு 
கிறார்களா என்பதைக்‌ கண்டறிய வேண்டும்‌. 


எ: ஏரண நாளின்‌ 

எள்‌ ffir எழ 

ஸபா அந்த: ஸாக்ஷிண: ப்ராப்தாநர்திப்ரத்யர்‌ திஸந்நீதெள | 

ப்ராட்விவாகோ அனுயுஞ்கீத விதிநா அநேந ஸாந்த்வயந்‌ | 79 

சபைக்குள்‌ வந்த சாட்சிகளிடம்‌, விசாரிப்பதற்காக வந்துள்ள 
பிராம்மணர்‌ மூவரில்‌ ஒருவர்‌ பிரியமாக இனி சொல்லப்‌ போகும்‌ 
முறையில்‌ பேச வேண்டும்‌. 

எண்ன கை சொர 

எ எர ண்‌ ஜனக ள்‌ எண ॥ 

யத்‌ த்வயோரநயோர்‌ வேத்த கார்யே அஸ்மிந்ஷ்‌ சேஷ்டிதம்‌ மித: | 

தத்‌ ப்ரூத ஸர்வம்‌ ஸத்யேந யுஷ்மாகம்‌ ஹ்யத்ர ஸாக்ஷிதா | 80 

என ன்‌ YT எளி ராயு 

ரா ஸிப்‌ எர ணன ॥ 

ஸத்யம்‌ ஸாக்ஷ்யே ப்ருவந்‌ ஸாக்ஷ£ லோகாநாப்நோதி புஷ்கலாந்‌ | 

இஹசாஅனுத்தமாம்‌ கீர்திம்‌ வாகேஷா ப்ரஹ்ம பூஜிதா ॥ 81 


உட அத்து 2 பபட்சா ப்‌ அசின்‌ அத 
ற 5. அதத அதா வத்த பு மு பப பப்பாபா னாவ பன அப படபட பகத EE... 
அணத மு அணை கக கண்ணனை டட 


26 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை மூட ஆனந்த நாச்சியாரம்மா மெய்ப்பட பு] 


WATE TA ea என்( ஏறு 
ண: IGRI EG ள்‌ எண ப 


ஸாக்ஷ்யே அந்ருதம்‌ வதந்‌ பாஷைர்‌ பத்யதே வாருணைர்‌ ப்ருஷம்‌ | 
விவஷ: ஷதமா ஜாதீஸ்‌ தஸ்மாத்‌ ஸாக்ஷ்யம்‌ வதேத்ருதம்‌ ॥ 82 


எண TA wd எல்‌ என்‌ என்ர! 
ணா Ue fe என்‌ எண்று எரி ॥ 


ஸத்யேந பூயதே ஸாக்ஷ£ தர்ம: ஸத்யேந வர்ததே | 
தஸ்மாத்‌ ஸத்யம்‌ ஹி வக்தவ்யம்‌ ஸர்வ வர்ணேஷு ஸாக்ஷிபி: | 83 


சான்‌ என; எவ்‌ ஈன ஈளை; | 

னை அனா ஏரி WT TALI 

ஆத்மைவ ஹ்யாத்மந: ஸாக்ஷகதிராத்மா ததா ஆத்மந: | 
மாஅிவமம்ஸ்தா: ஸ்வமாத்மாநம்‌ ந்ருணாம்‌ ஸாசஷிணமுத்தமம்‌ | 84 


னன்‌ A TA எ ணின்‌ எ: 

எ ளை என்‌ என்னைய. ॥ 

மந்யந்தேவை பாபக்ருதோ நகஷ்சித்‌ பஷ்யதீதி ந: | 

தாம்ஸ்‌ து தேவா: ப்ரபஷ்யந்தி ஸ்வஸ்யைவா ஆந்தரபூருஷ: ॥ 85 


வர்‌ Gd என்னி எ எள: | 

TH: ௭:34 எ எ சள: எனா 

தீயெளர்‌ பூமிராபோ ஹ்ருதயம்‌ சந்த்ரா அர்கா அக்நி யமா அநிலா: | 

ராத்ரி: ஸந்த்யே ௪ தர்மஷ்‌ ௪ வ்ருத்தக்ஞா: ஸர்வதேஹிநாம்‌ | 86 

சாட்சி கூற வந்திருப்பவர்களே! வாதி பிரதிவாதி இவர்களில்‌ 
யார்‌ தரப்பில்‌ நீங்கள்‌ சாட்சி கூற வந்திருந்தாலும்‌ உங்களுக்குத்‌ 
தெரிந்த வற்றை உண்மையாக எங்களிடம்‌ கூறுங்கள்‌. 

சத்தியவாக்கை பிரம்மதேவரே பூஜிக்றொர்‌. அதனால்‌ சத்தியம்‌ 
பேசுபவருக்கு இவ்வுலகில்‌ பெரும்‌ கீர்த்தி கிட்டும்‌. இவ்வுலக 
வாழ்க்கைக்குப்‌ பின்‌ நல்ல புண்ணிய லோகங்கள்‌ கிட்டும்‌. 

பொய்சாட்சி கூறினால்‌, அவன்‌, வருண பாசங்களால்‌ 
கட்டப்பட்டு நீர்‌ சம்பந்தமான வியாதிகளால்‌ பீடிக்கப்படுவான்‌. 
இறந்த பிறகு நூறு ஜன்மங்கள்வரை மிகுந்த துன்பத்துக்காளாவான்‌. 
(அதாவது பொய்சாட்சி கூறிய அந்த ஐந்து நிமிஷத்து பாபம்‌ அல்லது 
நீண்ட விசாரணையானால்‌ முப்பது நிமிஷத்துப்‌ பாபம்‌, அடுத்த நூறு 
பிறவிகள்வரை அவனைத்‌ தொடரும்‌. வறுமை, நோய்‌, சிறைவாசம்‌, 
பழிக்காளாதல்‌, உற்றார்‌ உறவினரால்‌ வெறுக்கப்படுதல்‌, துர்மரணம்‌ 


ர அப ப பட டை படைப்‌. 
போன்ற எந்தெந்த துன்பங்கள்‌ மனிதர்களைப்‌ பாதிக்கன்றனவோ, 
அத்தனை துன்பங்களுக்கும்‌ அவன்‌ செய்த பாபங்கள்தானே 
காரணம்‌. காரணமின்றி உலகில்‌ எந்தக்‌ காரியமும்‌ 
நடைபெறுவதில்லை. எனவே மனிதன்‌ பாபம்‌ செய்வதற்கு மிகமிக 
அஞ்ச வேண்டும்‌. 
சாட்சி கூறுபவன்‌ சத்தியத்தைப்‌ பேசுவதால்‌ முன்ஜென்மப்‌ 
பாபங்களிலிருந்தும்‌ விடுபடுகிறான்‌. இந்தக்‌ காரணத்துக்காகவும்‌ 
சத்தியம்‌ பேச வேண்டும்‌. அதற்கும்‌ மேல்‌ அவனுக்குப்‌ புண்ணியமும்‌ 
பெருகும்‌. பிராம்மணர்‌, க்ஷத்திரியன்‌, வைசியன்‌, சூத்திரன்‌ 
யாராயினும்‌ சாட்சி உரைக்கும்போது உண்மையையே பேச 
வேண்டும்‌. 
பயத்தாலோ வேறு காரணத்தாலோ, உண்மையும்‌ சொல்ல 
வேண்டாம்‌, பொய்யும்‌ சொல்ல வேண்டாம்‌. சாட்சியாகப்‌ 
போகாமலே இருந்து விடுவோம்‌ என்று வழக்கு 
சம்பந்தப்பட்டவற்றை கண்ணால்‌ பார்த்தவனோ காதால்‌ 
கேட்டவனோ பேசாமல்‌ இருந்துவிடக்‌ கூடாது. நமக்கேன்‌ இந்தத்‌ 
தொல்லை என்று இருப்பவன்‌, தனக்குப்‌ புண்ணியம்‌ சேரக்‌ 
கிடைத்திருக்கும்‌ வாய்ப்பை இழக்கிறான்‌. அதற்கும்‌ மேல்‌ போன 
ஜென்மத்துப்‌ பாபங்கள்‌ தொலைவது என்பது எவ்வளவு பெரிய 
விஷயம்‌! கிடைத்தற்கரிய விஷயம்‌. இந்த உண்மைகளைப்‌ புரிந்து 
கொண்டால்‌ எவரும்‌ பொய்ச்‌ சாட்சி கூறமாட்டார்கள்‌. தெரிந்த 
உண்மைகளை சொல்லப்‌ பயந்து சாட்சியாக வராமலும்‌ 
இருக்க மாட்டார்கள்‌. கிடைத்த அரிய வாய்ப்பைப்‌ பயன்படுத்திக்‌ 
ல சாட்சியாக வந்து உண்மையைக்‌ கூற வேண்டும்‌. 
ர்‌ a பிரதிவாதியோ அழைக்காவிட்டாலும்கூட, விசாரணை 
ன கற்ப சென்று சபையோர்முன்‌ சாட்சியாக வந்திருப்ப 
சொல்ல்‌ டும்‌ கண்டதையும்‌ கேட்டதையும்‌ அப்படியே 
னை மனிதன்‌ செய்யும்‌ பாப புண்ணியங்களையும்‌ 
நவன பெ. கள்ளிருக்கும்‌ ஆத்மா கவனித்துக்‌ கொண்டிருக்கும்‌. 
பயம்‌ செயல்களுக்‌ வன்‌ அத்மாவே சாட்சி. இவன்‌ 
வெளியே பொய்ச்சாட்‌ ஓ oo i அவன்‌ ஆத்மாவாகிய 
சாட்சியை அவமதிக்க கூறி, உள்ளிருக்கு 
பாபம்‌ செய்ப னு ன: ள்‌ 
ர்வ, பவர்கள்‌ தாங்கள்‌ பாபம்‌ செய்யும்போது க்ப்‌ 
தத்து உ சாட்டு யாருமில்லை என்று நினைக்கிறார்கள்‌. அது 
அந்தப்‌ பாபிகளின்‌ த்‌ ந . 
> é அறியாமை. முதலில்‌ அந்தப்‌ பாபியின்‌ ஆத்மா 
சாட்சியாகப்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கிறது. அடுத்து தேவர்களும்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருக்கிறோர்கள்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா இ 1903] 
பூமியும்‌ ஆகாசமும்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கின்றன. ஆத்மா 
வோடு நீரும்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கிறது. சூரியனும்‌ சந்திரனும்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருக்றொர்கள்‌. அக்னியும்‌, யமனும்‌, வாயுவும்‌, 
இரவும்‌ பகலும்‌, காலை சந்தியும்‌, மாலை சந்தியும்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருக்றொர்கள்‌. தர்ம தேவரும்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கிறார்‌. 
காற்றுக்கென்ன கண்ணா இருக்கிறது, ஆகாசத்துக்கென்ன காதா 
இருக்கிறது. அப்படியே இருந்தாலும்‌ வந்து சாட்சியா சொல்லப்‌ 
போகிறது என்று நினைக்கும்‌ பாபி அறிவிலியாவான்‌. பூமி, ஆகாசம்‌, 
காற்று, அக்னி, சந்திகாலம்‌, இரவு பகல்‌ எல்லாமே தேவர்களின்‌ 
சொரூபங்களாகும்‌. மனிதர்களுக்கு அந்தத்‌ தெய்வங்கள்‌ கண்ணுக்குப்‌ 
படாமல்‌ போவதால்‌, இல்லையென்று நினைக்கலாம்‌. அதிலும்‌ 
பாபிகள்தான்‌ அப்படி நினைப்பார்கள்‌. நல்லவர்கள்‌ அப்படி 
நினைக்க மாட்டார்கள்‌. மனிதனுடைய கண்‌ ஊனக்கண்‌, தான்‌ 
செய்யும்‌ எந்தக்‌ காரியத்தையும்‌ தெய்வங்கள்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்‌ 
கிறார்கள்‌ என்பதை ஒவ்வொரு மனிதனும்‌ நன்கு உணரவேண்டும்‌. 
Sau என ர்‌ ளோ 
ஊளை பாஷை A Tis A Ufa: UN 
தேவ ப்ராஹ்மண ஸாந்நித்யே ஸாக்ஷயம்‌ ப்ருச்சேத்ருதம்‌ த்விஜாந்‌ | 
உதங்முகாங்‌ ப்ராங்முகாந்‌ வா பூர்வாஹ்நே வை சுசி: சுசீந்‌ ॥ 87 
நீதிபதி பரிசுத்தமானவனாக வந்து அமர வேண்டும்‌. சாட்சிகளைக்‌ 
கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ நிற்கச்‌ சொல்ல 
வேண்டும்‌. அருகில்‌ தெய்வ விக்ரகம்‌ இருக்க வேண்டும்‌. வேதமறிந்த்‌ 
பிராம்மணர்களும்‌ இருக்க வேண்டும்‌. சாட்சிகளை மத்தியானத்‌ 
துக்குள்‌ விசாரிக்க வேண்டும்‌. 
wef ward geo ed qi wf 
TTS Ae YR WAY AE: ॥ 
ப்ரூஹீதி ப்ராஹ்மணம்‌ ப்ருச்சேத்‌ ஸத்யம்‌ ப்ரூஹீதி பார்திவம்‌ | 
கோபீஐ காஞ்சநைர்‌ வைஷ்யம்‌ சூத்ரம்‌ ஸர்வைஸ்து பாதகை: ॥ 88 
சாட்சியாக பிராம்மணன்‌ வந்து நின்றால்‌, சொல்‌” என்றும்‌, 
சூத்திரனானால்‌ “சத்தியம்‌ சொல்‌: என்றும்‌, வைசியனானால்‌ நீ பொய்‌ 
சொன்னால்‌ பசுக்கள்‌, விதைகள்‌, தங்கம்‌ இவைகளைத்‌ திருடிய 
பாபம்‌ சேரும்‌: என்றும்‌, சூத்திரனானால்‌ பொய்‌ சொன்னால்‌ சகல 
பாபங்கள்‌ சேரும்‌ என்றும்‌ கூறவேண்டும்‌. 
எண்‌ வா எ Uw wlan | 
Rage Frere Ha ERY TT 
ப்ரஹ்மக்நோ யேஸ்ம்ருதா லோகா யே ச ஸ்த்ரீபால காதிந: | 
மிதாக்கவா: க்ருகக்ஈஸ்ய கேடே கமம்‌ பணி on ப அல்கு. 


ணை எட்‌ அட்ட 

பொய்ச்சாட்சி கூறினால்‌ என்னென்ன சம்பவிக்கும்‌ என்பதை 
சாட்சி கூற வந்திருப்பவர்களிடம்‌ நீதிபதியோ அல்லது அருகில்‌ 
இருக்கும்‌ பிராம்மணர்களில்‌ ஒருவரோ எடுத்துக்‌ கூறவேண்டும்‌. 
இனி அவர்‌ எடுத்துக்‌ கூறவேண்டிய விஷயங்களைப்‌ பற்றிப்‌ 
பார்ப்போம்‌. அவை: நீ இங்கு பொய்‌ பேசுவாயானால்‌, உனக்கு 
ஏற்படக்கூடிய பாபங்களைப்‌ பற்றிக்‌ கூறுகிறேன்‌, கேள்‌ என்று 
சொல்லி பின்வருமாறு கூற வேண்டும்‌. 

பிரம்மஹத்தி செய்தவனும்‌, பெண்ணைக்‌ கொன்றவனும்‌, 
குழந்தையைக்‌ கொன்றவனும்‌, நண்பனுக்குத்‌ துரோகம்‌ 
செய்தவனும்‌, நன்றி கொன்றவனும்‌, எந்தெந்த பாபங்களுக்காளாகி 
எத்தகைய நரகங்களை அனுபவிப்பார்களோ, அத்தகைய பாபங்களை 
நீ அடைவாய்‌; அத்தகைய நரகங்களை நீ அனுபவிப்பாய்‌. 


எவர்‌ qe Fafa Yd ஏன காயு 

பிணை ணன ப 

ஜன்மப்ரப்ருதியத்‌ கிஞ்சித்‌ புண்யம்‌ பத்ரத்வயா க்ருதம்‌ | 

தத்தே ஸர்வம்‌ சுநோ கச்சேத்‌ யதி ப்ரூயாஸ்‌ த்வமந்யதா | 90 

நல்லவனே! நீ இந்த ஜன்மத்தில்‌ என்னென்ன புண்ணியங்களைச்‌ 
செய்திருக்றொயோ அத்தனையும்‌ பொய்யாக நீ சாட்சி கூறினால்‌, நீ 
வளர்க்கும்‌ நாய்களுக்குப்‌ போய்ச்‌ சேர்ந்துவிடும்‌. 


கினி? UAT எண என? | 

Pred Ferra ன்‌ ராரே ஏக ப 

ஏகோ அஹமஸ்மீத்யாத்மாநம்‌ யத்த்வம்‌ கல்யாண மந்யஸே | 

நீத்யம்‌ ஸ்திதஸ்‌ தேஹ்ருத்யேஷ புண்ய பாபேக்ஷிதா முறி: | 91 

நல்லவனே! 'நான்‌ மட்டும்தானே இருக்கிறேன்‌' என்று உன்னை 
நீ நினைத்துக்‌ கொள்ளாதே. நீ செய்யும்‌ புண்ணியத்துக்கும்‌ 
பாபத்துக்கும்‌ சாட்சியாக, நித்தியமான ஆத்மா உன்‌ உள்ளத்துக்குள்‌ 
இருந்து பார்த்துக்‌ கொண்டிருக்றெது. 


என்‌ வள்‌ ப்‌ TTA Ff fe 

கினி ET ஏனா ॥ 

யமோ வைவஸ்வதோ தேவோ யஸ்தவைஷ ஹ்ருதிஸ்தித: | 

தேநசேதவிவாதஸ்‌ தே மா கங்காம்‌ மாகுரூந்கம: ॥ 92 

சூரியன்‌ மகனான யமதர்மராஜா இப்போது உன்‌ உள்ளத்தில்‌ 
இருக்கிறார்‌. அவர்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கும்‌ போது, நீ உண்மை 
பேசினால்‌, இதற்குப்‌ பிறகு நீ கங்கையில்‌ குளித்துத்தான்‌ பாபம்‌ 
போக்க வேண்டும்‌. கயைக்குப்‌ போய்த்தான்‌ வினை தீர்த்துக்‌ 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை மீநீ ஆனந்த நாச்சியாரம்மா 1405] 
கொள்ள வேண்டும்‌ என்பதில்லை. எமதர்மராஜா, நீ சத்தியம்‌ 
பேசுவதைப்‌ பார்த்து இப்போதே உனக்கு அருள்‌ செய்வார்‌. உன்‌ 
பாபங்களைத்‌ தீர்ப்பார்‌. எனவே, நீ இங்கு உண்மை உரைத்தால்‌, 
இங்கு, இப்போதே காசிக்கும்‌ கயைக்கும்‌ போய்‌ வந்த பயனை 
அடைந்து விடுவாய்‌. 


எள்‌ gre: we ளர்‌ gaffe: | 

A: THE TER: WET ரை ॥ 

நக்னோமுண்ட: கபாலேந பிக்ஷார்தீ க்ஷத்பிபாஸித: | 

அந்த: ஷத்ருகுலம்‌ கச்சேத்‌ ய: ஸாக்ஷ்யமந்ருதம்‌ வதேத்‌ ॥ 93 

பொய்ச்சாட்சி கூறினால்‌, மொட்டையனாக, திகம்பரனாக, 
குருடனாக ஆவாய்‌. இத்தனைக்கும்‌ மேல்‌ பசியாலும்‌ தாகத்தாலும்‌ 
பீடிக்கப்பட்டவனாக, இந்தக்‌ கோலத்தோடு உன்‌ எதிரியிடமே 
போய்‌ பிச்சைக்கு நிற்பாய்‌. 


அண்ண எனா னர்‌ TE பை 
௫: ௫ fT ATA UE: ௭ எவர்‌ ப 


அவாக்ஷிராஸ்‌ தமஸ்யந்தே கில்விஷீ நரகம்‌ வ்ரஜேத்‌ | 

ய: ப்ரஷ்நம்‌ விததம்‌ ப்ரூயாத்‌ ப்ருஷ்ட: ஸந்தர்ம நீஷ்சயே ॥ 94 

நீதியை நிலைநாட்டுவதற்காக நீதிபதி கேள்வி கேட்கும்போது 
பொய்‌ சொல்பவன்‌ பெரும்‌ பாபங்களுக்காளாவான்‌. இறந்த பிறகு 
கொடிய நரகத்தை அடைவான்‌. 


சண்‌ ணார UTC கு; UE 
அ TTA எளி Ta: ॥ 


அந்தோ மத்ஸ்யாநீவா அஷ்நாதி ஸநர: கண்டகை: ஸஹ | 

யோ பாஷதே அர்த்தவைகல்யம ப்ரத்யக்ஷம்‌ ஸபாம்‌ கத: ॥ 95 

குருடனுக்கு மீனைச்‌ சாப்பிட ஆசை. ஆனால்‌ முள்ளையும்‌ 
மீனையும்‌ கைகளால்‌ துழாவிப்‌ பிரித்தறிய அவனுக்குப்‌ பொறுமை 
இல்லை. சட்டென்று முள்ளை எடுத்தெறிய கண்களும்‌ இல்லை. 
பொறுமையின்றி ஆசை ஆசையாக முள்ளோடு மீனைச்‌ 
சாப்பிட்டவன்‌ நிலையை எண்ணிப்‌ பாருங்கள்‌. 

தான்‌ பார்த்ததை, பார்க்கவில்லை என்றும்‌; கேட்டதை, 
கேட்கவில்லை என்றும்‌, பார்க்காததை பார்த்தேன்‌ என்றும்‌, 
கேட்காததை கேட்டேன்‌ என்றும்‌ நீதிமன்றத்தில்‌ வந்து பொய்‌ 
கூறுபவன்‌, முள்ளோடு மீனைச்‌ சாப்பிட்ட குருடனைப்‌ போன்று 
துன்புறுவான்‌. சொற்பமாகக்‌ கிடைக்கப்‌ போகும்‌ பணத்துக்காக 


மனு நீதி என்னும்‌ 
ர ணை க தைக கன்‌ எட கடவன்‌ 
ஆசைப்பட்டு, இவ்வாறு பொய்ச்சாட்சி கூறுபவன்‌ பெரும்‌ 
பாபத்துக்கு ஆளாவான்‌. 


Ta REL Ter: எண்கள்‌ | 
FETT ளை Hate எளி ஏன்‌ Tae: ॥ 


யஸ்ய வித்வாந்‌ ஹி வதத: க்ஷேத்ரக்ஞோ நா அபிஷங்கதே | 

தஸ்மாந்‌ ந தேவா: ஷ்ரேயாம்ஸம்‌ லோகே அந்யம்‌ புருஷம்‌ விது: | 96 

ஒருவன்‌ சாட்சியம்‌ சொல்ல வரும்போது உள்ளேயிருக்கும்‌ 
ஆத்மா 'இவன்‌ பொய்‌ சொல்லப்‌ போகிறானா, உண்மை சொல்லப்‌ 
போகிறானா: என்று சந்தேகத்தோடு பார்த்துக்‌ கொண்டிருக்கக்‌ 
கூடாது. 

அதாவது, ஆத்மா இவன்‌ செயல்களுக்கு வெறும்‌ சாட்சியாக 
நின்று பார்த்துக்‌ கொண்டிருக்கும்‌. இவனே ஒரு சாட்சியாக 
நீதிமன்றத்துக்கு வரும்போது, இவன்‌ உத்தமன்‌, எக்காரணத்தாலும்‌ 
பொய்‌ சொல்ல மாட்டான்‌, சத்தியம்‌ மட்டுமே பேசுவான்‌. எனவே, 
இப்போது இவன்‌ சத்தியமே பேசப்‌ போகிறான்‌ என்று அந்த ஆத்மா 
தைரியமாக பார்த்துக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌. 

இவ்வாறு உள்ளிருக்கும்‌ ஆத்மா சந்தேகமின்றி தைரியமாக 
இருக்க வேண்டுமானால்‌, அவன்‌ எவ்வளவு உத்தமனாக இருப்பான்‌ 
என்று ஊகிக்க முடிறெதல்லவா? இத்தகையவனைவிட உயர்ந்த 
மனிதன்‌ வேறெவனும்‌ உண்டோ என்று தேவர்களே இவனைப்‌ 
போற்றுவார்கள்‌. 


ஏணி எள வ eed TA எ 
Taf: எ எ SY ரண்‌; ॥ 


யாவதோ பாந்தவாந்‌ யஸ்மிந்‌ ஹந்தி ஸாக்ஷ்யே அந்ருதம்‌ வதந்‌ | 

தாவத: ஸங்க்யயா தஸ்மிஞ்ச்ருணு ஸெளம்யா அனுபூர்வஷ: ॥ 97 

பொய்ச்சாட்சி கூறுபவன்‌ எந்த விஷயத்துக்காக பொய்‌ 
கூறுகிறான்‌ என்று பார்த்தே அவன்‌ அடையும்‌ பாபத்தைக்‌ கணக்கிட 
முடியும்‌. தன்‌ புத்திர, பெளத்திரர்களில்‌ எத்தனை பேரை நரகத்தில்‌ 
வீழ்த்துவான்‌ அல்லது எத்தனை உறவினரைக்‌ கொன்ற பாபம்‌ சேரும்‌ 
என்பதைக்‌ கூறுகிறேன்‌. 


ன எண ரண Ef TESTA | 
ணர்‌ எ எ TESTU 


பஞ்ச பஷ்வந்ருதே ஹந்தி தஷ ஹந்தி கவா அந்ருதே | 
ஷதமஷ்வா அந்ருதே ஹந்தி ஸஹஸ்ரம்‌ புருஷா அந்ருதே | 95 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா உட்டபட 
கால்நடைகளைப்‌ பற்றிய வழக்குகளில்‌ பொய்ச்சாட்சி 
சொன்னவனுடைய பாபத்தைப்‌ பற்றிப்‌ பார்ப்போம்‌. 
சாதாரணமான நான்கு கால்‌ ஜீவன்களைப்‌ பற்றியதானால்‌, ஐந்து 
உறவினரைக்‌ கொன்ற பாபம்‌ சேரும்‌. அதுவே பசுக்களைப்‌ பற்றிய 
பொய்யானால்‌ பத்து உறவினரைக்‌ கொன்ற பாபத்தைச்‌ சேர்க்கும்‌. 
குதிரைகளைப்‌ பற்றியதானால்‌, நூறு உறவினர்களைக்‌ கொன்ற 
பாபத்தைச்‌ சேர்க்கும்‌. மனிதர்களைப்‌ பற்றிய பொய்யானால்‌, 
ஆயிரம்‌ உறவினர்களைக்‌ கொன்ற பாபத்தை அடைவான்‌. 


Gf STATS Y ணை பை 
Wa ஏன்‌ EFA TE Yr ae ॥ 


ஹந்தி ஜாதாநஜாதாம்ஷ்ச ஹிரண்யா அர்தே அந்ருதம்‌ வதந்‌ | 

ஸர்வம்‌ பூம்யந்ருதே ஹந்தி மாஸ்ம பூம்யந்ருதம்‌ வதீ: | 99 

தங்கத்தைப்‌ பற்றிய விஷயத்தில்‌ பொய்ச்சாட்சி உரைத்தால்‌, 
இப்போதுள்ள சந்ததிகளையும்‌, இனி பிறக்கப்‌ போகும்‌ 
சந்ததிகளையும்‌ நசிக்கச்‌ செய்யும்‌. பூமி விஷயமான பொய்யானால்‌, 
சகல பிராணிகளையும்‌ கொன்ற பாபத்தைச்‌ சேர்க்கும்‌. எக்‌ 
காரணத்தாலும்‌ பூமியைப்‌ பற்றிய விஷயத்தில்‌ பொய்ச்சாட்சி 
சொல்லக்கூடாது. 


சு ஏணி wilt Au Hg 
சுப்ர Ha TY ண்ணா எ ॥ 


அப்சு பூமிவதித்யாஹு: ஸ்த்ரீணாம்‌ போகேச மைதுநே | 

அப்ஜேஷு சைவ ரத்னேஷ ஸர்வேஷ்வஷ்ம மயேஷச | 100 

ணெறு, குளம்‌, ஏரி முதலானவைகளைத்‌ தன்னுடைமையாக்கிக்‌ 
கொள்ளல்‌, பெண்ணை அடைந்து அனுபவித்தல்‌, சங்குகள்‌, 
முத்துகள்‌, ரத்தினங்கள்‌ பற்றிய விஷயங்களில்‌ பொய்யுரைத்தால்‌, 
பூமி விஷயத்தில்‌ போன்று சகல பிராணிகளையும்‌ கொன்ற பாபத்தை 
அடைவான்‌. 


TT TAA எண்ணார்‌ 

எசா எள எள்ள AD 

ஏதாந்‌ தோஷாநவேக்ஷ்ய த்வம்‌ ஸர்வாநந்ருதபாஷணே | 

யதாஸ்ருதம்‌ யதாதருஷ்டம்‌ ஸர்வமேவா அஞ்ஜஸா வத | 101 

இவ்வாறாக, பொய்யுரைப்பதால்‌ ஏற்படும்‌ தோஷங்களை 
யெல்லாம்‌ அறிந்து, கண்டதையும்‌ கேட்டதையும்‌ உள்ளது 
உள்ளவாறு சொல்‌ என்று நீதிபதியோ, சபை பிராம்மணனோ 
சொல்ல வேண்டும்‌. 


மனு நீதி என்னும்‌ 


408 உ மனுதர்ம சாஸ்திரம்‌ 
ள்ள எண Teper! 
ன்ட்‌ ரோன்‌ ப 
கோரக்ஷகாந்‌ வாணிஜிகாம்ஸ்‌ ததாகாருகுஷீலவாந்‌ | 
ப்ரேஷ்யாந்‌ வார்துஷிகாம்ஷ்சைவ விப்ராந்கத்ரவதாசரேத்‌ | 102 


பசு மேய்க்கும்‌ கோபார்கள்‌, வாணிகம்‌ செய்பவர்கள்‌, சமையல்‌ 
செய்பவர்கள்‌, தெருப்‌ பாடகர்கள்‌, சிற்பிகள்‌, வட்டியால்‌ 
ஜீவிப்பவர்கள்‌, பணியாட்கள்‌ முதலானோரை விசாரிக்கும்போது, 
அவர்கள்‌ பிராம்மணர்களாக இருந்தாலும்‌ சூத்திரர்களைப்‌ போன்றே 
விசாரிக்க வேண்டும்‌. 


எ WAY எரா NE | 
Fea wad TT wal உட்பட்ட ரரி 


தத்‌ வதந்‌ தர்மதோ அர்தேஷு ஜாநந்நப்யந்யதா நர: | 

ந ஸ்வர்காச்‌ ச்யவதே லோகாத்‌ தைவீம்‌ வாசம்‌ வதந்தி தாம்‌ | 103 

சில தருணங்களில்‌ தர்மமறிந்தவன்‌, தர்மம்‌, பொருள்‌ பற்றிய 
விஷயங்களில்‌ உண்மையை மாற்றிக்‌ கூறினாலும்‌ அவன்‌ 
ஸ்வர்க்கத்தினின்றும்‌ நழுவ மாட்டான்‌ என்பது தேவவாக்கு. 


ர ணார ளின்‌ WAR A: 1 

TH RTT எரி Wea ffir 

சூத்ரவிட்‌ க்ஷத்ர விப்ராணாம்‌ யத்ரர்த்தோக்தெள பவேத்வத: | 

தத்ர வக்தவ்யமந்ருதம்‌ தத்தி ஸத்யாத்‌ விசிஷ்யதே ॥ 104 

உண்மையை உள்ளவாறே உரைக்கும்போது பிராம்மண, 
க்ஷத்திரிய, வைசிய, சூத்திரர்களில்‌ நல்லவர்களான எவருக்கேனும்‌ 
உயிருக்கு ஹானி ஏற்படும்‌ என்றால்‌, அத்தகைய தருணங்களில்‌ 
சத்தியம்‌ கூறக்‌ கூடாது. அப்போது உரைக்கும்‌ பொய்யும்கூட 
சத்தியத்தைவிட பல மடங்கு மேலானதாகும்‌. 


வார்ன்‌ WERT TORE HATTA | 

TATA Te Paton frp எரும 

வாக்தைவத்யைஷ்ச சருபிர்‌ யஜேரம்ஸ்‌ தே ஸரஸ்வதீம்‌ | 

அந்ருதஸ்யைநஸஸ்‌ தத்ர குர்வாணா நீஷ்க்ருதிம்‌ பராம்‌ | 105 

ஆனாலும்‌, பொய்யுரைக்க வேண்டி நேர்ந்தமைக்காக பரிகாரம்‌ 
செய்து கொள்ள வேண்டும்‌. ஸரஸ்வதியைக்‌ குறித்து யக்ஞம்‌ வளர்க்க 
வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா [09] 


டோன்‌ Ya Yet எளிய 

ஏனை எள UTA எ॥ 

கூஷ்மாண்டைர்‌ வாபி ஜஹுயாத்‌ க்ருதமக்நெள யதாவிதி | 

உதித்ய்ருசா வா வாருண்யா த்ருசேநா அப்தைவதேந வா | 106 

அக்னியில்‌ நெய்‌ சொரிந்து, பூசணிக்காய்களால்‌ ஹோமம்‌ 
வளர்க்க வேண்டும்‌. வருண மந்திரங்களால்‌ அல்லது மற்ற ஜல 
தேவதைகளின்‌ மந்திரங்களால்‌ ஹோமம்‌ செய்ய வேண்டும்‌. 


ணை னாரா TUTTE; | 
ணொ ணு எ என்‌: ॥ 


த்ரிபக்ஷாதப்ருவந்‌ ஸாக்ஷ்யம்ருணாதிஷ நரோஅகத: | 

தத்ருணம்‌ ப்ராப்னுயாத்‌ ஸர்வம்‌ தஷபந்தம்‌ ௪ ஸர்வத: ॥ 107 

நீதி மண்டபத்திலிருந்து கடன்‌ முதலான வழக்குகள்‌ விஷயமாக 
அழைக்கப்பட்டவன்‌, நாற்பத்தைந்து நாட்களுக்குள்‌ வந்து தன்‌ 
பக்கத்து நியாயத்தைக்‌ கூறவேண்டும்‌. இல்லாவிட்டால்‌ பிரதி 
வாதியான அவன்‌, வாதி கூறிய கடன்‌ முழுவதையும்‌ செலுத்த 
வேண்டும்‌. மேலும்‌ அந்தத்‌ தொகையில்‌ பத்தில்‌ ஒரு பங்கை 
அபராதமாக அரசனுக்குச்‌ செலுத்த வேண்டும்‌. 


உ எ எள னன எற; | 
அ fr wT ௭௫ 7௭ எ: ॥ 
யஸ்ய த்ருஷ்யேத ஸப்தாஹாதுக்த வாக்யஸ்ய ஸாக்ஷிண: | 
ரோகோ அக்னிர்‌ ஞாதிமரணம்ருணம்‌ தாப்யோ தமம்‌ ச ஸ: | 108 
சாட்சியளித்த ஏழு நாட்களுக்குள்‌ அந்த சாட்சிக்காரனை 
கொடிய நோய்‌ பற்றினாலோ, அவன்‌ வீடு முதலானவை எரிந்து 
போனாலோ, அவன்‌ பங்காளிகளில்‌ யாரேனும்‌ இறந்தாலோ அவன்‌ 
பொய்ச்சாட்சி கூறியிருக்கிறான்‌ என்று அறிய வேண்டும்‌. 


TT dy டப்‌ Tage: | 
Afra Tee: என TTA ரோ ॥ 


அஸாக்ஷிகேஷு த்வர்த்தேஷு மிதோ விவதமாநயோ: | 

அவிந்தம்ஸ்‌ தத்வத: ஸத்யம்‌ ஷபதேநாபி லம்பயேத்‌ | 109 

சாட்சிகள்‌ இல்லாத வழக்கில்‌, வாதி பிரதிவாதிகளின்‌ 
வாதத்தைக்‌ கேட்ட பிறகும்‌ உண்மையறிய முடியவில்லை எனில்‌ 
அவர்களை சத்தியப்‌ பிரமாணம்‌ செய்யச்‌ சொல்லி உண்மையை 
அறிய வேண்டும்‌. 


மனு நீதி என்னும்‌ 
பககக எனகக ளகக! ப்பட்ட 


ழி எ lated ரள எள: | 
ள்‌ எர ணி WAN 


மஹர்ஷிபிஷ்ச தேவைஷ்ச கார்யார்தம்‌ ஷபதா: க்ருதா: | 

வஸிஷ்டஷ்சா அபி ஷபதம்‌ ஷேபே பைஜவநே ந்ருபே ॥ 110 

சப்த ரிஷிகளும்‌, தேவர்களும்கூட இவ்வாறு சத்தியப்‌ 
பிரமாணங்கள்‌ செய்திருக்கிறார்கள்‌. அதாமன்‌ என்ற அரசன்‌ 
முன்னிலையில்‌ வசிஷ்ட மகரிஷியும்‌ சத்தியப்‌ பிரமாணம்‌ 
செய்திருக்கிறார்‌. 


3 qe Wa யம et Ng! 

oe fe Wd ஒள்பின NEY TA 

நவ்ருதா ஷபதம்‌ குர்யாத்‌ ஸ்வல்பே அப்யர்தே நரோ புத: | 

வ்ருதா ஹி ஷபதம்‌ குர்வந்‌ ப்ரேத்ய சேஹ ௪ நஷ்யதி | 111 

மிகச்‌ சிறிய விஷயத்துக்கெல்லாம்‌ சபதம்‌ செய்யக்‌ கூடாது. 
அவ்வாறு வீணாக சபதம்‌ (சத்தியப்‌ பிரமாணம்‌) செய்பவன்‌ 
இம்மையிலும்‌ மறுமையிலும்‌ நாசமடைவான்‌. 


சரீர கோர Taf என்‌ எண்‌ 

எனா TTA எ ராண ॥ 

காமிநீஷ விவாஹேஷு கவாம்‌ பக்ஷ்யே ததேந்தநே | 

ப்ராஹ்மணா அப்யுபபத்தெள ச ஷபதே நாஸ்தி பாதகம்‌ || 112 

இவ்வாறு பிரமாணம்‌ செய்வதிலும்கூட சில விசேஷ விதி 
விலக்குகள்‌ உண்டு. சில மனைவிகளைக்‌ கொண்டவன்‌ 'நீதான்‌ 
எனக்கு மிகவும்‌ பிரியமானவள்‌” என்று பொய்ச்‌ சத்தியம்‌ கூறும்போது 
அது ஒன்றும்‌ பாதகமாகாது. 

அவ்வாறே திருமண விஷயங்களிலும்‌, வைக்கோல்‌, ஹோம 
சமித்துகள்‌ விஷயங்களிலும்‌, பிராம்மணனைக்‌ காப்பதற்காகவும்‌ 
பொய்ச்‌ சத்தியம்‌ செய்தால்‌ பாதகமில்லை. 

எண்ணா பிற ஸி எரர்‌. | 

ர்ள்ச tet மழ uaz Wa: ॥ 

ஸத்யேந ஷாபயேத்‌ விப்ரம்‌ க்ஷத்ரியம்‌ வாஹநா ஆயுதை: | 

கோபீஐ காஞ்சநைர்‌ வைஷ்யம்‌ சூத்ரம்‌ ஸர்வைஸ்து பாதகை: ॥ 113 

சத்தியமாகச்‌ சொல்கிறேன்‌: என்று பிராம்மணனை பிரமாணம்‌ 
செய்யச்‌ சொல்ல வேண்டும்‌. 

க்ஷத்ரியனைத்‌ தனது வாகனங்களின்‌ மீதும்‌, ஆயுதங்களின்‌ மீதும்‌ 
சத்தியப்‌ பிரமாணம்‌ செய்யச்‌ சொல்ல வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா மப வை [க11] 
வைசியனை, பசு, தனங்கள்‌, தானியங்களின்‌ மீது ஆணையிட்டு 
சத்தியப்‌ பிரமாணம்‌ செய்யச்‌ சொல்ல வேண்டும்‌. 
சூத்திரனிடம்‌, நான்‌ பொய்‌ கூறினால்‌ பஞ்சமகா பாதகங்கள்‌ 
செய்த பலனை அடைவேனாக!” என்று ஆணையிட்டு சத்தியப்‌ 
பிரமாணம்‌ செய்யச்‌ சொல்ல வேண்டும்‌. 


af TTT மொ ணய 

னை ஏனா ள்‌ வன்க ॥ 

அக்நிம்‌ வாஆஹார யேதேந மப்‌௮ சைநம்‌ நீமஜ்ஜயேத்‌ | 

புத்ரதாரஸ்ய வா அப்யேநம்‌ ஷிராம்ஸி ஸ்பர்ஷயேத்‌ ப்ருதக்‌ ॥ 114 

அக்னியை வைத்து சபதம்‌ செய்யச்‌ சொல்ல வேண்டும்‌. அல்லது 
தண்ணீரில்‌ மூழ்கி நின்று சபதம்‌ செய்யச்‌ சொல்ல வேண்டும்‌. அல்லது 
மனைவி மக்களின்‌ மீது தலையில்‌ கை வைத்துச்‌ சபதம்‌ செய்யச்‌ 
சொல்ல வேண்டும்‌. 


ர்வ ணி எண்‌ ui 

ஏன்‌ ௭ Wa: எ ர ॥ 

யமித்தோ ந தஹத்யக்நீராபோ நோந்மஜ்‌ஐயந்தி ௪ | 

நசா ஆர்திம்ருச்சதி க்ஷிப்ரம்‌ ஸ ஜேய: ஷபதே சுசி: ॥ 115 

அக்னியில்‌ வைத்து சபதம்‌ செய்த கை வெந்து போகாமல்‌ 
இருந்தால்‌, தண்ணீரில்‌ மூழ்கியவன்‌ நல்லபடி மேலே எழுந்து 
வந்தால்‌, தலையில்‌ அடித்து சபதம்‌ செய்தவன்‌ மனைவி மக்களுக்கு 
உடனடியாக எந்தத்‌ துன்பமும்‌ நேராதிருந்தால்‌ அந்தச்‌ சபதம்‌ 
உண்மையானது. 


அன UNE UU எள எள்ள | 
TER EAE WTSI எ னா: எற ॥ 


வத்ஸஸ்யஹ்யபிஷஸ்தஸ்ய புரா ப்ராத்ரா யவீயஸா | 

நாக்நிர்‌ ததாஹ ரோமாஅபி ஸத்யேந ஐகத: ஸ்பஷ: ॥| 116 

முன்னர்‌ வத்ஸன்‌ என்னும்‌ மகரிஷி தன்‌ தம்பி தன்‌ மீது சுமத்திய 
பழிக்காக சபதம்‌ செய்து அக்னிப்‌ பிரவேசம்‌ செய்தார்‌. அவரது ஒரு 
ரோமம்கூட அக்னியால்‌ எரிக்கப்படவில்லை. 


dora ர எண்ன தா TAT! 

அன எம்‌ ஏனம்‌ எரே ॥ 

யஸ்மிந்‌ யஸ்மிந்‌ விவாதே து கெளடஸாக்ஷயம்‌ க்ருதம்‌ பவேத்‌ | 

தத்தத்‌ கார்யம்‌ நிவர்தேத க்ருதம்‌ சாஅப்யக்ருதம்‌ பவேத்‌ ॥ 117 


மனு நீதி என்னும்‌ 

ற்கு. மனுதர்ம சாஸ்திரம்‌ 

சொன்னது பொய்ச்சாட்சி என்பது தெரிந்தால்‌ வழக்கு 
முழுவதும்‌ விசாரித்து முடித்த பிறகானாலும்கூட மீண்டும்‌ 
விசாரணையைத்‌ தொடங்க வேண்டும்‌. 

Thr Tere WAT பிளான்‌ =! 

அண்ணா WIE ளர்‌ ॥ 

லோபாந்‌ மோஹாத்‌ பயாந்‌ மைத்ராத்‌ காமாத்‌ க்ரோதாத்‌ ததைவச | 

அக்ஞாநாத்‌ பாலபாவாச்ச ஸாக்ஷ்யம்‌ விததமுச்யதே ॥ 118 

பேராசை, விவேகமின்மை, பயம்‌, நெருங்கிய நட்பு, காமம்‌, 
குரோதம்‌, அறியாமை, சிறுபிள்ளைத்தனம்‌ முதலான காரணங்களால்‌ 
ஜனங்கள்‌ பொய்ச்சாட்சி கூறுவார்கள்‌. 

ரர்‌ மார்‌ அ எனச்‌ எ 

பபகபபட்ப ப ச TART TAT 1 

ஏஷாமன்யதமே ஸ்தாநேய: ஸாக்ஷ்யமந்ருதம்‌ வதேத்‌ | 

தஸ்ய தண்ட விசேஷாம்ஸ்து ப்ரவக்ஷ்யாம்யனுபூர்வஷ: ॥ 119 

இவற்றில்‌ எந்தெந்தக்‌ காரணத்துக்காக பொய்ச்‌ சாட்சி 
கூறப்பட்டதோ, அததற்கான தண்டனையைக்‌ கூறுகிறேன்‌, 
கேளுங்கள்‌. 


ளன எ சிர ர எனவ 

என்‌ எள்‌ aT TA TT 

லோபாத்‌ ஸஹஸ்ரம்‌ தண்ட்யஸ்‌ து மோஹாத்‌ பூர்வம்‌ து ஸாஹஸம்‌ | 

பயாத்‌ த்வெள மத்யமெள தண்டெளமைத்ராத்‌ பூர்வம்‌ சதுர்குணம்‌ | 120 

பேராசையால்‌ பொய்ச்‌ சாட்சி கூறுபவனுக்கு ஆயிரம்‌ பணம்‌ 
தண்டமாக (அபராதமாக) விதிக்க வேண்டும்‌. 

மோகத்தால்‌ பொய்ச்‌ சாட்சி கூறுபவனுக்கு பிரதம சாகச 
குண்டம்‌. 

பயத்தால்‌ பொய்ச்‌ சாட்சி கூறுபவனுக்கு இரண்டு மத்திம சாகச 
குண்டம்‌. 

நட்பின்‌ காரணமாக பொய்ச்‌ சாட்சி கூறினால்‌, நான்கு மடங்கு 
பிரதம சாகச தண்டம்‌. 


கனரா மீ கழு ரோ ரய 

AYER WA ளி எண gl 

காமாத்‌ தஷகுணம்‌ பூர்வம்‌ க்ரோதாத்‌ து த்ரிகுணம்‌ பரம்‌ | 

அக்ஞாநாத்‌ த்வே ஷதே பூர்ணே பாலிஷ்யாச்சதமேவது | 121 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை மூநீ ஆனந்த நாச்சியாரம்மா ன அ அ அ அ அனை 180] 

காமத்தால்‌ பொய்ச்‌ சாட்சி கூறியவனுக்க பத்து மடங்கு பிரதம 
சாகசம்‌. 

குரோதத்தால்‌ பொய்ச்‌ சாட்சி கூறியவனுக்கு மும்மடங்கு 
மத்திம சாகசம்‌. 

அஞ்ஞானத்தால்‌ பொய்ச்‌ சாட்சி கூறியவனுக்கு இரண்டு 
சதங்கள்‌. 

சிறுபிள்ளைத்தனமாக பொய்ச்சாட்சி கூறியவனுக்கு ஒரு சதம்‌. 


டி எண்‌ நொ UST WATT: | 
ணின்‌? எ ॥ 


ஏதாநாஹு: கெளஸாக்ஷ்யே ப்ரோக்தாந்‌ தண்டாந்‌ மநீஷிபி: | 

தர்மஸ்யா அவ்யபிசாரார்மதர்‌ மநியமாய ௪ | 122 

இவ்வாறாக பொய்ச்‌ சாட்சி கூறுபவர்களுக்கு தண்டனை 
விதிக்க வேண்டும்‌. தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும்‌ அதர்மத்தை 
அழிப்பதற்காகவும்‌ தண்டனைகள்‌ விதிக்கப்பட வேண்டும்‌ என்பது 
சான்றோர்‌ கூற்று. 


ணவ ர ஒண்ண எர்( af TH: | 
ள்ளன எர ர ளன ॥ 


கெளடஸாக்ஷ்யம்‌ து குர்வாணாம்ஸ்‌ த்ரீந்‌ வர்ணாந்‌ தார்மிகோ நீருப: | 

ப்ரவாஸயேத்‌ தண்டயித்வா ப்ராஹ்மணம்‌ து விவாசயேத்‌ | 123 

பொய்ச்‌ சாட்சி கூறிய க்ஷத்திரிய, வைசிய, சூத்திரா்களுக்கு 
இதுவரை கூறியபடி தண்டனைகளை விதிக்க வேண்டும்‌. பொய்ச்‌ 
சாட்சி கூறியவன்‌ பிராம்மணனாக இருப்பின்‌, அவனுக்குத்‌ 
தண்டனை விதிக்காமல்‌ நாடு கடத்த வேண்டும்‌. 


னர்‌ wee TI: வாணிய 
Pra aig qf eA எளி FAA 


தஷ ஸ்தாநாநீ தண்டஸ்ய மனு: ஸ்வாயம்புவோ அப்ரவீத்‌ | 

த்ரிஷு வர்ணேஷ யாநி ஸ்யுரக்ஷதோ ப்ராஹ்மணோ வ்ரதேத்‌ | 124 

க்ஷத்திரிய, வைசிய, சூத்திரர்களுக்கு விதிக்கும்‌ தண்டனைகளில்‌, 
குற்றவாளியின்‌ உடம்பில்‌ பத்து இடங்களில்‌ தண்டிக்கும்‌ முறையை 
ஸ்வாயம்புவ மனு குறிப்பிட்டுள்ளார்‌. பிராம்மணனை மாத்திரம்‌ 
உடம்பில்‌ எந்தக்‌ காயமும்‌ ஏற்படுத்தாமல்‌ நாடு கடத்த வேண்டும்‌ 
என்று கூறுகிறார்‌. 


நீதி என்னும்‌ 

ன ற ணை உட பட்டப்‌ 

ஊர எ வி எம்‌ ளப 

ஆள எகரி எ னே THAI 

உபஸ்தமுதரம்‌ ஜிஹ்வா ஹஸ்தெள பாதெள ௪ பஞ்சமம்‌ | 

சகூஜர்‌ நாஸாச கர்ணெள சஸ்‌ தனம்‌ தேஹஸ்‌ ததைவ ச ॥ 125 

குறியிடம்‌, வயிறு, நாக்கு, கைகள்‌, கால்கள்‌, கண்கள்‌, மூக்கு, 
செவிகள்‌, மார்பு, சரீரம்‌ - இந்தப்‌ பத்தும்‌ தண்டனைக்குரிய 
இடங்கள்‌. அதாவது தண்டனைப்படி இத்தனை அடிகள்‌ என்று 
அடிக்க வேண்டும்‌. 


அண ளா ள்‌ ர | 

எரர்‌ ஏன 1 லி TAAL 

அனுபந்தம்‌ பரிஞாய தேஷகாலெள ௪ தத்வத: | 

ஸாரா அபரர்தெள சாஆலோக்ய தண்டம்‌ தண்ட்யேஷு பாதயேத்‌ ॥ 126 

தண்டனை விதிக்கும்போது இன்னும்‌ சில விஷயங்களைக்‌ 
கவனிக்க வேண்டும்‌. 

திரும்பத்‌ திரும்பக்‌ குற்றம்‌ செய்பவனா அல்லது முதன்‌ 
முறையாக குற்றமிழைத்திருக்கிறானா என்று பார்க்க வேண்டும்‌. 

தேச, காலங்களையும்‌ பார்க்க வேண்டும்‌. இரவா, பகலா 
என்பதைப்‌ பார்க்க வேண்டும்‌. 

அவன்‌ பலசாலியா, பணக்காரனா என்பதைப்‌ பார்க்க 
வேண்டும்‌. 

முக்கியமாக இழைத்த குற்றம்‌ எத்தன்மையது, எதற்காக 
இழைக்கப்பட்டது என்பதைப்‌ பார்க்க வேண்டும்‌. 


அணை எக ள்‌ எண்ணாய 

அன? ஏண்‌ ea TA TPA 

அதர்மதண்டநம்‌ லோகே யஷோக்நம்‌ கீர்திநாஷநம்‌ | _- 

அஸ்வர்க்யம்‌ ௪ பரத்ரா அபி தஸ்மாத்‌ தத்‌ பரிவர்‌ஐயேத்‌ ॥ 127 

குற்றமற்றவனைக்‌ குற்றவாளி எனக்‌ கருதி அல்லது வேண்டு 
மென்றே தண்டனை விதித்தால்‌, அந்த அதர்மத்தால்‌ இவ்வுலக 
வாழ்வில்‌ இகழை அடைவான்‌. இறந்த பிறகு சொர்க்க லோகமும்‌ 
கட்டாது. மறுமையிலும்‌ இகழத்தக்க வாழ்க்கையே அமையும்‌. 
எனவே, அநீதியாக எவரையும்‌ தண்டிக்கலாகாது. 


அணை ரள எண்ணை 
எள்‌ எனின்‌ எரு da Toft 


னை ர த மார அமரம்‌ [41S] 
அதண்ட்யாந்‌ தண்டயந்‌ ராஜா தண்ட்யாம்ஷ்‌ சைவா அப்யதண்டயந்‌ | 
அயஷேோ மஹதாப்நோதி நரகம்சைவ கச்சதி ॥ 128 
தண்டிக்க வேண்டியவர்களைத்‌ தண்டிக்காமல்‌ விடும்‌ அரசனும்‌, 
குற்றமற்றவனுக்கு தண்டனை அளித்த அரசனும்‌ புகழை இழந்து 
இகழ்ச்சிக்காளாவான்‌. மரணத்துக்குப்‌ பிறகு கொடிய நரகத்தை 
அடை வான்‌. 


ட்ப Vad pale RTEVE TATA | 

Yad என்ர ளை WALI 

வாக்தண்டம்‌ ப்ரதமம்‌ குர்யாத்‌ திக்தண்டம்‌ ததநந்தரம்‌ | 

த்ருதீயம்‌ தனதண்டம்‌ து வததண்டமத:பரம்‌ ॥ 129 

தெரியாமல்‌, சிறிய தவறிழைத்தவனானால்‌ அவனை அதட்டி 
அனுப்புவதே தண்டனைதான்‌. உத்தமனானவன்‌ தெரியாமல்‌ ஏதோ 
சூழ்நிலையால்‌ தவறிழைத்தால்‌, அவனுக்கு அந்தத்‌ தண்டனையே 
பெரும்‌ தண்டனையாக அவனைப்‌ பாதிக்கும்‌. 

அடுத்து, பெரிய தவறிழைத்தவனானால்‌ அவனைத்‌ திட்டி 
மிரட்டி அனுப்ப வேண்டும்‌. இத்தகையவன்‌ பயந்து மீண்டும்‌ 
தவறிழைக்க மாட்டான்‌. 

இந்த இரு தண்டனைகளும்‌ சூழ்நிலையால்‌ தெரியாமல்‌ வேறு 
வழியின்றி செய்துவிட்ட தவறுகளுக்கான தண்டனையேயன்றி 
குற்றங்களுக்கான தண்டனையன்று. தவறுவது என்பது வேறு, 
குற்றமிழைப்பது என்பது வேறல்லவா? 

மூன்றாவது தண்டனை எதுவெனில்‌ - குற்றத்தின்‌ தன்மையைப்‌ 
பொறுத்து குற்றவாளிக்கு இவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்‌ 
என்று அபராதம்‌ விதிப்பது. 

நான்காவது தண்டனையாகத்தான்‌ அடிப்பதைக்‌ கூறியிருக்‌ 
கிறார்‌. ஒருவன்‌ செய்த குற்றத்தைப்‌ பொறுத்து அவனுடைய பத்து 
அங்கங்களில்‌ எந்த அங்கத்தில்‌, எத்தனை அடிகள்‌ அடிக்க வேண்டும்‌ 
என்று தண்டனை விதிக்க வேண்டும்‌. 


எ er cara Frid Wear! 

Ty ued TIS எப 

வதேநாபி யதாத்வேதாந்‌ நீக்ரஹீதும்‌ ந ஷக்னுயாத்‌ | 

ததைஷு ஸர்வமப்யேதத்‌ ப்ரயுஞ்ஜீத சதுஷ்டயம்‌ | 130 

அடிகளைக்‌ கொடுத்தும்கூட ஒருவனை அடக்க முடியவில்லை 
யெனில்‌, அதிக அளவு அபராதம்‌ போட்டும்‌, தயமாகவும்‌ பயமாகவும்‌ 
பேசித்‌ திருத்தப்‌ பார்க்க வேண்டும்‌. 


ய ற ணை உட ட்‌ 
கண்ணா ர பொரி ஏ 
உணர்‌ எ னாக ॥ 
லோகஸம்வ்யவஹாரார்த்தம்‌ யா: ஸம்ஞா: ப்ரதிதா புவி | 
தாம்ர ரூப்ய சுவர்ணாநாம்‌ தா: ப்ரவக்ஷ்யாம்யசேஷத: | 131 
வாங்கவும்‌ விற்கவும்‌ உபயோகப்படும்‌ (நாணயங்கள்‌) தங்கம்‌, 
வெள்ளி, செம்பு இவற்றின்‌ அளவுகளைக்‌ கூறுகிறேன்‌, கேளுங்கள்‌. 


அசா அர ண்‌ ॥ 

ஜாலாந்தரகதே பாநெள யத்‌ க்க்ஷமம்‌ த்ருஷ்யதே ரஜ: | 

ப்ரதமம்‌ தத்‌ ப்ரமாணாநாம்‌ த்ரஸரேணும்‌ ப்ரசக்ஷதே | 132 

கதவு, ஜன்னல்களின்‌ வழியாக சூரிய கிரணங்கள்‌ நுழையும்‌ 
போது அதில்‌ தூசுகள்‌ நம்‌ கண்ணுக்குத்‌ தெரியும்‌. அதில்‌ ஒரு தூசி 
அளவிலானது த்ரஸரேனு எனப்படும்‌. 


etude farsa fergie fT: | 

muda frog A என்‌ ரின்‌ ப 

த்ரலரேணவோ அஷ்டெள விக்ஞோேயா லிக்ஷைகா பரிமாணத: | 

ஸா ராஜஸர்ஷபஸ்‌ திம்ரஸ்‌ தே த்ரயோ கெளரஸர்ஷய: | 133 

இந்த திரசரேணுக்கள்‌ லிட்சை எனப்படும்‌. மூன்று லிட்சைகள்‌ 
கொண்டது ராஜஸா்ஸபம்‌ எனப்படும்‌. மூன்று ராஜஸர்ஸபங்கள்‌ 
கொண்டது கெளரஸர்ஸபம்‌ எனப்படும்‌. (வெண்கடுகு அளவு) 


wi: 1€ qe Teg fred அதை 

தகி ATTA A எண்டு eT 

ஸர்பஷா: ஷட்கவோ மத்யஸ்‌ த்ரியவம்‌ த்வேக க்ருஷ்ணலம்‌ | 

பஞ்ச கிருஷ்ணலகோ மாஷஸ்தே சுவர்ணஸ்‌ து சோடஷ ॥ 134 

ஆறு வெண்கடுகுகள்‌ எடை கொண்டது யவம்‌ எனப்படும்‌. 
மூன்று யவைகள்‌ எடை கொண்டது ஒரு குன்றிமணி. ஐந்து 
குன்றிமணிகள்‌ எடை கொண்டது மாஷம்‌ எனப்படும்‌. பதினாறு 
மாஷங்கள்‌ எடை கொண்டது ஒரு சுவர்ணம்‌ எனப்படும்‌. 

et Yee ண TENT எரு ea! 

உணர்‌ எடி Fr ணாக: ॥ 

பலம்‌ சுவர்ணாஷ்‌ சத்வார: பலாநி தரணம்‌ தஷ | 

த்வே க்ருஷ்ணலே ஸமத்ருதே விக்ஞேயோ ரூப்யமாஷக: | 135 

நான்கு சுவர்ணம்‌ எடை கொண்டது ஒரு பலம்‌. பத்து பலங்கள்‌ 

எடை கொண்டது ஒரு தரணம்‌. இரண்டு குன்றிமணி எடை 


27 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா பெட்்ப்்பபட்ட( (பாரி 


கொண்டது ஒரு ரூப்யமாஷகம்‌ ஆகும்‌. (இது வெள்ளியின்‌ எடை 
அளவு.) 


ன we HTT மரா AA TTT: | 
SOT 3 TTT TH: எக WUE ॥ 


தே ஷோடஷ ஸ்யாத்‌ தரணம்‌ புராணஷ்சைவ ராஜத: | 
கார்ஷாபணஸ்து விக்ஞோயஸ்‌ தாம்ரிக: கார்ஷிக: பண: ॥ 136 
பதினாறு வெள்ளி மாஷங்கள்‌ எடை கொண்டது ஒரு வெள்ளி 


தரணம்‌ ஆகும்‌. இந்த வெள்ளி தரணத்துக்கு புராணம்‌ என்னும்‌ ஒரு 
பெயர்‌ உண்டு. 


செம்பினால்‌ செய்யப்பட்ட நாணயம்‌ 


கார்ஷாபணம்‌ 
எனப்படும்‌. 
qn ET எல 1 | 
எருன்ளிர ன்‌ ண்டு ராரா: ॥ 
தரணாநீ தஷஜேய: ஷதமாநஸ்து ராஜத: | 
சது: ஸெளவர்ணிகோ நீஷ்கோ விஜேயஸ்‌ து ப்ரமாணத: | 137 


பத்து வெள்ளி தரணங்கள்‌ சேர்ந்த எடைக்கு சதமானம்‌ என்று 
பெயர்‌. நான்கு சுவர்ணங்கள்‌ எடை கொண்ட தங்கத்துக்கு நிஷ்கம்‌ 
என்று பெயர்‌. 


uot & என்‌ ரண என: எ: | 
அனை Vou RA: என்‌ ஏ Ul 


பணாநாம்‌ தவே ஷதே ஸாஅர்தே ப்ரதம: ஸாஹஸ: ஸ்ம்ருத: | 

மத்யம: பஞ்ச விஞேய: ஸஹஸ்ரம்‌ த்வேவ சோத்தம: ॥॥ 138 

இருநூற்று ஐம்பது பணம்‌ கொண்டது பிரதம சாகசம்‌ அல்லது 
பூர்வசாகசம்‌ எனப்படும்‌. ஐநூறு பணம்‌ கொண்டது மத்திய சாகசம்‌. 
ஆயிரம்‌ பணம்‌ கொண்டது உத்தம சாகசம்‌ எனப்படும்‌. 

ஏர எண்‌ ளன 

எனி fot ACERT 


ருணேதேயே ப்ரதிஞாதே பஞ்சகம்‌ ஷதமர்ஹதி | 

அபஹ்நவே தத்‌ த்விகுணம்‌ தந்மநோரனுஷாஸநம்‌ ॥ 139 

கடனாளி கடனைத்‌ திருப்பித்‌ தராமல்‌ வழக்கு நீதிமன்றத்துக்கு 
வந்த பிறகு, தான்‌ கடன்‌ பெற்றுக்‌ கொண்டது உண்மைதான்‌ 
என்று கூறினால்‌, அவனிடமிருந்து கடன்‌ தொகையை கடன்‌ 
கொடுத்தவனுக்கு வாங்கித்‌ தர வேண்டும்‌. மேலும்‌ நூற்றுக்கு ஐந்து 
பணம்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. 


ன ற ணை பட்ட பட்ட 
கடனாளி தான்‌ வாங்கவே இல்லை என்று பொய்‌ கூறி 
மறுத்தால்‌, வழக்கு விசாரணையில்‌ அவன்‌ பொய்‌ கூறியுள்ளான்‌ 
என்பது நிரூபணமானால்‌ கடன்‌ கொடுத்தவனுக்கு அந்தத்‌ 
தொகைமை வாங்கித்‌ தர வேண்டும்‌. அதற்கும்‌ மேல்‌ நூற்றுக்குப்‌ 
பத்து பணம்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. இது மனுவின்‌ சாசனம்‌. 


எ fet ota ferafraftirita! 

என்னார்‌ ரஜின க afr: TA 

வசிஷ்டவிஹிதாம்‌ வ்ருத்திம்‌ ஸ்ருஜேத்‌ வித்தவிவர்திநீம்‌ | 

அஷீதிபாகம்‌ க்ருஹ்ணீயாந்‌ மாஸாத்‌ வார்துஷிக: ஷதே ॥ 

வட்டி ஜீவனம்‌ செய்பவன்‌, தன்‌ செல்வத்தைப்‌ பெருக்குவ 
குற்காக நூற்றுக்கு எண்பதில்‌ ஒரு பாகம்‌ மாத வட்டியாகப்‌ பெற 
வேண்டும்‌. இது வசிஷ்டர்‌ வாக்கு. 


கே எரா னா எடை 

க எர Tad எ எனின்‌ ॥ 

த்விகம்‌ ஷதம்வா க்ருஷ்ணீயாத்‌ ஸதாம்‌ தர்மமணுஸ்மந்‌ | 

த்விகம்‌ ஷதம்‌ ஹி க்ருஹ்ணாநோ ந பவத்யர்தகில்பிஷீ | 141 

சாதுக்களுடைய தர்மத்தை அனுசரிப்பவன்‌, நூற்றுக்கு இரண்டு 
வட்டிகூட வாங்கலாம்‌. இப்படி வாங்கினாலும்‌ அவன்‌ பாபியாக 
மாட்டான்‌. 


சேரு ரா எண 

ன ஏசிய ATT ॥ 

த்விகம்‌ த்ரிகம்‌ சதுஷ்கம்‌ ௪ பஞ்சகம்‌ ௪ ஷதம்‌ சமம்‌ | 

மாஸஸ்ய வ்ருத்திம்‌ க்ருஹ்ணீயாத்‌ வர்ணாநாமனுபூர்வஷ: | 142 

சாதுக்களுடைய தர்மத்தை அனுசரிப்பவன்‌, நூற்றுக்கு 
மாதத்துக்கு இரண்டு வட்டியைப்‌ பிராம்மணனிடம்‌ வாங்கலாம்‌; 
மூன்று வட்டியை க்ஷத்திரியனிடம்‌ வாங்கலாம்‌; நான்கு வட்டியை 
வைசியனிடம்‌ வாங்கலாம்‌; ஐந்து வட்டியை சூத்திரனிடம்‌ 
வாங்கலாம்‌. 


எண்ணி எசா என்பி ஏனா 

ஏற்‌: எஸ்ரா ட Rng ॥ 

நத்வேவாஆதெள ஸோபகாரே கெளஸீதீம்‌ வ்ருத்திமாப்நுயாத்‌ | 

நசாஆதே: காலஸம்ரோதாந்‌ நிஸர்கோ அஸ்தி நவிக்ரய: ॥ 143 

நிலத்தை அடகு வைத்திருந்தால்‌, அதில்‌ வரும்‌ லாபத்தை 
அனுபவிப்பதால்‌ வட்டி என்று எதுவுமே வாங்கக்கூடாது. 


140 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 

அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா LL], 
நெடுங்காலம்‌ அடகில்‌ இருக்கிறது என்பதற்காக அதை விற்கவும்‌ 
கூடாது. 


ஏ dared wea YT சணிய 
Ye TT TTT EAST WALI 


நபோக்தவ்யோ பலாதாதிர்‌ புஞ்ஜாநோ வ்ருத்திமுத்ஸ்ருகேத்‌ | 

மூல்யேந தோஷயேச்‌ சைநமாதிஸ்தேநோ அந்யதா பவேத்‌ ॥ 144 

அடகு வைக்கப்பட்ட பொருட்களை, பலாத்காரமாக, தான்‌ 
அனுபலிக்கக்கூடாது. அப்படி அனுபவிப்பவன்‌ வட்டி வாங்கக்‌ 
கூடாது. அவன்‌ அனுபவிப்பதால்‌ அந்தப்‌ பொருள்‌ பாழாகுமானால்‌, 
அப்பொருளின்‌ விலைமதிப்பு எவ்வளவோ, அவ்வளவு தொகையை 
பொருளின்‌ உடைமைக்காரனுக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌. 
இல்லாவிடில்‌ இவன்‌ திருடன்‌ எனப்படுவான்‌. 


FRET wf wd ணன்‌; | 
அன்‌ எள்‌ afte ॥ 


ஆதிஷ்‌ சோபநிதிஷ்‌ சோபெள ந காலாஅத்ய யமர்ஹத: | 

அவஹார்யெள பவேதாம்‌ தெளதீர்க்ககால மவஸ்திதெள ॥ 145 

அடகு வைக்கப்பட்ட பொருளும்‌, இரவல்‌ பெற்ற பொருளும்‌ 
ஒருக்காலும்‌ அவன்‌ உடைமையாகாது. அப்பொருளின்‌ சொந்தக்காரன்‌ 
கேட்கும்போது அவைகளைக்‌ கொடுத்துவிட வேண்டும்‌. 


தடட படநட கண 

சனி என்‌ கை மணி! 

ஸம்ப்ரீத்யா புஜ்யமாநாநி ந நஷ்யந்தி கதாசந | 

தேனுருஷ்ட்ரோ வஹந்நஷ்வோ யஷ்ச தம்ய: ப்ரயுஜ்யதே | 146 

பசு, ஒட்டகம்‌, சவாரி செய்யும்‌ குதிரை, எருது 
முதலானவைகளை, அதன்‌ சொந்தக்காரன்‌ மனமுவந்து அனுபவித்துக்‌ 
கொள்ளுமாறு கொடுத்தால்‌ அனுபவிக்கலாம்‌. ஆனால்‌, எந்நாளும்‌ 
அவைகள்‌ இவனுடைய சொந்தமாகாது. 


கணை எ ள்ளி எர 

ஷா! னி “உண Tra 

யத்கிஞ்சித்‌ தஷ வர்ஷாணி ஸந்நீதெள ப்ரேக்ஷதே தநீ | 

புஜயமாரம்‌ பரைஸ்தூஷ்ணீம்‌ நஸதல்லப்து மர்ஹதி ॥ 147 

எந்த ஒரு பொருளையும்‌ அதன்‌ சொந்தக்காரன்‌ அனுமதியின்றி 
அனுபவிதித்துக்‌ கொண்டிருந்தால்‌, சொந்தக்காரன்‌ அதைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருக்கக்‌ கூடாது. சொந்தக்காரன்‌ எந்த நடவடிக்கையும்‌ 


என ம்‌ 
I ணை அ அ அ“ அ அ“ “”“அங“ை மனுதர்ம சாஸ்திரம்‌ 
எடுக்காமல்‌ இருந்து விட்டால்‌, அந்தப்‌ பொருளை அவன்‌ இழக்க 
வேண்டி வரும்‌. அதாவது பத்து ஆண்டுகள்வரை சொந்தக்காரன்‌ 
பேசாமல்‌ இருந்து விட்டால்‌ அந்தப்‌ பொருளின்மீது உரிமையை 
இழப்பான்‌. பத்து அண்டுகளாக அனுபவித்துக்‌ கொண்டிருப்ப 
வனுக்கே அந்தப்‌ பொருள்‌ உடைமையாகும்‌. 


கணனிக்‌ என்னை YT 

என்ரை ணொ ணன ॥ 

அஜடஷ்‌ சேதபோகண்டோ விஷயே சாஸ்ய புஜ்யதே | 

பக்நம்‌ தத்‌ வ்யவஹாரேண போக்தா தத்‌ தனமர்ஹதி ॥| 148 

அப்பொருளின்‌ சொந்தக்காரன்‌ அறிவிலியல்லன்‌, மேலும்‌ 
பதினாறு வயதைக்‌ கடந்தவன்‌, என்னும்போது அவன்‌ தன்‌ சொத்தை 
பிறர்‌ அனுபவிப்பதைத்‌ தடுக்காமல்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தால்‌, 
பத்தாண்டுகளில்‌ அது அனுபவித்தவன்‌ சொத்தாகிவிடும்‌. ஆனால்‌, 
சொந்தக்காரன்‌ அறிவு குறைந்தவன்‌ (அரைப்‌ பைத்தியம்‌, அசடாக 
இருப்பவன்‌) என்றாலும்‌, பதினாறு வயது நிறையாதவன்‌ என்றாலும்‌ 
இந்த விதிமுறை பொருந்தாது. 


ai: எ ளா Fra: க | 
weet என ௭௭ WTA 


ஆதி: ஸீமா பாலதனம்‌ நீக்ஷேபோபநிதி: ஸ்த்ரிய: | 

ராஜஸ்வம்‌ ஸ்ரோத்ரியஸ்வம்‌ ச ந போகேந ப்ரணஷ்யதி ॥ 149 

அடகு வைத்த பொருள்‌, பூமி எல்லை, பாலகர்‌ சொத்து, 
இவ்வளவு என்று கூறி பாதுகாக்கச்‌ சொல்லி கொடுத்து வைத்த 
பொருள்‌, இவ்வளவு என்று கூறாமல்‌ பூட்டி வைத்துக்‌ கொடுத்த 
பெட்டி, பணிப்பெண்கள்‌, மன்னனுக்குரிமையானது, பிராம்மண 
னுக்குரிமையானது இவையெல்லாம்‌ அனுபவித்துக்‌ கொண்டிருப்ப 
வனுக்கு உரிமையாகாது. அதாவது பத்து வருட அனுபவ உரிமை 
என்பது இந்த விஷயங்களுக்குக்‌ கிடையாது. 


அ ரள! ஏண்ணா! 

பிள என சான ரப 

ய: ஸ்வாமிநாஅநநுஞாதமாதிம்‌ புங்க்தே அவிசக்ஷண: | 

தேநா அர்தவ்ருத்திர்‌ மோக்தவ்யா தஸ்ய போகஸ்ய நீஷ்க்ருதி: | 150 

தன்னிடம்‌ அடகு வைக்கப்பட்ட பொருளை சொந்தக்‌ 
காரனுக்குத்‌ தெரியாமல்‌ அனுபவிப்பவன்‌, தான்‌ அனுபவித்த 
காரணத்தால்‌ அதன்‌ வட்டித்‌ தொகையில்‌ பாதியைத்‌ தள்ளுபடி 
செய்ய வேண்டும்‌. 


மூலமூம்‌ உரையும்‌ (மூழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா வப பபப ட்ட 1] 


தன்னிகர்‌ Af எதனை! 

ஏல ணி என்‌ என்ன்‌ TST I 

குஸீதவ்ருத்திர்‌ த்வைகுண்யம்‌ நாஅத்யேதி ஸக்ருதாஹ்ருதா | 

தான்யே ஸதே லவே வாஹ்யே நாஅதிக்ராமதி பஞ்சதாம்‌ | 151 

ஒருமுறை நிர்ணயித்த வட்டித்‌ தொகையை இரு மடங்காக்‌ 
கலாம்‌. அதற்கும்‌ மேல்‌ கூடாது. தானியங்கள்‌, பழங்கள்‌, காய்கள்‌, 
கம்பளத்துக்கான ரோமம்‌, வாகனம்‌ இவைகளை விலை பேசிய பிறகு 
காலம்‌ கடந்தால்‌, ஐந்து மடங்கு அதிகரிக்கலாம்‌. 


கானி வர்ண என்‌ 
FATE A ச எரர்‌ ॥ 


க்ருதா அனுஸாராததிகா வ்யதிரிக்தா நசித்யதி | 

குஸீதபதமாஹுஸ்தம்‌ பஞ்சகம்‌ ஷதமர்ஹதி | 152 

அந்தந்த வர்ணத்தாருக்குத்‌ தக்கபடி நூற்றுக்கு இரண்டு, மூன்று, 
நான்கு, ஐந்து என்று விதிக்கப்பட்டதைவிட அதிக வட்டி வாங்கக்‌ 
கூடாது. வர்ணபேதம்‌ பாராமல்‌ அதிக வட்டி வாங்குவது நிந்தைக்‌ 
குரியது. 


எண்ணான ஏக னை எரு 

ரி எகரி எ ன எள ॥ 

நாதிஸாம்வத்ஸரீம்‌ வ்ருத்திம்‌ ந சாஅத்ருஷ்டாம்‌ புநர்ஹரேத்‌ | 

சக்ரவ்ருத்தி: காலவ்ருத்தி காரிதா காயிகா சயா | 159 

இவ்வளவு மாத வட்டி, இவ்வளவு காலத்துக்குள்‌ தொகையைத்‌ 
திரும்ப அடைக்க வேண்டும்‌ என்பதை முதலிலேயே பேசிக்‌ கொள்ள 
வேண்டும்‌. இந்த ஏற்பாடு ஒரு வருடத்துக்குச்‌ செய்து கொள்ளலாம்‌. 
அதற்கு மேற்படக்கூடாது. மேலும்‌ சாஸ்திரத்தில்‌ சொல்லப்படாத 
முறையில்‌ சாஸ்திர விரோதமாக வட்டி வாங்கக்‌ கூடாது. 

வட்டிக்கு வட்டி கட்டுவது சக்கரவிருத்தி எனப்படும்‌. 
தினவட்டி, வார வட்டி என்று அதிக வட்டி வசூலிப்பதற்கு 
காலவிருத்தி எனப்படும்‌. 

கடன்‌ பெற்றுக்‌ கொண்டவன்‌, கடன்‌ கொடுத்தவன்‌ கொடுத்த 
தொல்லைகள்‌ தாங்க முடியாமல்‌ குறித்த காலத்துக்கு முன்பே 
கொடுக்கும்‌ அதிக வட்டி காரிதவிருத்தி எனப்படும்‌. 

உடலுழைப்பு செய்யுமாறு நியமிப்பது காயிகவிருத்தி 
எனப்படும்‌. 

சக்கரவிருத்தி, காலவிருத்தி, காரிதவிருத்தி, காயிகவிருத்தி 
என்னும்‌ இந்த நான்கு முறைகளுமே சாஸ்திரத்துக்கு விரோதமானவை. 


22) ககக கக்கத்தை அலைக க டப்ப பமல ட் ட்‌ 

ஏர ஏன்‌ எ BART UH: ணேய 

எண ணா gfe wot ரண 

ருணம்‌ தாதுமஷக்தோ ய: கர்துமிச்சேத்‌ புந: க்ரியாம்‌ | 

ஸ தத்வா நீர்ஜிதாம்‌ வ்ருத்திம்‌ கரணம்‌ பரிவர்தயேத்‌ | 154 

கடன்‌ வாங்கிக்‌ கொண்டவன்‌ கடன்‌ தொகையைத்‌ திருப்பித்‌ தர 
இயலாத நிலையில்‌ இருந்தால்‌, அவனிடம்‌ கடன்‌ கொடுத்தவன்‌ 
வட்டியை மட்டும்‌ வாங்கிக்‌ கொள்ள வேண்டும்‌. அகலுக்குப்‌ புதிதாக 
மீண்டும்‌ ஒரு பத்திரம்‌ எழுதி வாங்க வேண்டும்‌. 


எண்ன ன fe பணிய 

ரி என்னி ஏரண 

அதர்ஷயித்வா தத்ரைவ ஹிரண்யம்‌ பரிவர்தயேத்‌ | 

யாவதீ ஸம்பவே வ்ருத்திஸ்தாவதீம்‌ தாதுமர்ஹதி | 155 

கடன்காரன்‌ அந்த வட்டிப்‌ பணத்தைக்கூட செலுத்த இயலாத 
நிலையில்‌ இருந்தால்‌, அப்போது அந்த வட்டித்‌ தொகையோடு 
அசலையும்‌ சேர்த்து முழுத்‌ தொகைக்குமாக புதிதாக ஒரு கடன்‌ 
பத்திரம்‌ எழுதி வாங்க வேண்டும்‌. 


ரை Wed வளி. | 
SET ATION ETAT 


சக்ரவ்ருத்திம்‌ ஸமாரூடோ தேஷகாலவ்யவஸ்தித: | 

அதிக்ராமந்‌ தேஷகாலெள ந தத்பலமவாப்னுயாத்‌ | 156 

வண்டியோட்டி இவ்வளவு தூரம்‌ இந்தப்‌ பொருளைக்‌ 
கொண்டு போய்ச்‌ சேர்க்கிறேன்‌, அதற்கு இவ்வளவு பணம்‌ தர 
வேண்டும்‌ என்று நிர்ணயித்துக்‌ கொள்வது தேசவியவஸ்தை எனப்‌ 
படும்‌. 

இத்தனை நாட்களில்‌ இந்த வேலையைச்‌ செய்து முடிக்கிறேன்‌, 
அதற்கு இவ்வளவு தொகை தரவேண்டும்‌ என்று நிர்ணயித்துக்‌ 
கொள்வது காலவியவஸ்தை எனப்படும்‌. 

இவ்வாறு நிர்ணயித்துப்‌ பேசிய பிறகு அப்படிச்‌ செய்யா 
விட்டால்‌, குறிப்பிட்ட தூரம்‌ கொண்டு போகாவிட்டால்‌ அல்லது 
குறிப்பிட்ட நாட்களுக்குள்‌ செய்து முடிக்காவிட்டால்‌ பேசியபடி 
தொகையைக்‌ கொடுக்க வேண்டியதில்லை. 

ATTEN teem! 

ஊர 4 காரன்‌ 


ஸமுத்ரயாநகுஷலா தேஷகாலா அர்த தர்ஷிந: | 
ஸ்தாபயந்தி து யாம்‌ வ்ருத்திம்‌ ஸா தத்ராஅதிகமம்‌ ப்ரதி | 157 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை முட ஆனந்த நாச்சியாரம்மா 142] 
தரை மார்க்கமாகவும்‌, சமுத்திர மார்க்கமாகவும்‌ செல்லும்போது, 

இவ்வளவு சுமைக்கு, இவ்வளவு தூரத்துக்கு, இவ்வளவு காலத்துக்கு, 

இவ்வளவு தொகை வாடகை என்று வர்த்தகர்களிடம்‌ பேசிக்‌ 

கொள்ள வேண்டும்‌. 


A னாவ ராஎ। 
அண்ட எ என ண்‌ CTT! 


யோ யஸ்ய ப்ரதிபூஸ்‌ திஷ்டேத்‌ தர்ஷநாயேஹ மாநவ: | 

அதர்ஷயந்‌ ஸ தம்‌ தஸ்ய யதேத ஸ்வதநாத்ருணம்‌ | 158 

கடன்‌ விஷயத்தில்‌, பிணையாக நின்று கடன்‌ வாங்கிக்‌ 
கொடுத்தவன்‌, கடன்‌ கொடுத்தவன்‌ கடனாளியைப்‌ பார்க்க 
வேண்டும்‌ என்று சொல்லும்போது அவனை அழைத்து வரவேண்டும்‌. 
அவனைக்‌ காட்டாமலே இருந்துவிட்டால்‌, பிணையாளனே கடன்‌ 
முழுவதையும்‌ தீர்க்க வேண்டும்‌. 


என்‌ கொண்க எச எ றவு 

பப ந படட) 

ப்ராதிபாவ்யம்‌ வ்ருதாதாநமாக்ஷிகம்‌ ஸெளரிகம்‌ ௪ யத்‌ | 

தண்டஷுல்காஅவசேஷம்‌ ௪ ந புத்ரோ தாதுமர்ஹதி | 159 

பிணை நின்று கடன்‌ வாங்கித்‌ தந்த தொகைக்கு பிணையாளனே 
பொறுப்பு. அவன்‌ இறந்து விட்டால்‌ அவன்‌ மகன்‌ பொறுப்பு. 
அதேபோல்‌ இறந்தவன்‌, பிரயோஜனமேதுமின்றி பந்தயம்‌ கட்டிய 
தொகைக்கும்‌ அவன்‌ மகனே பொறுப்பு. இவ்வாறு சூதாடியதில்‌ 
கடன்‌ வைத்துள்ள தொகைக்கும்‌, மதுபானக்‌ கடைகளில்‌ கடன்‌ 
வைத்துள்ள தொகைக்கும்‌, தண்டனையாக விதிக்கப்பட்ட அபராதத்‌ 
தொகைக்கும்‌, செலுத்த வேண்டிய வரித்‌ தொகைக்கும்‌ அவன்‌ 
மகனே பொறுப்பு. 


கண்னன்‌ ரரி னானை | 
FFT ர பொண்‌ ETA 


தர்ஷநப்ராதிபாவ்யே து விதி: ஸ்யாத்‌ பூர்வசோதித: | 

தானப்ரதிபுவி ப்ரேதே தாயாதாநபி தாபயேத்‌ ॥ 160 

தந்தை உயிரோடிருக்கும்போது தனது கடன்களுக்கு 
வேறொருவரை பிணையாக நியமித்திருந்தால்‌ அவன்‌ மகன்கள்‌ 
அந்தக்‌ கடன்‌ தொகைக்கு பொறுப்பேற்க வேண்டியதில்லை. ஆனால்‌ 
வேறு ஒருவரின்‌ கடனுக்கு இவர்களின்‌ தந்‌ைத பிணையாக நின்று 
பொறுப்பேற்றிருந்து இறந்து விட்டால்‌ அந்தத்‌ தொகைக்கு அவன்‌ 
மகன்களே பொறுப்பேற்க வேண்டும்‌. 


ணை எட்ட பட்ட 
அணா எள | 
SR Mfg SA என்பன மோ 
அதாதரி புநர்தாதா விக்ஞாத ப்ரக்ருதாவ்ருணம்‌ | 
பஷ்சாத்‌ ப்ரதிபுவி ப்ரேதே பரீப்ஸேத்‌ கேர ஹேது நா ॥ 161 
பிணையாக நின்றவன்‌ இறந்துவிட்டால்‌, கடன்‌ கொடுத்தவன்‌ 
தனக்குச்‌ சேரவேண்டிய தொகையைப்‌ பெறுவது எப்படி என்று 
பார்ப்போம்‌, 


FAIREST பெடி Tre: 
அண TE ETA TURE எர ண: ॥ 


நீராதிஷ்ட தனஷ்சேத்‌ து ப்ரதிபூ: ஸ்யாதலம்தன: | 

ஸ்வதநாதேவ தத்‌ தத்யாந்‌ நீராதிஷ்ட இதி ஸ்திதி: ॥ 162 

பிணையாக நின்றவன்‌, கூறியபடி உரிய காலத்தில்‌ கடனைத்‌ 
தீர்க்காமலும்‌, கடன்காரனையும்‌ அழைத்து வந்து காட்டாமலும்‌ 
இருந்துவிட்டு இறந்தும்‌ போய்‌ விட்டால்‌, பிணையாக 
நின்றவனுடைய சந்ததியினரே கடன்‌ கொடுத்தவனுக்குச்‌ 
சேரவேண்டிய தொகையைச்‌ செலுத்த வேண்டும்‌. 


WATTS wT ளீ எ। 
ணை ன்‌“ ன ॥ 


மத்தோந்‌ மத்தா ஆர்தா அத்யதீநைர்‌ பாலேந ஸ்தவிரேண வா | 

அஸம்பத்த க்ருதஷ்சைவ வ்யவஹாரோ ந ஸித்யதி | 163 

குடிகாரன்‌, பைத்தியக்காரன்‌, நோயாளி, சிறுவன்‌, வயோதிகன்‌ 
முதலானவர்களுடன்‌ வாங்கல்‌ கொடுக்கல்‌ சம்பந்தமான வழக்கு 
களையும்‌, பந்துக்களே அற்ற ஒருவனிடம்‌ வாங்கல்‌ கொடுக்கல்‌ 
சம்பந்தமான வழக்கையும்‌ ஏற்கத்‌ தேவையில்லை. 


ஊஊ எள எண்ணா! மாயிரு 
ளர்‌ Wai Pra STATE 


ஸத்யா ந பாஷா பவதி யத்யபிஸ்யாத்‌ ப்ரதிஷ்டிதா | 

பஹிஷ்‌ சேத்‌ பாஷ்யதே தர்மாந்‌ நியதாத்‌ வ்யாவஹாரிகாத்‌ ॥ 164 

எழுத்து மூலமான பத்திரமாக இருந்தாலும்கூட அவரவர்‌ 
விருப்பப்படி எப்படி வேண்டுமானாலும்‌ எழுதிக்‌ கொண்டுவிட 
முடியாது. காலங்காலமாகக்‌ கடைப்பிடித்து வரும்‌ வழக்கத்துக்கு 
விரோதமாகவும்‌, தர்மத்துக்கு விரோதமாகவும்‌ இருக்கும்‌ 
ஒப்பந்தங்களை நிறைவேற்றத்‌ தேவையில்லை. இத்தகைய 
வழக்குகளைத்‌ தள்ளுபடி செய்ய வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1825] 


காங்கிர TATE 
qa aR Tee A UA FPN 


யோகா ஆதமநவிக்ரீதம்‌ யோகதாந ப்ரதிக்ரஹம்‌ | 

யத்ர வாஅப்யுபதிம்‌ பஷ்யேத்‌ தத்‌ ஸர்வம்‌ விநிவர்தயேத்‌ ॥ 165 

மோசடியாக அடகு வைக்கப்பட்ட பொருள்‌, மோசடியாக 
வாங்கிய பொருள்‌, மோசடியாகத்‌ தானம்‌ கொடுத்த பொருள்‌ 
இவையெல்லாம்‌ செல்லுபடியாகாது. உதாரணமாக, ஒருவன்‌ எங்கோ 
திருடிய பொருளைக்‌ கொண்டு வந்து விற்றான்‌ என்று வைத்துக்‌ 
கொள்வோம்‌. அதை ஒருவன்‌ விலை கொடுத்து வாங்கியிருந்தாலும்‌ 
அது அவனுடையது ஆகாது. காவலர்கள்‌ தேடிப்‌ பிடிக்கும்போது 
அதை அவனிடமிருந்து பறித்துச்‌ செல்வார்கள்‌. 

அடகு வைக்கப்பட்ட பொருளும்‌ அப்படியே. மோசடிப்‌ 
பொருளாக இருந்தால்‌, காவலர்களிடம்‌ கொடுத்துவிட 
வேண்டியதுதான்‌. தானம்‌ வாங்கியவன்‌ அந்தப்‌ பொருளைத்‌ 
தன்னுடையது என்று நினைத்துக்‌ கொண்டிருப்பான்‌. ஆனால்‌ அது 
மோசடிப்‌ பொருளாக இருந்தால்‌ அவனுடையதாகாது. மோசடிக்குள்‌ 
ஈடுபட்ட எந்த விவகாரமானாலும்‌ இதுதான்‌ கதி. 

சா ரு அடர்‌ ஒள்‌ எ: | 

என ளம பிளான்‌ னா ॥ 


க்ரஹீதா யதி நஷ்ட: ஸ்யாத்‌ குடூம்பார்தே க்ருதோ வ்யய: | 

தாதவ்யம்‌ பாந்தவைஸ்‌ தத்‌ ஸ்யாத்‌ ப்ரவிபக்தைரபி ஸ்வத: | 166 

கூட்டுக்‌ குடும்பமாக இருக்கும்போது, அதில்‌ ஒருவன்‌ கடன்‌ 
வாங்கி குடும்பத்துக்காகச்‌ செலவு செய்கிறான்‌. அவன்‌ இறந்து போய்‌ 
விட்டான்‌. குடும்பத்தவர்களும்‌ தனித்தனியாகத்‌ தங்களுக்குரிய 
பங்கைப்‌ பிரித்துக்‌ கொண்டு விட்டார்கள்‌. இப்போது அந்தக்‌ கடன்‌ 
தொகையை யார்‌ அடைப்பது? 

குடும்பச்‌ சொத்துகளை பங்கு பிரித்துக்‌ கொண்ட அத்தனை 
பேருக்கும்‌ அந்தக்‌ கடனை அடைக்க வேண்டிய கடமை உண்டு. 
எந்த விகிதத்தில்‌ சொத்துகளைப்‌ பிரித்துக்‌ கொண்டார்களோ அந்த 
விகிதாசாரப்படியே கடன்‌ தொகையை அவரவரும்‌ கொடுக்க 
வேண்டும்‌. 


னன்ன எனன ரா 
ளி ள ணரா ளா 


குடும்பார்தே அத்யதீநோ அபி வ்யவஹாரம்‌ யமாசரேத்‌ | 
ஸ்வதேஷேவா விதேஷே வாதம்‌ ஜ்யாயாந்‌ ந விசாலயேத்‌ | 167 


ணை எட்டா பறட ட் ட்‌ 

குடும்பத்‌ தலைவன்‌ ஊரிலிருந்தபோதும்‌, வெளியூருக்குச்‌ 
சென்றிருக்கும்போதும்‌, அந்தக்‌ குடும்பத்‌ தேவைகளுக்காக அவன்‌ 
பணியாளன்‌ கடன்‌ வாங்கினால்‌, அதைக்‌ குடும்பத்‌ தலைவன்‌ 
அடைக்க வேண்டும்‌. 


எட்‌ TE வாரன்‌ பு 

எண்ணாக பாபிய்‌ 

பலாத்‌ தத்தம்‌ பலாத்புக்தம்‌ பலாத்‌ யச்சா அபி லேகிதம்‌ | 

ஸர்வாந்‌ பலக்ருதா நர்தாநக்ருதாந்‌ மனுரப்ரவீத்‌ | 168 

பலவந்தமாக ஒருவனுக்குக்‌ கடன்‌ கொடுத்துவிட்டு, வட்டி 
கொடுத்துத்தான்‌ ஆக வேண்டும்‌ என்று ஒருவன்‌ வழக்குப்‌ 
போட்டால்‌ அது செல்லாது. 

ஒருவன்‌ பலாத்காரமாக பிறனொருவனிடமிருந்து நிலத்தைப்‌ 
பறித்துக்‌ கொண்டு அனுபவித்து வருகிறான்‌ என்று வைத்துக்‌ 
கொள்வோம்‌. பத்து வருடம்‌ அனுபவித்தவனுக்கு அந்த நிலம்‌ 
உரிமையாகும்‌ என்னும்‌ சட்டம்‌ இந்த வழக்கில்‌ செல்லாது. 

பலாத்காரமாக ஒருவனிடமிருந்து சொத்தை எழுதி வாங்கிக்‌ 
கொண்டால்‌ அந்தப்‌ பத்திரமும்‌ செல்லாது. இவ்வாறு மனுபகவான்‌ 
கூறியுள்ளார்‌. 


Wa: wad frre wifi: wf: ஒப 

, FARA ATT fan ளவ எகர ॥ 

த்ரய: பரார்தே க்ளிஷ்யந்தி ஸாக்ஷிண: ப்ரதிபூ: குலம்‌ | 

சத்வாரஸ்‌ தூபசீயந்தே விப்ர ஆட்யோ வணிங்ந்ருப: | 169 

சாட்சிகள்‌, பிணையாளர்கள்‌, தன்னிடம்‌ வந்த விவகாரங்களைத்‌ 
தீர்த்து வைக்கும்‌ அந்தந்த ஊர்த்‌ தலைவர்கள்‌ என்னும்‌ இம்‌ 
மூவகையாரும்‌ பிறருக்காக கிலேசத்தை அனுபவிப்பவர்கள்‌. 

அந்தணன்‌, செல்வந்தன்‌, வர்த்தகன்‌, அரசன்‌ என்னும்‌ இந்‌ 
நால்வகையாரும்‌ மற்றவர்களால்‌ பயனடையபவாகள்‌. 

ஒரு அரசனுடைய வளர்ச்சி என்பது அவன்‌ தேசத்தைச்‌ சேர்ந்த 
அத்தனை தரப்பு மக்களையும்‌ சேர்ந்தது. தனியொருவனாக ஒரு 
அரசன்‌ வளர்ச்சியடைந்து விட முடியாது. 

அதேபோன்று, வட்டிக்கு விட்டு பணத்தைப்‌ பெருக்கும்‌ 
செல்வந்தர்கள்‌, தங்களிடம்‌ வட்டிக்குக்‌ கடன்‌ வாங்கி வட்டி 
செலுத்துபவர்களால்கான்‌ வளர்ச்சியடைறொர்கள்‌. 

வர்த்தகர்கள்‌ தாங்கள்‌ விற்கும்‌ பொருள்களை பிறர்‌ வாங்க, 
வாங்க அதில்‌ கடைக்கும்‌ லாபத்தால்‌ வளர்ச்சியடைகிறார்கள்‌. 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 

அன்னை முட்‌ ஆனந்த நாச்சியாரம்மா வைட்ட] 
பிராம்மணர்கள்‌, மற்றவர்கள்‌ கொடுக்கும்‌ தானங்களாலும்‌ 

தட்சிணைகளாலும்‌ வளர்ச்சியடை கிறார்கள்‌. 


Fa Meda afters fi எரி | 
7 எல WYER 


அநாதேயம்‌ நாஆததீத பரிக்ஷீநோ அபி பார்திவ: | 

நசாஆதேயம்‌ ஸம்ருத்தோ அபி கூஷ்மமப்‌ யர்தமுத்ஸ்ருஜேத்‌ | 170 

அரசன்‌ தன்‌ பொக்கிஷத்தில்‌ தனம்‌ குறைந்தவனாக இருந்த 
போதிலும்கூட மக்களிடமிருந்து வாங்கும்‌ வரித்‌ தொகையை அதிக 
மாக்கக்‌ கூடாது. 

அதேபோன்று, தன்‌ பொக்கிஷத்தில்‌ தனம்‌ நிரம்பி வழிந்த 
போதிலும்‌ வாங்க வேண்டிய வரித்‌ தொகையை, அது சிறிதளவே 
யானாலும்கூட வாங்காமல்‌ இருக்கவும்‌ கூடாது. 


அன எனைன எ என்பு 
எ ளார்‌ Tae TNE எ ரண்‌ | 


அநாதேயஸ்ய சாஆதாநாதாதேயஸ்ய ச வர்‌ஜநாத்‌ | 

தெளர்பல்யம்‌ க்யாப்யதே ராக்ஞ: ஸப்ரேத்யேஹ ச நஷ்யதி | 171 

அரசன்‌ வாங்க வேண்டிய பொருளை வாங்காமல்‌ விடுவதாலும்‌, 
வாங்க வேண்டாததை வாங்குவதாலும்‌ திறமையற்ற அரசன்‌ இவன்‌” 
என்று தூற்றப்படுவான்‌. மேலும்‌ தனது தர்மத்தைச்‌ சரியாக 
நிறைவேற்றாத காரணத்தால்‌ இகபர சுகங்களை இழப்பான்‌. 


ளா எண்ண ண்‌ a TA! 
ae TET TH: நட்பது நட்டா! 


ஸ்வாதாநாத்‌ வர்ணஸம்ஸர்காதபலாநாம்‌ ௪ ரக்ஷணாத்‌ | 

பலம்‌ ஸஞ்ஜாயதே ராக்கு: ஸப்ரேத்யேஹ ௪ வர்ததே | 172 

தனக்குச்‌ சேர வேண்டியதை வசூலிப்பதாலும்‌, வர்ணாஸ்ரம 
தர்ம முறைப்படி மக்களைக்‌ காப்பதாலும்‌, இந்த அரசன்‌ பலம்‌ 
நிறைந்தவன்‌, திறமைசாலி என்று போற்றப்படுவான்‌. மேலும்‌ இகபர 
சுகங்களை அடைவான்‌. 


TET ளனர்‌ என ன்‌ 

எள ஏன என்ன்‌ எண 1 

தஸ்மாத்‌ யம இவ ஸ்வாமீ ஸ்வயம்‌ ஹித்வாப்ரியா அப்ரியே | 

வர்தேத யாம்யயா வ்ருத்யா ஜிதக்ரோதோ ஜிதேந்த்ரிய: | 173 


மனு நீதி என்னும்‌ 
828: மனுதர்ம சாஸ்திரம்‌ 
எனவே, அரசன்‌ யமதர்மராஜனைப்‌ போன்று யாரிடத்தும்‌ 
விருப்பு வெறுப்பு அற்றவனாக அரசாட்சி நடத்த வேண்டும்‌. 
கோபத்தை அடக்கியவனாக, புலனடக்கம்‌ மிக்கவனாக, நீதிநெறி 
வழுவாது அரசாட்சி நடத்த வேண்டும்‌. 


அனா அவின்‌ ரா ஒர ர | 

அன்னா ளா ஒள ர ॥ 

யஸ்த்வதர்மேண கார்யாணி மோஹாத்‌ குர்யாந்‌ நராதிப: | 

அசிராத்‌ தம்‌ துராத்மாநம்‌ வஷே குர்வந்தி ஷத்ரவ: |॥ 174 

எந்த அரசன்‌ மோகத்தால்‌ அதர்மமாக ஆட்சி நடத்துகிறானோ, 
அந்தத்‌ துஷ்ட அரசன்‌ வெகு சீக்கிரத்திலேயே எதிரிகள்‌ வசப்‌ 


படுவான்‌. 


ara hoi னரா 

WATE Taf Ta 1 ர 

காமக்ரோதெள து ஸம்யம்ய யோ அர்தாந்‌ தர்மேண பஷ்யதி | 

ப்ரஜாஸ்‌ தமனுவர்தந்தே ஸமுத்ரமிவ ஸிந்தவ: | 175 

காம, குரோதங்கள்‌ அற்றவனாக, சாஸ்திரம்‌ விதித்தபடி 
வரி வசூலித்து, சாஸ்திரம்‌ விதித்தபடி தர்மமாக அரசாட்சி 
செய்யும்‌ அரசனை மக்கள்‌ போற்றித்‌ துதிப்பார்கள்‌. கடலைச்‌ 
சென்றடைவதையே நோக்க மாகக்‌ கொண்டிருக்கும்‌ நதிகளைப்‌ 
போல, மக்களும்‌ அம்‌ மன்னனை அண்டி இன்புற்று வாழ்வார்கள்‌. 
உள்நாட்டுக்‌ கலகங்கள்‌ எதுவும்‌ நேரிடாது. மக்கள்‌ அவனிடம்‌ மிக்க 
பக்தியோடும்‌ அன்போடும்‌ இருப்பதால்‌ அவனை எத்தகைய 
எதிரியாலும்‌ வெல்ல முடியாது. 


அண wa dei af ஏ 
‘oe எழி TY EL 

ய:ஸாதயந்தம்‌ சந்தேந வேதயேத்‌ தனிகம்‌ ந்ருபே | 

ஸராக்ஞா தச்சதுர்பாகம்‌ தாப்யஸ்‌ தஸ்ய ௪ தத்‌ தனம்‌ | 176 

அரசாங்கத்தில்‌ செல்வாக்குப்‌ பெற்ற தனிகனான ஒருவன்‌, 
பிறருக்கு வட்டிக்குக்‌ கடன்‌ கொடுப்பவனாக இருந்து, அவன்‌ தன்‌ 
செல்வாக்கினால்‌ ஏற்பட்ட அகந்தையால்‌, தன்னால்‌ எதுவும்‌ செய்ய 
முடியும்‌ என்று பயமுறுத்தி கடனாளிகளைத்‌ துன்புறுத்தினால்‌, கடன்‌ 
தொகையில்‌ நான்கில்‌ ஒரு பாகத்தை அபராதமாக வசூலிக்க 
வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ (மூழுவதும்‌) 


அன்னை ஸரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1429] 


ண்ட wi wala எண | 
அணக னா BTA TH Bt: ॥ 


கர்மணா அபி ஸமம்‌ குர்யாத்‌ தநிகாயா அதமர்ணிக: | 

ஸமோ அவக்ருஷ்ட ஜாதிஸ்‌ து தத்யாச்ச்ரேயாம்ஸ்‌ து தச்சநை: | 177 

கடன்பட்டவன்‌ தன்‌ கடனைத்‌ தீர்க்க இயலாத வறுமையில்‌ 
இருந்தால்‌, கடன்‌ கொடுத்த தனிகன்‌ அவனிடம்‌ வேலை வாங்கிக்‌ 
கொள்ள வேண்டும்‌. அதற்குக்‌ கூலி தராமல்‌ அந்தக்‌ கூலித்‌ 
தொகையைக்‌ கடனுக்குக்‌ கழிக்க வேண்டும்‌. ஆனால்‌, அந்தக்‌ 
கடனாளி இந்தத்‌ தனிகனுடைய வருணத்தைச்‌ சேர்ந்தவனாகவோ 
அல்லது கீழ்‌ வர்ணத்தைச்‌ சேர்ந்தவனாகவோ இருந்தால்‌ மட்டுமே 
இவ்வாறு செய்ய வேண்டும்‌. மேல்‌ வர்ணத்தவனாக இருந்தால்‌ 
வேலைக்கு அமர்த்திக்‌ கொள்ளக்கூடாது. சிறிது சிறிதாக கிடைத்த 
போது வசூல்‌ செய்ய வேண்டும்‌. 


சண சார்ளி ணா ராய 

எண்‌ எளி எளி என்பு 

அநேந விதிநா ராஜா மிதோ விவததாம்‌ ந்ருணாம்‌ | 

ஸாகூஷி ப்ரத்யய ஸித்தாநீ கார்யாணி ஸமதாம்‌ நயேத்‌ ॥ 178 

இவ்வாறாக, கடன்‌ விஷயமான வழக்குகளில்‌ அரசன்‌, சாட்சி 
களைக்‌ கொண்டும்‌, ஆதாரங்களைக்‌ கொண்டும்‌, உண்மையை 
ஊகித்து, பிறகு அது உண்மைதான்‌ என்று ஊர்ஜிதப்படுத்திக்‌ 
கொண்ட பிறகு தீர்ப்பளிக்க வேண்டும்‌. 

POS ஏன்‌ id ணன்‌! 

WETS afd டோரி: ॥ 


குலஜே வ்ருத்தஸம்பந்நே தர்மக்ஞே ஸத்யவாதிநீ | 

மஹாபக்ஷே தநீந்யார்யே நீக்ஷேபம்‌ நீக்ஷிபேத்‌ புத: | 179 

ஒருவன்‌, தான்‌ வெளியூர்‌ போகும்போதோ, வேறு காரணத்துக்‌ 
காகவோ தன்‌ பொருளை யாரிடமாவது ஒப்படைத்து, தான்‌ 
கேட்கும்‌ போது மீண்டும்‌ பெற்றுக்‌ கொள்ள எண்ணினால்‌, 
எத்தகையவனிடம்‌ ஒப்படைக்க வேண்டும்‌ என்று பார்ப்போம்‌. 

1. அவன்‌ நற்குலத்தில்‌ பிறந்தவனாக இருக்க வேண்டும்‌. 

2. தூய பழக்கங்களோடு ஒழுக்கமானவனாக இருக்க வேண்டும்‌. 

3. தர்மத்தை அறிந்தவனாக இருக்க வேண்டும்‌. 

4. சத்தியமே பேசுபவனாக இருக்க வேண்டும்‌. 


5. மனைவி மக்களோடு வாழும்‌ குடும்பஸ்தனாக இருக்க 
வேண்டும்‌. . 


ன அ ணை சடா பட்‌ 

6. செல்வந்தனாக இருக்க வேண்டும்‌. 

7. மதிக்கத்தக்கவனாக இருக்க வேண்டும்‌. 

இத்தகையவனிடம்‌ ஓப்படைத்த பொருள்‌ மீண்டும்‌ பத்திரமாக 
அவனுக்குக்‌ கிடைக்கும்‌. 

அள ட என்‌ aad என ATE: | 

அ ள்‌ எ எவ்ள TE ॥ 

யோயதா நிக்ஷிபேத்‌ தஸ்தே யமர்தம்‌ யஸ்ய மாநவ: | 

ஸததைவ க்ரஹீதவ்யோ யதா தாயஸ்‌ ததா க்ரஹ: ॥ 180 

முத்திரையிட்டோ, முத்திரையிடாமலோ, அடையாளமிட்டோ, 
இடாமலோ எந்த வகையில்‌ ஒரு பொருள்‌ தன்னிடம்‌ ஒப்படைக்கப்‌ 
பட்டதோ, அதே வகையில்‌ ஒப்படைத்தவன்‌ வந்து கேட்கும்போது 
கொடுக்க வேண்டும்‌. 


வி ளார்‌ Frag TTS 

என என்க TA Praga 

“யோ நிக்ஷேபம்‌ யாச்யமாநோ நிக்ஷப்துர்‌ நப்ரயச்சதி | 

ஸயாச்ய:ப்ராட்‌ விவாகேந தந்‌ நிக்ஷேப்துர ஸந்நீதெள ॥ 181 

ஒருவன்‌, தான்‌ ஒப்படைத்துச்‌ சென்ற பொருளை திரும்ப வந்து 
கேட்கும்போது, வைத்துக்‌ கொண்டிருப்பவன்‌ கொடுக்காவிட்டால்‌, 
அவன்‌ நியாயாதிபதியிடம்‌ சென்று முறையிட வேண்டும்‌. 


அனா ரரி ளார்‌ 

அளை எனை fed என என ॥ 

ஸாக்ஷ்யபாவே ப்ரணிதிபிர்‌ வயோரூபஸமந்விதை: | 

அபதேஷைஷ்ச ஸந்யஸ்ய ஹிரண்யம்‌ தஸ்ய தத்வத: ॥ 182 

நியாயாதிபதி தன்‌ சபையில்‌ உள்ள வயதான ஒருவரை 
மாறுவேடத்தில்‌ அனுப்பி வாதி சொன்னவனிடம்‌ பொருளை 
ஒப்படைக்கச்‌ சொல்ல வேண்டும்‌. 

மாறுவேட வயோதிகனும்‌ நம்பத்தக்க அளவில்‌ காரணங்களைக்‌ 
கூறி தங்கத்தை அவனிடம்‌ கொடுத்து சிறிது காலம்‌ வைத்து 
வைக்குமாறும்‌, சீக்கிரமே வந்து வாங்கிக்‌ கொள்வதாகவும்‌ கூற 
வேண்டும்‌. 

தான்‌ ஓப்படைக்கும்‌ பொருளுக்கு பிறர்‌ அறியாத ஏதோ ஒரு 
அடையாளத்தை வைக்க வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா EL] 


அள்ளி எள TT | 
அது Fre யாஸிர்‌ ॥ 


ஸ யதி ப்ரதிபத்யேத யதாந்யஸ்தம்‌ யதாக்ருதம்‌ | 

ந தத்ர வித்யதே கிஞ்சித்‌ யத்‌ பரைரபியுஜ்யதே | 183 

பிறகு, சிறிது நாள்‌ சென்று திருப்பித்‌ தருமாறு கேட்க வேண்டும்‌. 
வைத்த அடையாளத்தோடு கொடுத்ததைக்‌ கொடுத்தபடியே திருப்பி 
யளித்தால்‌ அவன்‌ நேர்மையானவன்‌, அவன்‌ மீது குற்றஞ்‌ 
சுமத்தியவனே குற்றவாளி என்றறியலாம்‌. 


பப F< Uf TA fred aaa | 
ஆள்‌ fgg எள: ரிப்‌ ஏன எரா ॥ 


தேஷாம்‌ ந தத்யாத்‌ யதி து தத்திரண்யம்‌ யதாவிதி | 

உபெள நிக்ருஹ்ய தாப்ய: ஸ்யாதிதி தர்மஸ்ய தாரணா ॥ 164 

அவ்வாறின்றி, அவன்‌ கொடுத்ததை அப்படியே திருப்பித்‌ 
தராமல்‌ ஏமாற்றினால்‌, அந்த ஏமாற்றுக்காரனிடமிருந்து நியாயாதிபதி 
உண்மை அறிவதற்காகக்‌ கொடுத்து வைத்த தங்கத்தையும்‌, 
தன்னிடம்‌ முறையிட்டவன்‌ பொருளையும்‌ சேர்த்து இரண்டையும்‌ 
பறிமுதல்‌ செய்ய வேண்டும்‌. முறையிட்டவனிடம்‌ அவன்‌ பொருளை 
ஒப்படைக்க வேண்டும்‌. இவ்வாறு தர்மம்‌ நிலைநிறுத்தப்பட 
வேண்டும்‌. 

வர்ணன்‌ ஈன எண ரா 

ணி ரி என்ன்‌ சார்‌ ॥ 


நிக்ஷேபோபநிதீ நித்யம்‌ நதேயெள ப்ரத்யநந்தரே | 

நஷ்யதோ விநீபாதே தாவநீபாதே த்வநாஷிநெள | 185 

ஒருவன்‌ தன்னிடம்‌ எவருக்கும்‌ தெரியாமல்‌ கொடுத்து வைத்த 
பொருள்‌, முத்திரையிட்டு அல்லது எண்ணிக்‌ கொடுத்தது இவை 
களைத்‌ தன்னிடம்‌ ஒப்படைத்தவன்‌ உயிரோடிருக்கும்போது, அவன்‌ 
மகனிடமோ மற்றவரிடமோ கொடுக்கக்‌ கூடாது. 


Tada ந ணாரா ண 
எ aT Frdered A FAG எ எ: ॥ 


ஸ்வயமேவ து யோ தத்யாந்‌ ம்ருதஸ்ய ப்ரத்யநந்தரே | 
நஸராக்ஞா நீயோக்தவ்யோ ந நீக்ஷேப்துஷ்‌ ௪ பந்துபி: | 186 


ஒப்படைத்தவன்‌ இறந்துவிட்டால்‌, அவன்‌ தன்னிடம்‌ 
ஒப்படைத்த பொருளை இறந்தவன்‌ மகனிடமோ, மகனில்லாவிடில்‌ 


ண்ண க கை ப மனுத்‌ சாகர 
சொத்துக்கு அடுத்த உரிமையுடையவர்‌ யாரோ அவரிடம்‌ தானே 
எடுத்துச்‌ சென்று கொடுத்துவிட வேண்டும்‌. 

அப்படித்‌ தானே எடுத்து வந்து கொடுத்தவனைப்‌ போற்ற 
வேண்டுமே தவிர, அவன்மீது சந்தேகப்படக்‌ கூடாது. இது 
மட்டும்தான்‌ கொடுத்து வைத்திருந்தாரா, இன்னும்‌ ஏதேனும்‌ 
இருக்கிறதா என்பது போன்ற கேள்விகளைக்‌ கேட்டு அவன்‌ 
மனத்தைப்‌ புண்படுத்தக்கூடாது. தன்னிடம்‌ இப்படிப்பட்ட வழக்கு 
வந்தால்‌ அரசன்‌ நேரடியாக விசாரித்து அவனைப்‌ புண்படுத்தக்‌ 
கூடாது. 


அணி uf we wif! 
faard Te எண்‌ எண ளானை 


அச்சலேநைவ சாஅந்விச்சேத்‌ தமர்தம்‌ ப்ரீதிபூர்வகம்‌ | 

விசார்ய தஸ்ய வா வருத்தம்‌ ஸாம்நைவ பரிஸாதயேத்‌ ॥ 187 

வேறு அடைக்கலப்‌ பொருள்‌ அவனிடம்‌ இருக்கலாம்‌ என்ற 
சந்தேகம்‌ ஏற்பட்டால்‌, ஏதேனும்‌ குறிப்பால்‌ அதை உணர 
முடிந்தால்‌, நேரடியாக விசாரிக்காமல்‌ ஒற்றர்களைக்‌ கொண்டு 
கண்டுபிடிக்க வேண்டும்‌. 


ர எர ரின்‌ 
அணா ரு TTT எப 


நிக்ஷபேஷ்வேஸ ஸர்வேஷ விதி: ஸ்யாத்‌ பரிஸாதநே | 

ஸமுத்ரே நாஆப்னுயாத்‌ கிஞ்சித்‌ யதி தஸ்மாந்‌ ந ஸம்ஹரேத்‌ | 188 

அடைக்கலமாக வைக்கப்பட்ட பொருட்களைப்‌ பற்றிய 
விவகாரங்களை இவ்வண்ணமாக முடிவு செய்ய வேண்டும்‌. 
அடைக்கலப்‌ பொருளை திருப்பிக்‌ கொடுத்தவன்‌ மீது கொண்டு 
வரப்படும்‌ வழக்குகளை தள்ளுபடி செய்ய வேண்டும்‌. 


we fe TERA என்ன ॥ 

செளரைர்‌ ஹ்ருதம்‌ ஐலேநோடமக்நிநா தக்தமேவ வா | 

ந தத்யாத்‌ யரி தஸ்மாத்‌ ஸ ந ஸம்ஹரதி கிஞ்சந | 189 

காப்பாற்றச்‌ சொல்லி கொடுத்து வைக்கப்பட்ட நிதி அல்லது 
பொருள்‌ திருடு போனாலோ, வெள்ளத்தால்‌ அடித்துக்‌ கொண்டு 
போனாலோ, நெருப்பில்‌ எரிந்து போனாலோ அதைத்‌ திருப்பிக்‌ 
கொடுக்க வேண்டியதில்லை. எப்படித்‌ திருப்பிக்‌ கொடுக்க முடியும்‌? 
தெய்வ வசத்தால்‌ அந்தப்‌ பொருள்‌ நாசமடைந்ததால்‌, அதை வாங்கி 


28 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 
அன்னை முடீ ஆனந்த நாச்சியாரம்மா 1459] 
வைத்துக்‌ கொண்டவன்‌ என்ன செய்ய முடியும்‌? எனவே அவன்‌ எந்த 
வகையிலும்‌ அந்தப்‌ பொருளுக்குப்‌ பொறுப்பாளியல்ல. 

Fareed «i 

Wiens Bude Ae Af: 

நிக்ஷேஸ்யா அபஹர்தாரமநிக்ஷேப்தாரமேவ ச | 

ஸர்வை ருபாயைரந்விச்சேத்‌ சபதைஷ்‌ சைவ வைதிகை: | 190 

அடைக்கலமாகக்‌ கொடுத்ததை தானே எடுத்துக்‌ கொண்டவன்‌, 
அடைக்கலமாக வைத்துக்‌ கொள்ளுமாறு எந்தப்‌ பொருளையும்‌ 
கொடுக்காமலே கொடுத்ததாகக்‌ கூறுபவன்‌ - இவர்களைப்‌ பற்றிய 
உண்மைகளை பிரமாணம்‌ (சத்தியம்‌) செய்யச்‌ சொல்லியும்‌, மற்ற 
உபாயங்களாலும்‌ கண்டறிய வேண்டும்‌. 


ண்ண வாளர எனி 
எனி ள்ளி என்‌ எ ர ணப 


யோ நிக்ஷேபம்‌ நாஅர்பயதி யஷ்‌ சா அறிக்ஷிப்ய யாசதே | 

தாவுபெள செளரவச்சாஸ்யெள தாப்யெள வாதத்ஸமம்‌ தமம்‌ | 191 

எவன்‌ அடைக்கலப்‌ பொருளைக்‌ கொடுத்து வைக்காமலே, 
கொடுத்து வைத்ததாகக்‌ கூறிக்‌ கேட்றொனோ, எவன்‌ தன்னிடம்‌ 
கொடுத்து வைக்கப்பட்ட அடைக்கலப்‌ பொருளை இல்லை என்று 
கூறி தானே அபகரித்துக்‌ கொள்ளப்‌ பார்க்றொனோ - இவர்களுக்கு 
திருடர்களுக்குரிய தண்டனை வழங்க வேண்டும்‌. சிறிய 
தொகையாயின்‌ தொகைக்கு சமமாக அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. 


டாள்‌ எனா என்ட ரய 
எள்ரீரியாிரிிற்ள wfifa: ॥ 


நிக்ஷேஸ்யா அபஹர்தாரம்‌ தத்ஸமம்‌ தாபயேத்‌ தமம்‌ | 

ததோபநீதிஹர்தாரமவிசேஷேண பார்திவ: | 192 

முதல்‌ முறையாகக்‌ குற்றம்‌ செய்த குற்றவாளிக்கு இவ்வாறு 
அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. இரண்டாம்‌ முறையும்‌ குற்றம்‌ 
செய்தால்‌ தண்டனை விதிக்க வேண்டும்‌. 

அரி எ BRA TESA BETTE | 

GT உன: Tae Taft ut: ॥ 

உபதாபிஷ்‌ ௪ ய: கஷ்சித்‌ பரத்ரவ்யம்‌ ஹரேந்நர: | 

ஸஸஹாய: ஸ ஹந்தவ்ய: ப்ரகாஷம்‌ விவிதைர்‌ வதை: ॥ 193 

ஏதேனும்‌ காரியம்‌ நிறைவேற்றித்‌ தருவதாக ஏமாற்றி லஞ்சம்‌ 
பெற்றவனையும்‌, அவனுக்கு உதவியாக இருந்தவர்களையும்‌ 


மனு நீதி என்னும்‌ 
* மனுதர்ம சாஸ்திரம்‌ 
விசாரித்து கடுமையான தண்டனைகளைக்‌ கொடுக்க வேண்டும்‌. 
அதிகபட்சமாக மரண தண்டனையும்‌ கொடுக்கலாம்‌. 


௭ ஹிரோ எள கள்‌ 
WAT ¥ fared Tag TT avenGiT U 


நிக்ஷேபோ ய: க்ருதோ யேந யாவாம்ஷ்‌ ச குலஸந்நி தெள | 

தாவாநேவ ஸ விக்ஞேயோ விப்ருவந்‌ தண்டமர்ஹதி ॥ 194 

சாட்சிகள்‌ முன்னிலையில்‌ எடை போட்டு, அல்லது எண்ணிக்‌ 
கொடுக்கப்பட்ட அடைக்கலப்‌ பொருளை திருப்பிக்‌ கொடுக்கும்‌ 
போதும்‌ அவ்வாறே சாட்சிகளை வைத்துக்‌ கொண்டு எடை போட்டு 
அல்லது எண்ணிக்‌ கொடுக்க வேண்டும்‌. எடையிலோ அல்லது 
எண்ணிக்கையிலோ கொடுத்தவனுக்கும்‌, காப்பாற்றி வைத்த 
வனுக்கும்‌ இடையில்‌ கருத்து வேற்றுமை ஏற்பட்டால்‌ சாட்சிகள்‌ 
கூறுவதையே பிரமாணமாக ஏற்க வேண்டும்‌. ஏற்கவில்லையேல்‌, 
பொய்‌ கூறுபவர்களைத்‌ தண்டிக்க வேண்டும்‌. 


நன்ன மன்‌ சோ fT 
RU NT என TT TT 16 ॥ 


மிதோ தாய: க்ருதோ யேந க்ருஹீதோ மிதஏவவா | 

மித ஏவ ப்ரதாதவ்யோ யதா தாயஸ்‌ ததா க்ரஹ: ॥ 195 
அடைக்கலப்‌ பொருளை ரகசியமாகக்‌ கொடுத்து வைத்திருந்தால்‌, 
. அதைத்‌ திரும்பக்‌ கொடுக்கும்‌ போதும்‌ ரகசியமாகவே திரும்பக்‌ 
கொடுக்க வேண்டும்‌. 


Fife என்ர ரின்ளிரன எ 
ஊறணி எரா ரி 


நீக்ஷிப்தஸ்ய தநஸ்யைவம்‌ ப்ரீத்யோபநீஹிதஸ்ய ௪ |. 

ராஜா விநீர்ணயம்‌ குர்யாதக்ஷிண்வந்‌ நீயாஸதாரிணம்‌ ॥ ட்‌ 

இவ்வாறாக சாட்சிகளைக்‌ கொண்டும்‌, சாட்சிகள்‌ இல்லாமலும்‌, 
முத்திரையோ அடையாளமோ வைத்தும்‌, முத்திரையோ 
அடையாளமோ வைக்காமலும்‌ கொடுக்கப்பட்டதுமான எந்த 
அடைக்கலப்‌ பொருளையும்‌ அதுவரை பாதுகாத்து வைத்துக்‌ 
கொண்டிருந்தவனிட மிருந்து பொருளுக்கு உரிமை உடையவனுக்கு 
நல்ல முறையில்‌ வாங்கித்‌ தர வேண்டியது அரசனது கடமை. 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா மெய்ப்‌ டட 1432] 


எள்ளின்‌ என 4 ணன்‌ வார | 
ஏண்‌ நுண்‌ ப 


விக்ரீணீதே பரஸ்ய ஸ்வம்யோ அஸ்வாமீ ஸ்வாம்யஸம்மத: | 

நதம்‌ நயேத ஸாக்ஷ்யம்து ஸ்தேநமஸ்தேநமாநீநம்‌ | 197 

பிறர்‌ பொருளை எடுத்து விற்பவன்‌ திருடனே அல்லவா? 
ஆனால்‌, அத்த நினைப்பு சிறிதுகூட இல்லாமல்‌ பிறர்‌ பொருளை 
விற்பவனை எந்த வழக்கிலும்‌ சாட்சியாக ஏற்கக்கூடாது. 


அண்‌ எ எனா னாம்‌ னய 
ணி நா: ன்ப ணப 


அவஹார்யோ பவேச்சைவ ஸா அந்வய: ஷட்சதம்‌ தமம்‌ | 

நிரன்வயோ அநபஸர: ப்ராப்த: ஸ்யாச்‌ செளரகில்பிஷம்‌ ॥ 198 

குன்‌ உறவினன்‌ பொருளை எடுத்து விற்றவனுக்கு அறுநூறு 
பணம்‌ தண்டம்‌ விதிக்க வேண்டும்‌. அந்நியர்‌ பொருளை எடுத்து 
விற்றவனுக்கு திருடனுக்குரிய தண்டனையை விதிக்க வேண்டும்‌. 


சன கள்‌ Tq TTI 
௪: எரி னர ளர்கள்‌: il 


அஸ்வாமிநா க்ருதோ யஸ்து தாயோ விக்ரய ஏவவா | 
அக்ருத: ஸ து விக்ஞேயோ வ்யவஹாரே யதா ஸ்திதி: | 199 
பிறருடைய சொத்தை ஒருவன்‌ தானம்‌ கொடுத்தாலோ, 


விற்றாலோ அது செல்லுபடியாகாது. அது விற்றதாகவோ, தானமளிக்‌ 
கப்பட்ட தாகவோ ஆகாது. 


Fer TEI எர ணன. Fafa | 
சாக: எரா எனா ரி எண்‌ ॥ 


ஸம்போகோ த்ருஷ்யதே யத்ர ந த்ருஷ்யேதா ஆகம:க்வசித்‌ | 

ஆகம: காரணம்‌ தத்ர ந ஸம்போக இதி ஸ்திதி: ॥ 200 

ஒருவன்‌ ஒரு சொத்தை வெகு காலமாக அனுபவித்துக்‌ 
கொண்டிருப்பதால்‌ மட்டுமே அது அவனுடைமை ஆகிவிடாது. 
அந்தச்‌ சொத்தை அவன்‌ எப்படி அடைந்தான்‌ என்று பார்க்க 
வேண்டும்‌. வாங்கியதாகவோ, எவரோ தானம்‌ கொடுத்ததாகவோ 
இல்லாத பட்சத்தில்‌ அனுபவிப்பதால்‌ மட்டும்‌ அந்தச்‌ சொத்து 
அவனுடைய பாத்தியதையாக விடாது. 


தில்‌ 

ண கருளிய ன்‌ 

win u frye fe னான்‌ என்‌ எர ॥ 

விக்ரயாத்‌ யோ தனம்‌ கிஞ்சித்‌ க்ருஹ்ணீயாத்‌ குலஸந்நீதெள | 

க்ரமேண ஸ விசுத்தம்‌ ஹி ந்யாயதோ லபதே தனம்‌ | 201 

ஊராருக்கெல்லாம்‌ தெரியும்படி ஒருவன்‌ ஒரு சொத்தை 
விலைக்கு வாங்கிய பிறகு, சிறிது காலம்‌ கழித்து அந்தச்‌ சொத்தின்‌ 
உண்மையான. உரிமையாளன்‌ வந்து கேட்கும்போதுதான்‌ தான்‌ 
வாங்கிய அந்தச்‌ சொத்து திருட்டுச்‌ சொத்து என்று தெரிகிறது. 
இப்போது என்ன செய்ய வேண்டும்‌? 

உண்மையான உரிமையாளனுக்கு அந்தச்‌ சொத்துக்குரிய 
விலையைக்‌ கொடுத்து முறைப்படி அந்தச்‌ சொத்தை தன்னுடைமை 
யாக்கிக்‌ கொள்ள வேண்டும்‌. 

எவரிடம்‌ தான்‌ ஏமாந்தானோ, அவனைப்‌ பிடித்து மிரட்டிக்‌ 
கேட்டோ, வழக்குத்‌ தொடர்ந்தோ தான்‌ கொடுத்த தொகையை 
வசூலித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 


னி ஏனா எள TA எண்‌ ளாம 
அத மூலமநாஹார்யம்‌ ப்ரகாஷ க்ரயஷோதித: | 
அதண்ட்யோ முச்யதே ராக்ஞா நாஷ்டிகோ லாபதே தனம்‌ | 
அங்காடி வீதி முதலான பகிரங்கமான இடத்தில்‌ பலரும்‌ அறிய 
, விற்றவன்‌ அந்த ஊரை விட்டே போய்‌ விடுகிறான்‌ அல்லது இறந்து 
விடுகிறான்‌. அதற்குப்‌ பிறகு அந்தப்‌ பொருள்‌ திருட்டுப்‌ பொருள்‌ 
என்று தெரிகிறது. உண்மையான சொந்தக்காரன்‌ த 
கண்டுபிடித்து வந்து தன்‌ பொருளைக்‌ கொடுக்குமாறு கேட்கிறான்‌. 
இத்‌ தருணத்தில்‌ ராஜா செய்ய வேண்டியது என்‌ ன? 

உண்மையான சொந்தக்காரனிடம்‌ அந்தப்‌ பொருளை 
ஒப்படைக்க வேண்டும்‌. திருட்டுப்‌ பொருளை, அது திருட்டுப்‌ 
பொருள்‌ என்று தெரியாமல்‌, அதுவும்‌ பகிரங்க இடத்தில்‌ 
வாங்கியிருப்பவன்‌ தண்டனைக்குரியவனல்ல. அவனை விட்டுவிட 
வேண்டும்‌. 


202 


SARA Uap firs | 

பவட டி பெட்ட: (1 

நாஅந்யதந்யேந ஸம்ஸ்ருஷ்டரூபம்‌ விக்ரயமர்ஹதி | 

நசாஅஸாரம்‌ நசந்யூநம்‌ ந தூரேண திரோஹிதம்‌ ॥ 203 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 
அன்னை மூநீ ஆனந்த நாச்சியாரம்மா [1837] 

உண்மையான பொருளுடன்‌, அதே போன்றுள்ள வேறு 
ஒன்றையும்‌ சேர்த்துக்‌ கலப்படம்‌ செய்து விற்கக்கூடாது. (௨-ம்‌. 
பாலில்‌ தண்ணீர்‌ கலந்து விற்பது.) 

சாதாரணப்‌ பொருளை உயர்வானது என்று பொய்‌ சொல்லி 
விற்கக்‌ கூடாது. (௨-ம்‌. கண்ணாடிக்‌ கல்லை உயர்ந்த ஜாதிக்கல்‌ என்று 
கூறி விற்பது.) 

எடையைக்‌ குறைத்து விற்கக்‌ கூடாது. 

விற்கும்‌ பொருளை தூர வைத்து விற்கக்‌ கூடாது. தூர 
இருக்கும்‌ போது அழுகிய பழத்தை அடியில்‌ வைத்து, நல்ல பழத்தை 
மேலே வைத்து மொத்தமாக விற்று விடுவது.) 

மறைவில்‌ உள்ள பொருளை விற்கக்கூடாது. அதாவது விற்கும்‌ 
பொருளை கண்ணுக்கே காட்டாமல்‌, நைச்சியமாகப்‌ பேசி, (பொருள்‌ 
அங்கே இருக்கிறது, போய்‌ எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌” என்று சொல்லி 
விலைத்‌ தொகையை வாங்குவது... 

அதே போன்று செப்புக்‌ குடத்துக்கு தங்கமுலாம்‌ பூசி அதை 
மறைத்து விற்பது போன்ற ஏமாற்று வேலைகளால்‌ விற்பது கூடாது. 

இப்படியெல்லாம்‌ விற்பவனுக்கு திருட்டுப்‌ பொருளை 
விற்பவனுக்குரிய தண்டனையைக்‌ தர வேண்டும்‌. 


அன de RTT ௫ கன்ன | 
வரகா எண்ணி ॥ 


அந்யாம்‌ சேத்‌ தர்ஷயித்வா அந்யா வோடு: கந்யா ப்ரதீயதே | 

உபே த ஏகஅல்கேந வஹேதித்யப்ரவீந்மனு: | 204 

பெண்ணின்‌ தந்‌ைத தன்‌ பெண்ணைத்‌ திருமணம்‌ செய்து 
வைப்பதாகக்‌ கூறி பரிசத்‌ தொகை பெற்றுக்‌ கொண்டு முதலில்‌ 
காட்டிய பெண்ணல்லாது வேறொரு பெண்ணை மணமேடையில்‌ 
கொண்டு வந்து நிறுத்தினால்‌ என்ன செய்ய வேண்டும்‌? 

இரண்டு பெண்களையும்‌ அவனுக்கே மணமுடித்துக்‌ கொடுக்க 
வேண்டும்‌. ஏமாற்றியதற்காக, தான்‌ முதலில்‌ பெற்றுக்‌ கொண்ட 
பரிசத்‌ தொகைக்கே இரண்டு பெண்களையும்‌ கொடுத்துவிட 
வேண்டியதுதான்‌ என்று மனுபகவான்‌ கூறியுள்ளார்‌. 


படப்பு: தத நப பப்பி] 

YE ARTETA WET எரி ॥ 

நோந்மத்தாயா நகுஷ்டிந்யா நசயாஸ்ப்ருஷ்ட மைதுநா | 

பூர்வம்‌ தோஷாநபிக்யாப்ய ப்ரதாதா தண்டமர்ஹதி | 205 


ணைன அ ப கரட்‌ 

பைத்தியம்‌, குஷ்டரோகி, திருமணத்துக்கு முன்பே 
ஆடவனுடன்‌ தொடர்பு கொண்டவள்‌ - இத்தகைய பெண்ணை 
மணமுடித்துக்‌ கொடுப்பதானால்‌ முதலிலேயே இத்தகையவள்‌ என்று 
தெரியப்படுத்தி மணமகன்‌ ஒப்புக்‌ கொண்ட பிறகு பரிசத்‌ தொகை 
பெற்றுக்‌ கொண்டால்‌, அந்தத்‌ திருமணம்‌ செல்லும்‌. 

அவ்வாறின்றி, பெண்ணைப்‌ பற்றிய உண்மைகளை மறைத்து 
பரிசத்‌ தொகை பெற்றுக்‌ கொண்டவன்‌ தண்டனைக்குரியவன்‌. 


அண ஏ எ கர்‌ ரி 
எ கம்ணாை எகரி ரா 


ருத்விக்‌ யதி வ்ருதோ யக்ஜஞே ஸ்வகர்ம பரிஹாபயேத்‌ | 

தஸ்ய கர்மா அனுரூபேண தேயோ அம்ஷ: ஸஹகர்த்ருபி: ॥ 206 

யக்ஞம்‌ செய்வதற்காக ஒரு ரித்விக்கை நியமித்து யக்ஞம்‌ நடந்து 
கொண்டிருக்றெபோது, ரித்விக்குக்கு நோய்‌ ஏற்பட்டு தொடர்ந்து 
நடத்த முடியாமல்‌ போனால்‌, அதுவரை நடத்திக்‌ கொடுத்ததற்கான 
தட்சிணை எவ்வளவு என்று மற்ற ரித்விக்குகளுடன்‌ ஆலோசித்துக்‌ 
கொடுத்துவிட வேண்டும்‌. 


ROT எண எகர ரப 

தணண எண்ணிச்‌ என்ப 

தக்ஷிணாசு ச தத்தாசு ஸ்வகர்ம பரிஹாபயந்‌ | 

க்ருத்ஸ்நமேவ லபேதா அம்ஷமந்யேநைவ ச காரயேத்‌ ॥ 207 

யக்ஞங்களின்போது இடையிடையே வரும்‌ தட்சிணை பெற்றுக்‌ 
கொண்ட ரித்விக்‌, தன்‌ சுயகாரியத்துக்காக விலக நினைத்தால்‌, 
தனக்குப்‌ பதிலாக வேறொருவரை நியமித்து யக்ஞம்‌ பூர்த்தியான 
பிறகு முழு தட்சிணையையும்‌ பெற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. 

அல்லது யக்ஞம்‌ நடத்தும்‌ கர்த்தா தானாகவும்‌ ஒரு ரித்விக்கை 
அமர்த்தி மீதி யக்ஞத்தை முடித்து, அவருக்குச்‌ சேர வேண்டிய 
தட்சிணையை வழங்கலாம்‌. 


அணி TET ஏனா சனனி; | 
அருளான்‌ ஸீரா எ 1:௦௧ 


யஸ்மிந்‌ கர்மணி யாஸ்து ஸ்யுருக்தா: ப்ரத்யங்கதக்ஷிணா: | 

ஸ ஏவதா ஆததீத பஜேரந்‌ ஸர்வ ஏவ வா | 208 

எந்தெந்த கிரியைகளுக்கு எவ்வளவு தட்சிணையோ அது 
அந்தந்தக்‌ கிரியைகளைச்‌ செய்பவனுக்கா அல்லது மொத்தமாக 
அனைவரும்‌ பங்கிட்டுக்‌ கொள்வதா என்று பார்ப்போம்‌. 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 


அன்னை முநீ ஆனந்த நாச்சியாரம்மா [439] 


TH EU OAT WAT “உ ள்ய। 
8 ஏ Thera எரா AI 


ரதம்‌ ஹரேதசாஅத்வர்யுர்‌ ப்ரஹ்மா ஆதாநே ௪ வாஜிநம்‌ | 

ஹோதா வா அபி ஹரேதஷ்வமுத்காதா சாஅப்யந: க்ரயே ॥ 209 

அத்வர்யுவுக்கு ரதமும்‌, பிரம்ம ஸ்தானத்தில்‌ இருப்பவருக்கு 
உயர்ந்த ஜாதிக்‌ குதிரையும்‌, ஹோகதாவுக்கு சாதாரணக்‌ குதிரையும்‌, 
உத்காதாவுக்கு சுமை வண்டியும்‌ தட்சிணைகளாக விதிக்கப்பட 
டுள்ளன. அந்த வகையில்‌ அவரவர்‌ தத்தமக்குரிய தட்சிணையைப்‌ 
பெற வேண்டும்‌. 


ud TET என 
TTT ரர எரா எ fet: ॥ 


ஸர்வேஷாமர்திநோ முக்யாஸ்‌ ததர்தேநா அர்திநோபரே | 

த்ருதீயிநஸ்‌ த்ருதீயா அம்ஷாஷ்‌ சதுர்தா அம்ஷாஷ்‌ ௪ பாதிந: | 210 

சல யாகங்கள்‌ பதினாறு ரித்விக்குகளால்‌ நடத்தப்‌ பெறும்‌. 
அத்தகைய யாகங்களில்‌ நூறு பசுக்கள்‌ தட்சிணையாகத்‌ தர 
வேண்டும்‌ என்று ஸ்மிருதி கூறுகிறது. நூறு பசுக்களை இந்தப்‌ 
பதினாறு ரித்விக்கு களும்‌ எப்படிப்‌ பிரித்துக்‌ கொள்ள வேண்டும்‌ 
என்று பார்ப்போம்‌. 

முக்கியமானவர்களுக்கு தட்சிணையின்‌ பாதி பாகம்‌ தரப்பட 
வேண்டும்‌. முக்கியமான ரித்விக்குகள்‌ யாரென்று பார்த்தால்‌ 
பிரம்மா, அத்வர்யு, ஹோதா, உத்ககா ஆவர்‌. இந்த நால்வருக்கும்‌ 
பாதி தட்சிணை என்றாலும்‌, நூறு பசுக்களில்‌ நாற்பத்தியெட்டு 
பசுக்களை தட்சிணை யாகக்‌ கொடுக்க வேண்டும்‌. 

இரண்டாவதாக, மைத்ராவருணன்‌, பிரதிபஸ்தாத்ரு, 
பிராம்மணாச்சம்‌சி, பிரஸ்தோதா. இந்த நால்வருக்கும்‌, முதலில்‌ 
கொடுத்ததில்‌ பாதியை தட்சிணையாகக்‌ கொடுக்க வேண்டும்‌. 

மூன்றாவதாக, அச்சாவாக்‌, நேஷ்டன்‌, அக்நீத்ரன்‌, பிரதிஹர்தா 
என்னும்‌ இந்த நால்வருக்கும்‌ முதலில்‌ கொடுத்ததில்‌ மூன்றில்‌ ஒரு 
பாகத்தை தட்சிணையாகக்‌ கொடுக்க வேண்டும்‌. 

நான்காவதாக, கிராவஸ்துத்‌, உன்னேத, போகா, சுப்பிரமண்யா 
என்னும்‌ நால்வருக்கும்‌ முதலில்‌ கொடுத்ததில்‌ நாலில்‌ ஒரு பாகத்தைக்‌ 
கொடுக்க வேண்டும்‌. அதாவது முக்கிய ரித்விக்குகளுக்கு 49 பசுக்கள்‌ 
தட்சிணை, இரண்டாவது வகை ரித்விக்குகளுக்கு 24 பசுக்கள்‌ 
தட்சிணை, மூன்றாவது வகை ரிக்விக்குகளுக்கு 16 பசுக்கள்‌ தட்சிணை, 
நான்காவது வகை ரித்விக்குகளுக்கு 12 பசுக்கள்‌ தட்சிணை. 

- இவ்வாறு பாகம்‌ பிரித்து தட்சிணை வழங்க வேண்டும்‌. 


மனு நீதி என்னும்‌ 


ந] டட அ அ அதவ வவ பட படமா டப பலதும்‌ 
அ ன்‌ அளிப்‌ ஏன்பா TE | 
சரள எனைய 
ஸம்பூய ஸ்வாநி கர்மாணி குர்வத்பிரிஹ மாநவை: | 
அநநே விதியோகேந கர்தவ்யா அம்ஷப்ரகல்பநா | 211 


இவ்வாறே அதிகம்‌ பேர்‌ சேர்ந்து கட்டடம்‌ கட்டுதல்‌ முதலான 
வேலைகளைச்‌ செய்யும்போதும்‌, இவ்வாறே கூலியைப்‌ பகிர்ந்து 
கொள்ள வேண்டும்‌. 


‘Ss 2 ee wa wef Ta எப 

அவ எ ETA TE VALI 

தர்மாரதம்‌ யேந தத்தம்‌ ஸ்யாத்‌ கஸ்மைசித்‌ யாசதே தநம்‌ | 

பஷ்சாச்ச நததா தத்‌ ஸ்யாந்‌ ந தேயம்‌ தஸ்ய தத்பவேத்‌ | 212 

குளம்‌ வெட்டுதல்‌, யாகம்‌ செய்தல்‌ போன்ற தர்ம காரியங்‌ 
களுக்காக ஒருவன்‌ தானம்‌ (நன்கொடை) கேட்டு வாங்கிக்‌ கொண்டு, 
அந்தத்‌ தர்ம காரியத்தை செய்யாதிருந்து விட்டால்‌, தான்‌ கொடுத்த 
தனத்தை மீண்டும்‌ வாங்கிக்‌ கொண்டுவிட வேண்டும்‌. 

அவன்‌ தானம்‌ கேட்டு “கருகிறேன்‌' என்று வாக்கு மட்டும்‌ 
கொடுத்திருந்தால்‌ தரத்‌ தேவையில்லை. 


uf tami qq g waa eh எ ரா: | 


யதி ஸம்ஸாதயேத்‌ தத்து தர்பால்‌ லோபேநவா புந: | 

ராக்ஞா தாப்ய: சுவர்ணம்‌ ஸ்யாத்‌ தஸ்ய ஸ்தேயஸ்ய நீஷ்க்ருதி: | 213 

அப்படி நன்கொடை வாங்கிக்‌ கொண்டவன்‌, அகங்காரத்‌ 
தாலோ பேராசையாலோ அந்தத்‌ தனத்தைத்‌ திரும்பக்‌ கொடா 
விட்டாலும்‌, தருகிறேன்‌ என்று வாக்குக்‌ கொடுத்தவனிடமிருந்து 
பலாத்காரமாக அந்தத்‌ தானத்தைப்‌ பறித்துக்‌ கொண்டாலும்‌ அது 
திருட்டுக்குச்‌ சமம்‌. ஆகவே, திருடனுக்குரிய தண்டனையை 
அவனுக்கு வழங்க வேண்டும்‌. அவனிடமிருந்து தானங்களைப்‌ 
பறிமுதல்‌ செய்து உரியவர்களுக்கு வழங்க வேண்டும்‌. அந்தத்‌ 
திருடனுக்கு ஒரு சுவாணம்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. 


ட்ப பம்டம்டட்ட்பட்ப] 
எகர WTR 


தத்தஸ்யைஷோதிதா தர்ம்யா யதாவத நபக்ரியா | 
அத ஊர்த்வம்‌ ப்ரவக்ஷயாமி வேதநஸ்யா அநபக்ரியாம்‌ | 214 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 141] 
அடைக்கலமாகக்‌ கொடுத்து வைத்த பொருளைக்‌ குறித்த 

ஏமாற்று வேலைகளுக்குரிய நிவாரணம்‌ பற்றிய விதிமுறைகள்‌ 

இதுவரை கூறப்பட்டன. இனி கூலி குறித்த ஏமாற்று வேலை 

களுக்குரிய நிவாரணம்‌ பற்றிய விதிமுறைகளைக்‌ கூறுகிறேன்‌. 


yao எ pale எப்ப ATL! 
னை கான்‌ எ என ATA 


ப்ருதோ அநார்தோ நகுர்யாத்யோ தர்பாத்‌ கர்ம யதோதிதம்‌ | 

ஸதண்ட்ய: க்ருஷ்ணலாந்யஷ்டெள நதேயம்‌ சாஅஸ்ய வேதநம்‌ | 215 

ஒரு வேலையைச்‌ செய்து கொடுப்பதாகக்‌ கூறி, அதற்குரிய 
கூலியையும்‌ பேசி முடித்த பிறகு, அகங்காரத்தால்‌ அந்த வேலையைச்‌ 
செய்து கொடுக்காவிடில்‌ அவனுக்கு எட்டு குன்றிமணிப்‌ பொன்‌ 
அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. அவனுக்குக்‌ கூலியும்‌ கொடுக்கக்‌ 
கூடாது. அதாவது அதுவரை செய்துள்ள அரைகுறை வேலைக்குரிய 
கூலி கொடுக்கத்‌ தேவையில்லை. 


எண்டு எணளினனிக | 
எண்ண ணன WENN ணொ 


ஆர்தஸ்து குர்யாத்‌ ஸ்வஸ்த: ஸந்‌ யதாபாஷிதமாதித: | 

ஸ தீர்கஸ்யாஅபி காலஸ்ய தல்லபேதைவ வேதநம்‌ | 216 

ஒருவேளை, அந்த வேலையைச்‌ செய்து முடிப்பதாக ஒப்புக்‌ 
கொண்டு கூலியும்‌ பேசி முடித்தவனுக்கு, இடீரென்று உடல்நலம்‌ 
குன்றி, தொடர்ந்து வேலை செய்ய முடியாமல்‌ போனால்‌, மீண்டும்‌ 
அவன்‌ உடல்நலம்‌ தேறிய பிறகு வந்து மிகுதி வேலையைச்‌ செய்து 
முடித்து முழுக்‌ கூலியையும்‌ பெறலாம்‌. உடல்நலம்‌ தேறி செய்து 
முடிக்க காலம்‌ அதிகமாகும்‌. ஏற்கனவே சொன்ன கெடுவுக்குள்‌ 
செய்து முடிக்க முடியாது. ஆனாலும்‌ அது தவறில்லை. 


Wied: ஒன்‌ எ டண்‌ எய்ய 
எண ளார்‌ எ ॥ 


யதோக்தமார்த: சுஸ்தோ வாயஸ்‌ தத்கர்ம நகாரயேத்‌ | 

ந தஸ்ய வேதநம்‌ தேயமல்போநஸ்யாஅபி கர்மண: | 217 

ஒப்புக்கொண்ட வேலையை, நோயுற்ற காரணத்தால்‌ செய்ய 
முடியாதவன்‌, வேறு யாரையேனும்‌ கொண்டு அந்த வேலையை 
செய்து முடிக்க வேண்டும்‌. அல்லது தான்‌ குணமடைந்தபிறகு வந்து 
செய்து தர வேண்டும்‌. இரண்டும்‌ செய்து முடிக்காதவனுக்கு, அவன்‌ 
செய்த வரையான வேலைக்குச்‌ சிறிதும்‌ கூலி தரத்‌ தேவையில்லை. 


மனு நீதி என்னும்‌ 


உ மனுதர்ம சாஸ்திரம்‌ 


Uy என்‌ போனாக: | 

அண்‌ எ Uf 

ஏஷதர்மோ அகிலேநோக்தோ வேதநா அதாநகர்மண: | 

அத ஊர்த்வம்‌ ப்ரவக்ஷயாமி தர்மம்‌ சமயபேதிநாம்‌ | 218 

கூலியைக்‌ குறித்த குற்றங்களைப்‌ பற்றி இதுவரை கூறினேன்‌. 
இனி “இந்த வேலையைச்‌ செய்கிறேன்‌,” என்று கூறிச்‌ செய்யாமல்‌ 
போகிறவனுக்குரிய தண்டனைகளைக்‌ கூறுகிறேன்‌. 


அணா ளை எ ரவை 

௭ ளை ராரா 

யோ க்ராமதேஷஸங்காநாம்‌ க்ருத்வா ஸத்யேந ஸம்விதம்‌ | 

விஸம்வதேந்‌ நரோ லோபாத்‌ தம்‌ ராஷ்ட்ராத்‌ விப்ரவாஸயேத்‌ ॥ 219 

கிராமவாசிகள்‌ அல்லது நகரவாசிகள்‌ ஒரு சங்கமாக (குழுவாக) 
சேர்ந்து “இந்தக்‌ காரியத்தை நாம்‌ செய்வோம்‌ என்று சத்யப்‌ 
பிரமாணமாக ஏற்பாடு செய்து கொண்ட பின்னர்‌, அதில்‌ யாரேனும்‌ 
ஒருவன்‌ கோபத்தால்‌ செய்யாமல்‌ போனால்‌, அவன்‌ தேசபிரஷ்ட 
தண்டனைக்குரியவன்‌. அவனை நாட்டைவிட்டு வெளியேற்ற 
வேண்டும்‌. 


aia எரிகிற 

மப்பும்‌ 

நீக்ருஹ்ய தாபயேச்சைநம்‌ ஸமயவ்யபிசாரிணம்‌ | 

சது: சுவர்ணாந்‌ ஷண்நிஷ்காம்ஷ்சதமாநம்‌ ௪ ராஜதம்‌ | 220 

அல்லது அரசன்‌ அவனை இழுத்து வரச்செய்து, அவன்‌ 
குற்றத்துக்குத்‌ தக்கபடி அவனுக்கு நான்கு சுவர்ணங்கள்‌ அல்லது ஆறு 
நிஷ்கங்கள்‌ அல்லது நூறு வெள்ளிகள்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. 


அணி pai ராக என்ற்‌ | 

அண்ணன்‌ ராணி! 

ஏதத்‌ தண்டவிதிம்‌ குர்யாத்‌ தார்மிக: ப்ருதிவீபதி: | 

க்ராம ஜாதி ஸமூஹேஷு ஸமயவ்யபிசாரிணாம்‌ ॥ 221 

கிராமக்‌ கட்டுப்பாட்டையும்‌, ஜாதிக்‌ கட்டுப்பாட்டையும்‌, 
சமுகக்‌ கட்டுப்பாட்டையும்‌ மீறுபவனுக்கும்‌ இவ்வாறே அபராதம்‌ 
விதிக்க வேண்டும்‌ அல்லது தேசபிரஷ்டம்‌ (நாடு கடத்தல்‌) செய்ய 
வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ மூமுவதும்‌) 


அன்னை ரூநீ ஆனந்த நாச்சியாரம்மா ம வவ வவ வை வவ [443 ] 


அரளி wm Fafa Tease பாய 

ட்ட பப்ப TE et Er Sasser a I 

க்ரீத்வா விக்ரீய வா கிஞ்சித்‌ யஸ்யேஹா௮நுஷயோ பவேத்‌ | 

ஸோ அந்தர்தஷா அஹாத்‌ தத்த்ரவ்யம்‌ தத்யாச்சைவா ஆததீதவா | 222 

விற்பவனுக்கும்‌ வாங்குபவனுக்கும்‌ இடையே ஏற்படக்கூடிய 
விவகாரத்தைப்‌ பார்ப்போம்‌. ஒரு பொருளை விலை கொடுத்து 
வாங்கியவனுக்கு அப்பொருளில்‌ திருப்தி ஏற்படாவிட்டாலோ, தான்‌ 
ஏமாந்துவிட்டதாகத்‌ தோன்றினாலோ, வாங்கிய பத்து நாட்களுக்குள்‌ 
அப்பொருளைத்‌ திருப்பிக்‌ கொடுத்துவிட்டு தான்‌ கொடுத்த 
தொகையை வாங்கிக்‌ கொள்ளலாம்‌. 

அவ்வாறே விற்றவனுக்கும்‌, தான்‌ விலையுயர்ந்த பொருளைக்‌ 
கவனக்‌ குறைவாகக்‌ குறைந்த தொகைக்கு விற்றுவிட்டதாகத்‌ 
தோன்றினால்‌ பத்து நாட்களுக்குள்‌ வாங்கியவனைக்‌ கண்டுபிடித்து, 
அவன்‌ கொடுத்த தொகையைத்‌ திருப்பிக்‌ கொடுத்துவிட்டு தன்‌ 
பொருளை மீட்டுக்‌ கொள்ளலாம்‌. 


ண T TEA TSH ETT 

TEA EE HA Ua எக எள TEN 

பரேண து தஷா அஹஸ்ய நதத்யாந்நாஅபி தாபயேத்‌ | 

ஆததாநோ ததச்சைவ ராக்ஞா தண்ட்ய: ஷதாநி ஷட்‌ | 223 

ஆனால்‌, பத்து நாட்கள்‌ கடந்துவிட்டால்‌, அதன்‌ பிறகு 
விற்றவன்‌ வாங்கியவனிடம்‌ போய்‌, தன்‌ பொருளைத்‌ திருப்பித்‌ 
தருமாறு நிர்பந்திக்கக்‌ கூடாது. அவ்வாறே பத்து நாட்கள்‌ கடந்த 
பிறகு வாங்கியவனும்‌ விற்றவனிடம்‌ போய்‌ பொருளைத்‌ திரும்பப்‌ 
பெற்றுக்‌ கொள்ளும்படி நிர்பந்திக்கக்‌ கூடாது. 


அர ரி களா ராண | 

என்றும்‌ என்றாள்‌ ராப 

யஸ்து தோஷவதீம்‌ கந்யாமநாக்யாய ப்ரயச்சதி | 

தஸ்ய குர்யாந்‌ ந்ருபோ தண்டம்‌ ஸ்வயம்‌ ஷண்ணவதிம்‌ பணாந்‌ | 224 

ஏதோ ஒரு தோஷமுள்ள பெண்ணை பரிசத்‌ தொகை பெற்றுக்‌ 
கொண்டு, அந்த தோஷத்தை அல்லது தோஷங்களை மறைத்துத்‌ 
திருமணம்‌ செய்து வைப்பவனுக்கு அரசன்‌ தொண்ணூற்றியாறு 
பணங்களை அபராதமாக விதிக்க வேண்டும்‌. 


ணை அ அ ்லளஸ்றும்‌ 

சக்ரா கண ளாக | 

WW TIT RUE TT பொண்மை 

அகந்யேதி து ய: கந்யாம்‌ ப்ரூயாத்‌ த்வேஷேண மாநவ: | 

ஸ ஷதம்‌ ப்ராப்னுயாத்‌ தண்டம்‌ தஸ்யா தோஷமதர்ஷயந்‌ ॥ 225 

ஒரு கன்னிப்‌ பெண்ணின்‌ மீது 'இவள்‌ கற்பிழந்தவள்‌' என்று பழி 
கூறியவனுக்கு நூறு பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. அவன்‌ 
சொன்னதைக்‌ கொண்டு அப்‌ பெண்‌ எப்படிப்பட்டவள்‌ என்று 
விசாரிக்கக்‌ கூடாது. 


எண்ண; எண ff: | 

ணார சாபு பனை ளை: ॥ 

பாணிக்ரஹணிகா மந்த்ரா: கந்யாஸ்வேவ ப்ரதிஷ்டிதா: | 

நாஅகந்யாசு க்வசித்‌ ந்ருணாம்‌ லுப்ததர்மக்ரியா ஹிதா: ॥ 226 

பாணிக்ரஹண மந்திரங்கள்‌ கன்னிப்‌ பெண்ணுக்காக 
ஏற்பட்டவை. கன்னிகையற்றவளுக்கு இந்த மந்திரங்களைக்‌ கூறக்‌ 
கூடாது. அத்தகையவள்‌ இந்தக்‌ இரியைகளுக்கே அருகதையற்றவள்‌. 

பாணிக்ரகணம்‌ என்பது பெண்ணின்‌ தந்தை தன்‌ மகளின்‌ 
கரத்தைப்‌ பற்றி மணமகன்‌ கரத்தில்‌ வைத்து அவளை ஏற்றுக்‌ 
கொள்ளும்படி கூறும்‌ கிரியை. இப்படி திருமணத்தின்‌ ஒவ்வொரு 
திரியைக்கும்‌ அர்த்தமும்‌ உண்டு; மந்திரமும்‌ உண்டு. அவை யாவும்‌ 
உத்தமமான கன்னிப்‌ பெண்ணுக்கே உரித்தானவை. 


TGA எ Freed என்பு 

எர ரண ண என்னா 

பாணிக்ரஹணிகா மந்த்ரா நீயதம்‌ தாரலக்ஷணம்‌ | 

தேஷாம்‌ நிஷ்டா து விக்ஞேயா வித்வத்பி: ஸப்தமே பதே ॥ 

பாணிக்ரஹணம்‌ முதலான மந்திரங்களால்தான்‌ ஒரு பெண்‌ 
ஒருவனின்‌ தாரமாகும்‌ தகுதியைப்‌ பெறுகிறாள்‌. ஏழடி நடந்து 
அக்னியை வலம்‌ வரும்‌ சப்தபதி என்னும்‌ மந்திர கிரியைக்குப்‌ 
பிறகு அவள்‌ அவன்‌ மனைவி என்று ஊர்ஜிதப்படுகறாள்‌ என்பது 
அறிஞர்கள்‌ கூற்று. 

எண்‌ எ weer எ 

எண்டா எ uf ரப 

யஸ்மிந்‌ யஸ்மிந்‌ க்ருதே கார்யே யஸ்யேஹா அனுஷயோ பவேத்‌ | 

தமநேந விதாநேந தர்ம்யே பதி நீவேஷயேத்‌ | 228 


227 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 

அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1445] 
விற்றல்‌, வாங்கல்‌ விஷயங்களில்‌ பத்து நாட்களுக்குள்‌ 

விவகாரத்தைத்‌ தீர்த்துக்‌ கொள்வது போன்று, மற்ற விஷயங்களில்‌ 

எந்தெந்தக்‌ காரியத்தை யார்‌ யார்‌ செய்கிறார்களோ, அந்த விவகாரங்‌ 

களிலும்‌ பத்து நாட்களுக்குள்‌ தீர்த்துக்‌ கொள்ளலாம்‌. என்று அரசன்‌ 

நியமம்‌ ஏற்படுத்த வேண்டும்‌. 


ர னா ளா எ ளி 
fare ணன்‌ எ என்னா: Il 


பஷசு ஸ்வாமிநாம்‌ சைவ பாலாநாம்‌ ௪ வ்யதிக்ரமே | 

விவாதம்‌ ஸம்ப்ரவக்ஷ்யாமி யதாவத்‌ தர்மதத்வத: | 229 

பசுக்களின்‌ சொந்தக்காரனுக்கும்‌ பசுக்களை மேய்ப்பவனுக்கும்‌ 
இடையே ஏற்படும்‌ விவகாரங்களை எப்படித்‌ தீர்க்க வேண்டும்‌ 
என்று சாஸ்திரம்‌ கூறியுள்ளதை இனிக்‌ கூறுகிறேன்‌. 


ணாள எற்‌ எர 
ண்ண எள்‌ எளிய 


திவா வக்தவ்யதா பாலே ராத்ரெள ஸ்வாமிநீ தத்க்ருஹே | 

யோகக்ஷேமே அந்யதா சேத்‌ து பாலோ வக்தவ்யதாமியாத்‌ | 230 

பகலில்‌ பசுக்கள்‌ மேய்ப்பவனுடைய அதனத்தில்‌ இருப்பதால்‌ 
அவனே பொறுப்பு. மாலையில்‌ மேய்ப்பவன்‌ அவைகளைக்‌ 
கொண்டுபோய்‌ உரிமையாளன்‌ வீட்டில்‌ கட்டி விடுவான்‌. அதுமுதல்‌ 
இரவில்‌ உரிமையாளனே பொறுப்பு. 


Tha: ள்மி TAG TUTE eT எப 
நின்‌ Yea: எ னார்‌ ஏ 


கோப: க்ஷீரப்ருதோ யஸ்‌ து ஸதுஹ்யாத்‌ தஷதோ வராம்‌ | 

கோஸ்வாம்யனுமதே ப்ருத்ய: ஸாஸ்யாத்‌ பாலேஅப்ருதே ப்ருதி: | 231 

கோபன்‌ (பசு மேய்ப்பவன்‌) பசுவின்‌ பாலைக்‌ கூலியாகப்‌ பெற்று 
பசு மேய்ப்பதனால்‌, பத்துப்‌ பசுக்களின்‌ பாலைக்‌ கறந்து பசுவின்‌ 
சொந்தக்காரனுக்குக்‌ கொடுத்துவிட்டு, நல்ல பசு ஒன்றின்‌ பாலை 
தான்‌ கறந்து எடுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. இதை கோஸ்வாமியின்‌ 
(பசுவின்‌ சொந்தக்காரனின்‌) அனுமதியோடு செய்ய வேண்டும்‌. 


9 fare தர Vere எரி ஏய 

ண Vee TA TEN 

நஷ்டம்‌ விநஷ்டம்‌ க்ருமிபி: ஷ்வஹதம்‌ விஷமேம்ருதம்‌ | 

ஹீநம்‌ புருஷகாரேண ப்ரதத்யாத்‌ பாலஏவ து | 232 


ய ணை எட்ட பட்‌ 

பசுக்களை மேய்க்கும்போது, பசுக்கள்‌ தொலைந்து போனாலோ, 
பாம்பு கடித்து இறந்தாலோ, நாய்‌ கடித்தாலோ, சேற்றில்‌ மாட்டிக்‌ 
கொண்டு இறந்தாலோ, எந்த வகையில்‌ நஷ்டம்‌ ஏற்பட்டாலும்‌ பசு 
மேய்க்கும்‌ கோபனே பொறுப்பாளி. நஷ்டஈட்டை கோபன்‌ 
கோஸ்வாமிக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌. அதாவது பசு மேய்ப்பவன்‌, 
பசுவின்‌ உரிமையாளனுக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌. 

ரன ரள விட எள்‌ ஏராள 

ஏ எண்‌ எனி என ரண 

விகுஷ்யது ஹ்ருதம்‌ செளரைர்‌ ந பாலோ தாதுமர்ஹதி | 

யதி தேஷே ௪ காலே ச ஸ்வாமிந: ஸ்வஸ்ய ஷம்ஸதி ॥ 233 

திருடர்களை பசுக்களை மறித்து அபகரித்துக்‌ கொண்டு 
போனால்‌, அந்த நஷ்டம்‌ மேய்ப்பவனுடைய பொறுப்பாகாது. 
ஆனால்‌, கோபன்‌ உடனடியாக கோஸ்வாமியிடம்‌ போய்‌ 


விஷயத்தைத்‌ தெரிவித்துவிட வேண்டும்‌. 


ண்ண எ எண எ ளின்‌ Ul 

ரர னர வாழ்க்‌ விய 

கர்ணெள சர்ம ௪ வாலாம்ஷ்ச பஸ்திம்‌ ஸ்நாயும்‌ ச ரோசநாம்‌ | 

பஷுசு ஸ்வாமிநாம்‌ தத்யாந்‌ ம்ருதேஷ்வங்காநி தர்ஷயேத்‌ | 234 

பசு தானாக இறந்து போகுமானால்‌, செவிகள்‌, தோல்‌, வால்‌, 
கோரோசனை இவைகளைக்‌ கொண்டு வந்து எஜமானனிடம்‌ காட்ட 
வேண்டும்‌. மற்ற அங்கங்களைக்‌ காட்டிவிட்டு தான்‌ எடுத்துக்‌ 
கொள்ளலாம்‌. 

அளக ஏ ப TE என்‌ எண்‌ 

எர ஏலி எழா Ta Raf WAT 

அஜாவிகே து ஸம்ருத்தே வ்ருகை: பாலே த்வநாயதி இ 

யாம்‌ ப்ரஸஹ்ய வ்ருகோ ஹந்யாத்‌ பாலே தத்‌ கில்பிஷம்‌ பவேத்‌ ॥ 235 

வனத்தில்‌ கோபன்‌ மேய்த்துக்‌ கொண்டிருக்கும்போது நரி, 
செந்நாய்‌ போன்றவை பசுக்களின்‌ மீது பாயந்தால, கோபன்‌ 
அவைகளை விரட்டிப்‌ பசுக்களைக்‌ காக்க வேண்டும்‌. இல்லா 
விட்டால்‌ இறந்த பசுக்களுக்கு கோபனே பொறுப்பேற்று நஷ்டஈடு 
கொடுக்க வேண்டும்‌. 

எ ர்‌ எனி fred uA! 

எரா ஏன்‌ கா என ண்ணி ॥ 


தாஸாம்‌ சேதவருத்தாநாம்‌ சரந்தீநாம்‌ மிதோ வநே | 
யாமுத்ப்ளுத்ய வ்ருகோ ஹந்யாந்‌ நபாலஸ்‌ தத்ர கில்பிஷீ | 236 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 

அன்னை மூநீ ஆனந்த நாச்சியாரம்மா வு்‌ +1447] 
மந்தையை விட்டுப்‌ பிரிந்து போனவற்றை செந்நாய்‌ 

போன்றவை அடித்தால்‌, அதற்கு கோபன்‌ பொறுப்பேற்க 

வேண்டியதில்லை. 


TTA TET ரான TA WTA: | 

WATT a ஸ்‌ எரர்‌ EA EN 

தநு:ஷதம்‌ பரீஹாரோ க்ராமஸ்ய ஸ்யாத்‌ ஸமந்தத: | 

ஷம்யாபாதாஸ்‌ த்ரயோ வாபி த்ரிகுணோ நகரஸ்ய து ॥ 237 

ஒரு கிராமத்தைச்‌ சுற்றிலும்‌ நானூறு முழ பரப்பளவுக்கு 
மேய்ச்சல்‌ நிலமாக விட வேண்டும்‌. அல்லது கோலை சுழற்றி 
வீசினால்‌ எவ்வளவு தூரம்‌ போய்‌ விழுமோ அவ்வளவு பரப்பளவு 
சுற்றிலும்‌ மேய்ச்சல்‌ நிலமாக விட வேண்டும்‌. இதற்கு மும்மடங்கு 
நிலத்தை நகரத்தில்‌ விட வேண்டும்‌. 


எட்‌ எர எள்‌ afi 
எண்கண்‌ எண்ணா 


தத்ரா அபரிவ்ருதம்‌ தான்யம்‌ விஹிம்ஸ்யு: பஷவோயதி | 

ந தத்ர ப்ரணயேத்‌ தண்டம்‌ ந்ருபதி: பஷுூ்க்ஷிணாம்‌ ॥ 238 

மேய்ச்சல்‌ பூமிக்கு அருகில்‌, வேலியிடப்படாத பயிரை பசுக்கள்‌ 
மேய்ந்தால்‌, அவற்றை மேய்த்த கோபனுக்கு அரசன்‌ எந்தத்‌ 
தண்டனையும்‌ விதிக்கக்‌ கூடாது. 

ஏரா களி எரர்‌ எ ரன்ன 

fez} aR Ud TARTAN 

வ்ருத்திம்‌ தத்ர ப்ரகுர்வீத யாமுஷ்ட்ரோ ந விலோகயேத்‌ | 

சித்ரம்‌ ச வாரயேத்‌ ஸர்வம்‌ ஷ்வககரமுகா அனுகம்‌ | 239 

பயிர்‌ பூமிக்கு, ஒட்டகம்‌ தலைதூக்கிப்‌ பார்த்தால்‌ உள்ளே 
இருப்பது தெரியாத அளவுக்கு உயரமான வேலி அமைக்க 
வேண்டும்‌. பன்றிகளும்‌ நாய்களும்‌ உள்ளே நுழைய முடியாத 
அளவுக்கு இறுக்கமாக வேலி அமைக்க வேண்டும்‌. 


௭ வர்‌ TTA 9 | 

எள என்‌ பாள றோ ரவ ॥ 

பதி க்ஷேத்ரே பரிவ்ருதே க்ராமந்தீயே அதவா புந: | 

ஸபால: ஷததண்டா அர்ஹோ விபாலாந்‌ வாரயேத்‌ பக்‌ | 240 
கிராமத்துக்கு அருகிலுள்ள வேலியிட்ட இடங்களில்‌ பசுக்கள்‌ 


மேய்ந்தால்‌, மேய்க்கும்‌ கோபனுக்கு நூறு பணங்கள்‌ அபராதம்‌ 
விதிக்க வேண்டும்‌. 


நீதி என்னும்‌ 

448 > ei சாஸ்திரம்‌ 

கோபன்‌ அருகில்‌ இல்லாவிட்டால்‌, அந்தப்‌ பசுவை அந்த 
இடத்துக்குரியவன்‌ கட்டிப்போட வேண்டும்‌. 


ண்ட ர ௫: TE TTR 

எண எவை என்‌ எரா 

க்ஷேத்ரேஷ்வன்யேஷு து பஹு: ஸபாதம்‌ பணமர்ஹதி | 

ஸர்வத்ரது ஸதோ தேய: க்ஷேத்ரிகஸ்யேதி தாரணா ॥ 241 

மேய்ச்சல்‌ நிலத்துக்குப்‌ போகும்‌ வழியிலுள்ள இடங்களில்‌ 
பசுக்கள்‌ மேய்ந்தால்‌, கோபனுக்கு ஒன்றே கால்‌ பணம்‌ அபராதம்‌ 
விதிக்க வேண்டும்‌. மொத்தத்தில்‌ பசுக்கள்‌ மேய்வதால்‌ நிலத்துச்‌ 
சொந்தக்‌ காரனுக்கு ஏற்படும்‌ நஷ்டத்துக்கு கோபனோ, 
கோஸ்வாமியோ நஷ்டஈடு கொடுக்க வேண்டும்‌. 


அனா ஆ FTA Tata Tl 

ஊட ளா எ TUBAL RTL 

அநீர்தஷாஹாம்‌ காம்சூதாம்‌ வ்ருஷாந்‌ தேவபகும்ஷ்ததா | 

ஸபாலாந்வா விபாலாந்வா ந தண்ட்யாந்‌ மனுரப்ரவீத்‌ | 242 

கன்றை ஈன்று பத்து நாட்கள்‌ கடக்காத பசுக்கள்‌, கோயில்‌ 
களுக்காக விடப்பட்ட காளைகள்‌, பசுக்கள்‌ முதலானவை 
மேய்ந்தால்‌, மேய்க்கும்‌ கோபன்‌ அப்போது அங்கிருந்தாலும்‌, 
இல்லாவிட்டாலும்‌ அவனுக்குத்‌ தண்டனை ஏதும்‌ கிடையாது. 


என்‌ எச்‌ சாரர்‌ WL! 

எண்ணச்‌ காளா! னை EN 

க்ஷேத்ரிகஸ்யாஅத்யயே தண்ட்யோ பாகாத்‌ தஷகுணோ பவேத்‌ | 

ததோ அர்த தண்டோ ப்ருத்யா நாமஞாசாத்‌ க்ஷேத்ரிகஸ்ய து | 243 

கழனிக்குச்‌ சொந்தக்காரனுடைய பசுக்களே அங்குள்ள பயிரை 
மேய்ந்தாலும்‌, விதைக்க வேண்டிய சமயத்தில்‌ விதைக்காமல்‌ 
வெறுமனே நிலத்தைப்‌ போட்டு வைத்தாலும்‌, அவனுக்கு அரசன்‌ 
தான்‌ விதிக்க வேண்டிய முறையான வரித்‌ தொ கைக்கு பத்து மடங்கு 
அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. 

சொந்தக்காரனுக்குத்‌ தெரியாமல்‌, வேலைக்காரனால்‌ இந்தக்‌ 
குற்றம்‌ இமைக்கப்படுமானால்‌ ஐந்து மடங்கு அபராதம்‌ விதிக்க 
வேண்டும்‌. 


2 வடை அணை னை னை கைக ககக. டக்க லை, உட ணத்தை அவ. அவ கைவளை கட்டட 


29 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா ————————— 148 


Tere ferrin efile: yfrdrater 1 
அரம்‌ எனா உண்‌ ॥ 


ஏதத்‌ விதாநமாதிஷ்டேத்‌ தார்மிக: ப்ருதிவீபத்‌: | 

ஸ்வாமிநாம்‌ ௪ பஷுநாம்‌ ச பாலனாம்‌ ௪ வ்யதிக்ரமே ॥ 244 

பசுக்களின்‌ சொந்தக்காரார்களான கோஸ்வாமிகளுக்கும்‌, பசு 
மேய்ப்பவர்களான கோபர்களுக்கும்‌ ஏற்படும்‌ விவகாரங்களுக்கு 
இவ்விதமாக தார்மிகமான தீர்ப்பை அரசன்‌ வழங்க வேண்டும்‌. 


drat WE WIT FTE TAR Edt: | 
TR fa Tq Wt மாகி THE ॥ 


ஸீமாம்‌ ப்ரதிஸமுத்பந்நே விவாதே க்ராமயோர்‌ த்வயோ: | 

ஜ்யேஷ்டே மாஸி நயேத்‌ ஸீமாம்‌ சுப்ரகாஷேசு சேதுஷ ॥ 245 

இரு ரொமங்களுக்கிடையில்‌ எல்லையைப்‌ பற்றிய தகராறு 
ஏற்படுமானால்‌, ஆனி மாதத்தில்‌ நன்கு கண்ணுக்குப்‌ புலப்படும்‌ 
எல்லைகளின்‌ அடையாளத்தைக்‌ கொண்டு எல்லைகள்‌ இவை என 
தீர்மானிக்க வேண்டும்‌. 


Wg எட்‌ எனைய 

எனி ளா எ எரா a WEYL 

ஸீமாவ்ருக்ஷாம்ஷ்ச குர்வீத ந்யக்ரோதா அஷ்வத்த கிம்சுகாந்‌ | 

ஷால்மலீந்‌ ஸாலதாலாம்ஷ்ச கூ£ரிணஷ்சைவ பாதபாந்‌ ॥ 246 

எல்லைகளை அறிவதற்காக, எல்லைகளில்‌ ஆல மரம்‌, அரச 
மரம்‌, புரச மரம்‌, இலவ மரம்‌, குங்குலிய மரம்‌, மற்றும்‌ பனை மரம்‌, 
கீறினால்‌ பால்‌ வெளிப்படும்‌ மரங்களை வளர்க்க வேண்டும்‌. 


ஏணி எங்கள்‌ எ 
எனை எள எரா எண்‌ ப 


குல்மாந்‌ வேணூம்ஷ்ச விவிதாஞ்ச மீ வல்லீஸ்தலாநீ ௪ | 

ஷராந்‌ குப்‌ஐக குல்‌ மாம்ஷ்‌ ச ததா ஸீமா ந நஷ்யதி ॥ 247 

புதர்கள்‌, மூங்கில்‌ மரங்கள்‌, வன்னி மரங்கள்‌, கொடிகள்‌ 
முதலானவைகளை வளர்க்க வேண்டும்‌. மேடுகளையோ 
பள்ளங்களையோ ஏற்படுத்த வேண்டும்‌. இதனால்‌ எல்லைகள்‌ 


அழியாதிருக்கும்‌. 


மனு நீதி என்னும்‌ 
க மனுதர்ம சாஸ்திரம்‌ 


FETT a: ண்‌ | 
ண்ண சோர்‌ எ 


தடாகாந்யுதபாநாநி வாப்ய: ப்ரஸ்ரவணாநீச | 

ஸீமாஸந்திஷு கார்யாணி தேவதாயதநாநீ ௪ | 248 

இரண்டு கிராமங்களுக்கும்‌ நடுவில்‌ குளங்கள்‌, ஏரிகள்‌, 
கிணறுகள்‌ ஏற்படுத்த வேண்டும்‌. ஏரி, குளங்களில்‌ தண்ணீர்‌ 
அதிகமானால்‌, அதிகப்படி நீர்‌ வெளியேறும்‌ கால்வாய்கள்‌ 
முதலானவைகளை ஏற்படுத்த வேண்டும்‌. 


ஊண்‌ எண்‌ என்‌ என்பு 

ae le Fred This ன்ற 

உபச்சந்நாநி சாஅந்யாநீ ஸீமாலிங்காநி காரயேத்‌ | 

ஸீமாஞாநே ந்ருணாம்‌ வீக்ஷ்ய நித்யம்லோகே விபர்யயம்‌ | 249 

எல்லைகளை அறிய உதவும்‌ இந்த அடையாளங்கள்‌ போக, 
மேலும்‌ சில ரகசிய அடையாளங்களையும்‌ ஏற்படுத்த வேண்டும்‌, 


aves TTT TTT என உ: | 

TARTS க ARTA TT 

அஷ்மநோ அஸ்தீநி கோவாலாம்ஸ்‌ துஷாந்‌ பஸ்ம கபாலிகா: | 

கரீஷமிஷ்ட கா அங்காராம்ஷ்சர்கரா வாலுகாஸ்‌ ததா ॥ 250 

கற்கள்‌, எலும்புகள்‌, பசுவின்‌ வால்கள்‌, உமி, சாம்பல்‌, 
மண்டையோடுகள்‌, வரட்டிகள்‌, சுட்ட செங்கற்கள்‌, கரி, 
கூழாங்கற்கள்‌, பருமணல்‌ முதலானவைகளை குடங்களிலிட்டு 
எல்லை பூமிக்குள்‌ அடையாளமாக புதைத்து வைக்க வேண்டும்‌. இது 
கிராமத்தார்களுக்குத்‌ தெரிய வேண்டியது இல்லை. அரசன்‌ 
என்றேனும்‌ சர்ச்சை ஏற்படும்போது, எல்லையை தான்‌ அறிவதற்காக 
செய்து வைக்கும்‌ ஏற்பாடு இது. 


ணர்‌ கள ரா Ve 

wf ufag ள்ள எப 

யாநீசைவம்ப்ரகாராணி காலாத்‌ பூமிர்‌ நபக்ஷயேத்‌ | 

தாநீ ஸந்திஷு ஸீமாயாம ப்ரகாஷாநி காரயேத்‌ | 251 

இந்தப்‌ பொருட்கள்‌ காலத்தால்‌ அழிந்து போகாமல்‌ அப்படியே 
இருக்கும்‌. இதைக்‌ கொண்டு எல்லை எதுவெனத்‌ தெரிந்து 
கொள்ளலாம்‌. 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 

அன்னை ஸீ ஆனந்த நாச்சியாரம்மா 4 வவ வ வை வ வ வ வ வ வைகி இ1 ] 
TA fered ய எள னார்‌. | 
பணை எ WRT ௭ ॥ 


ஏதைர்‌ லிங்கைர்‌ நயேத்‌ ஸீமாம்‌ ராகா விவதமாநயோ: | 

பூர்வபுக்த்யா ச ஸததமுதகஸ்யா ஆகமேந ௪ ॥ 252 

கலகமிட்டுக்‌ கொண்டிருக்கும்‌ இரு கிராமத்தாருக்கும்‌, இந்த 
அடையாளங்களைக்‌ கொண்டு எல்லை எதுவென அறிந்து கலகத்தை 
அரசன்‌ தீர்த்து வைக்க வேண்டும்‌. இதையும்‌ மீறி சந்தேகம்‌ 
ஏற்பட்டால்‌ பூர்வத்தில்‌ யாருடைய அனுபவத்தில்‌ இருந்தது என்று 
பார்க்க வேண்டும்‌. பிரதானமாக நீர்நிலைகளின்‌ இக்கரை, 
அக்கரைகளைக்‌ கொண்டு எல்லைகளை நிர்ணயிக்கலாம்‌. 


அ wera Ta என்னா எரி । 
ரன Ta னள ப 


யதி ஸம்ஷய ஏவ ஸ்யால்‌ லிங்காநாமபி தர்ஷநே | 

ஸாக்ஷிப்ரத்யய ஏவஸ்யாத்‌ ஸீமாவாதவி நிர்ணய: | 253 

கண்ணுக்குத்‌ தெரியும்‌ அடையாளங்களாலும்‌, மறைவான 
அடையாளங்களாலும்கூட எல்லைகளைத்‌ தீர்மானிக்க முடியாத 
போது, சத்தியப்‌ பிரமாணம்‌ செய்து சொல்லும்‌ சாட்சிகளின்‌ கூற்றை 
ஏற்று எல்லைகளை திர்ணயிக்க வேண்டும்‌. 


எங்கைள எ எ எ எரி | 
ween: ஏண்ணா எர wa எ்ளின்‌ ॥ 


க்ராமேயக குலாநாம்‌ ௪ ஸமக்ஷம்‌ ஸீம்நீ ஸாக்ஷிண: | 

ப்ரஷ்டவ்யா: ஸீமலிங்காநி தயோஷ்‌ சைவ விவாதிநோ: ॥ 254 

கிராமத்து மக்கள்‌ முன்னிலையில்‌ எல்லையைப்‌ பற்றி 
சாட்சிகளை விசாரிக்க வேண்டும்‌. விசாரணையில்‌ எல்லையைப்‌ 
பற்றின அடையாளங்களைக்‌ கேட்க வேண்டும்‌. 


ஏ ஷூ என: எர பு 

ணி எள விள ala ற Ta ளா ॥ 

தேப்ருஷ்டாஸ்து யதா ப்ரூயு: ஸமஸ்தா: ஸீம்நி நிஷ்சயம்‌ | 

நீபத்நீயாத்‌ ததாஸீமாம்‌ ஸர்வாம்ஸ்‌ தாம்ஷ்சைவ நாமத: | 255 

இவ்வாறாக சாட்சியங்களைக்‌ கொண்டு இர விசாரித்து 
எல்லையை நிர்ணயம்‌ செய்து, அவைகளைப்‌ பத்திரமாக 
எழுத வேண்டும்‌. அந்தப்‌ பத்திரத்தில்‌ சாட்டி சொன்னவர்களும்‌ 
கையெழுத்திட வேண்டும்‌. 


மனு நீதி என்னும்‌ 
[452 மனுதர்ம சாஸ்திரம்‌ 


Rrufra 4 ஏரின்‌ எண்‌ ளாக | 

ஆ ற CET TIE A எனம 

ஷிரோபிஸ்தே க்ருஹீத்வோர்வீம்‌ ஸ்ரக்விணோ ரக்தவாஸஸ: | 

சுக்ருதை: ஷாபிதா: ஸ்வை: ஸ்வைர்நயேதுஸ்தே சமஞ்சஸம்‌ ॥ 256 

சாட்சிகள்‌ சாட்சி சொல்லும்போது சத்தியப்‌ பிரமாணம்‌ செய்ய 
வேண்டிய முறை இது. சிவந்த ஆடைகளை உடுத்து, சிவப்பு மலர்‌ 
மாலையை போட்டுக்‌ கொண்டு, தலையில்‌ மண்‌ சட்டியை 
வைத்துக்கொண்டு, “நாங்கள்‌ உண்மைக்குப்‌ புறம்பாகக்‌ கூறினால்‌ 
எங்கள்‌ புண்ணியங்கள்‌ நாசமடையட்டும்‌ என்று சபதம்‌ செய்த 


பிறகு சாட்சியமளிக்க வேண்டும்‌. 


WA எண்‌ நான்‌ எளி | 
1 ணய என ஏரின்‌ சாம 


யதோக்தேந நயந்தஸ்‌ தே பூயந்தே ஸத்யஸாக்ஷிண: | 

விபரீதம்‌ நயந்தஸ்து தாப்யா:ஸ்யுர்‌ த்விஷதம்‌ தமம்‌ | 257 

வாதிகளின்‌ பக்கமும்‌ சாட்சிகளிருப்பார்கள்‌, பிரதிவாதிகளின்‌ 
பக்கமும்‌ சாட்சிகளிருப்பார்‌ களல்லவா? இவர்கள்‌ ஒரு தரத்தாரின்‌ 
கூற்று சத்தியமாக இருக்க வேண்டும்‌. இன்னொரு தரத்தாரின்‌ கூற்று 
அசத்தியமே அல்லவா? அவ்வாறு தவறான சாட்சியம்‌ கூறிய 
ஒவ்வொருவனுக்கும்‌ இருநூறு பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க 
வேண்டும்‌. 


என்‌ ராணா எர | 

wid a ரள Tad 

ஸா்்ஷயபாவேது சத்வாரோக்ராமா: ஸாமந்தவாஸிந: | 

ஸீமாவிநீர்ணயம்‌ குர்யு: ப்ரயதா ராஐஸந்நிதெள | 258 

இரு கிராமத்தாரிலும்‌ இவ்வாறு எல்லைகள்‌ தெரிந்த சாட்சிகள்‌ 
இல்லாதபோது, அந்த கிராமங்களைச்‌ சுற்றியுள்ள கிராமங்‌ 
களிலிருக்கும்‌ நான்கு பேர்‌ அரசன்‌ முன்‌ கூறும்‌ சாட்சியை 
அனுசரித்து எல்லைகளை நிர்ணயிக்க வேண்டும்‌. 


எண Yet WR WRT | 

குனி FTA RTA 

ஸாமந்தாநாமபாவே து மெளலாநாம்‌ ஸீம்நி ஸாக்ஷிணாம்‌ | 

இமாநப்யனுயுஞ்சீத புருஷாந்‌ வனகோசராந்‌ ॥ 259 

இவ்வாறும்கூட எல்லைகளை நிர்ணயிக்க முடியவில்லை 
என்றால்‌, ஊர்ஜிதமாக எல்லைகளை அறிய முடியவில்லை என்றால்‌ 


மூலமூம்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா ளு [ச 53 ] 


என்ன செய்வது? பாரம்பரியமான எல்லைகளை அறிந்த 
கிராமவாசிகளே இல்லை என்னும்போது என்ன செய்யலாம்‌? 
வனவாசிகளுக்குத்‌ தெரிகிறதா என்று பார்க்கலாம்‌. 


வுட eat ETT! 

வண்‌ YATE ॥ 

வ்யாதாஞ்சாகு நீகாந்‌ கோபாந்‌ கைவர்தாந்‌ மூலகாநகாந்‌ | 

வ்யாலக்ராஹானுஞ்ச வ்ருத்தீநந்யாம்ஷ்ச வநசாரிண: | 260 

வேடர்கள்‌, பறவைகளைக்‌ கொன்று விற்று ஜீவிப்பவர்கள்‌, 
இடையர்கள்‌ (கோபர்கள்‌), வலைஞர்கள்‌ (இருளர்கள்‌), 


மூலிகைகளை சேகரிப்பவர்கள்‌ அல்லது விறகு வெட்டுபவர்கள்‌, 
பாம்பாட்டிகள்‌, உஞ்சவிருத்திகள்‌ (இந்தியிருக்கும்‌ நெல்லைப்‌ 
பொறுக்கிக்‌ கொண்டு போய்‌ ஜீவனம்‌ நடத்துபவர்கள்‌), மற்றுமுள்ள 
வனவாசிகளை விசாரிக்கலாம்‌. 


றகர UY: எரு எப 
Ta ee Te நட்பது பவட] 


தே ப்ருஷ்டாஸ்து யதாப்ரூயு: ஸீமாஸந்திஷு லக்ஷணம்‌ | 

தத்‌ ததா ஸ்தாபயேத்‌ ராஜா தர்மேணக்ராமயோர்‌ த்வயோ: ॥ 261 

அவர்களை விசாரித்ததில்‌ கிடைத்த தகவல்களைக்‌ கொண்டு, 
அரசன்‌ இரண்டு கிராமங்களுக்கு இடையேயுள்ள எல்லைகளைத்‌ 
தீர்மானிக்க வேண்டும்‌. 


ஊரான ரன WT 

எண்‌ 3 Ada: ॥ 

க்ஷேத்ர கூப தடாகாநாமாராமாஸ்ய க்ருஹஸ்ய ௪ | 

ஸாமந்தப்ரத்யயோ ஜேய: ஸிமாஸேது விநீர்நய: ॥ 262 

வயல்கள்‌, கிணறுகள்‌, குளங்கள்‌ இவைகளைப்‌ பற்றிய 
எல்லாத்‌ தகராறுகளுக்கும்‌, வீடுகளுக்கிடையேயான எல்லைத்‌ 
தகராறுகளுக்கும்‌, அங்கே சுற்றிலும்‌ வாழ்பவர்களை விசாரித்து, 
எல்லைகளை நிர்ணயிக்க வேண்டும்‌. 


WT UT UE: Od Pret TT! 
WH TET எச Ta கனு ॥ 
ஸாமந்தாஷ்சேந்‌ ம்ருஷா ப்ரூயு:ஸேதெள விவததாம்‌ ந்ருணாம்‌ | 
. ஸர்வே ப்ருதக்‌ ப்ருதக்‌ தண்ட்யா ராக்ஞா மத்யமஸாஹஸம்‌ ॥ 263 
இந்த விஷயங்களில்‌ தகராறு ஏற்பட்டிருக்கும்போது 
அக்கம்பக்கத்தவர்கள்‌ பொய்‌ கூறினால்‌, அப்படிப்‌ பொய்‌ கூறிய 


மனு நீதி என்னும்‌ 
௨௨ பபப தர்ம சாஸ்திரம்‌ 
ஒவ்வொருவருக்கும்‌ அரசன்‌ மத்திய சாகா தண்டம்‌ அபராதமாக 
விதிக்க வேண்டும்‌. 


ணார ௭ எ ன 
எண்ன ன னாள்‌ ன: ॥ 


க்ருஹம்‌ தடாகமாராமம்‌ க்ஷேத்ரம்வா பீஷ்யா ஹரந்‌ | 

ஷதாநி பஞ்ச தண்ட்ய: ஸ்யாதக்ஞாநாத்‌ த்விஷதோ தம: | 264 

வீடு, குளம்‌, வயல்‌ முதலானவைகளை அதன்‌ சொந்தக்காரனை 
மிரட்டி பயமுறுத்தி பறித்துக்‌ கொண்டவனுக்கு ஐநூறு பணங்கள்‌ 
அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. பலாத்காரமாக அல்லாமல்‌, 
அறியாமையால்‌ தன்னுடையதுதான்‌ என்று எண்ணி அனுபவிப்ப 
வனுக்கு இருநூறு பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. 


அன்னர்‌ wd Ta எளிய 

fetta விண்ற ளா ரன்‌ feat ॥ 

ஸீமாயாமாவிஷஹ்யாம்‌ ஸ்வயம்‌ ராஜைவ தர்மவித்‌ | 

ப்ரதிஷேத்‌ பூமிமேதேஷாமுபகாராதிதீ ஸ்திதி: | 

அடையாளங்களோ சாட்சியங்களோ சரிவர இல்லாதபோது 
எல்லைகளை எவை யாருடையவை என்று சரியாகத்‌ தீர்மானிக்க 
முடியாதபோது தர்மவானான அரசன்‌ இவ்வாறு செய்ய வேண்டும்‌. 
அதாவது, அந்த பூமி முதலானவற்றால்‌ யாருக்கு அதிக லாபம்‌ 
கிடைக்குமோ அல்லது அந்தப்‌ பகுதி இல்லாவிட்டால்‌ எவருக்கு 
அதிக நஷ்டமோ அவர்களுக்கே அதைக்‌ கொடுக்க வேண்டும்‌. 


ண்ண்ளிற்ள்‌ ஸ்‌ எண்ன! 

காணின்‌ urea 

ஏஷோ அகிலேநா அபிஹிதோ தர்ம: ஸீமா விநீர்ணயே | 

அத ஊர்த்வம்‌ ப்ரவக்ஷ்யாமி வாக்பாருஷ்ய விநீர்ணயம்‌ | 

இதுவரை எல்லையைப்‌ பற்றிய நிர்ணயங்கள்‌ முழுவதுமாகக்‌ 
கூறப்பட்டன. இனி கடுஞ்‌ சொற்களுக்கான (திட்டுதல்‌) நிர்ண 
யங்களைக்‌ கூறுகிறேன்‌. 

பம்பா வள்‌ எனச்‌ | 

பயப்பட wel 

ஷதம்‌ ப்ராஹ்மணமாக்ருஷ்ய க்ஷத்ரியோ தண்டமர்ஹதி | 

வைஷயோ அத்யர்தஷதம்‌ த்வே வாகத்ரஸ்து வதமர்ஹதி ॥ 267 

பிராம்மணனை அநீதியாகத்‌ திட்டிய க்ஷத்ரியனுக்கு நூறு 
பணங்களை அபராதமாக விதிக்க வேண்டும்‌. வைசியனாயின்‌, 


265 


266 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை ஸுரீ ஆனந்த நாச்சியாரம்மா பட்ட | பி 
நூற்றைம்பது பணங்கள்‌ அபராதம்‌. சூத்திரனாயின்‌, இத்தனை 
அடிகள்‌ அடிக்க வேண்டும்‌ என்று வசை மொழிக்குத்‌ தக்கவாறு 
குண்டனை விதிக்க வேண்டும்‌. 


oT WET என: ofr | 

ஆன்னா @ reat ர: | 

பஞ்சாஷத்‌ ப்ராஹ்மணோ தண்ட்ய: க்ஷத்ரியஸ்யா அபிஷம்ஸநே | 

வைஷ்யே ஸ்யாதர்தபஞ்சாஷச்‌ சூத்ரே த்வதாஷகோ தம: | 268 

பிராம்மணன்‌ க்ஷத்திரியனைத்‌ திட்டினால்‌, அவனுக்கு 
ஐம்பது பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. அதேபோல்‌ 
வைசியனை பிராம்மணன்‌ திட்டினால்‌, அவனுக்கு இருபத்தைந்து 
பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. சூத்திரனைத்‌ திட்டிய 
பிராம்மணனுக்கு பன்னிரண்டு பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க 
வேண்டும்‌. 


சர்‌ ஊரி என்‌ ண்ணி 
எனி என fea! எப 


ஸமவர்ணே த்விஜாதீநாம்‌ த்வாதஷைவ வ்யதிக்ரமே | 
வாதேஷ்‌ வவசநீயேஷ ததேவ த்விகுணம்‌ பவேத்‌ | 269 
பிராம்மணனை பிராம்மணனே திட்டினால்‌ பன்னிரண்டு 
பணங்கள்‌ அபராதம்‌. 
அவ்வாறே க்ஷத்ரியனை க்ஷத்ரியனே திட்டினாலும்‌, வைசியனை 
வைசியனே திட்டினாலும்‌ பன்னிரண்டு பணங்கள்‌ அபராதம்‌. 
சாதாரண வசவு மொழிகளாக இல்லாமல்‌ நாக்கூசும்‌ 
வார்த்தைகளால்‌ திட்டினால்‌ இருமடங்காக அபராதம்‌ விதிக்க 
வேண்டும்‌. 
க்ப்‌ & எள எனா RAI 
எண; எ ணன்‌ feu: ॥ 
ஏகஜாதீர்‌ த்விஜாதீம்ஸ்து வாசா தாருணாயா க்ஷிபந்‌ | 
ஜிஹ்வாயா: ப்ராப்னுயாச்சேதம்‌ ஐகந்யப்ரபவோ ஹி ஸ: | 


மனு நீதி என்னும்‌ 


உ மனுதர்ம சாஸ்திரம்‌ 


எண TTA ஒன்‌: [ 
எவ்ள: TERT TATA வற ॥ 


நாமஜாதிக்ரஹம்‌ த்வேஷாமபித்ரோஹேண குர்வத: | 
நிக்ஷேப்யோ அயோமய: ஷங்குர்‌ ஜ்வலந்‌ நாஸ்யே தஷா அங்குல: | 271 


காவிப்பவனுகக. பதத அங்குல முன்ன வேலை பழக்கம்‌ சாய? 


வண ரான ஒண்‌ | 
எண்ண ௭௫ ஸி wwf: ॥ 


தர்மோபதேஷம்‌ தர்பேண விப்ரா ணாமஸ்ய குர்வத: | 
தப்தமாஸேசயேத்‌ தைலம்‌ வக்த்ரே ஸ்ரோத்ரே ௪ பார்திவ: | 272 


ஆன wd WI 

க YE TUR TC: PR fe ளு 

ஸ்ருதம்‌ தேஷம்‌ ௪ ஜாதிம்‌ ௪ கர்ம ஷாரீரமேவ ச| உ 

விததேந ப்ருவந்‌ தர்பாத்‌ தாப்ய:ஸ்யாத்‌ த்விஷதம்‌ தமம்‌ | 273 

அதே சமயம்‌ சூத்திரனைப்‌ பார்த்தும்‌ யாரும்‌ இழிவாகப்‌ பேசக்‌ 
கூடாது. 

அவனது பேச்சு, தேசம்‌, ஜாதி, தொழில்‌, குரல்‌ முதலான 
வைகளை தூஷிக்கக்‌ கூடாது. அப்படி அகந்தையால்‌ தூஷிப்பவர்‌ 
களுக்கு இருநூறு பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. 


க னள எ ஏன்‌ எப 

எண்‌ ஏன்‌ எள்ள ர(॥ 

காணம்‌ வாஅப்யதவா கஞ்ஜமந்யம்‌ வாஅபி ததாவிதம்‌ | 

தத்யேநா அபி ப்ருவந்‌ தாப்யோ தண்டம்‌ கார்ஷாபணா அவரம்‌ | 274 

ஒற்றைக்‌ கண்‌ கொண்டவன்‌, முடவன்‌ முதலான அங்க 
ஹீனர்களை, அவர்களது அங்கக்‌ குறைகளைக்‌ குறிப்பிட்டு 
தாஷிப்பவர்களுக்கு கார்ஷா பணம்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா DT 14) 


Tet Fat wat Yat ad TET 
MYT BA Tt UTA Wa TU: 1 


மாதரம்‌ பிதரம்‌ ஜாயாம்‌ ப்ராதரம்‌ தநயம்‌ குரும்‌ | 

ஆக்ஷார யஞ்சதம்‌ தாப்ய: பந்தாநம்‌ சாஅதத்‌ குரோ: ॥ 275 

தாய்‌, தந்தை, மனைவி, சகோதரன்‌, மகன்‌, குரு - இவர்களை 
நிந்திப்பவனுக்கு நூறு பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. குரு 
எதிர்ப்படும்போது அவருக்கு வழிவிட்டு விலகாதவனுக்கும்‌ நூறு 


பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. 


எனின்‌ உதை எளி ளா | 
எள்‌ என: UA: எக Ta எ ॥ 


ப்ராஹ்மண க்ஷத்ரியாப்யாம்‌ து தண்ட: கார்யோவிஜாநதா | 

ப்ராஹ்மணே ஸாஹஸ: பூர்வ: க்ஷத்ரியே த்வேவ மத்யம: ॥ 276 

பிராம்மணனுக்கும்‌ க்ஷத்ரியனுக்கும்‌ இடையில்‌ சண்டை 
ஏற்பட்டு வசவுகளை பேசினால்‌, வசைமாரி பொழிந்தவன்‌ 
பிராம்மணன்‌ என்றால்‌, இருநூற்றைம்பது பணங்களும்‌, க்ஷத்ரியன்‌ 
என்றால்‌, ஐநூறு பணங்களும்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. தண்ட 
நீதியை செலுத்தும்‌ அரசன்‌ விதிக்க வேண்டிய தண்டனை 
இதுவேயாகும்‌. 


ணி எள ண்‌ எனா. | 
Peas Wa என்‌ fafa: ॥ 


விட்சத்ரயோரேவமேவ ஸ்வஜாதிம்‌ ப்ரதி தத்வத: | 

சேதவர்ஐம்‌ ப்ரணயநம்‌ தண்டஸ்யேதி விநிஷ்சய: ॥ 277 

வைசியனுக்கும்‌ சூத்திரனுக்கும்‌ இடையில்‌ சண்டை ஏற்பட்டு 
வசை பேசினால்‌, வசைமாரி பொழிந்தவன்‌ வைசியன்‌ என்றால்‌, 
அவனுக்கு இருநூற்றைம்பது பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. 
சூத்திரன்‌ என்றால்‌ ஐநூறு பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. 


TH usaf: ணி எனன Teele: | 

சா eA asf ere 

ஏஷ தண்டவிதி: ப்ரோக்தோ வாக்பாருஷ்யஸ்ய தத்வத: | 

அதனைர்த்வம்‌ ப்ரவக்ஷ்யாமி தண்டபாருஷ்ய நீர்ணயம்‌ | 278 

ஒருவரை ஒருவர்‌ வைதல்‌ தொடர்பான தண்டனைகளை 
இதுவரை கூறினேன்‌. இனி ஒருவரை ஒருவர்‌ அடித்துக்‌ கொல்வது 
தொடர்பான தண்டனைகளைக்‌ கூறுகிறேன்‌. 


ணக கை ட்ட ப்பட்ட 
ளன ளே Wa BET: | 
Pro MAE எரா 
- யேநகேநசிதங்கேந ஹிம்ஸ்யாச்சேச்‌ ச்ரேஷ்டமந்த்யஜ: | 
சேத்தவ்யம்‌ தத்ததேவா அஸ்யதந்‌ மநோரனுஷாஸநம்‌ ॥ 279 


சூத்திரன்‌, பிராம்மண க்ஷத்ரிய வைசியர்களை எந்த அங்கத்தால்‌ 
அடிக்கிறானோ, அந்த அங்கத்தை வெட்ட வேண்டும்‌. இது மனு 
பகவானின்‌ சாசனம்‌. 

என்னை எள Wr I 

ஏரண ணை ண்‌ ப 

பாணிமுத்யம்ய தண்டம்வா பாணிச்சேதநமர்ஹதி | 

பாதேந ப்ரஹரந்‌ கோபாத்‌ பாதச்சேதநமர்ஹதி ॥ 280 

அவன்‌ கையாலோ தடியெடுத்தோ அடித்தால்‌ அடித்த கையை 
வெட்ட வேண்டும்‌. கோபத்தோடு காலால்‌ உதைத்தால்‌ காலை 
வெட்ட வேண்டும்‌. 


எண்ணாக. | 
wel Fag Frat: ford ணண்பு 


ஸஹா ஆஸநமபிப்ரேப்சுருத்‌ க்ருஷ்டஸ்யா அபக்ருஷ்டஐ: | 
கட்யாம்‌ க்ருதாங்கோ நீர்வாஸ்ய: ஸ்பிசம்‌ வாஅஸ்யாஅவ கர்தயேத்‌ | 281 


தண்ட பைக அண ௮ 


எவிஙிஎர்‌ எர வன்ம ஊர | 

அன்‌ Dard Tent 

அவநீஷ்டீவதோ தர்பாத்‌ த்வாவோஷ்டெள சேதயேந்‌ ந்ருப: | 
அவமூத்ரயதோ மேட்ரமவஷர்தயதோ குதம்‌ | 292 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 145] 
கேஷேஷ க்ருஷ்ணதோ ஹஸ்தெள சேதயேதவிசாரயந்‌ | 
பாதயோர்‌ தாடிகாயாம்‌ ச க்ரீவாயாம்‌ வ்ருஷணேஷச ॥ 283 
பிராம்மணன்‌ முடியைப்‌ பற்றியிழுத்த சூத்திரன்‌ கைகளை 

எந்தத்‌ தயக்கமுமின்றி வெட்டியெறிய வேண்டும்‌. 


தாடி, மீசை, கழுத்து, குறி இவைகளைப்‌ பற்றி இழுத்தவனுக்கும்‌ 
இதே தண்டனை விதிக்க வேண்டும்‌. 


Ties: We என்‌ என என்க | 
ளி TOL TERT VATE ணக. ॥ 


த்வக்பேதக: ஷதம்‌ தண்ட்யோ லோஹிதஸ்ய ௪ தர்ஷக: | 

மாம்ஸபேத்தா து ஷண்‌ நீஷ்காந்‌ ப்ரவாஸ்யஸ்‌ த்வஸ்திபேதக: | 284 

யாரும்‌ யாரையும்‌ தோல்‌ பிய்ந்து போகுமாறு அடித்தால்‌ நூறு 
பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க ' வேண்டும்‌. ரத்தம்‌ வருமாறு 
அடித்தாலும்‌ நூறு பணங்கள்‌ அபராதம்‌. சதை பிய்ந்து போகுமாறு 
அடித்தால்‌ ஆறு நிஷ்கங்கள்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. எலும்புகள்‌ 
முறியுமாறு அடித்தவனை நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும்‌. 


எரி எணராவிர்‌ எள | 

எ ன: எனி ளோ எமாய 

வநஸ்பதீநாம்‌ ஸர்வேஷா முபபோகோ யதாயதா | 

ததா ததா தம: கார்யோ ஹிம்ஸாயாமிதி தாரணா ॥ 285 

மலர்களையும்‌ பழங்களையும்‌ அளிக்கும்‌ மரங்களை வெட்டக்‌ 
கூடாது. வெட்டுபவனுக்கு, ஏற்படும்‌ நஷ்டத்துக்குத்‌ தக்கவாறு 
அபராத தண்டனை விதிக்க வேண்டும்‌. 


ஏனா RW TFTA என்‌ எ 

அள எர GG WUE தாண்‌ எளாள ॥ 

மநுஷ்யாணாம்‌ பசநாம்‌ ௪ துக்காய ப்ரஹ்ருதே ஸதி | 

யதாயதா மஹத்‌ துக்கம்‌ தண்டம்‌ குர்யாத்‌ ததாததா | 286 

மனிதர்களையும்‌, பசுக்களையும்‌ அடித்துத்‌ துன்புறுத்துபவனுக்கு, 
ஏற்படும்‌ துக்கத்தின்‌ தன்மைக்கேற்ப தண்டனையளிக்க வேண்டும்‌. 

அணி “எனின்‌ யாள | 

ஊனா எர எனைன எ ॥ 

அங்காஅவபீடநாயாம்‌ ச வ்ரணஷோணிதயோஸ்‌ ததா | 

ஸமுத்தாநவ்யயம்‌ தாப்ய: ஸர்வதண்டமதாஅபி வா ॥ 287 


புகை அலகை ககக கனக ககக எட்டப்ப ரம்‌ 

உடம்பில்‌ காயம்‌ ஏற்படுமாறு அடித்தவனிடம்‌, அந்தக்‌ 
காயத்தின்‌ தன்மைக்கேற்பவும்‌, அந்தக்‌ காயம்‌ ஆறும்‌ வரையில்‌ 
அதற்காகும்‌ மருத்துவச்‌ செலவுகளுக்கும்‌, காயம்பட்டவன்‌ 
சம்பாதிக்க முடியாமல்‌ போய்விடுவதால்‌ அந்த நஷ்ட ஈட்டுத்‌ 
தொகையையும்‌ அடித்தவனிட மிருந்து வசூலித்து 
அடிபட்டவனுக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌. 


xeafir fee A Te Frid TTA எ। 
பயப்பட AE TH TTA YETTA || 

தரவ்யாணி ஹிம்ஸ்யாத்‌ யோ யஸ்ய ஞாநதோ அஞ்ஞாதோ அபி வா | 
ஸதஸ்யோத்‌ பாதயேத்‌ துஷ்டிம்‌ ராக்ஞோே தத்யாச்ச தத்ஸமம்‌ | 288 


பிறருடைய பொருட்களை அறிந்தோ அறியாமலோ 
தொலைத்து விட்டால்‌, அப்பொருளின்‌ சொந்தக்காரனுக்கு 
வேறொரு பொருளை ஈடாகக்‌ கொடுத்துவிட வேண்டும்‌. மேலும்‌ 
அப்பொருளுக்குரிய விலையை அபராதமாக அரசனுக்குச்‌ செலுத்த 
வேண்டும்‌. 


Wa Y என்ர Wi 

MA Touro ச Jorge Wl 

சர்ம சார்மிக பாண்டேஷ காஷ்ட லோஷ்டமயேஷ ச | 

மூல்யாத்‌ பஞ்சகுணோ தண்ட: புஷ்பமூல பலேஷ ௪ | 299 

ஒருவனுக்குச்‌ சொந்தமான தோல்‌, தோல்‌ பாத்திரங்கள்‌, மண்‌ 
பாத்திரங்கள்‌, மரப்‌ பாத்திரங்கள்‌ இவற்றைத்‌ தொலைத்துவிட்டால்‌, 
அவற்றின்‌ மதிப்புக்கு ஐந்து மடங்கு அபராதம்‌ அரசன்‌ விதிக்க 
வேண்டும்‌. சொந்தக்காரனுக்கு அவற்றின்‌ மதிப்புக்குத்‌ தக்க 
தொகையை அளிக்கச்‌ செய்ய வேண்டும்‌. | 

புஷ்பங்கள்‌, வோர்கள்‌, பழங்கள்‌, முதலானவற்றுக்கும்‌ இதே 
முறையில்‌ தண்டிக்க வேண்டும்‌. 


ன ௭ ரா எ ரானா 0 எ 

காண்டு: WHA ure fared 1 

யாநஸ்யசைவ யாதுஷ்ச யாநஸ்வாமிந ஏவ ௪ | 

தஷாஅதிவர்தநாந்யாஹு:சேஷே தண்டோ விதீயதே | 290 

தோர்‌ முதலான வாகன சாரதிகளுக்கும்‌, வாகனத்தின்‌ 
சொந்தக்காரர்களுக்கும்‌ விபத்து ஏற்படுத்தினால்‌, விபத்துக்கான பத்து 
தவறுகளுக்கு தண்டனை கிடையாது. இந்த பத்தின்‌ காரணமாக 
ஏற்படும்‌ பிராண நஷ்டம்‌, பொருள்‌ நஷ்டம்‌ இவற்றிற்கு தண்டனை 
கிடையாது. இவை தவிர்த்து மற்றபடி ஏற்படும்‌ விபத்துக்களில்‌ 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை மூட்‌ ஆனந்த நாச்சியாரம்மா 180] 
ஏற்படும்‌ பிராண நஷ்டம்‌, பொருள்‌ நஷ்டம்‌ முதலானவற்றுக்கு 
கண்டனை உண்டு. 


௭ TTA னர்‌ | 
சன்‌ ஏ TT என்‌ என ஏ ॥ 


சிந்நநாஸ்யே பக்நயுகே திர்யக்‌ ப்ரதிமுகா ஆகதே | 
அக்ஷபங்கே ச யாநஸ்ய சக்ர பங்கே ததைவ ச | 291 


BN a TAT A HA ul 

௭௯% PAT A TS WEL 

சேதநே சைவ யந்த்ராணாம்‌ யோக்த்ர ரஷ்ம்யோஸ்‌ ததைவ ச | 

ஆக்ரந்தே சாஅப்யபைஹிதி ந தண்டம்‌ மனுரப்ரவீத்‌ | 292 

1) மூக்கணாங்கயிறு அறுந்து போதல்‌. 

2) நுகத்தடி ஒடிந்து போதல்‌. 

3) மேடு பள்ளங்களால்‌ ரதம்‌ குடைசாய்ந்து போதல்‌. 

4) இருசு அச்சு ஒடிந்து போதல்‌. 

5) சேணம்‌ அறுந்து போதல்‌. 

6) கடிவாளக்‌ கயிறு அறுந்து போதல்‌. 

7) சாட்டை அறுந்து போதல்‌. 

5) வாகனத்தோடு குதிரையைப்‌ பூட்டியுள்ள இடத்தில்‌ 

மரம்‌ உடைந்து போதல்‌. 
9) எதிரில்‌ வேறு வண்டி வந்து மோதுதல்‌. 
10) சாரதி குறுக்கே வருபவனை விலகு விலகென்று கூறியும்‌ 
விலகாமை. 

- என்னும்‌ பத்து வகையான காரணங்களால்‌ விபத்து ஏற்பட்டு, 
அதனால்‌ உயிர்‌ நஷ்டமும்‌ பொருள்‌ நஷ்டமும்‌ ஏற்பட்டாலும்கூட 
தண்டனை எதுவும்‌ கொடுக்கக்‌ கூடாதென மனு பகவான்‌ 
கூறுகிறார்‌. 

எரர்‌ ஏர பாணனை ம 

ள்‌ எனி ளை னர்‌ ணய 

யத்ரா அபவர்ததே யுக்யம்‌ வைகுண்யாத்‌ ப்ராஜகஸ்ய து | 

தத்ர ஸ்வாமீ பவேத்‌ தண்ட்யோ ஹிம்ஸாயாம்‌ த்விஷதம்‌ தமம்‌ | 293 

வண்டியோட்டி தன்‌ அஜாக்ரதையால்‌ வண்டியை ஓடித்தாற்‌ 
போல்‌ திருப்பி, அதனால்‌ பிறர்‌ உயிருக்கோ உடைமைகளுக்கோ 
ஹாநி ஏற்பட்டால்‌, அப்படிப்பட்ட அறிவிலியை சாரதியாக 


மனு நீதி என்னும்‌ 
462 மனுதர்ம சாஸ்திரம்‌ 
அமர்த்திக்‌ கொண்ட வண்டியின்‌ சொந்தக்காரனுக்கு இருநூறு 
பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. 


NTE WE WATT: WT TET | 
ன WEST அர கா; என்றா 


ப்ராஜகஷ்சேத்‌ பவேதாப்ய: ப்ராஜகோ தண்டமர்ஹதி | 

யுக்யஸ்தா: ப்ராஜகே அநாப்தே ஸர்வே தண்ட்யா: ஷதம்ஷதம்‌ | 294 

வண்டியோட்டிய சாரதி புத்திமானாக இருந்தால்‌, தன்னால்‌ 
ஏற்பட்ட நஷ்டத்தை தன்‌ எஜமானன்‌ ஏற்க விடக்கூடாது. தானே 
அந்த அபராதத்‌ தொகையைச்‌ செலுத்த வேண்டும்‌. சாரதி அந்த 
அளவுக்கு அறிவில்லாத மூடனாக இருந்தால்‌, எஜமானனே அபராதம்‌ 
கட்ட வேண்டும்‌. 

அதுபோக அந்த வண்டியில்‌ பயணம்‌ செய்தவனுக்கும்‌, 
சாரதிக்கும்‌ தனித்தனியே நூறு பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க 
வேண்டும்‌. 


எரா ௭ எரி ரள 
ஊற TA என்னா. ॥ 


ஸசேத்து பதி ஸம்ருத்த: பசுபிர்‌ வா ரதேந வா | 

ப்ரமாபயேத்‌ ப்ராணப்ருதஸ்‌ தத்ர தண்டோ அவிசாரித: | 295 

எதிரில்‌ மிருகங்களோ, ரதமோ வரும்போது தன்‌ வண்டியை 
நிறுத்தாமல்‌ ஓட்டி, அதனால்‌ மிருகங்களுக்கு உயிர்ச்‌ சேதமோ, 
உடலுக்கு ஹிம்சையோ ஏற்பட்டால்‌, சற்றும்‌ யோசிக்காமல்‌ அந்த 
சாரதிக்கு அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. 


னர்‌ ர எரே பய 

WTONAE TEA erga ॥ 

மநுஷ்ய மாரணே க்ஷிப்ரம்‌ செளரவத்‌ கில்பிஷம்‌ பவேத்‌ | 

ப்ராணப்ருத்சு மஹத்ஸ்வர்தம்‌ கோகஜோஷ்ட்ரஹயாதிஷ | 296 

மனிதன்‌ இந்த விபத்தில்‌ இறந்தால்‌, அவனுக்கு திருடனுக்கு 
விதிக்கும்‌ தண்டனையை விதிக்க வேண்டும்‌. 

பசுக்கள்‌, யானைகள்‌, குதிரைகள்‌ முதலானவற்றுக்கு ஆபத்து 
நேரிட்டால்‌ அல்லது இறந்தால்‌ அதில்‌ பாதி தண்டனையும்‌ விதிக்க 
வேண்டும்‌. 


கார்‌ எரா ஏ ளோ னர்‌ ன: | 
யவ்ப்பம்‌! Wax eS: பட்ட பப்பா 


த்‌ ள்‌ 5 
அன்னை ஸரீ ஆனந்த நாச்சியாரம்மா [னு 
க்ஷத்ரகாணாம்‌ பகநாம்‌ து ஹிம்ஸாயாம்‌ த்விஷதோ தம: | 
பஞ்சாசத்‌ து பவேத்‌ தண்ட: சுபேஷ ம்ருக பக்ஷிஷு ॥ 297 
மிகவும்‌ சாதாரண கால்‌ நடைகளுக்கு (பூனை போன்றவை) 
ஆபத்து ஏற்பட்டால்‌, சாரதியிடம்‌ இருநூறு பணங்கள்‌ அபராதம்‌ 
வசூலிக்க வேண்டும்‌. 
உயர்ந்தவைகளான மான்‌ முதலான மிருகங்களுக்கும்‌, அன்னம்‌ 
முதலான பறவைகளுக்கும்‌ ஆபத்து ஏற்பட்டால்‌, ஐம்பது பணங்கள்‌ 
அபராதம்‌ வசூலிக்க வேண்டும்‌. 


ஏன்னா ம ௯ CTA TOTTI 
எர ர எ. எரகளார்‌ ॥ 


கர்தபாஅஜாவிகாநாம்‌ து தண்ட:ஸ்யாத்‌ பஞ்சமாஷிக: | 

மாஷிகஸ்து பவேத்‌ தண்ட: ஷ்வசூகர நீபாதநே ॥ 298 

கழுதை, ஆடு, செம்மறியாடு முதலானவற்றுக்கு ஆபத்து 
ஏற்பட்டால்‌, ஐந்து வெள்ளி மாஷங்கள்‌ அபராதம்‌ விதிக்க 
வேண்டும்‌. நாய்‌, பன்றி போன்றவை வண்டியில்‌ அடிபட்டு 
வீழ்ந்தால்‌, ஒரு வெள்ளி மாஷம்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. 

ளார்‌ ரணை எனை எள்‌ எ எ | ப 

சா என ©] ர றோ எ ॥ 


பார்யா புத்ரஷ்ச தாஸஸ்ச ப்ரேஷ்யோ ப்ராதா ச ஸோதர: | 
ப்ராப்தாஅபராதாஸ்‌ தாட்யா:ஸ்யூ ரஜ்வா வேணுதலேந வா | 299 
மனைவி, பிள்ளை, வேலைக்காரன்‌, சிஷ்யன்‌, பிரியமான 


நண்பன்‌, தம்பி இவர்கள்‌ குற்றமிழைத்தால்‌, பிரம்பாலோ, 
கயிற்றாலோ அடிக்க வேண்டும்‌. 


YEE TO ணன்‌ கண 
அரணை ET TT: wT Affe 1 


ப்ருஷ்டதஸ்து ஷரீரஸ்ய நோத்தமாங்கேகதஞ்சந | 

அதோ அந்யதா து ப்ரஹரந்‌ ப்ராப்த: ஸ்யாச்‌ செளரகில்பிஷம்‌ | 300 

இவ்வாறு அடிக்க நேரும்போது, தலை முதலான உத்தம 
பாகங்களில்‌ அடிக்கக்கூடாது. உடலின்‌ பின்புறம்‌ முதுகில்‌ 


அடிக்கலாம்‌. அவ்வாறன்றி தலையில்‌ அடிப்பவன்‌ திருடனுக்குரிய 
தண்டனையைப்‌ பெறுவான்‌. 


மனு நீதி என்னும்‌ 


464 ௪ மனுதர்ம சாஸ்திரம்‌ 
ணன்‌ எனா | 
ணை: அனர்‌ ரி/ என்ர ॥ 
ஏஷோ அகிலேநா அபிஹிதோ தண்டபாருஷ்ய நீர்ணய: | 
ஸ்தேநஸ்யாஅத: ப்ரவக்ஷ்யாமி விதிம்‌ தண்டவிநீர்ணயே | 301 


இதுவரை தண்ட நீதியில்‌ வசைகளுக்கும்‌, விபத்து முதலான 
வற்றுக்குமுரிய தண்டனைகளைக்‌ கூறினேன்‌. இனி திருட்டுக்‌ 
குற்றத்துக்‌ குரிய தண்டனைகளைக்‌ கூறுகிறேன்‌. 


ணவ ர | 

னை எளி TE எ எ ॥ 

பரமம்‌ யத்நமாதிஷ்டேத்‌ ஸ்தேநாநாம்‌ நீக்ரஹே ந்ருப: | 

ஸ்தேநாநாம்‌ நீக்ரஹாதஸ்ய யஷோ ராஷ்ட்ரம்‌ ச வர்ததே | 302 

திருடர்களைப்‌ பிடிக்கும்‌ விஷயத்தில்‌ மேலான முயற்சிகளை 
அரசன்‌ மேற்கொள்ள வேண்டும்‌. திருடர்களை அடக்கும்‌ 
அரசனுடைய புகழும்‌, ராஜ்ஜியமும்‌ பெருகும்‌. 


சனை fed எ னே Wad TT 

௭௭ 6 எனி என எள்ளி 

அபயஸ்ய ஹி யோ தாதா ஸ பூஜ்ய:ஸததம்‌ ந்ருப: | 

ஸத்ரம்‌ ஹி வர்ததே தஸ்ய ஸதைவாஅபய தக்ஷிணம்‌ ॥ 303 

அபயத்தை அளிக்கும்‌ வள்ளலான அரசன்‌ எப்போதும்‌ 
போற்றுதற்‌ குரியவன்‌. மக்களைக்‌ காப்பாற்றுதல்‌ என்பது அரசனுக்கு 
ஒரு வேள்வியாகும்‌. அபயமளித்தலே தட்சிணையாகும்‌. அபய 
மளிப்பதால்‌ அரசனது ஆட்சி உயர்வடையும்‌. 


ச்‌ எண்‌ எள்‌ எண்‌ a: | 

எண்ண காரி எனன ஏனா ॥ 

ஸர்வதோ தர்மஷட்பாகோ ராக்ஞோ பவதி ரக்ஷத: | 

அதர்மாதபி ஷட்பாகே பவத்யஸ்ய ஹ்யரக்ஷத: | 304 

மக்களை நன்கு ரட்சிக்கும்‌ அரசனுக்கு அவன்‌ குடிமக்கள்‌ 
செய்யும்‌ புண்ணியத்தில்‌ ஆறில்‌ ஒரு பாகம்‌ வந்தடையும்‌. மக்களை 
நன்கு ரட்சிக்காத அரசனுக்கு, அவன்‌ குடிமக்கள்‌ செய்யும்‌ பாபத்தில்‌ 
ஆறில்‌ ஒரு பங்கு வந்தடையும்‌. 

அவி எண்‌ எர எனி 

எனன எள எனா எண்‌ ராமா 

யததீதே யத்‌ யஜதே யத்‌ ததாதி யதர்சதி | 

தஸ்ய ஷட்பாகபாக்‌ ராஜா ஸம்யக்‌ பவதி ரக்ஷணாத்‌ ॥ 305 


30 


லமும்‌ உரையும்‌ ( ம்‌) 
அன்னை ஸரீ ஆனந்த நாச்சியரம்மா௮———————— & 
மேலும்‌ கோயில்களில்‌ நடைபெறும்‌ தேவபூஜைகள்‌, யாகங்கள்‌, 
தானங்கள்‌ முதலானவற்றின்‌ பலனிலும்‌ ஆறில்‌ ஒரு பாகம்‌, 
பிரஜைகளை நன்கு ரட்சிப்பதால்‌ அரசனை வந்தடையும்‌. 


எண்‌ என்னை எள WTA 
எளி எம்‌ WESTER: ॥ 


ரக்ஷந்‌ தர்மேண பூதாநி ராஜா வத்யாம்ஷ்‌ ௪ காதயந்‌ | 

யஜதே அஹரஹர்‌ யக்ஞை: ஸஹஸ்ரஷததக்ஷிணை: ॥ 306 

அரசன்‌ சகல உயிர்களையும்‌ தர்மமாக ரட்சிப்பதாலும்‌, 
தீயவர்களை ஒடுக்குவதாலும்‌, ஒவ்வொரு நாளும்‌ யாகங்களியற்றி 
ஆயிரங்களாய்‌, நூறுகளாய்‌ தட்சிணைகளைக்‌ கொடுத்த பலனை 
அடைகிறான்‌. 


ணா என்‌ எடை எ fa: | 

ணா எ ரத ஏ ஏ என்‌ என விர 

யோ அரக்ஷந்‌ பலிமாதத்தே கரம்‌ ஷல்கம்‌ ௪ பார்திவ: | 

ப்ரதிபாகம்‌ ச தண்டம்‌ ச ஸ ஸத்யோ நரகம்‌ வ்ரஜேத்‌ ॥ 307 

விளைபொருள்களுக்கான வரி, நில வழி வரி, நீர்வழி வரி, 
வணிகர்களிடமிருந்து பெறும்‌ வரி, அபராதத்‌ தொகைகள்‌ முதலிய 
வற்றையெல்லாம்‌ குறைவர வசூலித்துக்‌ கொண்டு, மக்களைக்‌ 
காப்பாற்றாத அரசன்‌ இறந்த வேகத்தில்‌ நரகத்தை அடைவான்‌. 


அள எண்ணா 

எடி எரி எரு 

அரக்ஷிதாரம்‌ ராஜாநம்‌ பலிஷட்பாக ஹாரிணம்‌ | 

தமாஹு: ஸர்வலோகஸ்ய ஸமக்ரமலஹாரகம்‌ ॥ 308 

மக்களைக்‌ காப்பாற்றாமல்‌, அவர்களிடமிருந்து ஆறில்‌ ஒரு 
பாகத்தை வரியாக வசூலிக்கும்‌ அரசன்‌, உலக மாந்தரின்‌ பாபங்களை 
அடைந்தவனாகிறான்‌ என்று அறிஞர்கள்‌ கூறியுள்ளனர்‌. 


சார்ஸ்‌ எனக ராப 

எண னாவ 

அநபேக்ஷிதமர்யாதம்‌ நாஸ்திகம்‌ விப்ரலும்பகம்‌ | 

அரக்ஷிதாரமத்தாரம்‌ ந்ருபம்‌ வித்யாததோகதிம்‌ | 309 

தர்ம சாஸ்திரங்களுக்கு மரியாதையளிக்காமல்‌, நாஸ்திகனாக, 
மேலுலகங்கள்‌ இல்லை யென்று கூறிக்கொண்டு மக்களைக்‌ 
காப்பாற்றாமல்‌, தண்ட நீதியைச்‌ செலுத்தாமல்‌, வரியை மட்டும்‌ 
வசூலிக்கும்‌ அரசன்‌ அதோகதியை, அதாவது நரகத்தை அடைவான்‌. 


மனு நீதி என்னும்‌ 


[461 > மனுதர்ம சாஸ்திரம்‌ 


அளி BRT TTA FTA WTC: | 

ண்‌ aria fafa எ எ॥ 

அதார்மிகம்‌ த்ரிபிர்‌ ந்யாயைர்‌ நீக்ரு்ணீயாத்‌ ப்ரயத்நத: | 

நிரோதநேந பந்தேந விவிதேந வதேந ச ॥ 310 

அதர்மங்கள்‌ செய்பவரை அரசன்‌, அபராதம்‌ வாங்குவதோடு 
நிறுத்திக்‌ கொள்ளாமல்‌, மிக்க முயற்சியோடு மூன்று வகையாகத்‌ 
தண்டிக்க வேண்டும்‌. 


Freer fe TTA WET TERT I 

ளோ Foi: Ua We TT ॥ 

நிக்ரஹேண ஹி பாபாநாம்‌ ஸாதூநாம்‌ ஸங்க்ரஹேண ௪ | 

த்விஜாதஸ்ய இவேஜ்யாபி: பூயந்தே ஸததம்ந்ருபா: | 311 

தீயோரைத்‌ தண்டித்தலையும்‌, நல்லோரைக்‌ காத்தலையும்‌ 
செய்வதனால்‌, பிராம்மண, க்ஷத்திரிய, வைசியர்கள்‌ யாகத்தால்‌ 
பரிசுத்தமடைவதைப்‌ போன்று அரசன்‌ பரிசுத்தனாவான்‌. 


ged wagon fered fret எளி பாபு 

Was எ ஒண்‌ னை ॥ 

க்ஷந்தவ்யம்‌ ப்ரபுணா நித்யம்க்ஷிபதாம்‌ கார்யிணாம்‌ ந்ருணாம்‌ | 

பாலவ்ருத்தாஆது ராணாம்ச குர்வதா ஹிதமாத்மந: | 312 

தங்கள்‌ வழக்குகளைத்‌ தீர்த்துக்‌ கொள்ள வந்தவர்களில்‌ 
சிறுவர்களும்‌, வயோதிகர்களும்‌, வியாதியஸ்தர்களும்‌ அறியாமை 
யாலோ, உடல்‌ கஷ்டங்களைப்‌ பொறுக்க முடியாமலோ அரசனைக்‌ 
கடிந்து கொண்டாலும்கூட அரசன்‌ பொறுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 
தன்னுடைய நன்மையை விரும்பும்‌ அரசன்‌ இவ்வாறே செய்ய 
வேண்டும்‌. 


அள்‌ எண னி medal 

அரு மார்கோ ணர்‌ 

ய:க்ஷிப்தோ மர்ஷயத்யார்தைஸ்‌ தேநஸ்வர்கே மஹீயதே | 

யஸ்‌ த்வைஷ்வர்யாந்‌ ந க்ஷமதே நரகம்‌ தேந கச்சதி | 313 

குன்னைக்‌ குறைகூறிக்‌ கடிந்தவர்களைப்‌ பொறுத்துக்‌ கொள்ளும்‌ 
அரசன்‌, அந்தப்‌ பொறுமையினாலேயே சொர்க்க லோகத்தை 
யடைந்து மேன்மையுறுகறான்‌. தான்‌ அரசன்‌ என்ற கர்வத்தால்‌ 
பொறுக்காதவன்‌, நரகத்தை அடை கிறான்‌. 


மூலமூம்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா ——__/1 87] 


TT WTA ரன்‌ ண எண 1 
அர TA Taf எர ளா ॥ 


ராஜா ஸ்தேநேந கந்தவ்யோ முக்தகேஷேந தாவதா | 

ஆசக்ஷாணேந தத்‌ ஸ்தேயமேவம்‌ கர்மாஸ்மி ஷாதிமாம்‌ | 314 

பிறரிடமிருந்து தங்கத்தைத்‌ திருடியவன்‌, தன்‌ குற்றத்தை 
உணர்ந்தால்‌, அரசனிடம்‌ சென்று தன்‌ குற்றத்தைக்‌ கூறி 
குண்டனையை வேண்ட வேண்டும்‌. 

ஏனெனில்‌, அரசனால்‌ தண்டிக்கப்படுபவனுக்கு அந்தப்‌ பாபம்‌ 
நீங்கி விடுகிறது. இல்லாவிட்டால்‌ அந்தப்‌ பாபம்‌ அடுத்த பிறவியிலும்‌ 
தொடரும்‌. அந்தப்‌ பாபப்‌ பயனால்‌ வாழ்க்கையில்‌ இன்னல்களை 
அடைய வேண்டி வரும்‌. 

இந்த உண்மையை உணர்ந்து நாம்‌ குற்றம்‌ புரிந்து விட்டோம்‌, 
அதற்குரிய தண்டனை, அது எவ்வளவு பொறுக்க முடியாததாயினும்‌ 
இந்த ஜன்மத்திலேயே அனுபவித்து பாபத்தைப்‌ போக்கிக்‌ 
கொள்ளலாம்‌,” என்று நினைப்பவன்‌, அரசனிடம்‌ சென்று தான்‌ 
எப்போது எங்கு எவரிடம்‌ திருடினேன்‌ என்பதைத்‌ தெரியப்படுத்தி, 
தனக்குத்‌ தண்டனை அளிக்குமாறு வேண்ட வேண்டும்‌. 


கணு ர ரர ef! 
ரன ளாக deg eed எ ॥ 


ஸ்கந்தேந ஆதாய முஸலம்‌ லகுடம்‌ வாஅபி காதிரம்‌ | 

ஷக்திம்‌ சோபயதஸ்‌ தீக்ஷ்ணாமாயஸம்‌ தண்டமேவ வா | 315 

அப்படி அரசனிடம்‌ போகும்போது, இரும்பு உலக்கை, 
கருங்காலித்‌ தடி, இருமுனையும்‌ கூர்மையாக இருக்கும்‌ கத்தி, வேல்‌ 
போன்றவற்றில்‌ ஏதேனும்‌ ஒன்றைத்‌ தோளில்‌ சுமந்து செல்ல 
வேண்டும்‌. 


எண ரா ஸு Tree frye | 
கண்ண ரள எணண Fafa 


ஷாஸநாத்‌ வா விமோக்ஷாத்வா ஸ்தேந: ஸ்தேயாத்‌ விமுச்யதே | 

அஷாஸித்வா து தம்‌ ராஜா ஸ்தேநஸ்யா ஆப்நோதி கில்பிஷம்‌ | 916 

அப்படி வரும்‌ திருடனை, அரசன்‌ அவன்‌ கொண்டு வந்த 
ஆயுதத்தாலேயே அடிக்கச்‌ செய்ய வேண்டும்‌. குற்றத்தின்‌ 
தன்மையைப்‌ பொறுத்து இறக்கும்‌ வரை அடித்தாலும்‌ சரி, ஓரளவு 
அடித்துவிட்டு பிழைத்துப்‌ போக விட்டாலும்‌ சரி, அந்தத்‌ திருடனின்‌ 
பாபம்‌ முழுமையாகத்‌ தொலைந்து விடும்‌. 


மனு நீதி என்னும்‌ 

408 * மனுதர்ம சாஸ்திரம்‌ 

ஆனால்‌, மனந்‌ திருந்தி விட்டானே என்று இரக்கப்பட்டு அரசன்‌ 

அவனைத்‌ தண்டிக்காமல்‌ விட்டுவிட்டால்‌, அந்தப்‌ பாபம்‌ அரசனை 
வந்தடையும்‌. 


சல்‌ yore fe eh waft | 

1 எ WET எரி Uf Rafer 

அந்நாததே ப்ரூணஹா மார்ஷ்டி பத்யெள பார்யா அபசாரிணீ | 

குரெள சிஷ்யஷ்ச யாஜ்யஷ்‌ ச ஸ்தேநோ ராஜநி கில்பிஷம்‌ | 317 

பிரம்மஹத்தி செய்தவனுடைய பாபம்‌, அவன்‌ சாப்பாட்டைச்‌ 
சாப்பிடுபவர்க்கும்‌ போகும்‌. 

கர்ப்பத்தை அழித்தவனுடைய பாபம்‌, அவன்‌ சாப்பாட்டைச்‌ 
சாப்பிடுபவர்க்கும்‌ போகும்‌. 

மனைவி செய்யும்‌ பாபம்‌ கணவனைச்‌ சேரும்‌. 

சிஷ்யன்‌ செய்யும்‌ பாபம்‌ குருவைச்‌ சேரும்‌. 

யாகம்‌ செய்து வைக்கின்றவனுடைய பாபம்‌, யாகம்‌ செய்விக்‌ 
கின்ற கர்த்தாவைச்‌ சேரும்‌. 

திருடன்‌ செய்யும்‌ பாபம்‌ அரசனைச்‌ சேரும்‌. 

பிரம்மஹத்தி செய்தவன்‌, கர்ப்பத்தை அழித்தவன்‌ இவர்கள்‌ 
சாப்பாட்டைச்‌ சாப்பிடாமல்‌, அந்தப்‌ பாபம்‌ தங்களை 
வந்தடையாமல்‌ பார்த்துக்‌ கொள்ளலாம்‌. 

அடுத்து, மனைவி பாபம்‌ செய்வதைப்‌ பொறுத்துக்‌ 
கொண்டிராமல்‌ கணவன்‌ அவளைத்‌ தண்டிக்க வேண்டும்‌. இதனால்‌ 
அந்தப்‌ பாபம்‌ கணவனைச்‌ சேராது. 

யாகம்‌ செய்கின்ற கர்த்தாவானவன்‌, யாகத்தைச்‌ செய்து 
வைக்கின்றவன்‌ செய்கின்ற பிழைகளைப்‌ பொறுத்துக்‌ கொள்ளக்‌ 
கூடாது; சாஸ்திர விதிகளை அவன்‌ மீறா வண்ணம்‌ கண்டிப்போடு 
நடந்து கொள்ள வேண்டும்‌. இதனால்‌ யாகம்‌ செய்கின்ற கர்த்தா 
தன்னைப்‌ பாபம்‌ வந்தடையாமல்‌ காத்துக்‌ கொள்கிறான்‌. 


Weft: FATT J கள ஏ TT: | 

ணை என்‌ we ள்‌ எரா 

ராஜபி: க்ருததண்டாஸ்‌ துக்ருத்வா பாபாநி மாநவா: | 

நீர்மலா: ஸ்வர்கமாயாந்தி ஸந்த: சுக்ருதிநோ யதா ॥ 318 

குற்றம்‌ புரிந்த மனிதர்கள்‌ மன்னனால்‌ தண்டிக்கப்பட்டால்‌, 
பாபங்கள்‌ நீங்கியவர்களாக, அவர்களுடைய புண்ணிய பலன்‌ 
களோடு, நல்லோர்கள்‌ அடையும்‌ சொர்க்கத்தை அடை கிறார்கள்‌. 


மூலமும்‌ உரையும்‌ (மூழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா [469] 


TAH TY NE URN ATE 5 எ WU] 

UTE TAT ரா FHT TEA UATE 

யஸ்து ரஜ்ஜும்‌ கடம்‌ கூபாத்தரேத்‌ பிந்த்யாச்ச ய:ப்ரபாம்‌ | 

ஸதண்டம்‌ ப்ராப்நுயாந்‌ மாஷம்‌ தச்‌ ௪ தஸ்மிந்‌ ஸமாஹரேத்‌ | 319 

தண்ணீரை முகர்ந்தெடுப்பதற்காக கிணற்றடியில்‌ வைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌ குடத்தை உடைப்பவன்‌, தாம்புக்‌ கயிற்றைத்‌ 
திருடுபவன்‌, வழியிலுள்ள பந்தல்களைச்‌ சாய்ப்பவன்‌ - இவர்களுக்கு 
ஒரு பொன்‌ மாஷம்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. 

மேலும்‌ அவன்‌ தாம்புக்‌ கயிற்றையும்‌ குடத்தையும்‌ வாங்கிக்‌ 
கொண்டு வந்து கிணற்றடியில்‌ சேர்ப்பிக்க வேண்டும்‌. 

அழித்த பந்தலை மீண்டும்‌ நிறுவச்‌ செய்ய வேண்டும்‌. 


Yd TA: ஒன்‌ மண எ: | 

அனர செடான்‌ எ TR ரய 

தான்யம்‌ தஷப்ய: கும்பேப்யோ ஹரதோ அப்யதிகம்‌ வத: | 

சேஷேஅப்யேகாதஷகுணம்‌ தாப்யஸ்‌ தஸ்ய ௪ தத்‌ தநம்‌ ॥ 320 

இருநூறு பலம்கள்‌ கொண்டது ஒரு துரோணம்‌ எனப்படும்‌. 
இருடது துரோணங்கள்‌ கொண்டது ஒரு கும்பம்‌. 

பத்து கும்பங்களுக்கும்‌ அதிகமாக தானியங்களைத்‌ திருடிய 
வனுக்கு, கசையடி போன்ற உடலைக்‌ காயப்படுத்தும்‌ தண்டனை 
விதிக்க வேண்டும்‌. 

பொருளுக்கு சொந்தக்காரனுக்கும்‌, எடுத்தவனுக்கும்‌ இடையே 
யுள்ள உறவை அனுசரித்து தண்டனை விதிக்க வேண்டும்‌. 

பத்து கும்பங்களுக்கும்‌ குறைவான தானியத்தைத்‌ 
திருடியவனுக்கு, அவன்‌ திருடியதற்கும்‌ மேல்‌ பதினொரு மடங்கு 
அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. சொந்தக்காரனிடம்‌ தானியத்தை 
ஒப்படைக்க வேண்டும்‌. 


எ ரீ எண்‌ UU: | 

ஆரா ணர்‌ எ எள ॥ 

ததா தரிமமேயாநாம்‌ ஷதாதப்யதிகே வத: | 

சுவர்ண ரஜதாதீநா முத்தமாநாம்‌ ௪ வாஸஸாம்‌ | 321 

அளக்கும்‌ தானியங்களுக்கு விதிக்கப்படுவது போலவே, 
தராசில்‌ நிறுத்தி எடைபோடும்‌ தங்கம்‌, வெள்ளி முதலானவற்றுக்கும்‌, 
உயர்ந்த பட்டாடைகளுக்கும்‌ தண்டனை விதிக்க வேண்டும்‌. 
எடுத்த பொருளின்‌ அளவு, தன்மைகளுக்குத்‌ தக்கபடி அடிப்பது, 
அங்கங்களை அறுப்பது போன்ற தண்டனைகளை விதிக்க வேண்டும்‌. 


மனு நீதி என்னும்‌ 


470 * மனுதர்ம சாஸ்தீரம்‌ 
wea afi were! 
ர னர ETE ETE WET 
பஞ்சாஷதஸ்‌ த்வப்யதிகே ஹஸ்தச்சேதந மிஷ்யதே | 
சேஷே த்வேகாதஷகுணம்‌ மூல்யாத்‌ தண்டம்‌ ப்ரகல்பயேத்‌ | 322 


அதிக அளவு திருடியவன்‌ கைகளை வெட்ட வேண்டும்‌. 
சிறிதளவே என்றாலும்கூட திருடியதன்‌ மதிப்புக்கு பதினொரு 
மடங்கு அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. திருடிய பொருளையும்‌ 
கைப்பற்றி சொந்தக்காரனிடம்‌ ஒப்படைக்க வேண்டும்‌. 


ணார ஒளி எர எ 1: | 
ளா ணா னி வானய 


புருஷாணாம்‌ குலீநாநாம்‌ நாரீணாம்‌ ௪ விசேஷத: | 

முக்யாநாம்‌ சைவ ரத்நாநாம்‌ ஹரணே வதமர்ஹதி ॥ 323 

உயர்‌ குலத்து பிறந்த ஆடவர்களையும்‌, பெண்களையும்‌, 
உயர்ந்த ரத்தினங்களையும்‌ அபகரிப்பவனுக்கு மரண தண்டனை 


விதிக்க வேண்டும்‌. 


ணா எ எள எண 
FETT சரீ எ ரள ணப 


மஹா பகநாம்‌ ஹரணே ஷஸ்த்ராணா மெளஷதஸ்ய ச | 

காலமாசாத்ய கார்யம்‌ ௪ தண்டம்‌ ராஜா ப்ரகல்பயேத்‌ | 324 

உயர்ந்த நாற்கால்‌ பிராணிகளான யானை, குதிரைகளையும்‌, 
ஆயுதங்களையும்‌, ஒளஷதங்களையும்‌ அபகரித்தவனுக்கு என்ன 
குண்டனை என்று பார்ப்போம்‌. 

முதலில்‌ எந்தக்‌ காலத்தில்‌ என்ன காரணத்துக்காக அதை 
அபகரித்தான்‌ என்று பார்க்க வேண்டும்‌. அதைப்‌ பொறுத்து 
குண்டனையை விதிக்க வேண்டும்‌. 


Thy எண எண | 

WE ஏ என்ர க. ॥ 

கோஷ ப்ராஹ்மண ஸம்ஸ்தாசு சூரிகாயாஷ்ச பேதநே | 

பசூநாம்‌ ஹரணே சைவ ஸத்ய: கார்யோ அர்தபாதிக: ॥ 325 

பிராம்மணர்களுடைய பசுக்களை அபகரித்தவனுக்கும்‌, 
மலட்டுப்‌ பசுக்களை சுமை சுமப்பதற்காக மூக்கணாங்‌ கயிறு 
போட்ட வனுக்கும்‌, யாகத்துக்குரிய பிராணி எதுவானாலும்‌, அதை 
அபகரித்தவனுக்கும்‌ முழங்காலை வெட்ட வேண்டும்‌. மேலும்‌ திருடு 
கொடுத்தவர்களுக்கு அவரவருடையதற்குத்‌ தக்கபடி தொகையைக்‌ 
கொடுக்க வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை மூரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1471] 


ஊர்கள்‌ என ரன YI 
ஊஊ: ளி எனை எரி ரான WU 


சூத்ர கார்பாஸகிண்வாநாம்‌ கோமயஸ்ய குடஸ்ய ௪ | 

தத்ந: க்ஷீரஸ்ய தக்ரஸ்ய பாநீயஸ்ய த்ருணஸ்ய ச ॥ 326 
ளா! எனா எ «1 

அண ௭0 என்‌ எனா எ॥ 

வேணுவைதல பாண்டாநாம்‌ லவணாநாம்‌ ததைவ ௪ | 

ம்ருந்மயாநாம்‌ ச ஹரணே ம்ருதோ பஸ்மந ஏவச ॥ 327 


அண Uf Ya der என A 

WA ர - TA TT IATA 

மத்ஸ்யாநாம்‌ பக்ஷிணாம்‌ சைவ தைலஸ்ய ச க்ருதஸ்யச | 

மாம்ஸஸ்ய மதுநஷ்‌ சைவ யச்‌ சாஅந்யத்‌ பசுஸம்பவம்‌ | 328 


அ கொள்‌ TTT எ। 

ஏரார்‌ 4 என எரு 6 FEA எ ॥ 

அந்யேஷாம்‌ சைவமாதீநாம்‌ மத்யாநாமோதநஸ்யச | 

பக்வா அந்நாநாம்‌ ௪ ஸர்வேஷாம்‌ தந்மூல்யாத்‌ த்விகுணோ தம: | 329 

பஞ்சு பட்டு நூல்கள்‌, பஞ்சு, கஞ்சா, கோமயம்‌, வெல்லம்‌, 
தயிர்‌, பால்‌, மோர்‌, குடிநீர்‌, புல்‌ இவைகளையும்‌, 

மூங்கில்‌, பிரம்பு முதலானவற்றால்‌ பின்னப்பட்ட கூடைகள்‌, 
உப்புகள்‌, மண்‌ பாத்திரங்கள்‌, மண்‌, சாம்பல்‌ இவைகளையும்‌, 

மீன்கள்‌, பறவைகள்‌, எண்ணெய்‌, நெய்‌, மாமிசம்‌, தேன்‌, 
கால்நடைகளிடமிருந்து கடைக்கும்‌ பொருட்கள்‌ இவைகளையும்‌, 

பலவகையான மதுபான வகைகள்‌, சமைத்த அன்னங்கள்‌ 
இவைகளையும்‌, 


திருடியவனுக்கு பொருளின்‌ மதிப்புக்கு இருமடங்கு அபராதம்‌ 
விதிக்க வேண்டும்‌. 


Teg RA என்‌ Jersey எ। 

ச்ர்ண் கை றக களை ॥ 

புஷ்பேஷு ஹரிதே தாந்யே குல்ம வல்லீநகேஷ ச | 

அந்யேஷ்வபரிபூதேஷ தண்ட: ஸ்யாத்‌ பஞ்சக்ருஷ்ணல: ॥ 330 

மலர்கள்‌, தானியங்கள்‌, காய்கறிகள்‌, கிழங்குகள்‌, பழங்கள்‌ 
முதலானவற்றைத்‌ திருடியவனுக்கும்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. 


ப ணை ன்றும்‌ 

ட எர எர எ | 

ணி wrt கை எண எ: ॥ 

பரிபூதேஷு தாந்யேஷ ஷாகமூலபலேஷச | 

நிரந்வயே ஷதம்‌ தண்ட: ஸாஅந்வயே அர்தஷதம்‌ தம: ॥ 331 

வேலியிட்டிருக்கும்போது அதைத்‌ தாண்டிப்‌ போய்‌ தானியங்‌ 
களையும்‌, காய்கறிகளையும்‌, வேர்களையும்‌, பழங்களையும்‌ 
இருடினால்‌, நூறு பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. வேலி 
யில்லாத இடத்தில்‌ திருடினால்‌, ஐம்பது பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க 
வேண்டும்‌. 


TTA WEY எனா எ ராகா 

fread waa ள்‌ ணாள எ ரப 

ஸ்யாத்‌ சாஹஸம்‌ த்வந்வயவத்‌ ப்ரஸபம்‌ கர்ம யத்‌ க்ருதம்‌ | 

நீரந்வயம்‌ பவேத்ஸ்தேயம்‌ ஹ்ருத்வா அபவ்யயதே ச யத்‌ ॥ 332 

தான்‌ அனுபவிப்பதற்காக வைத்துள்ள பொருட்களைத்‌ திருடு 
பவனுக்கும்‌, வைதிகரிடமிருந்து அக்னியைத்‌ திருடியவனுக்கும்‌ 
இருநூற்றைம்பது பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. மேலும்‌ 
சொந்தக்காரனுக்கு நஷ்ட ஈடும்‌ கொடுக்க வேண்டும்‌. 


உண்ண Ref TAA TE | 

ணாள ளா wi wT TEN 

யஸ்‌ த்வேதாந்யுபக்லுப்தாநி த்ரவ்யாணி ஸ்தேநயேந்‌ நர: | 

தமாத்யம்‌ தண்டயேத்‌ ராஜா யஷ்சாஅக்நீம்‌ சோரயேத்‌ க்ருஹாத்‌ | 333 

வைதிக அக்னியைத்‌ திருடியவனுக்கு பிரதமசாகச தண்டமாக 
அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. 

திருடிய பொருட்களின்‌ தன்மைக்குத்‌ தக்கபடி அரசன்‌ 
திருடனுக்கு தண்டனை விதிக்க வேண்டும்‌. 


ச qa WA TY Prd 

எண ன்ன ரா fife: ॥ 

யேநயேந யதாஅங்கேந ஸ்தேநோ ந்ருஷு விசேஷ்டதே | 

தத்ததேவ ஹரேத்‌ தஸ்ய ப்ரத்யாதேஷாய பார்திவ: | 

எந்தெந்த அங்கங்களால்‌ குற்றங்களைச்‌ செய்தானோ, அந்த 
அந்த அங்கங்களை (பெரிய குற்றமாகச்‌ செய்திருப்பின்‌) வெட்ட 
வேண்டும்‌. 


334 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 


அன்னை முட ஆனந்த நாச்சியாரம்மா 1.1] 

ரம்‌ கா எரிகோ TARE: | 

எனி எ என்னை 5: எ எண்‌ 

பிதா ஆசார்ய: சுஹ்ருந்மாதா பார்யாபுத்ர: புரோஹித: | 

நா அதண்ட்யோ நாமராக்ஞோ அஸ்திய: ஸ்வதர்மேந திஷ்டதி | 335 

அரசன்‌, தன்னுடைய தந்தை, தாய்‌, நண்பன்‌, ஆசார்யன்‌, 
மனைவி, மகன்‌, புரோஹிதன்‌ முதலானோர்‌ தவறு செய்தாலும்‌ 
அவர்களையும்‌ தண்டிக்கவே வேண்டும்‌. 

சார்பா ஏ வள்‌ எண: எனி எ: | 

எள எனை: எனின்‌ எரா ॥ 

கார்ஷா பணம்‌ பவேத்‌ தண்ட்யோ யத்ரா அந்ய: ப்ராக்ருதோ ஐந: | 

தத்ர ராஜா பவேத்‌ தண்ட்ய: ஸஹஸ்ரமிதி தாரணா ॥ 336 

பிறர்‌ செய்க எந்தக்‌ குற்றத்துக்கு ஒரு கார்ஷா பணம்‌ அபராதம்‌ 
விதிக்கப்படுமோ, அதே குற்றத்தை அரசன்‌ செய்தால்‌, ஆயிரம்‌ 
மடங்கு அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. 

அதாவது, எந்தத்‌ தண்டனையானாலும்‌ சாதாரண மனிதனுக்கு 
விதிக்கப்படுவதைப்‌ போல, அதே குற்றத்துக்கு ஆயிரம்‌ மடங்கு 
குண்டனை அரசனுக்கு விதிக்கப்பட வேண்டும்‌. 


அள நன எ எண கணு 

514 ந ன எம எனை ௭ ॥ 

அஷ்டாபாத்யம்‌ து கூத்ரஸ்ய ஸ்தேயே பவதி கில்பிஷம்‌ | 

ஷோடஷைவ து வைஸ்யஸ்ய த்வாத்ரிம்ஷத்‌ க்ஷத்ரியஸ்ய ௪ ॥ 337 

திருடனுக்கு என்று பொதுவாக விதிக்கப்பட்ட தண்டனை 
களைப்‌ பார்த்தோம்‌. திருட்டினால்‌ வரும்‌ தீமைகளை அறிந்து 
திருடியவன்‌ சூத்திரனாக இருப்பின்‌, அந்தத்‌ தண்டனை எட்டு 
மடங்காக விதிக்கப்பட வேண்டும்‌. 

அவ்வாறே வைசியனாக இருப்பின்‌, பதினாறு மடங்கு 
குண்டனை விதிக்கப்பட வேண்டும்‌. 

க்ஷத்திரியனாயின்‌, முப்பத்திரண்டு மடங்கு தண்டனை 
விதிக்கப்பட வேண்டும்‌. 


எனன ug: ரீ ஸ்‌ எர்‌ எ 

ணாள ரு றன்று எ: ॥ 

ப்ராஹ்மணஸ்ய சது:சஷ்டி: பூர்ணம்‌ வாஅபி ஷதம்‌ பவேத்‌ | 

த்விகுணா வா சது:சஷ்டிஸ்‌ தத்தோஷ குணவித்‌ திஸ: ॥ 338 


ணங்க என்னும்‌ 
9 மனுதர்ம சாஸ்திரம்‌ 

பிராம்மணனுக்கு அறுபத்து நான்கு மடங்கோ, நூறு மடங்கோ 
குண்டனை விதிக்கப்பட வேண்டும்‌. அதற்கும்‌ மேல்‌ நூற்றியிருபத்‌ 
தெட்டு மடங்கும்கூட தண்டனையளிக்கலாம்‌. 

திருட்டின்‌ பாப புண்ணியங்களை அறிந்தவன்‌ பிராம்மணன்‌. 
அவனே பாபத்துக்கு அஞ்சாமல்‌ திருடுவானாயின்‌, அவனை 
இப்படிப்‌ பலப்பல மடங்கு தண்டிப்பதே தகும்‌. 


எண அன்‌ ஏன்ன என்‌ ௪ | 

go ud Tr ரியா 

வாநஸ்பத்யம்‌ மூலபலம்‌ தார்வக்ந்யர்தம்‌ ததைவ ௪ | 

த்ருணம்‌ ௪ கோப்யோ க்ராஸார்தமஸ்தேயம்‌ மநுரப்ரவீத்‌ | 339 

சுற்றிலும்‌ வேலியிடாத இடத்திலுள்ள மரங்களிலிருந்து 
பழங்களை, கிழங்குகளை எடுத்தால்‌ அது திருட்டாகாது. அவ்வாறே 
வேலியிடாத இடத்திலிருந்து ஹோமத்துக்காக சமித்துகளையும்‌, 
பசுக்களுக்காக புல்லையும்‌ எடுத்துக்கொண்டு போகிறவனை திருடன்‌ 
என்று கூறக்‌ கூடாது. அது திருட்டுத்தனமல்ல என்று மனு பகவான்‌ 
கூறியுள்ளார்‌. 

நண்‌ ணமா MTT எரு 

எண்ணார்‌ எள நப: 

யோ அதத்தா ஆதாயிநோ ஹஸ்தால்லிப்ஸேத ப்ராஹ்மணோதநம்‌ | 

யாஜநா அத்யாபநேநாஅபி யதா ஸ்தேநஸ்‌ ததைவஸ: | 340 

ஒரு பொருளை சொந்தக்காரன்‌ கொடுக்காமல்‌ தானே எடுத்துக்‌ 
கொண்டு, தன்‌ இஷ்டத்துக்கு அதை செலவழிப்பவன்‌ திருடனே 
யல்லவா? இத்தகையவனுக்கு யக்ஞங்களை செய்து கொடுத்து, 
அவன்‌ தரும்‌ தட்சிணைகளைப்‌ பெற்றுக்கொள்ளும்‌ பிராம்மணனும்‌ 
திருடனேயாவான்‌. ஏனெனில்‌, தெரிந்தே அவன்‌ பெறும்‌ தட்சிணை 
திருட்டால்‌ வந்ததல்லவா? 


ணா எண்ட BIT Eu | 

சாண TAIL <u ஏரார்‌ ॥ 

த்விஜோ அத்வக: க்ஷீணவ்ருத்திர்‌ த்வாவிக்ஷத்வே ச மூலகே | 

ஆததாந: பரக்ஷேத்ராந்‌ நதண்டம்‌ தாதுமர்ஹதி ॥ 341 

வழிப்போக்கனான பிராம்மணனோ, க்ஷத்திரியனோ, 
வைசியனோ, வழியில்‌ இரண்டு கரும்புகளையோ அல்லது இரண்டு 
கிழங்கு களையோ எடுத்துக்‌ கொண்டால்‌ அது திருட்டாகாது. அது 
அயலானுடைய தோட்டம்‌, கேட்காமல்‌ எடுத்தது தவறு என்று 
கூறக்கூடாது. அவனுக்கு எந்தத்‌ தண்டனையும்‌ இல்லை. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்்‌மா 475 
அணை எள எண ம | 
ளர்‌ எரா: TTY wf 
அஸந்திதாநாம்‌ ஸந்தாதா ஸந்திதாநாம்‌ சமோக்ஷக: | 
தாஸா அஷ்வ ரதஹர்தா சப்ராப்த: ஸ்யாச்‌ செளரகில்பிஷம்‌ | 342 


பிறருடைய குதிரைகள்‌, காளைகள்‌ போன்றவை யதேச்சை 
யாகத்‌ திரிந்து கொண்டிருந்தால்‌, அவற்றைப்‌ பிடித்துக்‌ கட்டுதல்‌, 
கட்டப்பட்டிருக்கும்‌ குதிரைகளையும்‌, காளைகளையும்‌ அவிழ்த்து 
விடுதல்‌ போன்ற காரியங்களைச்‌ செய்பவன்‌, ரதம்‌, குதிரைகளைத்‌ 
திருடுபவன்‌, பிறனுடைய வேலைக்காரனை அபகரித்துக்‌ கொண்டு 
போய்‌ தான்‌ வைத்துக்‌ கொள்பவன்‌ - இத்தகையோருக்கு திருடனுக்‌ 
குரிய தண்டனையே வழங்க வேண்டும்‌. 


எர ணா எண 

அரசான ளக ன எனா YU 

அநேந விதிநா ராஜா குர்வாண: ஸ்தேநநிக்ரஹம்‌ | 

யஷோ அஸ்மிந்‌ ப்ராப்நுயால்லோகே ப்ரேத்ய சாஅநுத்தமம்‌ சுகம்‌ | 343 

இவ்வாறாக அரசன்‌ திருடர்களைத்‌ தண்டித்து ஒடுக்கினால்‌, 
இவ்வுலகில்‌ புகழையும்‌ மேலுலகில்‌ மிக உத்தமமான சுகத்தையும்‌ 


அடைவான்‌. 


Try WATT UU USWA | 
ண ஸார்‌ எள எண்டு TON 


ஐந்த்ரம்‌ ஸ்தாநமபிப்ரேப்சுர்‌ யஷஷ்‌ சாஅக்ஷயமவ்யயம்‌ | 

நோபேச்ஷேத க்ஷணமபி ராஜா ஸாஹஸிகம்‌ நரம்‌ | 344 

சொர்க்கத்தை அடைந்து, தேவேந்திரனைப்‌ போன்று சுகங்களை 
அனுபவித்துக்‌ கொண்டு அளவற்ற அழியாத புகழோடு ஒரு 
அரசன்‌ இருக்க முடியும்‌. அதற்கு அவன்‌ சற்றும்‌ அலட்சியமின்றி 
உடனடியாக குற்றவாளிகளைப்‌ பிடித்துத்‌ தண்டிக்க வேண்டும்‌. 


UTSET TERT Ta வ எ. | 

னன TC எள்‌ சாகா ॥ 

வாக்துஷ்டாத்‌ தஸ்கராச்சைவ தண்டேநைவ ௪ ஹிம்ஸத: | 

சாஹஸஸ்ய நர: கர்தா விஜேய: பாபக்ருத்தம: ॥ 345 

வசை மொழிதல்‌, திருடுதல்‌, அடித்தல்‌ முதலான குற்றங்களைச்‌ 
செய்பவனைவிட பலாத்காரம்‌ செய்பவன்‌ பெரும்‌ பாபி என்பதை 
அறிய வேண்டும்‌. 


மனு நீதி என்னும்‌ 


476 * மனுதர்ம சாஸ்திரம்‌ 
என்‌ ண்ண ரர்‌ என்னில்‌ ப 
எ எண! மனன்‌ ॥ 
ஸாஹஸே வர்தமாநம்‌ துயோ மர்ஷயதி பார்திவ: | 
ஸ விநாஷம்‌ வ்ரஜத்யாஷு வித்வேஷம்‌ சா அதிகச்சதி | 346 


பலாத்காரம்‌ செய்பவனை தண்டிக்காத அரசன்‌ அழிவை 
அடைவான்‌. மக்களுடைய வெறுப்புக்கும்‌ ஆளாவான்‌. 


எ மாள பளை எனா 

உண்ணா WTAE 

நமித்ர காரணாத்‌ ராஜா விபுலாத்‌ வாதநா ஆகமாத்‌ | 

ஸமுத்ஸ்ருஜேத்‌ ஸாஹஸிகாந்‌ ஸர்வபூதபயா ஆவஹாந்‌ ॥ 347 

நண்பனின்‌ காரணமாகவோ, அதிக செல்வம்‌ கட்டும்‌ 
என்பதற்காகவோ பலாக்காரம்‌ செய்பவர்களை தண்டிக்காமல்‌ 
விடக்கூடாது. இவர்கள்‌ ஒருவர்‌ இருவருக்கல்ல, சகல ஜீவன்களுக்கும்‌ 
நடுக்கத்தைக்‌ கொடுக்கக்கூடிய பயங்கரமானவர்கள்‌. இவர்களைத்‌ 
தண்டித்து ஒடுக்க வேண்டும்‌. 

wet ரரி எனி ளர்‌ 

ரின்‌ எ எர என்‌ எம்‌ ॥ 


ஷஸ்த்ரம்‌ த்விஜாதிபிர்‌ க்ராஹ்யம்‌ தர்மோ யத்ரோபருத்யதே | 


த்விஜாதீநாம்‌ ௪ வர்ணாநாம்‌ விப்லவே காலகாரி தே ॥ 348 
உட மீடர்‌ ஸ்ர “ளப 

அள்‌ எ எ எ எ ளட ॥ 

ஆத்மநஷ்ச பரித்ராணே தக்ஷிணாநாம்‌ ௪ ஸங்கரே | 

ஸ்த்ரீவிப்ரா அப்யுபபத்தெள ௪ க்நந்தர்மேண ந துஷ்யதி | 949 


பிராம்மணன்‌, க்ஷத்திரியன்‌, வைசியன்‌, சூத்ரன்‌ என்னும்‌ நா ன்கு 
வர்ணத்தாரும்‌, பிரம்மச்சாரி, இருகஸ்தன்‌, வானப்ரஸ்தன்‌, சந்யா சி 
என்னும்‌ நான்கு ஆசிரமத்தாரும்‌ தத்தம்‌ சுயதர்மங்களை, அவரவர்‌ 
கடமைகளைச்‌ செய்ய இயலாது போகும்‌ போதும்‌, 

- ராஜ்ஜியத்தில்‌ அராஜகம்‌ அநியாயம்‌ திலைவிரித்தாடும்‌ 
போதும்‌, 

- எதிரி நாட்டு மன்னர்கள்‌ படையெடுத்து வந்த காலத்தில்‌ 
பெண்களைக்‌ காப்பாற்றுவதற்காகவும்‌, 

- தன்னைத்‌ தானே காப்பாற்றிக்‌ கொள்வதற்காகவும்‌, 

அனைவரும்‌ ஆயுதமேந்தி எதிரிகளை அழிக்கலாம்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை மு$ ஆனந்த நாச்சியாரம்மா 2 477 
னள ளி ஏர எ ஏறு 
அண்ணன TRS TTT 
குரும்‌ வா பலவ்ருத்தெள வா ப்ராஹ்மணம்‌ வா பஹுஸ்ருதம்‌ | 
ஆததாயிநமாயாந்தம்‌ ஹந்யா தேவா அவிசாரயந்‌ | 350 


குரு, சிறுவன்‌, வயோதிகன்‌, வேதமோதிய பிராம்மணன்‌ 
இவர்களைக்‌ கொல்ல வருகின்ற ஆததாயியை சற்றும்‌ யோசிக்காமல்‌ 
கொல்ல வேண்டும்‌. 


என்‌ ரி ஈர எள்‌ கணா । 

ணன ள TA A எணண ॥ 

நா ஆததாயிவதே தோஷோ ஹந்துர்‌ பவதி கஷ்சந | 

ப்ரகாசம்‌ வாஅப்ரகாசம்‌ வா மந்யுஸ்தம்‌ மந்யும்ருச்சதி ॥ 351 

அததாயியைக்‌ கொல்வதில்‌ எந்தப்‌ பாபமும்‌ ஏற்படாது. பிறர்‌ 
அறியக்‌ கொன்றாலும்‌ சரி, எவரும்‌ அறியாமல்‌ கொன்றாலும்‌ சரி, 
அது சரியான காரியம்‌ செய்ததாகவே ஆகும்‌. 


YETTA பப்ப TA Nl: | 
FEAT ரன்ன VATA 


பரதாரா அபிமர்ஷேஷு ப்ரவ்ருத்தாந்‌ ந்ருந்‌ மஹிபதி: | 

உத்வேஜநகரைர்‌ தண்டைஷ்‌ சிஹ்நயித்வா ப்ரவாஸயேத்‌ | 352 

பிறர்‌ மனைவியை நாடுபவனுக்குக்‌ கடுமையான தண்டனை 
கொடுக்க வேண்டும்‌. அந்தத்‌ தண்டனையைப்‌ பார்த்து அச்சப்பட்டு 
எவரும்‌ அந்தக்‌ குற்றத்தை மனத்தாலும்‌ நினைக்கக்கூடாது. 

பிறர்‌ மனைவியை நாடியவன்‌ உதடு, மூக்கு முதலானவைகளை 
அறுக்க வேண்டும்‌. நாட்டை விட்டே ஓட்ட வேண்டும்‌. 


எள்‌ fe Thea எளி எண 

WH ணர்‌. என்னா Rea 

தத்ஸமுத்தோஹி லோகஸ்ய ஜாயதே வர்ணஸங்கர: | 

யேந மூலஹரோதர்ம: ஸர்வநாஷாய கல்பதே | 353 

பிற வர்ணத்து பெண்களை மணப்பதால்‌ கலப்பு இனங்கள்‌ 
ஏற்படும்‌. கலப்பு இனங்கள்‌ பெருகிப்‌ போவதால்‌, கலப்பற்ற தூய 
வார்ணத்தவா்கள்‌ குறைந்து போவார்கள்‌. 

கலப்பற்ற தூய பிராம்மணர்கள்‌ இல்லாத போது தேசத்தின்‌ 
க்ஷேமத்துக்காகவும்‌, தர்மம்‌ செழிப்பதற்காகவும்‌ செய்யும்‌ யாக 
யக்ஞங்கள்‌ இல்லாது போகும்‌. யாக யக்ஞங்கள்‌ நல்லபடி நடவாது 


375 லலத தைம்‌ 
போனால்‌ தேவர்கள்‌ பூமிக்கு மழையைக்‌ கொடுக்க மாட்டார்கள்‌. 
மழையில்லாது பஞ்சமேற்பட்டால்‌, நாட்டில்‌ கொலை கொள்ளை 
முதலான மாபாதகச்‌ செயல்கள்‌ எங்கும்‌ தலைவிரித்தாடும்‌. தர்மம்‌ 
அடியோடு அழிந்து விடும்‌. 

கலப்பற்ற தூய க்ஷத்திரியர்கள்‌ இல்லாதபோது, படை வீரர்கள்‌ 
குறைந்து போவார்கள்‌. வீரம்‌ நிறைந்த படைவீரர்கள்‌ இல்லாதபோது, 
அரசனுக்கு வேறு எல்லாம்‌ இருந்தாலும்‌ ஒரு பயனும்‌ இல்லை. 

யானை இருந்தென்ன பயன்‌? குதிரை இருந்தென்ன பயன்‌? 

களஞ்சியம்‌ நிறைந்திருந்தாலும்‌, பொக்கிஷம்‌ நிறைந்திருந்‌ 
தாலும்‌ ஒரு பயனுமில்லை. பகைவர்கள்‌ வெகு எளிதில்‌ இத்தகைய 
நாட்டைக்‌ கைப்பற்றி விடுவார்கள்‌. ்‌ 

இதே போன்று வாணிப தர்மமும்‌ இருக்காது. வாணிபம்‌ 
செய்பவர்களுக்கு க்ஷத்திரியாகள்தான்‌ பாதுகாப்பளிப்பார்கள்‌. 
க்ஷத்திரியர்கள்‌ குறைந்து போனால்‌ வாணிபம்‌ செய்பவர்களின்‌ 
விலையுயர்ந்த பொருட்கள்‌ அத்தனையும்‌ கொள்ளை போகும்‌. 
வணிகர்களின்‌ உயிருக்கும்‌ பாதுகாப்பில்லை. விலை கொடுத்து 
வாங்குவார்‌ இருக்க மாட்டார்கள்‌. பலாத்காரமாகக்‌ கொள்ளை 
யடிக்கும்‌ கொள்ளைக்காரனே பெரிய தனிகனாக இருப்பான்‌. 

இனி சூத்திரனின்‌ நிலையை சொல்லவும்‌ வேண்டுமா? அவன்‌ 
உழைப்புக்குக்‌ கூலி கிடைக்காது. 

கொள்ளைக்காரர்களின்‌ அடிமையாக, கொடும்‌ பாபிகளின்‌ 
கைப்பாவையாக, தன்‌ வீட்டுப்‌ பெண்களுக்கு பாதுகாப்பளிக்க 
முடியாதவனாக சரழிவான்‌. 

மொத்தத்தில்‌ தர்மம்‌ வேரோடு அழியும்‌. அதனால்‌ நாடு 
மொத்தமாக அழியும்‌. 


ஏன ன ஏன: WT AT ௫ | 

ளின்‌ எர mea Tee 

பரஸ்ய பத்ந்யா புருஷ: ஸம்பாஷாம்‌ யோஜயந்‌ ரஹ: | 

பூர்வமாக்ஷரிதோ தோஷை: ப்ராப்னுயாத்‌ பூர்வஸாஹஸம்‌ | 354 

ஒருவன்‌ இன்னொருவன்‌ மனைவியுடன்‌ தனித்துப்‌ பேசினால்‌, 
அந்த ஆணின்‌ நடத்தை மீது ஏற்கெனவே மற்றவர்களுக்கு 
சந்தேகமும்‌ இருக்குமானால்‌, அந்த ஆணுக்கு இருநூற்றைம்பது 


பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 4 


qq erent: infin RTT 
ணாரா ன ணை | 


யஸ்‌ த்வநாக்ஷாரித: பூர்வமபிபாஷேத காரணாத்‌ | 

நதோஷம்‌ ப்ராப்னுயாத்‌ கிஞ்சித்‌ நஹிதஸ்ய வ்யதிக்ரம: | 355 

இதற்கு முன்‌ சந்தேகத்துக்கு ஆட்படாத ஒருவன்‌, பொது 
இடத்தில்‌ வைத்து பிறர்‌ முன்னிலையில்‌ பிறன்‌ மனைவியிடம்‌ 
பேசினால்‌, அந்தப்‌ பெண்ணை அடையும்‌ நோக்கத்தோடு பேசும்‌ 
தீயவன்‌ அல்ல அவன்‌. எனவே, அவனுக்குச்‌ சிறிதும்‌ பாபம்‌ இல்லை. 
எந்தத்‌ தண்டனைக்கும்‌ உரியவனுமல்லன்‌. 

எ கண்ணிக்‌ எள்‌ எ। 

Tel ப்க ட படப்பட ப்பம்‌ 


பரஸ்த்ரியம்யோ அபிவதேத்‌ தீர்த்தே அரண்யேவனே அபி வா | 

நதீநாம்‌ வாஅபி ஸம்பேதேஸ ஸங்க்ரஹணமாப்நுயாத்‌ | 356 

குளக்கரை, ஏரிக்கரைகளிலோ, ஆளரவமற்ற காட்டிலோ, பழ 
மரங்களும்‌ மலர்‌ மரங்களுமாக அடர்ந்திருக்கன்ற வனத்திலோ, 
நதிக்கரையிலோ ஒருவன்‌ தனிமையில்‌ பிற பெண்ணிடம்‌ பேசினால்‌, 
அவன்‌ இதற்கு முன்‌ எந்தச்‌ சந்தேகத்துக்கும்‌ ஆட்படாதவனாயினும்‌, 
அவன்‌ காரணத்தோடு பேசியவனாயினும்கூட, அவனுக்கு ஆயிரம்‌ 
பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. 


Trae ண்‌ எள்‌ ளு 
எர ரானார்‌ ta ud என வள 


உபசாரக்ரியா கேளி: ஸ்பர்ஷோ பூஷணவாஸஸாம்‌ 

ஸஹகட்வா ஆஸநம்‌ சைவஸர்வம்‌ ஸங்க்ரஹம்‌ ஸ்ம்ருதம்‌ ॥ 357 

ஒரு பெண்ணுக்கு, அவளுக்குப்‌ பிடித்தமானவற்றைக்‌ கொண்டு 
வந்து கொடுத்து சாப்பிடச்‌ சொல்வது, கேளிக்கைகளில்‌ ஈடுபடுவது, 
தொடுவது, அணிகலன்களை அளிப்பது, ஆடைகளை அளிப்பது, 
ஒரே கட்டிலில்‌ அமர்வது முதலானவை அந்தப்‌ பெண்ணைத்‌ தன்‌ 
வலையில்‌ வீழ்த்தி அவளை அபகரிப்பதற்கான வழி என்று 
கூறப்படுகிறது. 


விண க ஆள எயா | 
ரரி 18 என ஏய 


ஸ்த்ரியம்‌ ஸ்ப்ருஷேததேஷே ய: ஸ்ப்ருஷ்டோவா மர்ஷயேத்‌ தயா | 
பரஸ்பரஸ்யா அனுமதே ஸர்வம்‌ ஸங்க்ரஹணம்‌ ஸ்ம்ருதம்‌ | 358 


்‌ மணு நீதி என்னும்‌ 
a 9 மனுதர்ம சாஸ்திரம்‌ 
எவன்‌, ஒரு பெண்ணைத்‌ தொடத்தகாத இடத்தில்‌ 
தொடுகிறானோ, எவன்‌ ஒரு பெண்‌ தன்னைத்‌ தொடத்தகாத 
இடத்தில்‌ தொடுவதற்கு அனுமதிக்கிறானோ, அவனும்‌ அவளும்‌ 
நிச்சயமாக தகாத தொடர்‌ புடையவர்களே ஆவர்‌. 


அள: எனன ளாம என்ட! 

ஜர்னி எரர்‌ எர னோ WI 

அப்ராஹ்மண: ஸங்க்ரஹணே ப்ராணாஅந்தம்‌ தண்டமர்ஹதி | 

சதுர்ணாமபி வர்ணாநாம்‌ தாரா ரக்ஷ்யதமா: ஸதா ॥ 359 

பிராம்மணனல்லாத ஒருவன்‌ பிராம்மணப்‌ பெண்ணை அடைய 
நினைத்தால்‌ அவனுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும்‌. 

பிராம்மண, க்ஷத்திரிய, வைசிய, சூத்திரர்களான நான்கு வர்ணத்‌ 
தாருமே தங்கள்‌ மனைவியரை எப்போதும்‌ பிறரிடமிருந்து ரட்சிக்க 
வேண்டும்‌. 


Perel ளீ சே ணை. TA Te! 
அணா ue vhs: ஒன்னா. I 


பிகூஜகா பந்திநஷ்சைவ தீக்ஷிதா: காரவஸ்‌ ததா | 

ஸம்பாஷணம்‌ ஸஹ ஸ்த்ரீபி: குர்யுரப்திவாரிதா: ॥ 360 

பிச்சையெடுப்பவர்களும்‌, துதிபாடும்‌ வந்திகளும்‌, யக்ஞ தீட்சை 
வகித்தவர்களும்‌, சமையல்காரர்களும்‌ பெண்களுடன்‌ தடையற்றுப்‌ 
பேசலாம்‌. 


ஏர ஏன்‌: நரி: WTA | 

ன்‌ எரா ரி எனப ॥ 

நஸம்பாஷாம்‌ பரஸ்த்ரீபி: ப்ரதிஷித்த: ஸமாசரேத்‌ | 

நிஷித்தோ பாஷமாணஸ்து சுவர்ணம்‌ தண்டமர்ஹதி | 361 

பிற பெண்ணுடன்‌ பேசக்கூடாது என்று ஏற்கெனவே எச்சரிக்கப்‌ 
பட்டவன்‌, அதை மீறிப்‌ பேசினால்‌ ஒரு பொன்‌ அபராதம்‌ விதிக்க 
வேண்டும்‌. 

எனில்‌ 0 | 

ஊர ராண எளி எ ॥ 

நைஷ சாரணதாரேஷ விதிர்‌ நாஆத்மோபஜீவிஷு | 

ஸஜஐயந்தி ஹி தே நாரீர்‌ நீகூடாஷ்‌ சாரயந்தி ௪ | 362 

வேசி மனைவியைக்‌ கொண்டு ஜீவனம்‌ நடத்தும்‌ கணவர்கள்‌ 
உண்டு. இதுவரை சொன்ன நீதி இத்தகைய பெண்களுக்கல்ல. 


31 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை மீநீ ஆனந்த நாச்சியாரம்மா rad] 
இவர்களைப்‌ பிறர்‌ மனைவியர்‌ என்று கொள்ளத்‌ தேவையில்லை. 
இத்தகையவர்களிடம்‌ பேசுபவருக்கும்‌ பழகுபவருக்கும்‌ எந்தத்‌ 
தண்டனையும்‌ இல்லை. 


1 ந எ வாயார எர 

ஏ WAVY 6 எண்று ௮ ॥ 

கிஞ்சிதேவலு தாப்ய: ஸ்யாத்‌ ஸம்பாஷாம்‌ தாபிராசரந்‌ | 

ப்ரேஷ்யாசு சைகபக்தாசுரஹ: ப்ரவ்ரஜிதாசு ௪ ॥ 363 

யாருமற்ற இடத்தில்‌ பணிப்பெண்கள்‌ போன்றோரிடம்‌ 
பேசினால்‌ சிறிதளவு அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. 


அகார்‌ வ ணை 1 ண்‌ aE 
எகா வ னி எ எர ராணா ॥ 


யோ அகாமாம்‌ தூஷயேத்‌ கந்யாம்‌ ஸ ஸத்யோ வதமர்ஹதி | 

ஸகாமாம்‌ தூஷயம்ஸ்துல்யோ ந வதம்‌ ப்ராப்னுயாந்‌ நர: ॥ 364 

குன்னை விரும்பாத பெண்ணை பலாத்காரமாக அடைப 
வனுக்கு உடனடியாக மரண தண்டனை விதிக்க வேண்டும்‌. 


பெண்ணும்‌ விரும்பியிருந்தால்‌ இந்தத்‌ தண்டனை கிடையாது. 


க்‌ WATTS எண்‌ எர 
wet ர்‌ ந ணர்‌ aa Tel 


கந்யாம்‌ பஜந்தீமுத்‌ க்ருஷ்டம்‌ ந கிஞ்சிதபி தாபயேத்‌ | 

ஐகந்யம்‌ ஸேவமாநாம்‌ து ஸம்யதாம்‌ வாஸயேத்‌ க்ருஹே | 368 

ஒரு பெண்‌ தன்னைவிட உயர்‌ குலத்தானை மணக்க 
நினைத்தால்‌ அது தவறல்ல, அவளுக்கு தண்டனை எதுவும்‌ இல்லை. 
அனால்‌, உயர்‌ குலத்துப்‌ பெண்‌ தன்னைவிட தாழ்ந்தவனை மணக்க 
விரும்பினால்‌ அது சரியல்ல. அவளை அடக்கி வீட்டுக்குள்ளேயே 
வைத்திருக்க வேண்டும்‌. 


அர ATTY ணன்‌ எண்‌ 
ஏ சோடா என்கோ afl 


உத்தமாம்‌ ஸேவமாநஸ்‌ து ஒகந்யோ வதமர்ஹதி | 

ஷுல்கம்‌ தத்யாத்‌ ஸேவமாந: ஸமாமிச்சேத்‌ பிதா யதீ ॥ 366 

மேற்குலத்துப்‌ பெண்ணை அடைந்தவன்‌ தண்டனைக்குரியவன்‌. 
தன்‌ குலத்துப்‌ பெண்ணையே அடைந்தவனாயின்‌ பெண்ணின்‌ 
தந்தை விரும்பினால்‌ அவனுக்குப்‌ பரிசத்‌ தொகை அளித்து தன்‌ 
மாப்பிள்ளையாக ஏற்கலாம்‌. 


மனு நீதி என்னும்‌ 
2. மனுதர்ம சாஸ்திரம்‌ 


சர ரு wat gaff Tel 

எண wel எள்‌ ௭2 வண ணாய 

அபிஷஹ்ய து ய: கந்யாம்‌ குர்யாத்‌ தர்பேண மாநவ: | 

தஸ்யா ஆஷு கர்த்யே அங்குல்யெள தண்டம்‌ சா அர்ஹதி ஷட்ஷதம்‌ | 367 

ஒரு ஆண்‌ தன்‌ குலத்துப்‌ பெண்ணையேகூட பலாத்காரமாக 
தன்‌ விரல்களைக்‌ கொண்டு மர்ம ஸ்தானத்தில்‌ துன்புறுத்தினால்‌, 
துன்புறுத்திய இரண்டு விரல்களையும்‌ வெட்ட வேண்டும்‌. மேலும்‌ 
அறுநூறு பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. 


அ Tq ged கண்னை பு 

feed 3 ea are: arf 

ஸகாமாம்‌ தூஷயம்ஸ்‌ துல்யோ நா அங்குலிச்சேத மாப்நுயாத்‌ | 

த்விஷதம்‌ து தமம்‌ தாப்ய: ப்ரஸங்க விநிவ்ருத்தயே ॥ 368 

பலாத்காரமாக அல்லாமல்‌, விரும்பி வந்த பெண்ணிடம்‌ 
இவ்வாறு நடந்து கொண்டால்‌, மீண்டும்‌ அவன்‌ அவ்வாறு 
நடக்காமலிருக்கும்‌ பொருட்டு இருநூறு பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க 
வேண்டும்‌. 


க்சி ஏ கண்ணன்‌: னர்‌ ர 
Yeu feo! வ ARTI UTI 


கந்யைவ கந்யாம்‌ யா குர்யாத்‌ தஸ்யா: ஸ்யாத்‌ த்விஷதோ தம: | 

ஷுல்கம்‌ சத்விகுணம்‌ தத்யாச்சிபாஷ்‌ சைவா ஆப்னுயாத்‌ தஷ | 369 

எந்தக்‌ கன்னிப்‌ பெண்ணாவது, மற்றொரு கன்னிப்‌ பெண்ணை 
இவ்வாறு துன்புறுத்தினால்‌, அவளுக்கு இருநூறு பணங்கள்‌ அபராதம்‌ 
விதிக்க வேண்டும்‌. பெண்ணின்‌ தந்தை கேட்கும்‌ பரிசத்‌ தொகைக்கு 
இரு மடங்கு தொகையை இவளிடமிருந்து வாங்கி அந்தத்‌ 
தந்தையிடம்‌ கொடுக்க வேண்டும்‌. மேலும்‌ ஆலம்‌ விழுதுகளைக்‌ 
கொண்டு அவளுக்கு பத்து அடிகள்‌ கொடுக்க வேண்டும்‌. 


அரகய ளி எ எனி ச்சர்‌ 

அள எ உண்ணா ளா 

யாது கந்யாம்‌ ப்ரகுர்யாத்‌ ஸ்த்ரீ ஸர ஸத்யோ மெளண்ட்யமர்ஹதி | 

அங்குல்யோரேவ வா சேதம்‌ கரேணோத்வஹநம்‌ ததா ॥ 370 

எந்தக்‌ கன்னிப்‌ பெண்ணையாவது, ஒரு பெண்‌ இவ்வாறு 
துன்புறுத்தினால்‌, அவளை மொட்டையடித்து, இரண்டு விரல்‌ 
களையும்‌ வெட்டி, கழுதை மேலேற்றி தெருத்‌ தெருவாகக்‌ கொண்டு 
போக வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸ்ஷீ ஆனந்த நாச்சியாரம்மா 183] 


wait ere ரளி mfr 
ளி Ural TT TET ஏன்ன ॥ 


பர்தாரம்‌ லங்கயேத்‌ யா துஸ்த்ரீ ஞாதிகுணதர்பிதா | 

தாம்‌ ஷ்வபி: காதயேத்‌ ராஜா ஸம்ஸ்தாநே பஹுஸம்ஸ்திதே | 371 

ஒரு பெண்‌ தான்‌ பணக்கார இடத்துப்‌ பெண்‌ என்ற 
கர்வத்தாலோ, தான்‌ பேரழகி என்ற கர்வத்தாலோ, தன்‌ கணவனை 
அலட்சியப்படுத்தி, பிற ஆண்‌ சேர்க்கை கொண்டால்‌, அரசன்‌ பலர்‌ 
கூடியுள்ள இடத்தில்‌ அவளை நிறுத்தி அவள்‌ மீது நாயை ஏவி 
கடிக்கச்‌ செய்ய வேண்டும்‌. 

Yate area WT TAA என ளா | 

அனர எ எள்‌ ௭ <A ராய 


புமாம்ஸம்‌ தாஹயேத்‌ பாபம்‌ ஷயநே தப்த ஆயஸே | 

அப்யாதத்யுஷ்‌ ௪ காஷ்டாநீ தத்ர தஹ்யேத பாபக்ருத்‌ | 372 

அந்தப்‌ பெண்ணிடம்‌ தகாத உறவு கொண்ட ஆணை 
தகதகவென காய்ச்சின இரும்புப்‌ பலகையில்‌ படுக்க வைத்து 


அவன்‌ மீது விறகுகளைப்‌ போட்டு அந்த நெருப்பில்‌ அவன்‌ சாகுமாறு 
செய்ய வேண்டும்‌. 


WaT ன ரி ர: | 
எண எ எண்‌ எனா ளாக AN 


ஸம்வத்ஸரா அபிஷஸ்தஸ்ய துஷ்டஸ்ய த்விகுணோ தம: | 

வ்ராத்யயா ஸஹ ஸம்வாஸே சாண்டால்யா தாவதேவ து ॥ 373 

பிறன்‌ மனைவியை மோகித்ததால்‌ தண்டனை பெற்றவன்‌, 
ஓராண்டுக்குள்‌ மீண்டும்‌ அதே குற்றத்தைச்‌ செய்தால்‌, தண்டனையை 
இரு மடங்காக்க வேண்டும்‌. 

சண்டாளப்‌ பெண்ணை அடைந்தவனுக்கு சமமான தண்ட 
னையைக்‌ கொடுக்க வேண்டும்‌. 


ஆன்‌ ரன எ Bou எண்ணு 
TNE TE எர Ma 


கத்ரோ குப்தமகுப்தம்‌ வாத்வைஜாதம்‌ வர்ணமாவஸந்‌ | 

அகுப்தமங்கஸர்வஸ்வைர்‌ குப்தம்‌ ஸர்வேண ஹீயதே ॥ 374 

கணவனால்‌ காப்பாற்றப்படும்‌ பெண்ணாக இருந்தாலும்‌ 
அல்லது கணவனால்‌ கைவிடப்பட்ட பெண்ணாக இருந்தாலும்‌, 
பிராம்மண, க்ஷத்திரிய, வைசியப்‌ பெண்ணை ஒரு சூத்திரன்‌ 


781 9 மனுதாம சாஸ்திரம்‌ 
பலாத்காரமாக அடைந்தால்‌, அவனுக்களிக்க வேண்டிய கண்டனை 
என்ன? 

கணவனால்‌ கைவிடப்பட்ட பெண்ணாக இருந்தால்‌, அவனது 
லிங்க உறுப்பை வெட்டியெறிய வேண்டும்‌. அவனுடைய சொத்து 
முழுவதையும்‌ பறிமுதல்‌ செய்ய வேண்டும்‌. 

கணவனால்‌ காப்பாற்றப்படும்‌ பெண்ணாக இருந்தால்‌, அவன்‌ 
உடலை துண்டங்களாக வெட்டியெறிய வேண்டும்‌. அவன்‌ 
சொத்தையும்‌ அரசனே எடுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 


Gea: என்க னய Wace: | 

ளின்‌ எக்‌ hen oT wise ॥ 

வைஷ்ய: ஸர்வஸ்வதண்ட: ஸ்யாத்‌ ஸம்வத்ஸர நீரோதந: | 

ஸஹஸ்ரம்‌ க்ஷத்ரியோ தண்ட்யோ மெளண்ட்யம்‌ மூத்ரேண சார்ஹதி | 375 

கணவனால்‌ காப்பாற்றப்படும்‌ பிராம்மணப்‌ பெண்ணை 
அடைந்த வைசியனுக்கு ஒரு வருடம்‌ சிறைத்‌ தண்டனையளிக்க 
வேண்டும்‌. இதே குற்றத்தை க்ஷத்திரியன்‌ செய்தானானால்‌ ஆயிரம்‌ 
பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. கழுதையின்‌ சிறுநீரால்‌ 
அவன்‌ தலையை மொட்டை யடிக்க வேண்டும்‌. 


wero எர நாண deaf | 

ர pala ளகர ர எண்ணை ॥ 

ப்ராஹ்மணீம்‌ யத்யகுப்தாம்‌ து கச்சேதாம்‌ வைஷ்யபார்திவெள | 

வைஷ்யம்‌ பஞ்சசதம்‌ குர்யாத்‌ க்ஷத்ரியம்‌ து ஸஹஸ்ரிணம்‌ ॥ 376 

கணவனால்‌ கைவிடப்பட்ட பிராம்மணப்‌ பெண்ணை அடைந்த 
வைசியனுக்கு, ஐநூறு பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. 
அதுவே க்ஷத்ரியனாக இருந்தால்‌, ஆயிரம்‌ பணங்கள்‌ அபராதம்‌ 
விதிக்க வேண்டும்‌. 


ஊளி ரள எள ராய) 

ர்‌ மு மாகன்‌ என்‌ எ களா 

உபாவபி து தாவேவ ப்ராஹ்மண்யா குப்தயா ஸஹ | 

விப்லுதெள சத்ரவத்‌ தண்ட்யெளதக்தவ்யெள வாகடாஅக்நீநா | 377 

கணவனால்‌ காப்பாற்றப்படும்‌ கற்பினளான பிராம்மணப்‌ 
பெண்ணை பலாக்காரம்‌ செய்தவன்‌ க்ஷத்திரியனாயினும்‌ வைசிய 
னாயினும்‌ சூத்திரனுக்குக்‌ கொடுக்கும்‌ தண்டனையையே கொடுக்க 
வேண்டும்‌. இத்தகைய செயலைச்‌ செய்தவனை பாயில்‌ வைத்து 
சுருட்டி தீயிட்டுக்‌ கொளுத்த வேண்டும்‌. அல்லது பழுக்கக்‌ காய்ச்சிய 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை ஸீ ஆனந்த நாச்சியாரம்மா __—____———_——————————1485] 
இரும்புப்‌ பலகையில்‌ படுக்கப்‌ போட்டு மேலே விறகுகளைப்‌ 
போட்டுக்‌ கொளுத்த வேண்டும்‌. 


Wed எண்‌ என்‌ ஏன fal Tene YI 

ஊன்‌ ன என: அணை ௭6 எனா: ॥ 

ஸஹஸ்ரம்‌ ப்ராஹ்மணோ தண்ட்யோ குப்தாம்விப்ராம்‌ பலாத்‌ வ்ரஐந்‌ | 

ஷதாநி பஞ்ச தண்ட்ய: ஸ்யாதிச்சந்த்யா ஸஹ ஸங்கத: ॥ 378 

இதே காரியத்தை பிராம்மணன்‌ செய்தால்‌, அவனுக்கு ஆயிரம்‌ 
பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. அந்தப்‌ பெண்ணின்‌ 
விருப்பத்தோடு நடந்திருந்தால்‌, ஐநூறு பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க 
வேண்டும்‌. 


கர ள்ள ௭௮ எண fala 
ஊரா ர ரர க: ராடான்‌ எ 


மெளண்ட்யம்‌ ப்ராணா அந்திகோ தண்டோ ப்ராஹ்மணஸ்ய விதீயதே | 

இதரேஷாம்‌ து வர்ணாநாம்‌ தண்ட: ப்ராணா அந்திகோ பவேத்‌ | 379 

ஒரு குற்றத்துக்குரிய தண்டனை மரண தண்டனையெனில்‌, 
அந்தக்‌ குற்றத்தை பிராம்மணன்‌ செய்திருந்தால்‌ அவனுக்கு மரண 
தண்டனை விதிக்கலாகாது. அவன்‌ தலையை மொட்டையடிக்க 
வேண்டும்‌. 

பிராம்மணன்‌ தலையை மொட்டையடிப்பது அவன்‌ உயிரைப்‌ 
பறிப்பதற்குச்‌ சமம்‌. 

Wg எள கான்ற ரப 

ங்‌ ௭௪ Fala TTA ॥ 

நஜாது ப்ராஹ்மணம்‌ ஹந்யாத்‌ ஸர்வபாபேஷ்வபி ஸ்திதம்‌ | 

ராஷ்ட்ராதேநம்‌ பஹி:குர்யாத்‌ ஸமக்ரதநமக்ஷதம்‌ ॥ 380 

பிராம்மணன்‌ எத்தகைய குற்றங்களை இழைத்தவனாயினும்‌ 
அவனுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடாது. அவனுடைய 
செல்வத்தையும்‌ பறிக்கக்கூடாது. 

அவன்‌, தன்‌ செல்வத்தை எடுத்துக்‌ கொண்டு நாட்டை விட்டு 
வெளியேறச்‌ செய்ய வேண்டும்‌. 


ளா னி எனி ஏ 

என எள ௭ எ எண்ம 

ந ப்ராஹ்மணவதாத்‌ பூயாநதர்மோ வித்யதே புவி | 

தஸ்மாதஸ்ய வதம்‌ ராஜா மநஸாஅபி ந சிந்தயேத்‌ ॥ 381 


மனு நீதி என்னும்‌ 

486 ௪ மனுதர்ம சாஸ்திரம்‌ 

உலகில்‌ பிராம்மண வதத்தைவிட பெரிய அதர்மம்‌ வேறெதுவும்‌ 

இல்லை. எனவே, அரசன்‌ பிராம்மண வதத்தை மனத்தாலும்‌ 
நினைக்கக்‌ கூடாது. 


dea ண ரள See எ ஸின்‌ ண்ய 

ள்‌ எனா erg எசான்‌: ॥ 

வைஷ்‌ யஷ்‌ சேத்‌ க்ஷத்ரியாம்‌ குப்தாம்‌ வைஷ்யாம்‌ வாக்ஷத்ரியோ வ்ரஜேத்‌ | 
யோ ப்ராஹ்மண்யாமகுப்தாயாம்‌ தாவுபெள தண்டமர்ஹத: | 382 


கணவனால்‌ காப்பாற்றப்படும்‌ வைசியப்‌ வெண்ணை 
க்ஷத்திரியன்‌ அடைந்தால்‌, அவனுக்கு ஆயிரம்‌ பணங்கள்‌ அபராதம்‌ 
விதிக்க வேண்டும்‌. 

கணவனால்‌ காப்பாற்றப்படும்‌ க்ஷ்த்திரியப்‌ பெண்ணை 
வைசியன்‌ அடைந்தால்‌, ஐநூறு பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க 
வேண்டும்‌. 


Wed Wer எச என்‌ TATA ணய 
சர்‌ என என்‌ 8 ண்ட: ॥ 


ஸஹஸ்ரம்‌ ப்ராஹ்மணோ தண்டம்‌ தப்யோ குப்தேது தேவ்ரஜந்‌ | 

சூத்ராயாம்‌ க்ஷத்ரிய விஷோ: ஸாஹஸ்ரோவை பவேத்‌ தம: ॥ 383 

கணவனால்‌ காப்பாற்றப்படும்‌ க்ஷத்திரியப்‌ பெண்ணையோ, 
வைசியப்‌ பெண்ணையோ அடைந்த பிராம்மணனுக்கு ஆயிரம்‌ 
பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. 

கணவனால்‌ காப்பாற்றப்படும்‌ சூத்திரப்‌ பெண்ணை அடைந்த 
க்ஷத்திரியனுக்கும்‌ வைசியனுக்கும்‌ ஆயிரம்‌ பணங்கள்‌ அபராதம்‌ 
விதிக்க வேண்டும்‌. 


வணர ளி ரர்‌ ர | 

pi Trea g வரி என un 

க்ஷத்ரியாயாம்‌ அகுப்தாயாம்‌ வைஷ்யே பஞ்சஷதம்‌ தம: | 

மூத்ரேண மெளண்ட்யம்ருச்சேத்‌ து க்ஷத்ரியோ தண்டமேவவா | 884 

கணவனால்‌ காப்பாற்றப்படாத க்ஷத்திரியப்‌ பெண்ணை 
அடைந்த வைசியனுக்கு ஐநூறு பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க 
வேண்டும்‌. 

கணவனால்‌ காப்பாற்றப்படாத வைசியப்‌ பெண்ணை அடைந்த 
க்ஷத்திரியனுக்கு கழுதை மூத்திரம்‌ கொண்டு மொட்டையடிக்க 
வேண்டும்‌. மேலும்‌ ஐநூறு பணங்கள்‌ அபராதமும்‌ விதிக்க 
வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1887] 


TT என்‌ நாள ள்‌ எ 
உண்‌ 1 என: னான்‌ எண 


அகுப்தே க்ஷத்ரியாவைஷ்யே கத்ராம்வா ப்ராஹ்மணோவ்ரஐந்‌ | 

ஷதாநி பஞ்ச தண்ட்ய: ஸ்யாத்‌ ஸஹஸ்ரம்‌ த்வந்த்ய ஐஸ்த்ரியம்‌ | 385 

கணவனால்‌ காப்பாற்றப்படாத க்ஷத்திரியப்‌ பெண்ணையோ, 
வைசியப்‌ பெண்ணையோ, சூத்திரப்‌ பெண்ணையோ அடையும்‌ 
பிராம்மணனுக்கு ஐநூறு பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. 
அதுவே சண்டாளப்‌ பெண்ணானால்‌ ஆயிரம்‌ பணங்கள்‌ அபராதம்‌ 
விதிக்க வேண்டும்‌. 


Taw: மா நளிர்‌ எ ஜனக | 
எண ளர்‌ உள எண்களை ॥ 


யஸ்ய ஸ்தேந: புரே நாஅஸ்தி நாஅந்யஸ்த்ரீகோ ந துஷ்டவாக்‌ | 
ந ஸாஹஸிக தண்டக்நெள ஸராஜா ஷக்ரலோகபாக்‌ ॥ 986 
. திருடன்‌, பிறர்‌ மனைவியை சுகிப்பவன்‌, கொடுமையான 
சொற்களைப்‌ பேசுபவன்‌, கொடிய செயல்களைச்‌ செய்பவன்‌, 
அடிதடிகளில்‌ ஈடுபடுபவன்‌ முதலானோர்‌ எந்த தேசத்தில்‌ 
இல்லையோ, அந்த தேசத்தை ஆளும்‌ அரசன்‌ இந்திர லோகத்தை 
அடைவான்‌. 


ரி Tee ணா ர்‌ wa | 
எண்ன எக ரான ॥ 


ஏதேஷாம்‌ நீக்ரஹோ ராக்கு: பஞ்சாநாம்‌ விஷயே ஸ்வகே | 

ஸாம்ராஜ்யக்ருத்‌ ஸஜாத்யேஷ லோகேசைவ யஷஸ்கர: | 387 

தன்னுடைய தேசத்தில்‌ இந்த ஐந்து வகையினரையும்‌ 
இல்லாமலே செய்த அரசன்‌, எல்லா அரசர்களையும்‌ ஆளும்‌ 
சக்கரவர்த்தியாக புகழோடு வாழ்வான்‌. 


ஸு ஏ வினி என எட வரய 
என கண்டு எ TAT Eve: எப 
ருத்விஜம்‌ யஸ்‌ தயஜேத்‌ யாஜ்யோ யாஜ்யம்‌ சரித்விக்‌ த்யஜேத்யதி | 
ஷக்தம்‌ காமணயதுஷ்டம்‌ ௪ தயோர்‌ தண்ட: ஷதம்‌ ஷதம்‌ | 388 
யாகம்‌ செய்பவன்‌, தனக்கு யாகம்‌ செய்து வைக்க வந்த 
ரித்விக்கை, எந்த தோஷமுமற்றவனாக இருக்கும்போதும்‌, நீக்கு 
கிறானோ, அவனுக்கு நூறு பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. 


758 3 மனுதர்ம சான்றீரம்‌ 

அவ்வாறே யாகம்‌ செய்து வைக்கும்‌ ரித்விக்கும்‌, எந்த தோஷ 
மூமற்றவனாக இருக்கும்‌ யாகம்‌ செய்யும்‌ கர்த்தாவை விட்டு 
விலகி, யாகத்தைச்‌ செய்யாமல்‌ நீங்கினால்‌ அந்த ரித்விக்கிற்கும்‌ 
நூறு பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. 


எர எ எ பனா! 

ஊற்ற கை எ WE 

ந மாதா ந பிதா ந ஸ்த்ரீ ந புத்ரஸ்‌ த்யாகமர்ஹதி | 

த்யஜந்‌ நபதிதாநேதாந்‌ ராக்ஞா தண்ட்ய: ஷதாநீ ஷட்‌ | 389 

தாய்‌, தந்தை, மனைவி, மகன்கள்‌ இவர்களைக்‌ காப்பாற்றாமல்‌ 
விடக்கூடாது. அப்படிக்‌ காப்பாற்றாமல்‌ விடுபவனுக்கு அறுநூறு 
பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. 


ஊண்டி எண ந: | 

எடி er Pr ferment ॥ 

ஆஸ்ரமேஷு த்விஜாதீநாம்‌ கார்யே விவததாம்‌ மித: | 

நவிப்ரூயாந்‌ ந்ருபோ தர்மம்‌ சிகீர்ஷந்‌ ஹிதமாத்மந: ॥ 390 


WEEN wed: Ue Ta: | 

We WTAE அரி என்‌ ॥ 

யதா அர்ஹமேதாநப்யர்ச்ய ப்ராஹ்மணை: ஸஹ பார்திவ: | 

ஸாந்த்வேந ப்ரஷமய்யா ஆதெள ஸ்வதர்மம்‌ ப்ரதிபாதயேத்‌ ॥ 391 

பிராம்மண, க்ஷத்ரிய, வைசியர்கள்‌ தங்கள்‌ சுயதர்மங்களைப்‌ 
பற்றி விவாதத்தில்‌ ஈடுபட்டு வரும்போது, தன்னுடைய நன்மையை 
விரும்பும்‌ அரசன்‌, “இது சரி, இது தவறு, இது சாஸ்திர சம்மதம்‌, இது 
சாஸ்திர விரோதம்‌: என்று தான்‌ அறுதியிட்டுக்‌ கூறக்கூடாது. 

விவாதத்தில்‌ ஈடுபட்டிருப்போரைக்‌ கொண்டு ஒரு சபை கூட்ட 
வேண்டும்‌. அதில்‌ பண்டிதர்களான பிராம்மணர்களை வரவழைத்து 
கெளரவிக்க வேண்டும்‌. அவர்கள்‌ எதிரில்‌, விவாதிப்போர்‌ தங்கள்‌ 
விவாதங்களைச்‌ சொல்ல வேண்டும்‌. பண்டிதர்கள்‌ அவைகளைக்‌ 
கேட்டு, உரிய சாஸ்திர தர்மங்களை எடுத்துக்‌ கூறி தீர்ப்புக்‌ 
கூறுவார்கள்‌. 


லம்‌ எண்‌ ணில்‌ | 
அண்ண எரி நாகர ப 


ப்ராதிவேஷ்யா ஆநுவேஷ்யெள ௪ கல்யாணே விம்‌ஷதீத்விஜே | 
அர்ஹாவபோஜயந்‌ விப்ரோ தண்டமர்ஹதி மாஷகம்‌ | 392 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 

அன்னை முநீ ஆனந்த நாச்சியாரம்மா 1489] 
திருமணம்‌ முதலான விசேஷ நாட்களில்‌, இருபதுக்கும்‌ 

அதிகமான பேருக்கு விருந்தளிக்கும்போது, அக்கம்பக்கத்தாரையும்‌ 

அழைத்து விருந்தளிக்க வேண்டும்‌. அவ்வாறு அழைக்காத 

பிராம்மணனுக்கு ஒரு மாஷம்‌ பொன்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. 


Afra: Hrd எம்‌ fers | 

werd ர எனி FETA ராண 

ஸ்ரோத்ரிய: ஸ்ரோத்ரியம்‌ ஸாதும்‌ பூதிக்ருத்யேஷ்வபோஜயந்‌ | 

ததந்நம்‌ த்விகுணம்‌ தாப்யோ ஹிரண்யம்‌ சைவ மாஷகம்‌ | 393 

வேதமறிந்த பிராம்மணன்‌, தன்‌ இல்ல விசேஷத்தில்‌ தன்‌ 
பக்கத்து வீட்டு வேதமறிந்த பிராம்மணர்களையும்‌ அழைத்து 
விருந்தளித்து உபசரிக்க வேண்டும்‌. இல்லையேல்‌, இருமடங்காக 
அவர்களுக்கு விருந்தன்னத்தைக்‌ கொடுத்து, ஒரு மாஷம்‌ பொன்னை 
அரசனுக்கு அபராதம்‌ செலுத்த வேண்டும்‌. 


அலி ௭௨ dead எனை என்ரு A: | 

எ்றோகுண்‌ ௭௭ எனை fT கைய 

அந்தோ ஜட: பீடஸர்பீ ஸப்தத்யா ஸ்தவிரஷ்‌ சய: | 

ஸ்ரோத்ரியேசூப குர்வம்ஷ்‌ சந தாப்யா: கேநசித்‌ கரம்‌ ॥ 394 

குருடன்‌, ஊமை, முடவன்‌, எழுபது வயதைக்‌ கடந்தவன்‌, வேத 
மோதுபவர்களுக்கு எல்லா வகையிலும்‌ உதவுபவன்‌ முதலானோருக்கு 
சிறிதும்‌ வரி விதிக்கக்‌ கூடாது. 


ச எரி எள்ளு 
WENT எள எ WT 


ஸ்ரோத்ரியம்‌ வ்யாதிதா ஆர்த்தெள ௪ பாலவ்ருத்தாவகிஞ்சநம்‌ | 

மஹாகுலீநமார்யம்ச ராஜாஸம்பூஜயேத்‌ ஸதா | 395 

வேதமறிந்த பிராம்மணன்‌, வியாதியஸ்தன்‌, துக்கத்திலிருப்பவன்‌, 
வயோதிகன்‌, ஏழை, உயர்குலத்தோன்‌, வள்ளல்‌ இவர்களிடம்‌ அரசன்‌ 
தனிப்பட்ட அக்கறையைச்‌ செலுத்த வேண்டும்‌. 

ணின்‌ என்‌ AFT We WT: | 

எள OTA FG CTY aad 

ஷால்மலீபலகே ஷ்பலக்ஷணே நேநீஜ்யாந்‌ நேஜக: ஷனை: | 

ந ௪ வாஸாம்ஸி வாஸோபிர்‌ நீர்ஹரேந்‌ ந ௪ வாஸயேத்‌ ॥ 396 

வண்ணான்‌ துணிகளை மேடு பள்ளங்களில்‌ போட்டுத்‌ 
துவைக்கக்‌ கூடாது. இலவமரம்‌ போன்ற மரப்பலகைகளில்‌ 


மனு நீதி என்னும்‌ 
EI - ப ப ப ப்ப பப்ப பப பு தர்ம டன்‌ 
நிதானமாகத்‌ தோய்க்க வேண்டும்‌. ஒருவர்‌ துணிகளை இன்னொரு 
வருக்கு இரவல்‌ கொடுக்கக்‌ கூடாது. 
அப்படிச்‌ செய்தால்‌ அது தண்டனைக்குரிய குற்றமாகும்‌. 


எள்‌ வா ணை 

சனை என்னி எனி என ணை 

தந்து வாயோ தஷபலம்‌ தத்யாதேகபலாஅதிகம்‌ | 

அதோ அந்யதா வர்தமாநோ தாப்யோ த்வாதஷகம்‌ தமம்‌ ॥ 397 

நெசவாளி பத்து பலம்‌ நூலை வாங்கிக்‌ கொண்டு நெய்து 
தந்தால்‌ அது பதினோரு பலம்‌ இருக்க வேண்டும்‌. (கஞ்சி 
போடுவதாலும்‌ சாயம்‌ ஏற்றுவதாலும்‌ இந்த அளவு எடை கூடும்‌.) 

குறைவாகத்‌ தந்தால்‌ அவனுக்குப்‌ பன்னிரண்டு பணங்கள்‌ 
அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. 


அண வளை: என்ர | 

தம்ம ளப என்‌ ர ணா 

ஷுல்கஸ்தாநேஷு குஷலா: ஸர்வ பண்ய விசக்ஷணா: | 

குர்யுரர்கம்‌ யதாபண்யம்‌ ததோ விம்ஷம்‌ ந்ருபோ ஹரேத்‌ ॥ 398 

சுங்க வரி வசூலிக்கும்‌ சுங்கச்‌ சாவடிகளில்‌, சகலமான விலை 
யுயர்ந்த, விலை குறைந்த பொருட்களின்‌ மதிப்பை அறிந்தவர்களை 
அதிகாரிகளாக நியமிக்க வேண்டும்‌. 

அவர்கள்‌ வணிகர்கள்‌ கொண்டு வரும்‌ சரக்குகளின்‌ மதிப்புகளை 
ஆராய்ந்து விலையை நிர்ணயிப்பார்கள்‌. வணிகர்கள்‌ விற்ற 
பிறகு விற்றதில்‌ கிடைத்த லாபத்தில்‌ இருபதில்‌ ஒரு பங்கு வரியை 
வசூலிப்பார்கள்‌. 

Te ரளாளா ன எ ன்‌ எ 

எரி ea wat TATE I 

ராக்ஞ: ப்ரக்யாத பாண்டாநீ ப்ரதிஷித்தாநி யாநீ ௪ | 

தாநி நீர்ஹரதோ லோபாத்‌ ஸர்வஹரம்‌ ஹரேந்‌ ந்ருப: | 399 

அரசன்‌ உபயோட௫க்கத்‌ தக்கதான உயர்ந்த ஜாதிக்‌ குதிரைகள்‌, 
மிக விலையுயர்ந்த வைரங்கள்‌, முத்துகள்‌ முதலானவைகளை 
பேராசையால்‌ அயல்‌ தேசங்களுக்கு விற்கக்‌ கொண்டு போகிறவனிட 
மிருந்து, அனைத்துப்‌ பொருட்களையும்‌ அரசன்‌ பறிமுதல்‌ செய்ய 
வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸரீ ஆனந்த நாச்சியாரம்மா [97] 

YEA ரள wf | 

ணன்‌ எ எண எர ணய 

ஷுல்கஸ்தாநம்‌ பரிஹரந்‌ நகாலே க்ரய விக்ரயீ | 

மித்யாவாதீ ச ஸங்க்யாநே தாப்யோ அஷ்டகுணமத்யயம்‌ ॥ 400 

நீர்வழியில்‌ கப்பல்கள்‌ வந்து நிற்கும்‌ இடங்களிலும்‌, நகரத்தினுள்‌ 
நுழையும்‌ இடங்களிலும்‌ சுங்கச்‌ சாவடிகள்‌ இருக்கும்‌. வரி கொடாமல்‌ 
ஏய்ப்பதற்காக அந்த வழிகளில்‌ வராமல்‌, வேறு வழிகளில்‌ உள்ளே 
நுழைந்து விற்கப்‌ பார்க்கிறவனையும்‌, இரவு நேரங்களில்‌ வாங்கவோ 
விற்கவோ முனைபவனையும்‌, சுங்க வரியைக்‌ குறைப்பதற்காக 
விலையுயர்ந்த பொருளின்‌ விலையைக்‌ குறைத்துக்‌ கூறுபவனையும்‌ 
தண்டிக்க வேண்டும்‌. அவர்களின்‌ பொருளின்‌ மதிப்புக்கு எட்டு 
மடங்கு தொகையை அபராதமாக விதிக்க வேண்டும்‌. 


சாரண னாவ வடம்‌ 

ஈனச்‌ எண்சார்‌ சய கண்கள்‌ ॥ 

ஆகமம்‌ நிர்கமம்‌ ஸ்தாநம்‌ ததா வ்ருத்திக்ஷயாவுபெள | 

விசார்ய ஸர்வபண்யாநாம்‌ காரயேத்‌ க்ரயவிக்ரயெள | 401 

சுங்கச்‌ சாவடி அதிகாரிகள்‌ விற்பனைக்கு வரும்‌ சரக்குகளையும்‌, 
போகும்‌ சரக்குகளையும்‌ அறிய வேண்டும்‌. 

விற்பனைக்கு வரும்‌ சரக்குகள்‌ எவ்வளவு தூரத்திலிருந்து 
வருகின்றன, வர எத்தனை நாட்களாயின, வழிப்‌ பயணச்‌ செலவுகள்‌ 
எவ்வளவு, அந்த சரக்குகளை எவ்வளவு தொகைக்கு விற்க முடியும்‌, 
வணிகன்‌ தன்‌ வேலையாட்களுக்கு எவ்வளவு சம்பளம்‌ தர 
வேண்டியிருக்கும்‌ போன்றவற்றையெல்லாம்‌ நன்கு விசாரித்து 
வணிகர்களுக்கு நஷ்டம்‌ ஏற்படாத வகையில்‌, தக்க லாபம்‌ இட்டும்‌ 
வகையில்‌ விலைகளை நிர்ணயிக்க வேண்டும்‌. 


TEATS AT எள TT 

கண்‌ சொன்னர்‌ எ: ॥ 

பஞ்சராத்ரே பஞ்சராத்ரே பக்ஷே பக்ஷே அதவா கதே | 

குர்வீத சைஷாம்‌ ப்ரத்யக்ஷ மர்கஸம்ஸ்தாபநம்‌ ந்ரூப: ॥ 402 

அனைத்து சரக்குகளும்‌ ஒரே மாதிரியாக இருக்காது. விலை 
ஏறியிறங்கக்கூடிய சரக்குகளும்‌ இருக்கும்‌. இவ்வாறான அடிக்கடி 
விலை ஏறவும்‌ இறங்கவும்‌ கூடிய சரக்குகளுக்கு ஐந்து நாட்களுக்கு 
ஒருமுறை விலையை நிர்ணயம்‌ செய்ய வேண்டும்‌. 


சில சரக்குகளுக்கு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை 
விலையை நிர்ணயம்‌ செய்ய வேண்டும்‌. 


ன ற ணை எட்ட கட்ட 
ளா ௭3௭ எப 
WERTH எ ராரே ராச TOTAAL 
துலாமாநம்‌ ப்ரதீமாநம்‌ ஸர்வம்‌ ௪ ஸ்யாத்‌ சுலக்ஷிதம்‌ | 
ஷட்சுஷட்சு ச மாஸேஷ புநரேவ பரீக்ஷயேத்‌ | 403 
தராசில்‌ நிறுக்கும்‌ அளவைகளான எடைக்‌ குண்டுகள்‌, 
தானியங்களை அளக்கும்‌ படிகள்‌ முதலான எடை அளவைகள்‌ 
அனைத்தையும்‌ ஆறு மாதங்களுக்கொருமுறை சரியாக இருக்‌ 


கின்றனவா என்று பார்க்க வேண்டும்‌. 


uot grt A eT க பக சி 
UTE WRC Mf A Tey ft: ராப 


பணம்‌ யாநம்‌ தரே தாப்யம்‌ பெளருஷோ அர்தபணம்‌ தரே | 

பாதம்‌ பஷுஷ்‌ ௪ யோஷிச்‌ ௪ பாதா அர்தம்‌ ரிக்தக: புமாந்‌ ॥ 404 

படகோட்டி வசூலிக்க வேண்டிய தொகையைப்‌ பார்ப்போம்‌. 

பாரமற்ற சிறு வண்டியை அக்கரை சேர்ப்பதற்கு ஒரு பணம்‌ 
கூலி வாங்க வேண்டும்‌. 

சுமையோடு ஏறுபவனிடம்‌ அரைப்‌ பணம்‌ கூலி வாங்க 
வேண்டும்‌. கால்நடையை ஏற்றிக்‌ கொண்டால்‌, அதற்கு கால்பணம்‌ 
வாங்க வேண்டும்‌. வெறும்‌ மனிதன்‌ ஏறினால்‌, அரைக்கால்‌ பணம்‌ 
வாங்க வேண்டும்‌. 


wregoif qT WT ஏன்‌ எரு | 

ணக anf fod JH WITT: ॥ 

பாண்ட பூர்ணாநீ யாநாநி தார்யம்‌ தாப்யாநீ ஸாரத: | 

ரிக்த பாண்டாநி யத்கிஞ்சித்‌ புமாம்ஸஸ்‌ சா அபரிச்சதா: | 405 

விற்பனைச்‌ சரக்குகளுடன்‌ கூடிய வண்டியை படகில்‌ ஏற்றிச்‌ 
செல்ல அந்த பாரத்துக்குத்‌ தக்கபடி கூலி வாங்க வேண்டும்‌. மிகவும்‌ 
ஏழைகள்‌ படகில்‌ ஏறினால்‌, அவர்களிடம்‌ ஏதோ பெயருக்குச்‌ சிறிது 
கூலி வாங்க வேண்டும்‌. 

பட 0 இப 000] 

Tate mr ferent TE sf FETT A 

தீர்கா அத்வநி யதாதேஷம்‌ யதாகாலம்‌ தரோ பவேத்‌ | 

நதீதீரேஷு தத்‌ வித்யாத்‌ ஸமுத்ரே நாஸ்தி ஸக்ஷணம்‌ ॥ 406 

நதியைக்‌ கடக்கும்‌ தூரம்‌, காற்றின்‌ வேகம்‌, காற்றின்‌ போக்கு 
இவற்றைக்‌ கொண்டும்‌, காலத்தையும்‌ தேசத்தையும்‌ அனுசரித்தும்‌ 
கட்டணம்‌ ஏற்படுத்த வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா C1] 
இவை நதி வழிகளுக்கு மட்டுமே. கடல்வழி பிரயாணம்‌ என்பது 

காற்று வீசும்‌ திசையைப்‌ பொறுத்தது. பிரயாணம்‌ எப்போது முடியும்‌, 

எப்போது கரையை அடையலாம்‌ என்று நிர்ணயிக்க முடியாது. 

எனவே, படகுக்‌ கூலியைப்‌ போன்று கப்பல்‌ கூலியை நிர்ணயிக்க 

இயலாது. 


ரரி fara எள்‌ 35: | 
எண னி FT rea MRE எப 


கர்பிணீ து த்விமாஸாதிஸ்‌ ததா ப்ரவ்ரஜிதோ முனி: | 

ப்ராஹ்மணாலிங்கிநஷ்சைவ நதாப்யாஸ்தாரிகம்‌ தரே ॥ 407 

இரண்டு மாதங்கள்‌ நிறைந்த கர்ப்பிணிப்‌ பெண்‌, சந்யாசி, 
வானப்பிரஸ்தன்‌, பிரம்மச்சாரி, பிராம்மணன்‌ முதலியவர்களிடம்‌ 
படகோட்டி கூலி வாங்கக்கூடாது. 


அவா எரி. | 
எரி ளான எரா எரி ॥ 


யந்‌ நாவி கிஞ்சித்‌ தாஷாநாம்‌ விஷீர்யே தா அபராதத: | 

தத்‌ தாஷைரேவ தாதவ்யம்‌ ஸமாகம்ய ஸ்வதோ அம்ஷத: | 408 

படகு போகும்போது அங்குள்ளவர்களின்‌ அஜாக்ரதையால்‌ 
ஏதேனும்‌ பொருள்‌ தண்ணீரில்‌ விழுந்து விட்டால்‌, அவர்கள்‌ 
அனைவரும்‌ பங்கிட்டுக்‌ கொண்டு அப்பொருளின்‌ மதிப்புக்குரிய 
தொகையை சொந்தக்காரனுக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌. 

பட்திய் பயப்பட ப்ப பப்பி 

ரோவர்‌ எக்‌ எ ரம ॥ 

ஏஷ நெளயாயிநாமுக்தோ வ்யவஹாரஸ்ய நீர்ணய: | 

தாஷா அபராததஸ்‌ தோயே தைவிகே நா அஸ்திநிக்ரஹ: ॥ 409 

படகோட்டுபவனின்‌ கவனக்‌ குறைவால்‌ பொருள்‌ நஷ்டம்‌ 
ஏற்பட்டால்‌, படகோட்டியே நஷ்டஈடு தர வேண்டும்‌. 


ஆனால்‌, புயல்‌ முதலான காரணங்களால்‌ பொருள்‌ நஷ்டம்‌ 
ஏற்பட்டால்‌, படகோட்டிகள்‌ அதற்குப்‌ பொறுப்பல்ல. 


என்ன wT ATA ஒள்‌ கணை UI 
ஜன்‌ வர ச என YE fea 


வாணிஜ்யம்‌ காரயேத்‌ வைஷ்யம்‌ குஸீதம்‌ க்ருஷிமேவ ச | 
பசூநாம்‌ ரக்ஷணம்‌ சைவ தாஸ்யம்‌ சூத்ரம்‌ த்விஜன்மநாம்‌ | 410 


ப ணை க ணை எட்ட அகட்ட 

வைசியர்கள்‌ வணிகம்‌, வட்டிக்குக்‌ கடன்‌ கொடுத்தல்‌, 
விவசாயம்‌, பசுக்களைக்‌ கொண்டு ஜீவனம்‌ நடத்துதல்‌ முதலான 
தொழில்களைச்‌ செய்ய வேண்டும்‌. சூத்திரன்‌, பிராம்மண, க்ஷத்திரிய, 
வைசியர்களுக்கு பணிபுரிய வேண்டும்‌. 


ஏ எள்‌ என்னம்‌ | 
ணன்‌ எர களன்‌ எரு 


க்ஷத்ரியம்‌ சைவ வைஷ்யம்‌ ச ப்ராஹ்மணோ வ்ருத்தி கர்ஷிதெள | 

பிப்ருயாதாந்ருஷம்‌ ஸ்யேந ஸ்வாநிகர்மாணி காரயந்‌ ॥ 411 

வறுமையுற்ற நிலையில்‌ க்ஷத்திரியனோ, வைசியனோ, 
செல்வந்தனான பிராம்மணனிடம்‌ பணிபுரிய வந்தால்‌, பிராம்மணன்‌ 
அவர்களை வேலைக்குச்‌ சேர்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. ஆனால்‌, 
அவரவர்‌ தர்மத்துக்குரிய தொழில்களையே அவர்களுக்குப்‌ பணியாக 
விதிக்க வேண்டும்‌. வைசியனைத்‌ தன்னுடைய நிலத்தில்‌ விவசாயம்‌ 
செய்யச்‌ சொல்லலாம்‌. க்ஷத்திரியனை பாதுகாவலுக்கு நியமிக்கலாம்‌. 

மொத்தத்தில்‌ தன்னை அண்டி வந்த அவர்களை பிராம்மணன்‌ 
ரட்சிக்க வேண்டும்‌. 

என 3 எர The எற்‌ கரனை 

அளை: TTR எவை எள ஈய 

தாஸ்யம்‌ து காரயல்லோபாத்‌ ப்ராஹ்மண: ஸம்ஸ்க்ருதாந்‌ த்விஜாந்‌ | 

அநிச்சத: ப்ராபவத்யாத்‌ ராக்ஞா தண்ட்ய: ஷதாநீ ஷட்‌ | 412 

இவ்வாறு வந்த க்ஷத்திரிய, வைசியர்களை பிராம்மணன்‌ தன்‌ 
செல்வச்‌ செருக்காலும்‌, லோப குணத்தாலும்‌ கீழான வேலைகளுக்கு 
அமர்த்தினால்‌ அது குற்றம்‌. அந்தக்‌ குற்றத்துக்கு அரசன்‌ அறுநூறு 
பணங்களை அந்த பிராம்மணனுக்கு அபராதமாக விதிக்க வேண்டும்‌. 


ர ணைன லிரான் எ 
என பண்னி were எர ॥ 


சூத்ரம்‌ து காரயேத்‌ தாஸ்யம்‌ க்ரீதமக்ரீதமேவ வா | 

தாஸ்யாயைவ ஹி ஸ்ருஷ்டோ அஸெள ப்ராஹ்மணஸ்ய ஸ்வயம்புவா | 413 

சம்பளம்‌ கொடுத்தோ அல்லது கொடுக்காமலோ (உணவு, 
உடை, தங்க இடம்‌ கொடுத்தோ) ஆதரிக்கலாம்‌. 

எண Fraps ஏன்‌ rear frye 

Frais என எனா adie ॥ 

ந ஸ்வாமிநா நீஸ்ருஷ்டோ அபி த்ரோ தாஸ்யாத்‌ விமுச்யதே | 

நிஸர்கஜம்‌ ஹி தத்‌ தஸ்யகஸ்‌ தஸ்மாத்‌ ததபோஹதி ॥ 414 


மூலமும்‌ உரையும்‌ மூமுவதும்‌) 


அன்னை முடி ஆனந்த நாச்சியாரம்மா வப பட்ட 145] 


வேலையை 
பணி புரிய வேண்டும்‌. 
ஊன்‌ எள்‌ ரன. where | 
ன்‌ எனன எ எண ॥ 
த்வஜா ஆஹ்ருதோ பக்ததாஸோ க்ருஹஜ: க்ரீததத்‌ த்ரிமெள | 
பைத்ரிகோ தண்டதாஸஷ்‌ ௪ ஸப்தைதே தாஸயோநய: | 415 


ஏவலர்கள்‌ ஏழு வகையினர்‌. 

போரில்‌ சிறைப்பிடிக்கப்பட்ட வன்‌, பக்தியோடு தொண்டு புரிய 
வந்தவன்‌, வைப்பாட்டியின்‌ மகன்‌, விலை கொடுத்து வாங்கப்பட்ட 
அடிமை, பிறரால்‌ கொடுக்கப்பட்ட அடிமை, பரம்பரையாக பணி 
செய்பவன்‌, அபராதத்‌ தொகையை வேலை செய்து தீர்ப்பவன்‌ 
என்னும்‌ ஏழு வகையினரே ஏவலர்களாவர்‌. 


பம என எண சோள; ஏ: 
அ என ன என ஈட ணய 


பார்யா புத்ரஷ்‌ ௪ தாஸஷ்‌ ச த்ரயஏவா அதநா: ஸ்ம்ருதா: | 

யத்‌ தே ஸமதிகச்சந்தி யஸ்ய தே தஸ்ய தத்‌ தநம்‌ | 416 

மனைவி, மகன்‌, அடிமை இம்மூவரும்‌ குனமற்றவர்கள்‌. 
ஏனெனில்‌, இவர்களிடம்‌ எவ்வளவு குனமிருந்தாலும்‌ அது அவர்கள்‌ 
உடைமையாகாது. அக்‌ குடும்பத்‌ தலைவனுடைய உடைமையே 
யாகும்‌. 

வ எண: ளான 

= fe ண ன qe 1 எ ॥ 


விஸ்ரப்தம்‌ ப்ராஹ்மண: சூத்ராத்‌ த்ரவ்யோபாதாநமாசரேத்‌ | 
நஹி தஸ்யாஅஸ்தி கிஞ்சித்‌ ஸ்வம்‌ பர்த்ரூஹார்யதநோஹிஸ: | 41 


கொன்‌ க என்பு 

ள்‌ ஷ்‌ era: ule wal 

வைஷ்ய சூத்ரெள ப்ரயத்நேந ஸ்வாநிகர்மாணி காரயேத்‌ | 

தெளஹி ச்யுதெள ஸ்வகர்மப்ய: க்ஷோபயேதாமிதம்‌ ஐகத்‌ | 418 


மனு நீதி என்னும்‌ 


ற ணை கை கை 4 மனுதர்ம சாஸ்தீரம்‌ 


அரசன்‌, க்ஷத்ரியனையும்‌ வைசியனையும்‌ அவரவர்‌ குலத்‌ 


தொழிலை வற்புறுத்தியாவது செய்ய வைக்க வேண்டும்‌. 


இல்லாவிடில்‌ தத்தம்‌ தொழில்களைச்‌ செய்யாமல்‌ மதங்கொண்டு 


திரிந்து உலகையே நாசம்‌ செய்வார்கள்‌. 


HEAT BATA aT வ 
aed FT லி எ ॥ 


அஹந்‌ அஹந்யவேக்ஷேத கர்மாந்தாந்‌ வாஹநாநி ௪ | 
ஆய்வயயெள ச நீயதாவாகராந்‌ கோஷமேவ ச ॥ 419 


அரசன்‌ நாட்டில்‌ நடக்கும்‌ எல்லாவற்றையும்‌ ஒற்றர்களைக்‌ 


கொண்டு தினம்‌ தினம்‌ அறிய வேண்டும்‌. தினமும்‌ யானைகளையும்‌ 
குதிரைகளையும்‌ பார்வையிட வேண்டும்‌. வரவு செலவுகளைப்‌ 
பார்க்க வேண்டும்‌. பொக்கிஷத்தைப்‌ பார்வையிட வேண்டும்‌. 


ள்ள எண்ணா 
னர ணம்‌ ua ரர ராரா என்பு 


ஏவம்‌ ஸர்வாநிமாந்‌ ராஜா வ்யவஹாராந்‌ ஸமாபயந்‌ | 
வ்யபோஹ்ய கில்பிஷம்‌ ஸர்வம்‌ ப்ராப்நோதி பரமாம்‌ கதிம்‌ | 420 
இதுவரை கூறியபடி எல்லா விவகாரங்களையும்‌ நடத்துகின்ற 


அரசன்‌, தன்‌ பாபங்கள்‌ நீங்கியவனாக மேலான உலகங்களை 


அடைவான்‌. 


(எட்டாம்‌ அத்தியாயம்‌ முற்றிற்று. ) 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை முட ஆனந்த நாச்சியாரம்மா 1997] 


அத்தியாயம்‌ - ஓஒ ௫ 


ஏன 1 Ha என எனி எரி | 

fair ரன்‌ எ எண்‌ என்‌ WTA ॥ 

புருஷஸ்ய ஸ்த்ரியாஷ்சைவ தர்ம்யே வர்த்மநீ திஷ்டதோ: | 

ஸம்யோகே விப்ரயோகே ௪ தர்மாந்‌ வக்ஷ்யாமி ஷாஷ்வதாந்‌ | 1 

தர்ம வழியில்‌ நிலைத்திருக்கின்ற ஆணும்‌ பெண்ணும்‌ சேர்ந்து 
வாழும்போதும்‌, பிரிந்த பின்னரும்‌ கடைப்பிடிக்க வேண்டிய 
சாஸ்வதமான தர்மங்களைக்‌ கூறுகிறேன்‌. 


அனா; fa: கார: =: wf 

எ எ ன எனா Tord aU 

அஸ்வதந்த்ரா: ஸ்த்ரிய: கார்யா: புருஷை: ஸ்வைர்‌ திவாநீஷம்‌ | 

விஷயேஷு ௪ ஸஜ்ஐந்த்ய: ஸம்ஸ்தாப்யா ஆத்மநோ வே | 2 

புருஷர்கள்‌ இரவும்‌ பகலும்‌ ஸ்திரீகளைப்‌ பாதுகாக்க வேண்டும்‌. 
ஏனெனில்‌ பெண்கள்‌ கண்ணுக்கு ரம்யமானவற்றைக்‌ காண்பதிலும்‌, 
காதுக்கு ரம்யமானவற்றைக்‌ கேட்பதிலும்‌, ரம்யமான வாசனைகளை 
முகர்வதிலும்‌, மனத்துக்கு ரம்யமானவற்றைச்‌ செய்வதிலும்‌ 
எப்போதும்‌ ஈடுபடுவார்கள்‌. இவ்வாறான விஷய சுகங்களை 
அனுபவிக்கும்போது சில தவறுகள்‌ நேரிட வாய்ப்பு ஏற்படலாம்‌. 
எனவே அத்தகைய வாய்ப்புகள்‌ ஏற்படாமல்‌ இருக்க பெண்கள்‌ 
சுதந்திரமாகத்‌ திரியாமல்‌ ஆண்கள்‌ தங்கள்‌ வசத்தில்‌ அவர்களை 
வைத்துக்கொண்டு பாதுகாக்க வேண்டும்‌. 


பமக பாது பந்த பர்‌ 
வன்‌ UR எளி வாணாள்‌ ॥ 


பிதா ரக்ஷதி கெளமாரே பர்தா ரக்ஷதி யெளவநே | 

ரக்ஷந்தி ஸ்தவிரே புத்ரா நஸ்த்ரீ ஸ்வாதந்த்ரயமர்ஹதி | 3 

சிறுவயதுப்‌ பெண்ணை தந்தை பாதுகாப்பான்‌. யெளவனப்‌ 
பருவத்தில்‌ கணவன்‌ பாதுகாப்பான்‌. வயோதிகத்தில்‌ புத்திரர்கள்‌ 
பாதுகாப்பார்கள்‌. எனவே பெண்‌ என்பவள்‌ எப்போதும்‌ பிறரால்‌ 
பாதுகாக்கப்படுபவாளேயன்றி, சுதந்திரமாக இருக்கத்தக்கவளல்ல. 


மனு நீதி என்னும்‌ 


498 * மனுதர்ம சாஸ்திரம்‌ 
கண எளி எண யா 
3 wt TE Y என்‌ gfe 
காலே அதாதா பிதா வாச்யோ வாச்யஷ்‌ சாஅனுபயந்‌ பதி: | 
ம்ருதே பர்தரி புத்ரஸ்‌ து வாச்யோ மாதுரரக்ஷிதா | 4 


தக்க பருவத்தில்‌ தன்‌ மகளுக்குத்‌ திருமணம்‌ செய்து வைக்காத 
தந்தை நிந்தனைக்குரியவன்‌. 

ருது காலத்தில்‌ தன்‌ மனைவியைக்‌ கூடாத கணவன்‌ நிந்தனைக்‌ 
குரியவன்‌. 

தந்தை இறந்த பிறகு தாயைக்‌ காப்பாற்றாத தனயன்‌ 
நிந்தனைக்குரியவன்‌. 


ஒன்ன ரவ எள்‌ னா friar | 

pt fe ண்‌ ணா: ॥ 

கக்ஷ்மேப்யோ அபி ப்ரஸங்கேப்ய: ஸ்த்ரியோ ரக்ஷ்யா விசேஷத: | 

த்வயோர்‌ ஹி குலயோ: ஷோகமாவஹேயுரரக்ஷிதா: | 5 

சூட்சுமமான தகாத சேர்க்கைகள்‌ ஏற்பட்டு விடாதபடி 
பெண்ணை விசேஷமாகக்‌ காப்பாற்ற வேண்டும்‌. அப்படிக்‌ 
காப்பாற்றாவிட்டால்‌ அப்பெண்ணால்‌ பிறந்த குலத்துக்கும்‌ புகுந்த 
குலத்துக்கும்‌ துக்கம்‌ ஏற்படும்‌. 


Ta fe wait wear iA 

அன்‌ Wag wa watt ளை STU 

இமம்‌ ஹி ஸர்வ வர்ணாநாம்‌ பஷ்யந்தோ தர்மமுத்தமம்‌ | 

யதந்தே ரக்ஷிதும்‌ பார்யாம்‌ பர்தாரோ து£ப்லா அபி | 6 

இவ்வாறு பெண்களைக்‌ காப்பதே பிராம்மண க்ஷத்ரிய வைசிய 
சூத்திர சகல வர்ணத்தாருக்கும்‌ உயர்ந்த தர்மமாகும்‌. கணவன 
தரித்திரனாக இருந்தாலும்‌, அங்கஹீனம்‌ உள்ளவனாக இருந்தாலும்‌, 
எந்த வகையில்‌ குறையுள்ளவனாக இருந்தாலும்‌ மனைவியைக்‌ 
காப்பாற்ற வேண்டும்‌. 

ll waft எ TEA | 

14 எண்‌ எர்‌ க 

ஸ்வாம்‌ ப்ரசூதிம்‌ சரித்ரம்‌ ௪ குலமாத்மாநமேவ ௪ | 

ஸ்வம்‌ ௪ தர்மம்‌ ப்ரயத்நேந வலக ரக்ஷந்‌ ஹி ரக்ஷதி | 7 

 மனைவியினால்‌, புத்திரர்கள்‌ பிறப்பார்களாதலால்‌ அவளால்‌ 
தான்‌ வம்சம்‌ விருத்தியடைறெது. மனைவியின்‌ நற்குணங்களால்தான்‌ 
வம்சத்தின்‌ நற்பெயர்‌ நிலைநாட்டப்படுகிறது. மனைவி உடனிருந்து 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா [499] 
தர்மத்தை நடத்துவதால்தான்‌ ஒருவன்‌ மேன்மையடைகிறான்‌. 
ஆகவே தன்னையும்‌ தன்‌ தர்மத்தையும்‌ காப்பாற்றிக்‌ கொள்வதற்காக 
மனைவியை மிகுந்த முயற்சியுடன்‌ ரட்சிக்க வேண்டும்‌. 


ளார்‌ எ எள்‌ ஏரி ளார்‌ | 
ளா எ எள ணி ளம்‌ ர 


பதிர்‌ பார்யாம்‌ ஸம்ப்ரவிஷ்ய கர்போ பூத்வேஹ ஜாயதே | 

ஜாயயாஸ்‌ தத்‌ தீ ஜாயாத்வம்‌ யதஸ்யாம்‌ ஜாயதே புந: | 8 

கணவன்‌ தன்‌ ரேதஸ்‌ ரூபத்தில்‌ மனைவியினுள்‌ பிரவேசித்து 
புத்திரனைப்‌ பெறுகிறான்‌. கணவனின்‌ சொரூபத்தையே சுமந்து தன்‌ 


மகனாகப்‌ பெறுவதால்‌ மனைவிக்கு ஜாயா” என்றும்‌ பெயருண்டு. 


என்‌ எண்‌ fe whl Yr UA என்ப 
Teng WeTfyaeare ford வரை ॥ 


யாத்ருஷம்‌ பஜதேஹி ஸ்த்ரீஅதம்‌ சூதே ததாவிதம்‌ | 

தஸ்மாத்‌ ப்ரஜாவிஷத்த்யர்தம்‌ ஸ்த்ரியம்‌ ரக்ஷேத்‌ ப்ரயத்நத: ॥ 9 

பெண்ணானவள்‌, எந்த ஆடவனைச்‌ சேர்கிறாளோ, 
அவனுடைய தன்மையைக்‌ கொண்ட புத்திரனைப்‌ பெறுவாள்‌. 
எனவே மற்றவரால்‌ அவள்‌ பலாத்கரிக்கப்படாமல்‌ கணவன்‌ 
காப்பாற்ற வேண்டும்‌. காப்பாற்றினால்தான்‌ அவளிடமிருந்து 
தன்னைப்‌ போன்ற நன்மக்களைப்‌ பெற முடியும்‌. 


அணியி. என: TOT TRA 
ணன்‌ ர எண: Uff 


ந கஷ்சித்‌ யோஷித: ஷக்த: ப்ரஸஹ்ய பரிரக்ஷிதும்‌ | 

ஏதைருபாயயோகைஸ்து ஷக்யாஸ்‌ தா: பரிரக்ஷிதும்‌ | 10 

பெண்களைக்‌ காப்பாற்றுதல்‌ என்பது, அவர்களைப்‌ 
பலவந்தமாகப்‌ பூட்டி வைப்பது போன்ற செயல்கள்‌ அல்ல. சல 
உபாயங்களால்‌ அவர்களைக்‌ காப்பாற்ற வேண்டும்‌. 


அள என்‌ சோ ண ரணை 
We oda! ரிமாளன AT 


அர்தஸ்ய ஸங்க்ரஹே சைநாம்‌ வ்யயே சைவ நீயோஜயேத்‌ | 
ஷெளசே தர்மேஅந்ந பக்த்யாம்‌ ச பாரிணாஹ்யஸ்ய வேக்ஷணே | 11 
தனத்தைச்‌ சேர்த்து வைக்கவும்‌, தேவையானவற்றுக்கு 


செலவிடவும்‌ அவர்களுக்கு சுதந்திரம்‌ இருக்க வேண்டும்‌. இதைப்‌ 
பிரதானமாக மனைவிதான்‌ பார்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. கணவன்‌. 


ர ணை எட பட்டர்‌ 
சம்பாதித்துக்‌ கொண்டு வந்து தரும்‌ தனத்தை சிக்கனமாக செலவு 
செய்து, மிகுதியைச்‌ சேர்த்து வைக்க வேண்டும்‌. இது மனைவியின்‌ 
கடமை. 

வீட்டைச்‌ சுத்தமாக வைத்திருக்க வேண்டியதும்‌, தன்னையும்‌ 
வீட்டையும்‌ அலங்காரமாக லக்ஷ்மிகரமாக வைத்திருக்க 
வேண்டியதும்‌ மனைவியின்‌ கடமை. 

களைத்து வரும்‌ கணவனுக்கு உணவளித்து பணிவிடை புரிவதும்‌ 
மனைவியின்‌ கடமை. 

சமையலும்‌ சமையல்‌ சாதனங்களும்‌ நல்லபடி இருக்கச்‌ 
செய்வதும்‌ மனைவியின்‌ கடமையே. 

(ஒருவன்‌ ஏழையாக இருக்கலாம்‌ அல்லது பணக்காரனாக 
இருக்கலாம்‌. அவனுடைய இல்லம்‌ என்பது குடிசையாக இருக்கலாம்‌ 
அல்லது பெரிய மாளிகையாக இருக்கலாம்‌. குடிசையாக இருந்தாலும்‌ 
அவன்‌ மனைவி அங்கு அரசி. பெரிய மாளிகையாக இருந்தாலும்‌ 
அவன்‌ மனைவி அங்கு அரசி. அதனால்தான்‌ தமிழில்‌ இல்லத்தரசி 
என்று கூறுகிறோம்‌. 

வாயிற்படிக்கு உள்ளே மனைவியின்‌ சாம்ராஜ்யம்‌ நடைபெறும்‌. 
உள்ளே எத்தனை வேலைக்காரர்கள்‌ வேலை செய்தாலும்‌ அவர்களை 
வழிநடத்துபவள்‌ மனைவியாகவே இருக்க வேண்டும்‌. 

மகாராணியாகவே இருந்தாலும்‌ மனைவியின்‌ கடமைகளை 
அவள்‌ செய்யவே வேண்டும்‌. 

பாண்டவர்களின்‌ மனைவியான பாஞ்சாலியை அனைவருக்கும்‌ 
தெரியும்‌. கற்பில்‌ சிறந்தவளான பாஞ்சாலி த்து 
கிருஷ்ணருடைய பத்தினியான சத்யபாமையிடம்‌ சில விஷயங்களை 
எடுத்துரைக்கிறாள்‌. அதை அவளுடைய கூற்றாக 

நான்‌ பர்த்ரு சச்ரூஷையை (கணவனுக்குப்‌ பணிவிடையை) 
எப்போதும்‌ செய்கிறேன்‌. என்‌ கணவர்‌ வரும்போது விரைந்து சென்று 
ஆசனத்தில்‌ அமரச்‌ செய்து தீர்த்தம்‌ கொ டுக்கிறேன்‌. 

நான்‌ மாளிகையை நன்கு பராமரிக்கிறேன்‌. பூந்தோட்டங்களில்‌ 
நெடுநேரம்‌ சஞ்சரித்துக்‌ கொண்டு இருக்க மாட்டேன்‌. தேவ பூஜை, 
பித்ரு பூஜைகளைச்‌ செய்கிறேன்‌. 

யுதிஷ்ரருக்கு லட்சம்‌ வேலைக்காரிகள்‌. அவர்கள்‌ எல்லோர்‌ 
பெயரும்‌ எனக்குத்‌ தெரியும்‌. அவர்கள்‌ என்ன செய்கிறார்கள்‌, என்ன 
செய்யவில்லை என்பது எனக்குத்‌ தெரியும்‌. அவர்கள்‌ நடந்து 
கொள்ள வேண்டிய மூறையை நானே ஏற்படுத்துகிறேன்‌. 
அவர்களுக்குக்‌ குறைகள்‌ இருந்தால்‌ சரி செய்கிறேன்‌. 


வே பார்ப்போம்‌... 


மூலமும்‌ உரையும்‌ (மூழுவதும்‌) 
அன்னை முநீ ஆனந்த நாச்சியாரம்மா வெப்ப] 

நான்‌ ஒருத்தியே வரவையும்‌ செலவையும்‌ சொத்து 
முழுவதையும்‌ அறிவேன்‌. பாண்டவர்கள்‌ என்னிடத்தில்‌ குடும்பப்‌ 
பொறுப்பு முழுமையும்‌ ஒப்படைத்து விட்டு, அதைப்‌ பற்றிய 
கவலையின்றி இருக்கிறார்கள்‌. அவர்களுடைய பொக்கிஷத்தில்‌ 
இருப்பதை நான்‌ ஒருத்தி தான்‌ அறிவேன்‌. ' 

- இது பாஞ்சாலி கூறியது. 

இதுவே ஒரு இல்லத்தில்‌ மனைவியின்‌ கடமை. எனவே 
இல்லத்தைப்‌ பற்றிய பொறுப்புகளனைத்தையும்‌ திறமையுள்ள 
மனைவியிடம்‌ கணவன்‌ ஒப்படைக்க வேண்டும்‌.) 


ACU IE ளை: Te: | 

சன Aa ரள எள்ள: ॥ 

அரக்ஷிதா க்ருஹே ருத்தா: புருஷைராப்தகாரிபி: | 

ஆத்மாநமாத்மநா யாஸ்து ரக்ஷேயுஸ்‌ தா: அரக்ஷிதா: ॥ 12 

காவல்‌ போட்டு பெண்களைக்‌ காப்பாற்ற முடியாது. தங்களைத்‌ 
தாங்களே காப்பாற்றிக்‌ கொள்பவர்களே உண்மையில்‌ நன்கு 
காப்பாற்றப்படுபவா்கள்‌. 


We ண்ணு என எ எண்ணா 
ணின்‌ எ ணா We 


பாநம்‌ துர்ஜந ஸம்ஸர்க: பத்யா ௪ விரஹோ அடநம்‌ | 

ஸ்வப்நோ அந்யகேஹ வாஸஷ்‌ ௪ நாரீஸந்தூஷணாநீஷட்‌ | 13 

மதுவருந்துதல்‌, தீயோர்‌ சேர்க்கை, கணவனை விட்டு விட்டு 
விலகியிருத்தல்‌, வேலையேதுமின்றி ஊரைச்‌ சுற்றுதல்‌, தூக்கம்‌, பிறர்‌ 
வீட்டுக்குப்‌ போய்‌ நாட்கணக்கில்‌ இருத்தல்‌... 

- இந்த ஆறும்‌ ஒரு பெண்ணை தூற்றுகலுக்கு ஆளாக்கும்‌. 


Ha EU vara எண எண uff: | 
ன எ foe a gfe ஏகி ॥ 


நைதா ரூபம்‌ பரீக்ஷந்தேநா ஆஸாம்‌ வயஸிஸம்ஸ்திதி: | 

சுரூபம்‌ வா விரூபம்‌ வா புமாநீத்யேவ புஞ்‌ஐதே | 14 

பெண்கள்‌ ஆணின்‌ அழகையோ, வயதையோ பார்க்க 
மாட்டார்கள்‌. அழகனாக இருந்தாலும்‌, குரூபியாக இருந்தாலும்‌ 
பொருட்படுத்தாமல்‌, ஆண்மகனாக இருந்தால்‌ போதுமென்று 
அனுபவிப்பார்கள்‌. 


[502] அவவை வைப ப வவைவையையைடடடடடடட்டட்டடபட re சாஸ்திரம்‌ 
Wee எண்ன ன்றன வரர | 
கணா என்னி Vasa fag ॥ 
பைம்ஷ்சல்யாச்‌ சலசித்தாச்ச நைஸ்நேஹ்யாச்ச ஸ்வபாவத: | 
ரக்ஷிதா யத்நதோ அபீஹ பர்த்ருஷ்வேதா விகுர்வதே | 15 
பெண்கள்‌ ஆசைப்படுபவர்களாக, சலன சித்தம்‌ கொண்டவர்‌ 
களாக இருப்பார்கள்‌. இவர்கள்‌ ஆத்மார்த்தமான நட்பை எவரிடமும்‌ 


Td ள்‌ ஏனை எள்ள 

ஏர ef TEA Tr Tf 

ஏவம்‌ ஸ்வபாவம்‌ ஞாத்வா ஆஸாம்‌ ப்ரஜாபதி நிஸர்கஜம்‌ | 

பரமம்‌ யத்நமாதிஷ்டேத்‌ புருஷோ ரக்ஷணம்‌ ப்ரதி ॥ 19 

பிரம்ம சிருஷ்டியில்‌ பெண்களின்‌ இயல்பு இவ்வாறாக 
இருப்பதால்‌ ஆண்மகன்‌ மேலான முயற்சிகளால்‌ அவர்களைத்‌ 
குன்வசப்படுத்தி வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 

உண ணன 

Dawa gual எனின்‌ Tg 


ஷய்யா ஆஸநமலங்காரம்‌ காமம்‌ க்ரோதமநார்‌ஐவம்‌ | 
த்ரோஹ பாவம்‌ குசர்யாம்‌ ௪ ஸ்த்ரீப்யோ மனுரகல்பயத்‌ ॥ 17 


என்ர Gen rf of eee 
ண WARY Ferd gaffe எள்‌. ॥ 
நாஸ்தி ஸ்த்ரீணாம்‌ க்ரியா மந்த்ரைரிதி தர்மே வ்யவஸ்திதீ: | 
நீரிந்த்ரியாஹ்யமந்த்ராஷ்‌ ௪ ஸ்த்ரியோ அந்ருதமிதி ஸ்திதி: ॥ 18 
ஜாதகர்மா முதலான மந்திரபூர்வமான கிரியைகள்‌ பெண்களுக்கு 
தர்மசாஸ்திரத்தில்‌ விதிக்கப்படவில்லை. மந்திரங்களால்‌ ஆண்கள்‌ 
பாவத்தைத்‌ தொலைத்துக்‌ கொள்வது போன்று பெண்கள்‌ 
தொலைத்துக்‌ கொள்ள முடியாது. பெண்கள்‌ சுதந்திரமற்றவர்களாக 
இருப்பதால்‌, தண்டனைக்குப்‌ பயந்தோ, வசவுக்குப்‌ பயந்தோ பொய்‌ 
பேசுபவர்களாக இருப்பார்கள்‌. 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா க ணை ன னை (01121 


எ ஜான்‌ எனி எர ள்ள 
ஊரன்‌ என்‌ ஏரா ரன்‌: ॥ 


ததா ச ஸ்ருதயோ பஹவ்யோ நிகீதா நிகமேஷ்வபி | 

ஸ்வாலக்ஷண்ய பரீக்ஷார்தம்‌ தாஸாம்‌ ஷ்ருணுத நிஷ்க்ருதி: | 19 

எனவே பல பெண்கள்‌ தீயொழுக்கத்தோடு இருப்பார்கள்‌. 
உதாரணத்துக்கு ஒன்று கூறுகிறேன்‌, கேளுங்கள்‌. 


ண்‌ பெண 
TD ர genera பாண ப 


யந்மே மாதா ப்ரளுளுபே விசரந்த்யபதிவ்ரதா | 

தந்மேரேத: பிதா வ்ருங்தாமித்யஸ்யைதந்‌ நிதர்ஷநம்‌ | 20 

இது ஒரு மந்த்ர வாக்யம்‌:- என்‌ தாய்‌ பதிவிரதையாக இல்லாமல்‌, 
பிற வீடுகளுக்குச்‌ செல்பவளாக, பரபுருஷனை நினைத்தவளாக 
இருந்தால்‌, எனது தந்தை தன்‌ வீரியத்தால்‌ அவளைஅடக்கட்டும்‌. 


னான எடை எண்ன எ | 
என்‌ efi என. எர ॥ 


த்யாயத்யநீஷ்டம்‌ யத்கிஞ்சித்‌ பாணிக்ராஹஸ்ய சேதஸா | 

தஸ்யைஷ வ்யபிசாரஸ்ய நீஹ்நவ: ஸம்யகுச்யதே | 21 

ஒரு பெண்‌ கரம்‌ பிடித்துக்‌ கொடுக்கப்பட்ட தன்‌ கணவனுக்கு 
இஷ்டமில்லாததை சிறிதேனும்‌ மனத்தில்‌ நினைத்திருந்தால்‌, 
அதாவது மனத்தால்‌ வேறொரு ஆடவனை நினைத்திருந்தால்‌, 
அதுவும்‌ விபசாரமேயாகும்‌. 


றா எள்‌ eh ஜன சாரி | 
எரா எ என்‌ ERO Fre 


யாத்ருக்‌ குணேந பர்த்ரா ஸ்த்ரீ ஸம்யுஜ்யேத யதாவிதி | 

தாத்ருக்‌ குணா ஸா பவதி ஸமுத்ரேணேவ நிம்நகா | 22 

ஒரு கணவன்‌ எந்த குண நலன்களோடு இருக்கிறானோ, 
அவனை மணந்து அவனுக்குப்‌ பணிவிடைகள்‌ செய்யும்‌ மனைவியும்‌ 
அத்தகைய குணநலன்களையே அடைகிறாள்‌. ஆறுகள்‌ கடலைச்‌ 
சென்றடைந்ததும்‌ கடல்‌ நீராகவே மாறிவிடுவது போல்‌ கணவனை 
அடைந்த பெண்ணும்‌ அவனைப்‌ போன்றே ஆகிறாள்‌. 


ற ணை படர்‌ அட்டம்‌ 
காள எண கொள்ளின்‌ | 
Wee எண ஸாம 
அக்ஷமாலா வஸிஷ்டேந ஸம்யுக்தா அதமயோநிஜா | 
ஷாரங்கீ மந்தபாலேந ஐகாமா அப்யர்ஹணீ யதாம்‌ ॥ 23 
அக்ஷமாலா என்னும்‌ நீச ஜாதிப்‌ பெண்‌ வசிஷ்டரை மணந்தும்‌, 
சாரங்க என்னும்‌ நீச ஜாதிப்‌ பெண்‌ மந்தபாலரை மணந்தும்‌ 
மேன்மையானவர்களாக வாழ்ந்தார்கள்‌. 


ய எண்ணான | 

கரி என: பணி wT: ஏர்பு 

ஏதாஷ்‌ சா அந்யாஷ்‌ ச லோகே அஸ்மிந்‌ நபக்ருஷ்ட ப்ரசூதய: | 

உத்கர்ஷம்‌ யோஷித: ப்ராப்தா: ஸ்வை: ஸ்வைர்‌ பர்த்ருகுணை: ஷுபை: | 24 

இவர்கள்‌ மட்டுமல்ல, உலகில்‌ இன்னும்‌ பல ஈன ஜாதிப்‌ 
பெண்களும்‌ மேலான கணவர்களை அடைந்து, தங்கள்‌ தங்கள்‌ 
கணவன்மார்களின்‌ குணங்களைப்‌ பெற்று மேன்மையடைந் 
துள்ளார்கள்‌. 


ரா ளா frat வியர்‌ நா | 

96௮ YAR TST FTAA 

ஏஷோதிதா லோகயாத்ரா நித்யம்‌ ஸ்த்ரீபும்லயோ: ஷபா | 

ப்ரத்யேஹ ௪ சுகோதர்காந்‌ ப்ரஜாதர்மாந்‌ நீபோதத | 

கணவன்‌ மனைவியர்‌ நித்தியமாக நடத்த வேண்டிய 
முறைகளைக்‌ கூறினேன்‌. இனி சுகமளிக்கும்‌ சந்ததி தர்மங்களைக்‌ 
கூறுகிறேன்‌. 


25 


word எ YEE TET | 

Rea: frag u Weg ௭ Rares ita ணை ॥ 

ப்ரஜநார்தம்‌ மஹாபாகா: பூதாஅர்ஹா க்ருஹதீப்தய: நத 

ஸ்த்ரிய: ஷ்ரியஷ்‌ ச கேஷேஷ ந விசேஷோ அஸ்தீ கஷ்சந ॥ 

வீட்டை விளங்கச்‌ செய்து சந்ததிகளை உருவாக்குவது 
பெண்களே என்பதால்‌, அவர்கள்‌ மிகவும்‌ போற்றுதலுக்குரியவர்கள்‌. 
அவர்கள்‌ வீட்டில்‌ இருக்கும்‌ லக்ஷ்மிகள்‌ (கிருஹ லக்ஷ்மிகள்‌). 
இதற்கும்‌ மேல்‌ அவர்களைப்‌ போற்ற வேறு வார்த்தைகள்‌ ஏது? 


26 


மூலமும்‌ உரையும்‌ (மூழுவதும்‌) 
அன்னை பூடீ ஆனந்த நாச்சியாரம்மா 1505] 
உத்பாதநமபத்யஸ்ய ஐாதஸ்ய பரிபாலனம்‌ | 
ப்ரத்யஹம்‌ லோகயாத்ராயா: ப்ரத்யக்ஷம்‌ ஸ்த்ரி நிபந்தநம்‌ | 27 
பிள்ளை பெறுபவளும்‌ பெண்தான்‌; பெற்ற பிள்ளைகளைப்‌ 
பேணி வளர்ப்பவளும்‌ பெண்தான்‌. ஒரு குடும்பத்தைக்‌ 
கட்டுக்கோப்பாக நடத்திச்‌ செல்பவர்களும்‌ பெண்கள்தான்‌. உலக 
வாழ்க்கையின்‌ அஸ்திவாரமே பெண்கள்தான்‌. 


அன எண்ணி நண ணை 
COAT Oa நட்பது ப்ப பபப கட்‌] 


அபத்யம்‌ தர்மகார்யாணி சுஷ்ரூஷா ரதிருத்தமா | 

தாராத்நஸ்‌ ததா ஸ்வர்க: பித்ருணாமாத்மநஷ்‌ சஹ ॥ 28 

ஒருவன்‌ சந்ததியைப்‌ பெற்று இம்மை மறுமை இன்பங்களை 
அடையச்‌ செய்பவள்‌ மனைவியே. ஒருவன்‌ தர்மகாரியங்களைச்‌ 
செய்ய உறுதுணையாக இருப்பவளும்‌ மனைவியே. மந்திரபூர்வமான 
தர்ம காரியங்களுக்கு அவன்‌ மனைவியும்‌ உடனிருந்தாக வேண்டும்‌. 
மனைவியில்லாவிடில்‌ செய்ய முடியாது. 

அவனுக்குப்‌ பணிவிடை புரிபவளும்‌, சுகம்‌ தருபவளும்‌ 
மனைவியே. பித்ரு காரியங்களுக்கு உடனிருந்து உதவுபவளும்‌ 
அவளே. மொத்தத்தில்‌ அவனுக்கும்‌, அவன்‌ முன்னோருக்கும்‌ 
சொர்க்கலோகம்‌ கிடைக்கச்‌ செய்பவள்‌ அவன்‌ மனைவியேயாகும்‌. 


உய்தி நிப்டி 
WT TTC எண்‌ என்ற்‌ எ 


பதிம்‌ யா நா அபிசரதி மநோவாக்தேஹஸம்யதா | 

ஸா பர்த்ருலோகாநாப்நோதி ஸத்பி: ஸாத்வீதி சோச்யதே | 29 

மனத்தாலும்‌, வாக்காலும்‌, சரீரத்தாலும்‌ கணவனையே 
அனுசரித்திருக்கும்‌ மனைவி, கணவன்‌ தன்‌ புண்ணிய பலன்களால்‌ 
எத்தகைய உயர்ந்த லோகத்தை அடைகிறானோ, அதே லோகத்தை 
தானும்‌ அடைகிறாள்‌. 


வளர எம்‌ எ ணின்‌ ணப 
YAR எண்‌ என்ற ௭ பிணி 


வ்யபிசாராத்‌ து பர்து: ஸ்த்ரீலோகே ப்ராப்நோதி நிந்த்யதாம்‌ | 

ஸ்ருகாலயோநீம்‌ சாஆப்நோதி பாபரோகைஷ்‌ ௪ பீட்யதே ॥ 30 

விபசாரியான பெண்‌ உலகத்தில்‌ நிந்திக்கப்படுவாள்‌; இறந்தபின்‌ 
நரியாகப்‌ பிறப்பாள்‌; பாப ரோகங்களால்‌ (கொடிய நோய்களால்‌) 
பீடிக்கப்படுவாள்‌. 


மனு நீதி என்னும்‌ 


ப அணை மனுதர்ம சாஸ்தீரம்‌ 


5] எனி ஸு ETAT: | 

கணணி மான Freire lr 

புத்ரம்‌ ப்ரத்யுதிதம்‌ ஸத்பி: பூர்வஜைஷ்ச மஹர்ஷிபி: | 

விஷ்வஜந்யமிமம்‌ புண்யமுபந்யாசம்‌ நீபோதத | 

புத்திரர்களைப்‌ பற்றி, மஹான்களான, முன்னோர்களான, 
மஹரிஷிகளால்‌ உலகுக்கு ஹிதமானதாக , நன்மை தரக்கூடியதாக 
சொல்லப்பட்ட தர்மமான விஷயங்களைக்‌ கூறுகிறேன்‌. 


ஏழ்‌ ள்‌ gfiay HVA 

அணக எண்ணி எ fag: ॥ 

பர்து: புத்ரம்‌ விஜாநந்தி ஸ்ருதித்வைதம்‌ து பர்தரி | 

ஆஹுருத்பாதகம்‌ கேசிதபரே க்ஷேத்ரிணம்‌ விது: | 

கணவன்‌ விஷயத்தில்‌ புத்திரர்களைப்‌ பற்றி ஸ்ருதிகள்‌ 
இருவகையாகக்‌ கூறுகின்றன. கர்ப்பத்தை அளித்தவனே அந்தக்‌ 
குழந்தைக்குத்‌ தந்‌ைத என்றும்‌, கர்ப்பத்தை அளித்தவன்‌ வேறாக 
இருந்தாலும்‌ அவளை மணந்தவனே அக்குழந்தைக்குத்‌ தந்‌ைத 
என்றும்‌ இருவகையாகக்‌ கூறுகின்றன. 


கை ஷா லர ஏ ராய 

ள்ளார்‌ எர 

க்ஷேத்ர பூதா ஸ்ம்ருதா நாரீ பீஜடூத: ஸ்ம்ருத: பூமாந்‌ | 

க்ஷேத்ர பீஜஸமாயோகாத்‌ ஸம்பவ: ஸர்வதேஹிநாம்‌ | 33 

பெண்‌ என்பவள்‌ நிலத்துக்குச்‌ சமம்‌. ஆண்‌ விதைக்கு சமம்‌. 
நிலமும்‌ விதையும்‌ சேர்வதால்‌ சகல உயிர்களும்‌ உண்டாகின்றன. 


எ wf dof wha wa னாய 

ஊரணி ண எ ர: Tred i 

விசிஷ்டம்‌ குத்ரசித்‌ பீஜம்‌ ஸ்த்ரியோநிஸ்த்வேவ குத்ரசித்‌ | 

உபயம்‌ து ஸமம்‌ யத்ர ஸா ப்ரகதி: ப்ரஷஷ்யதே | 

விதையின்‌ தன்மை மேலோங்க சில இடங்களில்‌ புத்திரர்கள்‌ 
பிறப்பார்கள்‌. நிலத்தின்‌ தன்மை மேலோங்க சில இடங்களில்‌ 
புத்திரர்கள்‌ பிறப்பார்கள்‌. இரண்டு தன்மைகளும்‌ சேர்ந்தும்‌ சில 
இடங்களில்‌ பிறப்பார்கள்‌. இத்தகைய சந்ததி தோன்றுவது உயர்வு 
என்பது பெரியோர்‌ கூற்று. 


31 


32 


34 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 507] 


de சோளா Y dager 
பட்ட்டு பசக ப்பட்ட I 


பீஜஸ்ய சைவ யோந்யாஷ்‌ ௪ பீஜமுத்க்ருஷ்ட முச்யதே | 

ஸர்வ பூதப்ரசூதிர்‌ ஹி பீஜலக்ஷணலக்ஷிதா | 35 

தோன்றும்‌ உயிர்களெல்லாம்‌ பீஜத்தின்‌ (விதையின்‌) தன்மை 
களைக்‌ கொண்டே தோன்றுகின்றன. எனவே பீஜம்‌ யோநி 
இரண்டையும்‌ பார்க்கும்போது பீஜமே சிறந்ததாகச்‌ சொல்லப்‌ 
படுகிறது. 


எனா ள்‌ 8 எள்ள | 
பங்வப்பப க ப்பட்‌ பயப்‌] 


யாத்ருஷம்‌ தூப்யதே பீஜம்‌ க்ஷேத்ரே காலோபபாதிதே | 

தாத்ருக்‌ ரோஹதி தத்‌ தஸ்மிந்பீஜம்‌ ஸ்வைர்‌ வ்யஞ்ஜிதம்‌ குணை: | 36 

காலமறிந்து நிலத்தில்‌ விதைக்கப்பட்ட விதை, அதன்‌ 
குணங்களோடே வளர்கிறது. மாங்கொட்டையை நிலத்தில்‌ நட்டால்‌ 
மாமரம்தானே வளரும்‌. எது விதைக்கப்படுறெதோ, அது தன்னைப்‌ 
போன்றவற்றையே உண்டாக்கி பலன்‌ தந்து விளங்குகிறது. 


கிளிப்‌ ணா Mead Ted! 
* எரா ரி வி ரண்‌ மிர ப 


இயம்‌ பூமிர்‌ ஹி பூதாநாம்‌ ஷாஷ்வதீ யோநிருச்யதே | 

நச யோநீகுணாந்‌ காம்ஷ்சித்‌ பீஜம்‌ புஷ்யதி பூஷ்டிஷ | oi 

பூமியே எல்லா உயிர்களுக்கும்‌ காரணம்‌ எனப்படுகிறது. ஆனால்‌ 
நிலத்தில்‌ விதைக்கப்பட்ட விதைகள்‌ பூமியின்‌ தன்மையைக்‌ 
கொண்டு வளர்வதில்லை. விதையின்‌ தன்மையைக்‌ கொண்டே 
வளர்கின்றன. எனவே பீஜமே (விதையே) பிரதானம்‌. 


ஊர்களை எள்ள Flat: | 

எனன ள்‌ ளர்‌ வர: ப 

பூமாவப்யேக கேதாரே காலோப்தாநி க்ருஷீவலை: | 

நாநாரூபாணி ஜாயந்தே பீஜாநீஹ ஸ்வபாவத: | 38 

பூமியில்‌ அந்தந்தக்‌ காலங்களில்‌ எந்தெந்த விதைகள்‌ விதைக்கப்‌ 
படுகின்றனவோ, அந்தந்த விதைகளின்‌ உருவத்தோடும்‌, தன்மை 
யோடும்‌ வளர்கின்றன. பூமியைப்‌ போன்று எதுவும்‌ ஆவதில்லை 
யன்றோ. 


தகனம்‌ 
ய ணை தர்மசாஸ்திரம்‌ 

அன: எள்‌ ஏராள சாராள்‌ எள: | 

wurst viel TTY TTD 

வ்ரீஹய: ஷாலயோ முத்காஸ்‌ திலா மாஷாஸ்‌ ததா யவா: | 

யதாபீஜம்‌ ப்ரரோஹந்தி லஷுநாநீக்ஷவஸ்‌ ததா ॥ 39 

நெல்‌ வகைகள்‌, சம்பா வகைகள்‌, பருப்பு வகைகள்‌, எள்‌, 
உளுந்து, பார்லி முதலான அனைத்தும்‌ விதைகளைப்‌ பொறுத்தே 
உருவாகின்றன. 


க ளட 

ரி ஈரி dst eS We 

அந்ததுப்தம்‌ ஜாதமந்யதித்யேதந்‌ நோபபத்யதே | 

உப்யதே யத்‌ தி யத்‌ பீஜம்‌ தத்ததேவ ப்ரரோஹதி | 40 

விதைப்பது ஒன்றும்‌ விளைவது வேறொன்றுமாக எப்போதும்‌ 
ஆவதில்லை. விதையைப்‌ பொறுத்தே விளைவது இருக்கிறது. எனவே 
விதையே பிரதானமானது. 


எர என்ன! 
சாண ளை “எ எர TU 


தத்‌ ப்ரக்ஞேந விநீதேந ஞானவிஞ்ஞானவேதிநா | 

ஆயுஷ்காமேந வப்தவ்யம்‌ ந ஜாது பரயோஷிதி | 41 

நல்லொழுக்கமுள்ள, ஞான விஞ்ஞானங்களையறிந்த, நீண்ட 
ஆயுளை விரும்பும்‌ புத்திசாலி எப்போதும்‌ தன்‌ விதையை பிறர்‌ 
நிலத்தில்‌ விதைக்க மாட்டான்‌. அதாவது பிறருடைய தாரத்துடன்‌ 
சேர மாட்டான்‌. 


FAT எள்ள. கிள்ள பாங்க | 
எள்‌ எ Ya ft 


அத்ர காதா வாயுகீதா: கீர்தயந்தி புராவித: | 

யதா பீஜம்‌ ந வப்தவ்யம்‌ பும்ஸா பரபரிக்ரஹே | 1 
தீன பீஜத்தைச்‌ சேர்க்கக்கூடாது என்னும்‌ வாயுவின்‌ கூற்றுக்களை 
இசைத்துக்‌ கொண்டிருப்பார்கள்‌. 

எண்ட Fig: ரன. | 

ஊண்‌ ரண ள்‌ 

நஷ்யதீஷர்‌ யதா வித்த: கே வித்தமனுவித்யத: | 

ததா நஷயதி வை க்ஷிப்ரம்‌ பீஜம்‌ பரபரிக்ரஹே ॥ க்‌ 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 


்‌ அன்னை முநீ ஆனந்த நாச்சியாரம்மா கை [1115] 


ஒரு மிருகத்தின்‌ மீது ஒருவன்‌ அம்பெய்கிறான்‌. அதன்‌ மீதே 
இன்னொருவனும்‌ அம்பெய்தால்‌, அந்த மிருகம்‌ முதலில்‌ 
அம்பெய்தவனுக்கே உரியதாகும்‌. அவ்வாறே பிறன்‌ மனைவியிடம்‌ 
சேர்க்கும்‌ பீஜமும்‌ வீணாகும்‌. 


ஏள்விர பன்னி எளி Tafa fag: | 

ஊரை ராடி Wea ஏரா 

ப்ருதோரபீமாம்‌ ப்ருதிவீம்‌ பார்யாம்‌ பூர்வவிதோ விது: | 
ஸ்தாணுச்சேதஸ்ய கேதாரமாஹு: ஷல்யவதோ ம்ருகம்‌ | 44 


முதலில்‌ இந்த பூமியை பிருது சக்கரவர்த்தி கைப்பற்றி 
ஆண்டதால்‌ பிருதுவின்‌ மனைவி என்ற பொருளில்‌ பூமிக்கு பிருதிவி 
என்ற பெயர்‌ ஏற்பட்டது. 

முதலில்‌ ஒரு நிலத்தை சமன்படுத்தி உழுபவனுக்கே அந்த நிலம்‌ 
சொந்தம்‌. 

முதலில்‌ வீழ்த்தியவனுக்கே மிருகம்‌ சொந்தம்‌. 


கான னி களாக ற்‌ =! 
Fert: நனை எவ்‌ எர TET 


ஏதாவாநேவ புருஷோ யஜ்‌ ஜாயா ஆத்மா ப்ரஜேதி ஹ | 

விப்ரா: ப்ராஆஹுஸ்‌ ததா சைதத்‌ யோ பர்தா ஸாஸ்ம்ருதா அங்கநா | 45 

ஒரு புருஷன்‌ என்று சொல்லும்போது அது அவனை மட்டுமே 
குறிக்காது. மனைவி என்பவள்‌ அவனில்‌ பாதி. புத்திரர்களோவெனில்‌ 
அவனேதான்‌. வேறு அல்ல. ஆகவே மனைவி மக்களோடு கூடிய 
ஒருவனே புருஷன்‌ எனப்படுவான்‌. 


a ronan ஏழ்‌ ளர்‌ ரன 
8 ஏர feria: ராக ரளி 


ந நீஷ்க்ரியவிஸர்காப்யாம்‌ பர்துர்‌ பார்யா விமுச்யதே | 

ஏவம்‌ தர்மம்‌ விஜாநீம: ப்ராக்‌ ப்ரஜாபதி நீர்மிதம்‌ | 46 

சுல்கத்தை (பரிசத்தை) திருப்பிக்‌ கொடுத்து விடுவதால்‌ 
அவர்களின்‌ கணவன்‌ - மனைவி பந்தம்‌ இல்லாமல்‌ போகாது. 
மனைவியை அயலானுக்கு தானம்‌ கொடுப்பதாலும்கூட கணவன்‌ - 
மனைவி பந்தம்‌ நீங்காது. இவ்வாறான தர்மத்தை பிரம்மதேவர்‌ 
நியமித்துள்ளார்‌. 


மனு நீதி என்னும்‌ 


510. * மனுதர்ம சாஸ்திரம்‌ 
என்ர WE FT WEI 
எ ஊர்‌ Hei எ சப 
ஸக்ருதம்ஷோ நீபததி ஸக்ருத்‌ கந்யா ப்ரதீயதே | 
ஸக்குதாஹ ததாநீதி த்ரீண்யேதாநி ஸதாம்‌ ஸக்ருத்‌ ॥ 47 


மூன்று விஷயங்களை ஒரே ஒரு முறைதான்‌ செய்ய முடியும்‌. 
மற்றொரு முறை செய்தால்‌ செல்லுபடியாகாது. 

1) சகோதரர்களுக்குள்‌ பாகப்‌ பிரிவினை ஒருமுறைதான்‌ 
நடைபெற வேண்டும்‌. 

2) ஒரு தந்தை தன்‌ மகளை ஒரு முறைதான்‌ ஒருவனுக்குக்‌ கரம்‌ 
பற்றிக்‌ கொடுக்க வேண்டும்‌. 

3) தானம்‌ ஒரு முறைதான்‌ கொடுக்க வேண்டும்‌. கொடுத்த 
பொருளை திரும்பக்‌ கொடுக்க முடியாது. 


அள ரளி ரண <1 

dare: எரி ரோ ளான ॥ 

யதா கோஅஷ்வோஷ்ட்ரதாஸீஷ மஹிஷ்யஜா அவிகாசு ௪ | 

நோத்பாதக: ப்ரஜாபாகீ ததைவா அந்யா அங்கநாஸ்வபி ॥ 48 

பசுக்கள்‌, குதிரைகள்‌, ஒட்டகங்கள்‌, எருமைகள்‌, ஆடுகள்‌ 
முதலியவைகளுக்குப்‌ பிறந்தவை அவைகளின்‌ உரிமைக்காரனுக்கே 
சொந்தம்‌. அதேபோன்று தாசிகளுக்குப்‌ பிள்ளை பிறந்தாலும்‌, அந்த 
தாசிக்கு சொந்தக்காரன்‌ யாரோ அவனுக்கே சொந்தம்‌. யாருக்கு 
அந்தப்‌ பிள்ளை பிறந்ததோ அவனுக்கு சொந்தமாகாது. 


ஷண ள்ணா எணண) 
னை ளான உண்ன எப 


யே அக்ஷேத்ரிணோ பீஜவந்த: பரக்ஷேத்ர ப்ரவாபிண: | 

தேவை ஸஸ்யஸ்ய ஜாதஸ்ய ந லபந்தே பலம்‌ க்வசித்‌ | 

தன்னுடைய விதைகளை பிறருடைய நிலத்தில்‌ விதைத்தால்‌, 
அதில்‌ வரும்‌ விளைச்சல்‌ அவனுக்குச்‌ சொந்தமாகாது. நிலத்துக்கு 
சொந்தக்காரன்‌ எவனோ, அவனுக்கே அந்த விளைச்சல்‌ சொந்த 
மாகும்‌. 


அண்டு எள்‌ எனா WTA wal 
அணை ண The Tafa 


யதந்யகோஷு வ்ருஷபோ வத்ஸாநாம்‌ ஐநயேச்சதம்‌ | 
கோமிநாமேவ தே வத்ஸா மோகம்‌ ஸ்கந்திதமார்ஷபம்‌ | 50 


49 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 

அன்னை மீமீ ஆனந்த நாச்சியாரம்மா [511] 
தனது ரிஷபத்தைக்‌ கொண்டு அந்நியரின்‌ பசுக்களிடம்‌ எத்தனை 

சந்ததிகளை உருவாக்கினாலும்‌ அந்த சந்ததிகள்‌ பசுக்களின்‌ 

சொந்தக்காரனுக்கே உரியவை. ஒருநாளும்‌ ரிஷபத்தின்‌ சொந்தக்‌ 

காரனான இவனுக்கு உரிமை கிடையாது. 


எனி diet TAT: | 
wale பணச்‌ எ ள்ளி என்‌ BETH 


ததைவா அக்ஷேத்ரிணோ பீஜம்‌ பரக்ஷேத்ர ப்ரவாபிண: | 

குர்வந்தி க்ஷேத்ரிணாமர்தம்‌ ந பீஜீ லபதே பலம்‌ | 51 

அவ்வாறே பிற பெண்ணிடம்‌ ஒரு சந்ததியை உற்பத்தி 
செய்தால்‌, அப்பெண்ணின்‌ கணவனுக்கே அந்த சந்ததி சொந்த 
மாகும்‌. இவனுக்கு சொந்தமாகாது. 


ணி எர ளா என 

ன்‌ எள்‌ விள ற்றி ॥ 

பலம்‌ த்வநபிஸந்தாய க்ஷேத்ரிணாம்‌ பீஜிநாம்‌ ததா | 

ப்ரத்யக்ஷம்‌ க்ஷேத்ரிணாமர்தோ பீஜாத்‌ யோநீர்‌ கரீயஸீ | 52 

நிலத்து சொந்தக்காரனும்‌, விதைகளின்‌ (பீஜங்களின்‌) 
சொந்தக்காரனும்‌ ஏதும்‌ ஒப்பந்தம்‌ செய்து கொள்ளாத வரையில்‌ 
விளைந்த பொருள்‌ நிலத்துச்‌ சொந்தக்காரனுக்கே உரியது. 


ஊண்‌ TA Taf | 
ஈவர்‌ ன்ள்ள்‌ எக எ॥ 


க்ரியா அப்யுபகமாத்‌ த்வேதத்‌ பீஜார்தம்‌ யத்‌ ப்ரதீயதே | 

தஸ்யேஹ பாகிநெள த்ருஷ்டெள பீஜீ க்ஷேத்ரிக ஏவ ௪ | 53 

இதில்‌ கிடைக்கும்‌ விளைச்சல்‌ நம்‌ இருவருக்கும்‌ சேர்ந்தது என்று 
ஒரு ஒப்பந்தம்‌ செய்து கொண்டால்‌, அந்த விளைச்சல்‌ நிலத்துக்காரன்‌ 
- விதைத்தவன்‌ ஆகிய இருவருக்கும்‌ சொந்தம்‌. 


Aue ளி எம்‌ 
ணி எளி எ எண்‌ எண 


ஓகவாதா ஆஹ்ருதம்‌ பீஜம்‌ யஸ்ய க்ஷேத்ரே ப்ரரோஹதி | 

க்ஷேத்ரிகஸ்யைவ தத்‌ பீஜம்‌ நவப்தா லபதே பலம்‌ | 54 

நதியின்‌ வேகத்தாலும்‌, காற்றின்‌ வேகத்தாலும்‌ கொண்டு 
போகப்பட்ட விதை எந்த நிலத்தில்‌ விளைநெதோ, அந்நிலத்துக்‌ 
காரனுக்கே அந்த விதையின்‌ விளைச்சல்‌ சொந்தம்‌. விதையின்‌ 
சொந்தக்காரனுக்கு பலன்‌ கிடையாது. 


மனு நீதி என்னும்‌ 

52 மனுதர்ம சாஸ்திரம்‌ 

TH எனி ன என்னை - 

கோளி எ ௫ Were uf ॥ 

ஏஷதர்மோகவா அஷ்வஸ்ய தாஸ்யுஷ்ட்ரா அஜாஅவிகஸ்யச | 

விஹங்க மஹிஷீணாம்‌ ச விக்ஜேய: ப்ரஸவம்‌ ப்ரதி ॥ 55 

பசுக்கள்‌, குதிரைகள்‌, தாசிகள்‌, ஒட்டகங்கள்‌, ஆடுகள்‌, 
எருமைகள்‌ விஷயத்திலும்‌ சந்ததிகள்‌ ஏற்படும்போது, இவற்றின்‌ 
சொந்தக்காரனும்‌, ரிஷபம்‌ முதலானவற்றின்‌ சொந்தக்காரனும்‌ 
ஒப்பந்தம்‌ செய்து கொள்ளலாம்‌. அப்போது சந்ததிகள்‌ இருவருக்கும்‌ 
சொந்தமாகும்‌. 


THE: எரா Aor: கண்பு 

௮௭ ஏர்‌ பர எரிய 

ஏதத்‌ வஹ ஸாரபல்குத்வம்‌ பீஜயோந்யோ: ப்ரகீர்திதம்‌ | 

அத:பரம்‌ ப்ரவக்ஷ்யாமி யோஷிதாம்‌ தர்மமாபதி ॥ 56 

பீஜம்‌, யோநி இவைகளில்‌ எது சிறந்தது என்பது பற்றி 
கூறினேன்‌. இனி ஆபத்துக்கால தர்மத்தைக்‌ கூறுகிறேன்‌, கேளுங்கள்‌. 


Na Te எரி எ ராடான்‌ WTI 

அவி aT எனி Ta எ வன ॥ 

ப்ராதுர்‌ ஐயேஷ்டஸ்ய பார்யா யா குருபத்ந்யனு ஐஸ்யஸா | 

யவீயஸஸ்து யா பார்யா ஸ்நுஷா ஜ்யேஷ்டஸ்ய ஸாஸ்ம்ருதா ॥ 57 

ஒருவனுக்கு அவன்‌ தமையனின்‌ மனைவி, குரு பத்தினிக்கு 
சமமானவள்‌. தம்பியின்‌ மனைவி மருமகளுக்கு (தன்‌ மகனை மணந்து 
வந்த பெண்‌) சமம்‌ என்று பெரியோர்‌ கூறுவார்‌. 


என்னாள்‌ எள்‌ எள்ள 

ரர்‌ ன்ன ளனர்‌ 

ஜ்யேஷ்டா யவீயஸோ பார்யாம்‌ யவீயாந்வா அக்ரஐ ஸ்த்ரியம்‌ | 

பதிதெள பவதோ கத்வா நீயுக்தாவப்யநாபதி | 58 

அண்ணனோ தம்பியோ, தங்களுக்கு சந்ததியே ஏற்படாது என்ற 
நிலை ஏற்பட்டாலன்றி ஒருவர்‌ மனைவியை அடுத்தவர்‌ கூடுவது 
குவறு. அப்படிக்‌ கூடியவர்கள்‌ பெரும்‌ பாபிகளாவார்கள்‌. 


அ ளிகாாரை எடை 
ஊன என லு ப 


தேவராட்வா ஸபிண்டாத்‌ வா ஸ்த்ரியா ஸம்யக்‌ நீயுக்தயா | 
ப்ரஜேப்ஸிதா அதிகந்தவ்யா ஸந்தானஸ்ய பரிக்ஷயே ॥ 59 


க J 
wx - அத்‌ எ லி பட்‌ ட வெள ககக ணா 0 க னை 


33 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை முநீ ஆனந்த நாச்சியாரம்மா ஆனவை ௫ 1 3 | 
சந்தானம்‌ இல்லாதபோது ஒரு பெண்‌, தன்‌ கணவன்‌ மற்றும்‌ 

பெரியோர்‌ அனுமதியுடன்‌ மைத்துனன்‌ அல்லது பங்காளியினால்‌ ஒரு 

பிள்ளையைப்‌ பெறலாம்‌. 


ள்‌ எண ர TSE சாணி ஈண்‌ 
கணண எனி சைனா 


விதவாயாம்‌ நீயுக்தஸ்‌ து க்ருதாஅக்தோ வாக்யதோ நீவி | 

ஏகமுத்பாதயேத்‌ புத்ரம்‌ ந த்விதீயம்‌ கதஞ்சந ॥ 60 

பெரியோரால்‌ அனுமதிக்கப்பட்டு விதவையைக்‌ கூடுவதற்குச்‌ 
செல்பவன்‌, உடல்‌ முழுதும்‌ நெய்யைப்‌ பூசிக்கொண்டு, மெளனமாக 
இருட்டில்‌ அவளிடம்‌ ஒரு சந்ததியை ஏற்படுத்த வேண்டும்‌. அதற்கும்‌ 
மேல்‌ மீண்டும்‌ இன்னொரு சந்ததியை ஏற்படுத்தக்‌ கூடாது. 


விக எண என்‌ விரவ 
அர்ச்‌ framed சன்‌ என்ற எள்‌: ॥ 


த்விதீயமேகே ப்ரஜநம்‌ மந்யந்தே ஸ்திரீஷ தத்வித: | 
அநீர்வ்ருதம்‌ நீயோகார்தம்‌ பஷ்யந்தோ தர்மதஸ்‌ தயோ: ॥ 61 
சில அறிஞர்கள்‌ ஒரு மகனைப்‌ பெற்றவள்‌ மலடியே என்பதால்‌, 


இன்னொரு மகனையும்‌ உருவாக்குவது சரியே என்று கூறி 
யிருக்கிறார்கள்‌. 


எரர்‌ ர gq 

Team Qe எனா TOT | 

விதவாயாம்‌ நியோகார்தே நிர்வ்ருத்தே து யதாவிதி | 

குருவச்ச ஸ்நுஷாவச்ச வர்தேயாதாம்‌ பரஸ்பரம்‌ | 62 
விதவை கருவுற்ற பிறகு, அவள்‌, அவனை குருவைப்‌ போல்‌ 


நினைக்க வேண்டும்‌. அவன்‌, அவளை மருமகளைப்‌ போல்‌ நினைக்க 
வேண்டும்‌. 
ன்‌ 4 fof ன adarat YBa: | 
என்‌ எரி னா ரன்‌ ॥ 
நியுக்தெள யெள விதிம்‌ ஹித்வா வர்தேயாதாம்‌ து காமத: | 
தாஷபெள பதிதெள ஸ்யாதாம்‌ ஸ்நுஷாககுருதல்பகெள | 63 
அவனும்‌ அவளும்‌ அவ்வாறு நினைக்காமல்‌ மீண்டும்‌ 


காமத்தோடு கூடினார்களானால்‌, குருவைக்‌ கூடிய, மருமகளைக்‌ 
கூடிய பாபத்துக்காளாவார்கள்‌. 


ற்கும்‌ 
 ங ண்ண உடம்‌ பட்ட 

ணை wa ன்னை சோரி | 

அணிப்‌ எர ராய 

நா அந்யஸ்மிந்‌ விதவா நாரீ நீயோக்தவ்யா த்விஜாதிபி: | 

அந்யஸ்மிந்‌ ஹி நீயுஞ்ஜாநா தர்மம்‌ ஹந்யு: ஸநாதநம்‌ | 64 

பிராம்மண விதவைப்‌ பெண்ணை, இன்னொருவன்‌ மூலம்‌ 
புத்திரனைப்‌ பெறுவதற்கு, பெரியோர்‌ அனுமதிக்கக்‌ கூடாது. அப்படி 
அனுமதித்தவர்களுக்கு தர்மத்தைக்‌ கெடுத்த பாவம்‌ வந்து சேரும்‌. 


அனை எரா. எண்‌ காய 
அ கோண்ளை எள்‌ UE: ॥ 


நோத்வாஹிகேஷ மந்த்ரேஷ நியோக: கீர்த்யதேக்வசித்‌ | 

நவிவாஹ விதாவுக்தாம்‌ விதவா வேதனம்‌ புந: | 65 

சந்ததியில்லாமல்‌ போனால்‌, மற்றொருவனிடமிருந்து பிள்ளை 
பெறலாம்‌ என்று வேத மந்திரத்திலும்‌ கூறப்படவில்லை. விவாக 
விதிகளில்‌ விதவைக்கு இன்னொரு விவாகத்தையும்‌ சொல்லவில்லை. 


அ கண ணி ள்‌ 

காண ர்னி தந) 

அயம்‌ த்விஜைர்‌ ஹி வித்வத்பி: பஷதர்மோ விகர்ஹித: | 

மனுஷ்யாணாமபி ப்ரோக்தோ வேநே ராஜ்யம்‌ ப்ரஷாஸதி | 66 

த்விஜர்களான வித்வான்கள்‌, விலங்குகளைப்‌ போன்று நடந்து 
கொள்ளும்‌ இந்த தர்மத்தை நிந்திக்றொர்கள்‌. முதலில்‌ மனிதர்களிடம்‌ 
இந்தப்‌ பழக்கங்களெல்லாம்‌ கிடையாது. வேனன்‌ என்ற ஒரு அரசன்‌ 
ஆண்டபோது கொடியவனும்‌ மகா அதர்மவானுமான அவன்‌ 
எல்லோரும்‌ இப்படியெல்லாம்‌ நடந்து கொள்ளலாம்‌ என்ற 
சட்டத்தைக்‌ கொண்டு வந்தான்‌. அவனுடைய அதர்மத்தாலேயே 
அவன்‌ அழிந்தான்‌. ஆனால்‌ அவன்‌ கொண்டு வந்த பழக்கங்கள்‌ 
ஆங்காங்கே வேரூன்றி விட்டன. 


T weft ஏ எனினே 10 | 
ஏரார்‌ எள்‌ BETA: ர 


ஸ மஹீமகிலாம்‌ புஞ்ஜந்‌ ராஜர்ஷி ப்ரவர: புரா | 
வர்ணாநாம்‌ ஸங்கரம்‌ சக்ரே காமோபஹதசேதந: | 67 


இந்த வேனன்‌ சக்கரவர்த்தியாக இருந்து இந்த உலகம்‌ 
முழுவதையும்‌ ஆண்டவன்‌. இவன்‌ காமுகன்‌. இவனால்தான்‌ உலகில்‌ 
கலப்பினங்கள்‌ ஏற்பட்டன. 


க ப வக அண்ட 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா ___—_———————1515] 

(மன்னன்‌ எவ்வழி மக்கள்‌ அவ்வழி. தர்மமல்லாததைச்‌ செய்யும்‌ 
மக்களுக்கு அரசன்‌ தண்டனை விதித்து நாட்டில்‌ அதர்மம்‌ 
செய்பவர்களே இல்லாதபடி செய்ய வேண்டும்‌. இதுதான்‌ மனு 
சொல்லும்‌ தர்மம்‌. 

வேனனோ தானே அதர்மவானாகி, உலகில்‌ அதர்மம்‌ 
செய்பவர்களுக்கு ஆதரவு கொடுத்தான்‌. இதனால்தான்‌ 
மக்களிடையே இந்த மாதிரி விலங்கைப்‌ போன்ற பழக்கங்கள்‌ 
ஏற்பட்டன. எந்தக்‌ கெட்ட பழக்கமும்‌ மனிதர்களுக்கு ஏற்படாமலே 
பார்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. இது உத்தமம்‌. 

அப்படி ஏற்பட்டு விட்டால்‌ உடனே அழிக்க வேண்டும்‌. 
அப்படிச்‌ செய்தால்தான்‌ மற்றவர்களிடமும்‌ அந்தப்‌ பழக்கங்கள்‌ 
பரவாமல்‌ தடுக்க முடியும்‌. மாறாக அந்தப்‌ பழக்கங்கள்‌ பரவி 
வேரூன்றி விட்டால்‌ பிறகு அவற்றை மாற்றுவது கடினம்‌. ஆனால்‌ 
அவற்றை வேரூன்றச்‌ செய்து விட்டான்‌ வேனன்‌. இதனால்‌ உலகில்‌ 
இந்த விலங்கு தர்மம்‌ மனிதனிடம்‌ புகுந்தது.) 


Ta: WY ளான ப 

என்‌ எர எண ॥ 

தத: ப்ரப்ருதியோ மோஹாத்‌ ப்ரமித பதிகாம்‌ ஸ்த்ரியம்‌ | 

நீயோஜயத்ய பத்யாஅர்தம்‌ தம்‌ விகர்ஹந்தி ஸாதவ: | 68 


விதவா விவாகமும்‌, அல்லது அவர்களுக்கு சந்ததியைக்‌ 
கொடுப்பதும்‌ சாதுக்களால்‌ தூஷிக்கப்படுகின்றன. ஆனால்‌ வேனன்‌ 
அரசாண்ட காலத்திலிருந்து பல குடும்பங்களில்‌ அவை பாரம்பரிய 
பழக்கங்களாகி விட்டன. 


அன ணா ளள அன்‌) 

எண்‌ எள்‌ எண UATE I 

யஸ்யா ம்ரியேத கந்யாயா வாசா ஸத்யே க்ருதே பதி: | 

தாமநேந விதாநேந நீஜோ விந்தேத தேவர: ॥ 69 

ஒரு கன்னிகையை ஒருவனுக்குக்‌ கொடுப்பதாக வாக்குக்‌ 
கொடுத்த பிறகு அவன்‌ இறந்து விட்டால்‌, அவன்‌ தம்பி அவளை 
இந்த விதிமுறைகளுக்குட்பட்டு அடையலாம்‌. 

ணின்‌ ஏன்‌ எண 

என்‌ எணண ணா WEAF 

யதா வித்யதிகம்யைநாம்‌ ஷக்லவஸ்த்ராம்‌ ஷுசிவ்ரதாம்‌ | 

மிதோ பஜேதா ஆப்ரஸவாத்‌ ஸக்ருத்ஸக்ருத்ருதாவ்ருதெள | 70 


நீதி என்னும்‌ 
௭-_- - - - - - - மனுதர்ம சாஸ்திரம்‌ 

அப்பெண்ணை, அந்த மைத்துனன்‌ மணந்து கொண்டு, 
வெள்ளை ஆடை பூண்டு, உடலாலும்‌ மனத்தாலும்‌ சுத்தமாக 
இருக்கின்ற அவளை, அவள்‌ கர்ப்பமடையும்வரை, ஒவ்வொரு 
முறையும்‌ அவள்‌ ருது ஸ்நானம்‌ செய்த பிறகு அடைய வேண்டும்‌. 


எண ணை YT TUT TETAS: | 

ஊரா WA fe று 

ந தத்வா கஸ்யசித்‌ கந்யாம்‌ புநர்‌ தத்யாத்‌ விசக்ஷண: | 

தத்வா புந: ப்ரயச்சந்‌ ஹி ப்ராப்நோதி புருஷா அந்ருதம்‌ | ழ்‌ 

பெண்ணின்‌ தந்தை வாக்குதத்தம்‌ (என்‌ பெண்ணை உனக்கு 
மணமுடித்துக்‌ கொடுக்கிறேன்‌ என்று வாக்களிப்பது) செய்த பிறகு, 
அவன்‌ இறந்து விட்டால்‌, வேறொருவனுக்கு அந்த கன்னிகையைக்‌ 
கொடுக்கலாகாது. அவ்வாறு செய்பவன்‌ புருஷா அங்ருதம்‌ என்னும்‌ 
தோஷத்துக்கு ஆளாகிறான்‌. 


ரியா எனை என்று 

ணி Frage! ச எளிய 

விதிவத்‌ ப்ரதிக்ருஹ்யா அபித்யஜேத்‌ கந்யாம்‌ விகர்ஹிதம்‌ | 

வ்யாதிதாம்‌ விப்ரதுஷ்டாம்வா சத்மநாசோபபாதிதாம்‌ | 72 

விதிப்படி ஒரு கன்னிகையை மணந்திருந்தாலும்‌, அவள்‌ 
வியாதிக்காரியாகவோ, தீயவளாகவோ இருந்து ஏமாற்றி, விஷயத்தை 
மறைத்து மணம்‌ புரிவித்திருந்தால்‌ அது செல்லாது. அந்தப்‌ 
பெண்ணை விட்டு விடலாம்‌. 


Fa Quad எண ளானை 

என A fared pata TRI TUS: ॥ 

யஸ்‌ து தோஷவதீம்‌ கந்யாமநாக்யாயோப பாதயேத்‌ | 

தஸ்ய தத்‌ விததம்‌ குர்யத்‌ கந்யாதாதுர்‌ துராத்மந: ॥ 73 

தோஷங்களுள்ள, குறைகளுள்ள பெண்ணை, அந்தக்‌ 
குறைகளை மறைத்து கல்யாணம்‌ செய்து கொடுத்த துராத்மாவா க்‌ 
அவனுக்கு, அவன்‌ கொடுத்த பரிசப்‌ பணத்தைத்‌ திருப்பிக்‌ கொடுக்க 
வேண்டியதில்லை. 

ளி எளி எரி | 

எண்ண எரியின்‌ ॥ 

விதாய வ்ருத்திம்‌ பார்யாயா: ப்ரவஸேத்‌ கார்யவாந்‌ நர: | 

அவ்ருத்தி கர்ஷிதா ஹி ஸ்த்ரீ ப்ரதுஷ்யேத்‌ ஸ்திதிமத்யபி ॥ 74 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸுடீ ஆனந்த நாச்சியாரம்மா ெடட்ட்ட்ட டட்டடபடடட்பிதாரி 
ஒருவன்‌ ஏதோ காரியமாக அயல்நாடு போக வேண்டியிருந்தால்‌, 
தான்‌ வருவதற்கு பல நாட்களாகும்‌ என்னும்போது, அது வரை தன்‌ 
மனைவி பிள்ளைகளுக்குத்‌ தேவையான உணவு உடை மற்ற 
செலவுகளுக்கு வேண்டிய அளவு பொருள்‌ வசதி செய்துவிட்டுப்‌ 
போக வேண்டும்‌. நல்ல பெண்ணாயினும்கூட உணவுக்காகவும்‌ 
உடைக்‌ காகவும்‌ வெளியே சென்று வேலை பார்க்க நேரும்போது, 
தகாதவர்களால்‌ துன்பம்‌ ஏற்பட்டு, அவளும்‌ குடும்பமும்‌ சிதறிப்‌ 
போக வாய்ப்பு ஏற்படும்‌. 


ணர்‌ எள்ள ராரா 
எ afamia via forded: ॥ 


விதாய ப்ரோஷிதே வ்ருத்திம்‌ ஜீவேந்‌ நீயமமாஸ்திதா | 

ப்ரோஷிதே த்வவிதாயைவ ஜீவேத்‌ சில்பைரகர்ஹிதை: ॥ 75 

அவ்வாறு கணவன்‌ தேவையான ஏற்பாடுகளைக்‌ குறைவின்றிச்‌ 
செய்துவிட்டு அயல்நாடு போயிருக்கும்போது, அவன்‌ வரும்வரை 
இருப்பதை வைத்துக்கொண்டு நியமமாக வாழ வேண்டும்‌. 

வாழ்க்கைக்குத்‌ தேவையான பொருள்‌ வசதி குறைந்தால்‌, சிறு 
கைத்தொழில்களைச்‌ செய்து சம்பாதித்து வாழ வேண்டும்‌. 


சிங்ள்‌ எர்சானில்‌ ஏரிகள்‌ க ர | 

144 Fe qd எ க்‌ Ha ஐ ணரா ॥ 

ப்ரோஷிதோ தர்மகார்யார்தம்‌ ப்ரத்க்ஷ்யோ அஷ்டெளநர: ஸமா: | 

வித்யா அந்தம்‌ ஷட்‌ யஷோ அர்தம்‌ வாகாமார்தம்‌ த்ரீந்ஸ்‌ து வத்ஸராந்‌ | 76 

தர்ம காரியங்களைச்‌ செய்வதற்காக தொலைதூரம்‌ 
சென்ற கணவன்‌ வராவிட்டால்‌ எட்டு ஆண்டுகள்‌ வரை மனைவி 
காத்திருந்து பார்க்க வேண்டும்‌. படிப்பதற்காகவும்‌ புகழ்‌ தேடவும்‌ 
சென்ற கணவன்‌ வருகைக்காக ஆறு ஆண்டுகள்‌ காத்திருக்க 
வேண்டும்‌. வேறொரு பெண்ணை நாடிச்‌ சென்றவன்‌ வருகைக்காக 


மூன்றாண்டுகள்‌ காத்திருந்து பார்க்க வேண்டும்‌. 


அணையின்‌ சோரி aft fat: | 

கன்‌ எரா அ எர ணே எ எர 

ஸம்வத்ஸரம்‌ ப்ரதீக்ஷேத த்விஷந்தீம்‌ யோஷிதம்‌ பதி: | 

ஊர்த்வம்‌ ஸம்வத்ஸராத்‌ த்வேநாம்‌ தாயம்‌ ஹ்ருத்வா ந ஸம்வஸேத்‌ | 77 

தன்னை விட்டுப்‌ பிரிந்து சென்ற மனைவிக்காக, கணவன்‌ ஒரு 
வருடம்‌ காத்திருக்க வேண்டும்‌. அதற்கு மேல்‌ அவளை விட்டு 
விடலாம்‌. ஆனால்‌ அவளுக்குக்‌ கொடுத்த பொருளை திரும்பி 
வாங்கிக்‌ கொள்ளக்‌ கூடாது. 


மனு நீதி என்னும்‌ 


[518] ப மனுதர்ம சாஸ்திரம்‌ 
அரா எ ராரா எ। 
எள்ள னனர ர ப 
அதிக்ராமேத்‌ ப்ரமத்தம்‌ யாமத்தம்‌ ரோகா ஆர்தமேவ வா | 
ஸாத்ரீந்‌ மாஸாந்‌ பரித்யாஜ்யா அவிபூஷணபரிச்சதா ॥ 78 


கணவன்‌ தன்‌ மனத்துக்குப்‌ பிடித்தவனாக இல்லாவிடினும்‌, 
மனைவி அவனைக்‌ கவனித்துக்‌ கொள்ளவே வேண்டும்‌. அதே 
போன்று அவன்‌ நோயுற்றிருக்கும்போதும்‌, போதை நிலையில்‌ 
இருக்கும்போதும்‌ அவனை கவனித்துக்‌ கொள்ளாமல்‌ அவமானப்‌ 
படுத்துபவளை மூன்று மாதங்கள்‌ பொறுத்துப்‌ பார்க்க வேண்டும்‌. 
பிறகு அவளுக்குக்‌ கொடுத்த ஆபரணங்களை எடுத்துக்‌ கொண்டு, 
அவளை விட்டுவிட வேண்டும்‌. 


Zee uf wetted WATT 

எண்‌ ETT TY STATI) 

உன்மத்தம்‌ பதிதம்‌ க்லீபமபீஜம்‌ பாபரோகிணம்‌ | 

ந த்யாகோ அஸ்தி தீவிஷந்த்யாஷ்‌ சரச தாயா அபவர்தநம்‌ | 79 

பைத்தியக்காரன்‌, மகாபாவி, நபும்சகன்‌, ஆண்மையற்றவன்‌, 
குஷ்டம்‌ போன்ற பாப ரோகங்களையடைந்தவன்‌ - இத்தகையவரை 
மனைவி கவனிக்காவிட்டாலும்‌, அவளை வெளியேற்றவும்‌ கூடாது; 
அவளுடைய தனத்தை திரும்பப்‌ பெறவும்‌ கூடாது. 

எ NTT எ ஏய 

ன என்ன என்னி எ என்ர 

மத்யாபா அசாதுவ்ருத்தா ச ப்ரதிகூலா ௪ யாபவேத்‌ | 

வ்யாதிதா வாஅதி வேத்தவ்யா ஹிம்ஸ்ரா அர்தக்நீ ௪ ஸர்வதா | <0 

குடிகாரி, தீய நடத்தை கொண்டவள்‌, கணவனிடம்‌ எதிரியைப்‌ 
போல்‌ நடந்து கொண்டு, எதிரிடையான காரியங்களையும்‌ 
செய்பவள்‌, குஷ்டம்‌ போன்ற கொடிய வியாதிக்காரி, குடும்பத்‌ 
திலுள்ளவர்களை எப்போதும்‌ வேதனைப்படுத்துபவள்‌, சம்பாத்தியம்‌ 
முழுவதையும்‌ வீண்‌ செலவு செய்து பாழடிக்கும்‌ ஊதாரி - 
இத்தகையவளை விட்டு விடலாம்‌. 

எள்ளல்‌ எரி ர ரள 

சனி ன்னர்‌ எனின்‌ ॥ 

வந்த்யா அஷ்டமே அதிவேத்‌ யாஅப்தே தஷமே து ம்ருதப்ரஜா | 

ஏகாதஷே ஸ்த்ரீஜநநீ ஸத்யஸ்‌ த்வ ப்ரியவாதிநீ | 81 

மனைவி மலடியாக இருந்தால்‌ எட்டு ஆண்டுகள்‌ வரை குழந்தை 
பிறக்கிறதா என்று எதிர்பார்த்துக்‌ காத்திருக்க வேண்டும்‌. அதற்கு 
மேல்‌ இன்னொரு பெண்ணை மணம்‌ புரிந்து கொள்ளலாம்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1519] 
குழந்தை பிறந்து பிறந்து இறக்கிறது அல்லது கர்ப்பச்‌ சிதைவு 
ஏற்படுகிறது என்றால்‌ பத்து ஆண்டுகள்‌ காத்திருந்து பார்த்து, பிறகும்‌ 
சந்ததி இல்லையெனில்‌ இன்னொரு பெண்ணைத்‌ திருமணம்‌ புரிந்து 
கொள்ளலாம்‌. 
பெண்‌ குழந்தைகளை மட்டுமே பெறுபவளாக இருப்பின்‌ 
பதினொரு ஆண்டுகள்‌ காத்திருந்து பார்த்தும்‌ ஆண்‌ சந்ததி பிறக்கா 
விடில்‌, இன்னொரு பெண்ணைத்‌ திருமணம்‌ புரிந்து கொள்ளலாம்‌. 
எப்போதும்‌ பிரியமற்றதான நிஷ்டூரப்‌ பேச்சுக்களைப்‌ பேசும்‌ 
பெண்ணை உடனடியாக விட்டு விடலாம்‌. 


எளி னவ ண ரானா சோரி | 
அண்ணனை எண “ண்ண ॥ 


யா ரோகிணீ ஸ்யாத்து ஹிதா ஸம்பந்நா சைவ ஷீலத: | 

ஸாஅனுஞாப்யா அதிவேத்தவ்யா நாஅவமாந்யா ௪ கர்ஹிசித்‌ ॥ 82 

கணவனுக்கு ஹிதத்தைச்‌ செய்பவளாயும்‌, கற்பிற்‌ சிறந்த 
வளுமான மனைவி, நோயாளியாகிவிட்டால்‌, அவள்‌ அனுமதி 
டெற்று இன்னொரு பெண்ணை மணக்கலாம்‌. ஆனால்‌ எப்போதும்‌ 
அவளை அவமானப்படுத்தலாகாது. 


அணா நள எர எணண ராய 

WT Ue: OFTEN னன னள Pera 

அதிவிந்நா து யா நாரீ நீர்கச்சேத்‌ ரஷிதா க்ருஹாத்‌ | 

ஸா ஸத்ய: ஸந்நிரோத்தவ்யா த்யாஜ்யா வா குலஸந்நீதெள ॥ 83 

பொதுவாக இரண்டாம்‌ மணம்‌ புரிந்ததும்‌, மூத்த மனைவி 
மிகவும்‌ கோபத்தோடு நடந்து கொண்டால்‌, அவள்‌ கோபத்தைத்‌ 
கணிக்கப்‌ பார்க்க வேண்டும்‌. அது இயலாத பட்சத்தில்‌ அவளது 
பெற்றோரிடம்‌ அனுப்பி வைக்க வேண்டும்‌. 


எண்ன ள்ள ர TATA | 

அள்‌ கள எ ண களா 15 ॥ 

ப்ரதிஷித்தா பிபேத்‌ யா து மத்யமப்யுதயேஷ்வபி | 

ப்ரேக்ஷாஸமாஜம்‌ கச்சேத்‌ வா ஸா தண்ட்யா க்ருஷ்ணலாநீ ஷட்‌ | 84 

தடுத்தும்‌ கேளாமல்‌ குடித்து விட்டு, எல்லோரும்‌ கூடும்‌ 
இடங்களில்‌ கூத்து, ஆடல்‌, பாடல்‌ முதலான களியாட்டங்களில்‌ 
ஈடுபடுபவளுக்கு ஆறு குன்றிமணிப்‌ பொன்‌ அபராதம்‌ விதிக்க 


வேண்டும்‌. 


மனு நீதி என்னும்‌ 


[520 > மனுதர்ம சாஸ்திரம்‌ 
அண ணா ணவ ளே 
எள எண ணச்‌ ளை எ னை ௭॥ 
யதி ஸ்வாஷ்‌ சாஅபராஷ்‌ சைவ விந்தேரந்‌ யோஷிதோ த்விஜா: | 
தாஸாம்‌ வர்ணக்ரமேண ஸ்யாஜ்‌ ஜ்யைஷ்யம்‌ பூஜாச வேஷ்ம ச | 85 


பிராம்மண க்ஷத்ரிய வைசியர்கள்‌ தங்கள்‌ இனத்துப்‌ 
பெண்களையும்‌, வேறு இனத்துப்‌ பெண்களையும்‌ மணம்‌ புரிந்து 
கொண்டிருந்தார்களானால்‌, முதன்மையான கெளரவம்‌, வீடு, 
ஆடை ஆபரணங்களை வர்ணாஸ்ரமங்களுக்குத்‌ தக்கபடி முதலில்‌ 
பிராம்மண மனைவிக்கும்‌, அடுத்து க்ஷத்ரிய மனைவிக்கும்‌, அடுத்து 
வைசிய மனைவிக்கும்‌, அடுத்து சூத்திர மனைவிக்கும்‌ வழங்க 
வேண்டும்‌. 


ஏழ்‌ எரர்‌ எரர்‌ ஏ ர | 

ஊக ர ளம்‌ காண ॥ 

பர்து: ஷரீரஷுஷ்ரூஷாம்‌ தர்மகார்யம்‌ ச நைத்யகம்‌ | 

ஸ்வா சைவ குர்யாத்‌ ஸர்வேஷாம்‌ நாஅந்வஜாதி: கதஞ்சந ॥ 86 

கணவனுக்குச்‌ செய்யும்‌ சரீர சிச்ருஷைகளை (கால்‌ பிடித்து 
விடல்‌, எண்ணெய்‌ தேய்த்து விடல்‌) சொந்த இனத்து மனைவியே 
செய்ய வேண்டும்‌. அதேபோன்று ஒருவன்‌ செய்யும்‌ தர்ம 
காரியங்களுக்கு உடனிருப்பவளும்‌ அவன்‌ இனத்து மனைவியாக 
இருக்க வேண்டும்‌. அந்நிய இனத்துப்‌ பெண்‌ எந்நாளும்‌ 
இதையெல்லாம்‌ செய்யக்கூடாது. 


TOE TH BT Wed என சோ | 
ளான Tiara wa எ ॥ 


யஸ்‌ து தத்‌ காரயேந்‌ மோஹாத்‌ ஸஜாத்யா ஸ்தீதயா அந்யயா | 

யதா ப்ராஹ்மண சாண்டால: பூர்வத்ருஷ்டஸ்‌ ததைவ ஸ: | 87 

தன்‌ இனத்து மனைவி இருக்கும்போது, மோகத்தால்‌ அன்னிய 
இனத்து மனைவியைக்‌ கொண்டு சரீர சிச்ருஷைகளை, பணி 
விடைகளை செய்து கொள்பவன்‌, பிராம்மண சண்டாளனுக்கு 
சமமாவான்‌. அதாவது பிராம்மணப்‌ பெண்ணுக்கும்‌ சூத்திரனுக்கும்‌ 
பிறந்தவனுக்கு சமமாவான்‌. 

கரண எ எனம | 

ஊண்‌ எ என்‌ கண்ர்‌ | 


உத்க்ருஷ்டாயா அபிரூபாய வராய ஸத்ருஷாய ச | 
அப்ராப்தாமபி தாம்‌ தஸ்மை கந்யாம்‌ தத்யாத்‌ யதாவிதி ॥ 88 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா ண கை! [ 71 
பதவி முதலியவற்றால்‌ உயர்ந்தவனாகவும்‌, நல்ல ரூபமுடைய 

வனாகவும்‌, குணநலன்‌ மிக்கவனாகவும்‌, தனக்கு சரிசமமான 

வனுமான வரன்‌ கிடைத்தால்‌, தன்‌ மகள்‌ சிறு வயதினளாக 

இருந்தாலும்‌ அவனுக்கு முறைப்படி மணமுடித்துக்‌ கொடுக்கலாம்‌. 


காள eT fr Te என்னி 

ஏ We WT ராணா கா 

காமமா மரணாத்‌ திஷ்டேத்‌ க்ருஹே கந்யர்து மத்யபி | 

நசைவைநாம்‌ ப்ரயச்சேத்‌ து குணஹீநாய கர்ஹிசித்‌ ॥ 89 

குணங்கெட்டவனுக்கு எக்காரணத்தைக்‌ கொண்டும்‌ தன்‌ 
கன்னிகையை மணமுடித்துக்‌ கொடுக்கக்கூடாது. அவளுக்குத்‌ 
திருமணமாகாமலே போய்‌ மரண பரியந்தம்‌ தன்‌ வீட்டிலேயே 
இருந்தாலும்‌ இருக்கட்டும்‌ என்று நினைக்கலாமே தவிர 
எப்படியேனும்‌ கல்யாணமானால்‌ போதுமென்று கெட்டவனுக்குத்‌ 
திருமணம்‌ செய்து கொடுக்கலாகாது. 


ண்‌ எண்டா சர்ரார்‌ எள்‌ | 
அருளான்‌ என்‌ பிர ப 


த்ரீணி வர்ஷாண்யுதீக்ஷேத குமார்ய்ருதுமதீ ஸதீ | 

ஊர்த்வம்‌ து காலாதே தஸ்மாத்‌ விந்தேத ஸத்ருஷம்‌ பதிம்‌ | 90 

ஒரு கன்னிகை, தான்‌ ருதுமதியான பிறகு, தந்தையோ 
சகோதரனோ தனக்குத்‌ திருமணம்‌ செய்து வைக்க முயற்சி 
செய்யாவிடில்‌ மூன்று வருடங்கள்‌ பொறுத்துப்‌ பார்க்க வேண்டும்‌. 
பிறகு தனக்குத்‌ தக்க கணவனை தானே தேடி அடையலாம்‌. 


அணா Naf எப 
da; ffs எ ௭ 1 எண்‌ ॥ 


அத்யமாநா பர்தாரமதிகச்சேத்‌ யதி ஸ்வயம்‌ | 

நைந: கிஞ்சிதவா ஆப்நோதி நசயம்ஸா அதிகச்சதி || 91 

இவ்வாறாகத்‌ தானே கணவனை அடைந்த பெண்ணுக்கு எந்தப்‌ 
பாவமும்‌ ஏற்படாது. அவ்வாறே அவளை மணந்தவனுக்கும்‌ எந்தப்‌ 
பாவமும்‌ ஏற்படாது. 


ATER எலன்‌ என ண னர 
ர எண ளன வாரு பை 


அலங்காரம்‌ நாஆததீத பித்ர்யம்‌ கந்யா ஸ்வயம்வரா | 
மாத்ருகம்‌ ப்ராத்ரு தத்தம்‌ வாஸ்தேநா ஸ்யாத்‌ யதிதம்‌ ஹரேத்‌ ॥ 92 


மனு நீதி என்னும்‌ 
[5221---.__----- மனுதர்ம சாஸ்திரம்‌ 
அதேசமயம்‌, தானாகத்‌ தன்‌ மணாளனைக்‌ தேடிக்‌ 
கொண்டவள்‌, தன்‌ பெற்றோரும்‌ சகோதரரும்‌ தனக்குக்‌ கொடுத்த 
ஆபரணங்களைக்‌ கொண்டு போகக்கூடாது. அதில்‌ அவளுக்கு 
உரிமையில்லை. கொண்டு போனால்‌, அவள்‌ திருடிக்‌ கொண்டு 
போனவளாகவே கருதப்படுவாள்‌. 


FA 7 TOA Er ர wT எ 

எனனை NTT 

பித்ரே ந தத்யாச்‌ சுல்கம்‌ து கந்யாம்ருதுமதீம்‌ ஹரர்‌ | 

ஸஹி ஸ்வாம்யாததிக்ரமேத்ருதூநாம்‌ ப்ரதிரோத நாத்‌ | 93 

ருதுமதியான பெண்ணை மணப்பவன்‌, அப்பெண்ணின்‌ 
தந்தைக்கு பரிசத்‌ தொகை எதுவும்‌ கொடுக்க வேண்டியதில்லை. 
ஏனெனில்‌, ருதுவான பிறகு அம்மகளிடம்‌ அவனுக்கு உரிமையற்றுப்‌ 
போகிறது. 


கணி வ ஏர்பு 
அஞ்சார்‌ எ எர ரிஸ்‌ WTC ॥ 

த்ரிம்ஷத்‌ வர்ஷோத்வஹேத்‌ கந்யாம்‌ ஹ்ருத்யாம்‌ த்வாதஷவார்ஷிகீம்‌ | 
த்ரயஷ்டவர்ஷோ அஷ்டவர்ஷாம்‌ வாதர்மே ஸீததி ஸத்வர: | 94 


இருபத்து நான்கு வயதுக்கு முன்பு ஆண்கள்‌ திருமணம்‌ செய்து 
கொள்ளத்‌ தேவையில்லை. எந்த வர்ணத்தவராயினும்‌ அவரவர்‌ தமது 
படிப்பிலும்‌, குலக்‌ தெராலிலும்‌ முழுமையாகத்‌ தேர்ச்சி பெற்று 
முடித்த பிறகுதான்‌ மணம்‌ புரிந்து கொள்ள வேண்டும்‌. 


வண்‌ ரரி எனைன. | 
எனி எரா ளோ ரை 


தேவதத்தாம்‌ பதிர்‌ பார்யாம்‌ விந்ததே நேச்சயா ஆத்மந: | 

தாம்‌ ஸாத்வீம்‌ பிப்ருயாந்‌ நித்யம்‌ தேவாநாம்‌ ப்ரியமாசரந்‌ | 95 

மனிதர்களுக்கு, மனைவி என்பவள்‌ தெய்வங்களால்‌ அளிக்கப்‌ 
படுபவள்‌. தன்னிச்சையாக யாரும்‌ மனைவியை அடைவதில்லை. 
தெய்வங்களால்‌ அளிக்கப்பட்ட மனைவியைக்‌ கொண்டு தெய்வ 
பிரீதியான பூஜைகளை நித்தியமும்‌ செய்ய வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா --—————__][5823] 

எண: எ: எம்‌ எள: | 

எரு எம்‌ oe Te என்ன ॥ 

ப்ரஜநார்தம்‌ ஸ்த்ரிய: ஸ்ருஷ்டா: ஸந்தாநார்தம்‌ சமாநவா: | 

தஸ்மாத்‌ ஸாதாரணோ தர்ம: ஸ்ருதெள பத்ந்யா ஸஹோதித: ॥ 96 

சந்ததிகளை உற்பத்தி செய்யவே ஆண்களும்‌ பெண்களும்‌ 
படைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. அவ்வாறே அக்னிஹோத்ரம்‌ முதலான 
பாகங்களும்‌ பூஜைகளும்‌ செய்யவுமே அவர்கள்‌ படைப்பு 
ஏற்பட்டுள்ளது. 

ணா வண ணா எ | 

UY WEA Uf BA ॥ 

கந்யாயாம்‌ தத்தஷுல்காயாம்‌ ம்ரியேத யதி ஷல்கத: | 

தேவராய ப்ரதாதவ்யா யதி கந்யா அனுமந்யதே ॥ 97 

ஒருவனுக்கும்‌ ஒருத்திக்கும்‌ தருமணம்‌ பேசி மணமகனுக்குப்‌ 
பரிசுப்‌ பணமும்‌ கொடுத்த பிறகு, மணமகன்‌ இறந்து விட்டால்‌, 
அம்மணமகனின்‌ தம்பிக்கு அவளை மணமுடித்துக்‌ கொடுக்கலாம்‌. 
அனால்‌ அப்பெண்‌ ஒப்புக்‌ கொண்டால்‌ மட்டுமே செய்யலாம்‌. 

சண BIL RIG ண்ட 

Ye fe eA FEN BA Tf 

ஆததீத ந த்ரோ அபி ஷல்கம்‌ துஹிதரம்‌ ததத்‌ | உ 

ஷுல்கம்‌ ஹி க்ருஹ்ணந்‌ குருதே சந்நம்‌ துஹித்ரு விக்ரயம்‌ | 98 

ஆனால்‌ சுல்கம்‌ (பரிசம்‌) பெற்றுக்கொண்டு பெண்ணைக்‌ 
கொடுப்பது என்பது சாஸ்திர சம்மதமானதன்று. சூத்திரனும்கூட 
அதைச்‌ செய்யக்கூடாது. விலைக்குரிய தொகையை வாங்கிக்‌ 


கொண்டு, பெண்ணை விற்றதற்கே அது சமம்‌. 


TAHA ம ஜாம்‌ எர ளாக: | 

எண ளா ராரா எண்‌ ॥ 

ஏதத்‌ து நபரே சக்ருர்‌ நா அபரேஜாது ஸாதவ: | 

யதந்யஸ்ய ப்ரதிஞாய புநரந்யஸ்ய தீயதே | 99 

அதேபோன்று, ஒருவனுக்குக்‌ கொடுப்பதாக வாக்களித்த 
பெண்ணை இன்னொருவனுக்குக்‌ கொடுப்பதை, நல்லவர்கள்‌ யாரும்‌ 
செய்வதில்லை. 


எர என்றான்‌ fe wg | 

VERA ஏரா wt ன்ற ॥ 

நா அனுஷுஷ்ரும ஜாத்வேதத்‌ பூர்வேஷ்வபி ஹி ஜன்மஸ | 

ஷுல்க ஸம்ஞோந பூல்யேந சந்நம்‌ துஹித்ரு விக்ரயம்‌ | 100 


நீதி என்னும்‌ 
ஊர பட்டம்‌ 
இதற்கு முன்‌ நம்‌ முன்னோர்கள்‌ யாரும்‌ இவ்வாறு ஒரு 
தொகையைப்‌ பெற்றுக்கொண்டு பெண்ணை விற்கும்‌ இழிசெயலைச்‌ 
செய்ததில்லை. 


ESS WATTS EAE: 
TH Wi: எசா wa: எர்ம்னி ரு ॥ 


அந்யோ அந்யஸ்யா அவ்யபீசாரோ பவேதாமரணா இந்திக: | 

ஏஷ தர்ம: ஸமாஸேந ஜய: ஸ்த்ரீபும்ஸயோ: பர: | 101 

கணவனும்‌ மனைவியும்‌ அந்யோந்யமாக, கற்புநிலை பிறழாத 
வர்களாக மரணம்‌ வரை வாழ்வதே மேலான தர்மமாகும்‌. 


ஊர எள்‌ ராக்‌ 

ஊண்‌ எண்ணமே 

ததா நித்யம்‌ யதேயாதாம்‌ ஸ்த்ரீபும்ஸள து க்ருதக்ரியெள | 

யதா நா அபிசரேதாம்தெள வியுக்தாவிதரேதரம்‌ || 102 

ஆணும்‌ பெண்ணும்‌ திருமணம்‌ புரிந்து கொண்டு, ஒருவரை 
விட்டு ஒருவர்‌ இணைபிரியாமல்‌, தினமும்‌ கிருஹஸ்தன்‌ செய்ய 
வேண்டிய தர்மங்களைச்‌ செய்ய வேண்டும்‌. 


விண்ணி எர A பளி. | 

னார்‌ எ ளா ன்னா ॥ 

ஏஷ ஸ்த்ரீபும்ஸ யோருக்தோ தர்மோ வோ ரதிஸம்ஹித: | 

ஆபத்ய பத்யப்ராப்திஷ்‌ ௪ தாயபாகம்‌ நிபோதத | 103 

இதுவரை தம்பதியர்‌ நடத்த வேண்டிய இல்லற தர்மத்தைக்‌ 
கூறினேன்‌. சந்ததியற்றுக்‌ குலம்‌ நசிக்கும்‌ நிலையில்‌ சந்ததியைப்‌ 
பெறுவது குறித்தும்‌ கூறினேன்‌. இனி பாகப்பிரிவினை முறைகளைப்‌ 
பற்றிக்‌ கூறுகிறேன்‌, கேளுங்கள்‌: 


wef fw னரா எறி எர WT! 

wie ty Ferrera 2 உள்ளி | 

ஊர்த்வம்‌ பிதுஷ்ச மாதுஷ்ச ஸமேத்ய ப்ராதர: ஸமம்‌ | 

பஜேரந்‌ பைத்ருகம்‌ ரிக்தமநீஷாஷ்‌ தே ஹி ஜிவதோ: | 104 

தாயும்‌ தந்தையும்‌ இறந்த பிறகு சகோதரர்கள்‌ சொத்தைப்‌ 
பிரித்துக்கொள்ள வேண்டும்‌. அவர்கள்‌ உயிரோடிருக்கும்போது, 
சொத்தில்‌ பிள்ளைகளுக்கு எந்த உரிமையும்‌ கிடையாது. 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1895] 


TAY TA 1 ரஜின frst சானி. | 
Fra Tyra ரன frat எள ॥ 


ஜ்யேஷ்ட ஏவ து க்ருஹ்ணீயாத்‌ பித்ர்யம்‌ தமநசேஷத: | 

சேஷாஸ்‌ தமுபஜீவேயுர்‌ யதைவ பிதரம்‌ ததா ॥ 105 

தாய்தந்தையர்‌ இறந்தபிறகு, அனைத்து சொத்துக்களுக்கும்‌ மூத்த 
மகன்‌ உரிமையுடையவனாகிறான்‌. மற்றப்‌ பிள்ளைகள்‌ தந்தையிடம்‌ 


இருந்ததைப்‌ போன்று அவனிடம்‌ இருக்க வேண்டும்‌. 


TAHA STAATAUT ஏன்‌ எற்‌ ௭ | 
FOTO Aa YET Weim It 


ஜ்யேஷ்டேந ஜாதமாத்ரேண புத்ரீபவதி மாநவ: | 

பித்ருணா மந்ருணஷ்‌ சைவ ஸ தஸ்மாத்‌ ஸர்வமர்ஹதி | 106 

ஒரு மனிதன்‌, முதன்‌ முதலில்‌ மகனைப்‌ பெற்றதுமே “புத்திர 
வான்‌” ஆகிறான்‌. பித்ருக்களின்‌ கடன்‌ தீர்ப்பவனாகிறான்‌. எனவே 
மூத்த மகனுக்கே அனைத்து உரிமைகளும்‌ இருக்க வேண்டும்‌. 


னாடு எண 3 ஏண்‌! 
௭04 ஏர: Yet: எள்ள FE: ப 


யஸ்மிந்ந்ருணம்‌ ஸந்நயதி யேந சாஆநந்த்ய மஷ்நுதே | 

ஸ ஏவ தர்மஜ: புத்ர: காமஜாநிதராந்‌ விது: ॥ 107 

மூத்த மகன்‌ பிறந்ததுமே ஒருவன்‌ பித்ரு கடனைத்‌ தீர்த்தவ 
னாகிறான்‌. தானும்‌ சொர்க்கம்‌ அடைவதற்கு தகுதி பெற்றவ 
னாகிறான்‌. எனவே அம்மகனே தர்மத்தால்‌ பிறந்தவனாகிறான்‌. 
அடுத்துப்‌ பிறந்த பிள்ளைகள்‌ காமத்தால்‌ பிறந்தவர்களாகிறார்கள்‌. 


௭ எரு எளி 
௭ எங்‌ எடு எள என்‌: ப 


பிதேவ பாலயேத்‌ புத்ராஞ்ஜ்யேஷ்டோ ப்ராத்ரூந்‌ யவீயஸ: | 

புத்ரவச்சாஅபி வர்தேரஞ்‌ ஜயேஷ்டே ப்ராதரி தர்மத: | 108 

மூத்தவன்‌, தன்‌ சகோதரர்களை தந்தையைப்‌ போன்று பேணிப்‌ 
பாதுகாக்க வேண்டும்‌. சகோதரர்களும்‌ அவனிடம்‌ தந்தையிடம்‌ 


மகன்கள்‌ நடந்து கொள்வதைப்‌ போன்று நடந்து கொள்ள 
வேண்டும்‌. 


(ய ணை கை உடம்‌ கம்‌ ம்‌ 

wis: el என்ற்‌ என்‌ எ 0: | 

ஙி க்ஷ என்றான ॥ 

ஜ்யேஷ்ட: குலம்‌ வர்தயதி விநாஷயதி வா புந: | 

ஐயேஷ்ட: பூஜ்யதமோ லோகே. ஐயேஷ்ட: ஸத்பிரகர்ஹித: | 109 

குலம்‌ மேன்மேலும்‌ சிறப்பதற்கும்‌ மூத்தவனே காரணம்‌; குலம்‌ 
நசித்துப்‌ போவதற்கும்‌ மூத்தவனே காரணம்‌. குலம்‌ விளங்கச்‌ 
செய்யும்‌ மூத்தவன்‌ உலகத்தாரால்‌ போற்றப்படுவான்‌. சாதுக்களின்‌ 
நிந்தனைக்கு ஆளாகமாட்டான்‌. 


அண்ணண்‌ TT TAA எரி ௪ | 

கண்டு சா எ TTY எள 

யோஜ்யேஷ்டோ ஜ்யேஷ்டல்ருத்தி: ஸ்யாந்மாதேவஸ பிதேவஸ: | 

அஜ்யேஷ்டவ்ருத்திர்‌ யஸ்து ஸ்யாத்‌ ஸ ஸம்பூஜ்யஸ்‌ து பந்துவத்‌ | 110 

பெற்ற தந்தையைப்‌ போன்று தம்பிகளிடம்‌ நடந்து 
கொள்பவனிடம்‌ தம்பிகளும்‌ அவனிடம்‌ பிதாவிடம்‌ நடப்பது போல்‌ 
நடந்து கொள்ள வேண்டும்‌. அப்படியில்லாமல்‌ இருப்பவனிடம்‌ ஒரு 
பந்துவிடம்‌ நடந்து கொள்வதுபோல்‌ நடந்து கொள்ள வேண்டும்‌. 


192 வு ளா எள்‌ 

ளா என்‌ எள என்ரை ॥ 

ஏவம்‌ ஸஹ வஸேயுர்‌ வா ப்ருதக்‌ வா தர்மகாம்யயா | 

ப்ருதக்‌ விவர்ததே தர்மஸ்‌ தஸ்மாத்‌ தர்ம்யா ப்ருதக்‌ க்ரியா ॥ 111 

இவ்வாறு உடன்‌ பிறந்த சகோதரர்கள்‌ சேர்ந்து ஒரு குடும்பமாக 
வசிக்கலாம்‌. அல்லது பாகப்பிரிவினை செய்து கொண்டு தனித்தனி 
யாகவும்‌ வசிக்கலாம்‌. பிரித்துக்‌ கொண்டவர்கள்‌ தனித்தனியாக 
யாகங்களையும்‌ பூஜைகளையும்‌ தர்ம காரியங்களையும்‌ நிகழ்த்தும்‌ 
போது தர்மம்‌ மேலும்‌ விரிவடைவதால்‌, பாகப்பிரிவினை தர்ம 
சம்மதமானது. 


ரர TET என்னா எ எப 

எர ணன waa gi ர எளி எள: ॥ 

ஜ்யேஷ்டஸ்ய விம்ஷ உத்தார: ஸர்வத்ரவ்யாச்ச யத்வரம்‌ | 

ததோ அர்தம்‌ மத்யமஸ்யாத்‌ துரீயம்‌ துயவீயஸ: ॥ 112 

மொத்த சொத்தில்‌, அனைவரையும்‌ காப்பாற்றுபவனான மூத்த 
மகனுக்கு ஒரு தனிப்பங்கை கொடுக்க வேண்டும்‌. இதற்கு உத்தாரம்‌ 
என்று பெயர்‌. இது எவ்வளவு என்று பார்ப்போம்‌. மொத்த சொத்தில்‌ 
இருபதில்‌ ஒரு பங்கை இவ்வாறு உத்தாரமாக மூத்தவனுக்குக்‌ 


'மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸூடீ ஆனந்த நாச்சியாரம்மா பெட்ட] 
கொடுத்துவிட வேண்டும்‌. மத்யமனுக்கு, மூத்தவனுடைய உத்தார 
சொத்தில்‌ பாதியைக்‌ கொடுக்க வேண்டும்‌. கடைசி மகனுக்கு உத்தார 
சொத்தின்‌ அளவில்‌ கால்‌ பங்கைக்‌ கொடுக்க வேண்டும்‌. 
மூத்தவனுக்குக்‌ கொடுக்கும்‌ உத்தார பங்கில்‌ சொத்தில்‌ விலை 
மதிப்புள்ளவை இடம்‌ பெற வேண்டும்‌. 
மீதியுள்ள சொத்தை எத்தனை பேர்‌ சகோதரர்களோ அத்தனை 
சமபாகங்களாகப்‌ பிரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும்‌. உத்தார 
பாகத்தோடு இந்த சமபாகமும்‌ மூத்தவனுக்கும்‌, மத்தியமனுக்கும்‌, 
கனிஷ்டனுக்கும்‌ கிடைக்கும்‌. 


ண ண்ணா எ எரிய 
அ ணைன எ னா என்‌ எம 


ஜ்யேஷ்டஷ்சைவ கநிஷ்டஷ்ச ஸம்ஹரேதாம்‌ யதோதிதம்‌ | 

யே அந்யே ஜ்யேஷ்ட கநிஷ்டாப்யாம்‌ தேஷாம்‌ ஸ்யாந்‌ மத்யமம்‌ தநம்‌ | 113 

இவ்வாறான பாகப்பிரிவினையில்‌ உத்தார பாகம்‌ போக மீதியை 
பங்கிட்டுக்‌ கொள்ளும்போது, அது சமமாகவே பிரிக்கப்பட 
வேண்டுமேயன்றி, அதில்‌ பெரியவன்‌ சிறியவன்‌ என்று பார்க்கக்‌ 
கூடாது. 


௮ ளா விர | 
பட்ட்ந எப்ப Thi TANT WSCA WAI 


ஸர்வேஷாம்‌ தநஜாதாநாமாததீதா அகிர்யக்ரஜ: | 

யச்ச ஸா அதிஷயம்‌ கிஞ்சித்‌ தஷதஷ்‌ சாஆப்னுயாத்‌ வரம்‌ | 114 

மொத்த சொத்திலும்‌ உயர்ந்தது மூத்தவன்‌ பங்காகும்‌. அதாவது 
குதிரைகளைப்‌ பங்கிட்டுக்‌ கொள்ளும்போது உயர்ந்த ஜாதிக்‌ குதிரை 
மூத்தவன்‌ பங்காகும்‌. இவ்வாறே உயர்ந்த ரத்தினம்‌, நல்ல 
விளைநிலம்‌ என்று சிறந்தவை அவன்‌ பங்காகப்‌ போகும்‌. இப்படி 
உயர்ந்தவை பத்துக்கு ஒன்று வீதம்‌ அவன்‌ பங்காகும்‌. அதாவது 
அவனுக்குரிய பாகத்தில்‌ இது சேரும்‌. 

32d எனனை எள்‌ Gi! 

எரி 24 UTTAR சான்று 

உத்தாரோ ந தஷஸ்வஸ்தி ஸம்பந்நாநாம்‌ ஸ்வகர்மசு | 

யத்கிஞ்சிதேவ தேயம்து ஜ்யாயஸே மாநவர்தநம்‌ | 115 

சகோதரர்களில்‌ எல்லோரும்‌ மேன்மையானவர்களாக கல்வி 
கேள்விகளில்‌ சிறந்தவர்களாக இருந்தால்‌, மூத்தவனுக்கு கெளரவத்‌ 
துக்காக சிறிது பங்கை கொடுத்துவிட்டு மீதியை அனைவரும்‌ 
சமமாகப்‌ பங்கிட்டுக்‌ கொள்ளலாம்‌. 


மனு நீதி என்னும்‌ 

EE னாம்‌ சாஸ்திரம்‌ 
ணின்‌ னா ணிய 
அனர்‌ எர னன ணார ॥ 


ஏவம்‌ ஸமுத்திருதோத்தாரே ஸமாநம்ஷாந்‌ ப்ரகல்பயேத்‌ | 

உத்தரோ அனுத்த்ருதே த்வேஷாமியம்‌ ஸ்யாதம்ஷகல்பநா |! 116 

பாகப்‌ பிரிவினையில்‌ இதுவரை கூறிய முறைப்படியும்‌ பிரித்துக்‌ 
கொள்ளலாம்‌. அல்லது வேறு முறையிலும்‌ பிரித்துக்‌ கொள்ளலாம்‌. 


ணங்க ணே ணர்‌ ஸீ: | 

அ எள்ள எ எர்‌ என்னா. ॥ 

ஏகாஅதிகம்‌ ஹரேஜ்‌ ஜ்யேஷ்ட: புத்ரோ அத்யர்தம்‌ ததோ அனுக: | 

அம்ஷமம்ஷம்‌ யவீயாம்ஸ இதி தர்மோ வ்யவஸ்தித: | 117 

பாகத்தில்‌ மூத்தவனுக்கு இரண்டு பங்கு கொடுக்க வேண்டும்‌. 
அடுத்தவனுக்கு ஒன்றரை பங்கு கொடுக்க வேண்டும்‌. மற்ற 
அனைவரும்‌ ஒவ்வொரு பாகம்‌ எடுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 
இது தர்மத்துக்குட்பட்ட பங்கீடு. 


அனிய கக னா YUE | 

ஊன gut ரண: ஏரண ॥ 

ஸ்வேப்யோ அம்ஷேப்யஸ்து கந்யாப்ய: ப்ரதத்யுர்‌ ப்ராதர: ப்ருதக்‌ | 

ஸ்வாத்ஸ்வாதம்ஷாச்‌ சதுர்பாகம்‌ பதிதா: ஸ்யுரதித்ஸவ: || 118 

பாகப்‌ பிரிவினை செய்து கொள்ளும்போது, திருமணமாகாத 
சகோதரிகள்‌ இருந்தால்‌, சகோதரர்கள்‌ தங்கள்‌ தங்கள்‌ பாகத்திலிருந்து 
நாலில்‌ ஒரு பங்கை அப்பெண்களுக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌. 


அணிக சே“ எர ஏய 
சடா ணண்‌ ர ப 


அஜா அவிகம்‌ ஸைகஷபம்‌ நஜாது விஷமம்‌ பஜேத்‌ | 

அஜா அவிகம்‌ து விஷமம்‌ ஜ்யேஷ்டஸ்யைவ விதீயதே ॥ 119 

குதிரை, ஆடு, பசு போன்றவை பங்கிட முடியாத 
எண்ணிக்கையில்‌ இருந்தால்‌ அதை மூத்தவனே எடுத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. அதாவது இருபது குதிரைகள்‌ இருப்பதாக வைத்துக்‌ 
கொள்வோம்‌. அலை ஒன்பது பங்கு போடுகிறார்கள்‌. ஆளுக்கு 
இரண்டு போக மீதி இர ண்டு குதிரைகள்‌ இருக்கும்‌. இதை மூத்தவன்‌ 
எடுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 


்‌ 


மூலமும்‌ உரையும்‌ (மூழுவதும்‌) 


அன்னை ஸீ ஆனந்த நாச்சியாரம்மா www. 


Yaa Tevet 2 படம af! 
THQ ளா: ரண்‌ Uf எள 


யவீயாஞ்‌ ஜ்யேஷ்டபார்யாயாம்‌ புத்ரமுத்பாதயேத்‌ யதி | 

ஸமஸ்‌ தத்ர விபாக: ஸ்யாதிதி தர்மோ வ்யவஸ்தித: | 120 

மூத்தவனின்‌ மனைவி, தன்‌ மைத்துனன்‌ மூலமாக புத்ரோத்பத்தி 
செய்திருந்தால்‌, மூத்தவனுக்குக்‌ கூடுதல்‌ பாகம்‌ கிடையாது. சம 
பாகம்தான்‌ எடுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 


STE ளான tre எரர்‌ | 
Fret WTA ண்‌ ணார ணிய 


உபஸர்‌ஐநம்‌ ப்ரதாநஸ்ய தர்மதோ நோபபத்யதே | 

பிதா ப்ரதாகம்‌ ப்ரஜநே தஸ்மாத்‌ தர்மேண தம்‌ பஜேத்‌ | 121 

சந்ததி பெறுவதில்‌ தந்தைக்கே பிரதான ஸ்தானம்‌. எனவே 
இப்படிப்‌ பிறந்தவன்‌ தர்மத்தினைக்‌ கொண்டு பார்க்கும்போது 
தந்தையின்‌ உத்தாரம்‌ என்னும்‌ தனிப்பங்கை பெறுவது தர்மமல்ல. 
எல்லோரையும்‌ போன்று சம பங்குக்கே உரியவன்‌. 


Yer: காற்‌ ணா கர்‌ Ueto: | 
கண fav: அரண்‌ பொன்‌ என்ப 


புத்ர: கநிஷ்டோ ஜயேஷ்டாயாம்‌ கநீஷ்டாயாம்‌ ச பூர்வஜ: | 

கதம்‌ தத்ர விபாக: ஸ்யாதிதி சேத்‌ ஸம்ஷயோ பவேத்‌ | 122 

ஒருவனுக்கு தாரங்கள்‌ பல இருக்கும்போது, இளைய 
மனைவிக்கு முதலில்‌ பிள்ளை பிறந்திருக்கலாம்‌. மூத்த தாரத்துக்கு 
அதன்‌ பிறகு பிள்ளை பிறந்திருக்கலாம்‌. இப்படியிருக்கும்போது 
மூத்த மகன்‌ என்று யாருக்குப்‌ பாகப்‌ பிரிவினையில்‌ உத்தாரம்‌ என்ற 
கூடுதல்‌ சொத்தை எடுத்துக்‌ கொள்வது என்ற சந்தேகம்‌ ஏற்படு 
மல்லவா? 


Te ஏட அனே எ ரள: | 
MAST TENT TTT அணா: ப 


ஏகம்‌ வ்ருஷபமுத்தாரம்‌ ஸம்ஹரேத ஸ பூர்வஜ: | 
ததோ அபரே ஜ்யேஷ்டவ்ருஷாஸ்‌ ததூநாநாம்‌ ஸ்வமாத்ருத: | 123 
மூத்த தாரத்துக்குப்‌ பிறந்த மகன்‌, வயதில்‌ இளையவனாயினும்‌ 


கூட அவன்‌ ஜேஷ்டனேயாவான்‌. அதாவது அவனே மூத்தவனுக்‌ 
குரிய மரியாதையை, பங்கைப்‌ பெற வேண்டும்‌. 


மனு நீதி என்னும்‌ 


EEL] ணை கை மனுதர்ம சாஸ்திரம்‌ 


ளர்‌ ௭ G Tren | 

௩ வரா: 3 என்னின்‌ ய 

ஜ்யேஷ்டஸ்‌ து ஜாதோ ஜ்யேஷ்டாயாம்‌ ஹரேத்‌ வ்ருஷபஷோடஷா: | 

தத: ஸ்வமாத்ருத: சேஷா பஜேரந்நீதி தாரணா ॥ 124 

மூத்த மனைவியிடம்‌ பிறந்த மூத்த மகனுக்கு இருக்கும்‌ 
சொத்தில்‌ மேலானதாக பதினாறு பாகம்‌ கொடுக்க வேண்டும்‌. அதன்‌ 
பிறகு அடுத்த மனைவியின்‌ பிள்ளைகளும்‌, அதற்கடுத்த மனைவியின்‌ 
பிள்ளைகளும்‌ மீதியுள்ளவற்றை பங்கிட்டுக்‌ கொள்ள வேண்டும்‌. 


WEY ணா ளிய | 

என்னண்ணா எண்‌ ண்ண ப 

ஸத்ருஷ: ஸ்த்ரீஷ ஜாதாநாம்‌ புத்ராணாமவிசேஷத: | 

நமாத்ருதோ ஜ்யைஷ்ட்யமஸ்தி ஐன்மதோ ஜ்யைஷ்ட்யமுச்யதே | 125 

ஒருவனுடைய மனைவியர்‌ அவனுடைய வார்ணத்தைச்‌ 
சேர்ந்தவர்களாகவே இருந்தால்‌, இரண்டாவது மனைவியின்‌ 
பிள்ளைகள்‌, மூன்றாவது மனைவியின்‌ பிள்ளைகள்‌ என்று அந்த 
வகையில்‌ பாராமல்‌, பிள்ளைகளின்‌ வயதைக்‌ கொண்டே மூத்த 
தன்மையையும்‌ இளைய தன்மையையும்‌ பார்க்க வேண்டும்‌. 


எச எள! ளர்‌ TA 

ணை ரா எண்ணா எர ॥ 

ஜன்மஜ்யேஷ்டேநசா ஆஹ்வாநம்‌ சுப்ரஹ்மண்யாஸ்வபி ஸ்ம்ருதம்‌ | 

யமயோஷ்சைவ கர்பேஷ ஜன்மதோ ஐயேஷ்டதா ஸ்ம்ருதா | 126 

பார்வதி பரமேஸ்வரர்களின்‌ மகன்‌ சுப்ரமணியன்‌. சிவபிரானின்‌ 
வீர்யம்‌, வாயு, அக்னி, கங்கை முதலியோரால்‌ தாங்கப்பட்டு, 
கடைசியில்‌ சரவணப்‌ பொய்கையில்‌ குழந்தையானது. இதற்கு நீண்ட 
காலம்‌ பிடித்தது. 

பார்வதி மண்ணைப்‌ பிசைந்து வைத்து உயிர்‌ கொடுத்த உருவம்‌ 
விநாயகரானது. 

முதலில்‌ கர்ப்பமானது சுப்ரமணியர்‌. முதலில்‌ உருவமெடுத்தது 
விநாயகர்‌. இருவரில்‌ ஜன்மம்‌ முதலில்‌ ஏற்பட்டதால்‌ விநாயகர்‌ 
மூத்தவரானார்‌. கர்ப்பம்‌ முதலில்‌ ஏற்பட்டபோதும்‌, அவதாரம்‌ 
அடுத்து நிகழ்ந்ததால்‌ சுப்ரமணியர்‌ முருகன்‌ இளையவரானார்‌. 
எனவே வயதில்‌ மூத்தவனுக்கே முதல்‌ தன்மை ஏற்படும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ மூமுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1531] 


சன்ன ஈர gel ஒன feral! 

அனை எண்‌ எரா னமாக 

அபுத்ரோ அநேந விதிநா சுதாம்‌ குர்வீத புத்ரிகாம்‌ | 

யதபத்யம்‌ பவேதஸ்யாம்‌ தந்‌ மமஸ்யாத்‌ ஸ்வதாகரம்‌ | 127 

புத்திரர்களில்லாமல்‌ மகள்‌ மட்டும்‌ இருந்தால்‌, அவளை மணம்‌ 
செய்து கொடுக்கும்போது மாப்பிள்ளையிடம்‌ 'இவளுக்குப்‌ பிறக்கும்‌ 
மகனை எனக்கு அளித்துவிட வேண்டும்‌” என்று ஒப்பந்தம்‌ செய்து 
கொள்ளலாம்‌. 

அப்படி அப்பெண்ணுக்குப்‌ பிறந்த மகனை தன்‌ வம்சத்தவனாக 
வளர்த்துத்‌ தன்‌ சொத்துக்களை அவனுக்கு அளிக்க வேண்டும்‌. 
அரசனாக இருந்தால்‌ அரசாட்சியை அளிக்க வேண்டும்‌. 

(இத்தகைய ஒப்பந்தத்தோடு மணமுடிக்கப்பட்டவளுக்கு 
'புத்ரிகை' என்று பெயர்‌. இவளுக்குப்‌ பிறக்கும்‌ பிள்ளைக்கு 'புத்ரிகா 
புத்ரன்‌” என்று பெயர்‌. பாண்டவர்களில்‌ ஒருவனான அர்ஜுனன்‌ 
இந்த விதிமுறைப்படி சித்ரவாகனன்‌ என்ற அரசன்‌ மகளான 
சித்ராங்கதை என்னும்‌ பெண்ணை மணந்தான்‌. அவளுக்குப்‌ பிறந்த 
பப்ருவாகனன்‌ என்ற மகனை புத்ரிகா புத்ரனாக சித்ரவாகனனுக்‌ 
களித்தான்‌. பப்ருவாகனன்‌ அங்கேயே வளர்ந்து சித்ரவாகனனுக்‌ 
கடுத்து அந்நாட்டு அரசனானான்‌.) 


அர மா வனை பவை 
அசி வரன்‌ னர ம: ஏனா: ॥ 


அநேந து விதாநேந புரா சக்ரே அத புத்ரிகா: | 

விவ்ருத்த்யர்தம்‌ ஸ்வவம்ஷஸ்ய ஸ்வயம்‌ தக்ஷ: ப்ரஜாபதி: | 128 

முன்னர்‌ இந்த விதிமுறையை நன்கு அறிந்தவனான தட்ச 
பிரஜாபதி தன்‌ வம்சம்‌ விரிவடைவதற்காக, குன்‌ பெண்கள்‌ 
அனைவரையுமே புத்ரிகா தர்மப்படியே திருமணம்‌ செய்து 
கொடுத்தான்‌. 


ன்ன Af கரா Nate 
Wo TA எனை MATS என்றா 


ததெள ஸ தஷதர்மாய கஷ்யபாய த்ரயோதஷ | 

ஸோமாய ராக்ஜே ஸத்க்ருத்ய ப்ரீதா ஆத்மா ஸப்தவிம்ஷதிம்‌ | 129 

தட்ச பிரஜாபதி தனது ஐம்பது பெண்களையும்‌ இந்த புத்ரிகா 
முறையில்‌ திருமணம்‌ செய்து கொடுத்தார்‌. யம தருமனுக்கு பத்து 
பெண்களையும்‌, கஸ்யப மகரிஷிக்கு பதிமூன்று பெண்களையும்‌, 


கட்ட. டுக்‌ 2 
சந்திரனுக்கு இருபத்தேழு பெண்களையும்‌ புத்ரிகா தர்மப்படி 
திருமணம்‌ செய்து கொடுத்தார்‌. 


அனை எள 4: YO எ எ | 
எனன ண கண்‌ எ ELL 


யதைவா ஆத்மா ததா புத்ர: புத்ரேண துஹிதா ஸமா | 

தஸ்யாமாத்மநி திஷ்டந்த்யாம்‌ கதமந்யோ தனம்‌ ஹரேத்‌ ॥ 130 

ஒருவனுக்கு அவனுடைய ஆத்மாவே அவனுடைய மகன்‌. 
மகளும்‌ மகனுக்கு சமமானவள்‌. இந்தப்படி பார்த்தால்‌ மகளும்‌ 
இவனுடைய ஆத்மாவேதான்‌. எனவே இவனுடைய தனம்‌ மகளைத்‌ 
தவிர்த்து வேறு யாருக்குக்‌ ட்ட முடியும்‌? 


Mag de qT TE: | 

WE எவனை WTI 

மாதுஸ்‌ து யெளதகம்‌ யத்‌ ஸ்யாத்‌ குமாரீபாக ஏவஸ: | 

தெளஹித்ர ஏவச ஹரேதபுத்ரஸ்யா அகிலம்‌ தனம்‌ | 131 

ஒரு பெண்‌ இறந்தால்‌ அவளுடைய ஸ்ரீதபை்‌ பொருள்‌ அவள்‌ 
பெண்களுக்குச்‌ சேரும்‌. புத்ரிகையாக மணந்தவளுக்கு இந்த 
ஸ்ரீகனப்‌ பொருளும்‌ வந்து சேரும்‌. மேலும்‌ இவள்‌ மகனான 
புத்ரிகாபுத்ரனுக்கு இவள்‌ தந்தையின்‌ சொத்தும்‌ வந்து சேரும்‌. 


“fen எரா fig WE 

TU ene Ff fired ர சா எ ॥ 

தெளஹித்ரோ ஹ்யகிலம்‌ ரிக்தமபுத்ரஸ்ய பிதுர்‌ ஹரேத்‌ | 

ஸ ஏவ தத்யாத்‌ த்வெள பிண்டெள பித்ரே மாதாமஹாய ௪ ॥ 132 

புத்ரிகா புத்ரன்‌ தன்‌ தந்தையின்‌ தனத்தையும்‌ தாய்வழிப்‌ 
பாட்டனின்‌ தனத்தையும்‌ அடைவான்‌. இருவருக்கும்‌ அவனே 
சிராத்த காரியங்களைச்‌ செய்ய வேண்டும்‌. 


பிண எ வா எ | 

என்டு ளார்‌ எரி என ea: 0 

பெளத்ர தெளஹித்ரயோர்‌ லோகே ந விசேஷோ அஸ்தி தர்மத: | 

தயோர்‌ ஹி மாதாபிதரெள ஸம்பூதெள தஸ்ய தேஹத: ॥ 133 

மகள்‌ வயிற்றில்‌ பிறந்த பிள்ளை, மகன்‌ வயிற்றில்‌ பிறந்த 
பிள்ளை இவர்களுக்குள்‌ தர்மத்தின்படி வித்தியாசம்‌ ஏதுமில்லை. 
மகனின்‌ பெற்றோரும்‌ மகளின்‌ பெற்றோரும்‌ அவர்களே யல்லவா? 
எனவே மகள்‌ வயிற்றுப்‌ பேரனுக்கும்‌ மகன்‌ வயிற்றுப்‌ பேரனுக்கும்‌ 
எந்த வித்தியாசமும்‌ இல்லை. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா பு] 


னர்‌ களா 3 fe ளர்‌ | 
எண ளா: னன oft fe ண; | 


புத்ரிகாயாம்‌ க்ருதாயாம்‌ து யதி புத்ரோ அனுஜாயதே | 

ஸமஸ்‌ தத்‌ ர விபாக: ஸ்யாஜ்‌ ஜ்யேஷ்டதா ந அஸ்திஹி ஸ்த்ரியா: | 134 

ஒருவனுக்கு ஆண்‌ சந்ததி இல்லாமலிருந்து தன்‌ மகளை 
சந்ததி பிறந்தால்‌, என்ன செய்வது? 

ஏற்கெனவே பெண்‌ வயிற்றுப்‌ பிள்ளையை வேண்டி ஒப்பந்தம்‌ 
செய்யப்பட்டுள்ளது. இப்போது சொந்த மகன்‌ பிறந்து விட்டான்‌. 
சொத்தை யாருக்கு எவ்வளவு என்று கொடுப்பது? மூத்தவனுக்கு 
உத்தாரம்‌ என்ற கூடுதல்‌ பங்கைத்‌ தர வேண்டுமே, அது யாருக்குத்‌ 
தருவது? அது போக மூத்தவளாகப்‌ பிறந்த பெண்ணுக்கு உத்தார 
பாகம்‌ உண்டா என்று பார்த்தால்‌ - 

மூத்தவளாகப்‌ பிறந்திருந்தாலும்‌ பெண்ணுக்கு உத்தார பாகம்‌ 
கிடையாது. பெண்களுக்கு இந்த உத்தார பாகம்‌ எப்போதுமே 
கிடையாது. 

அடுத்து, புத்ரிகா முறைப்படி பிறந்த பேரனான புத்ரிகா 
புத்ரனுக்கும்‌, சொந்த மகனுக்கும்‌ சமமாகப்‌ பங்கு பிரிக்க வேண்டும்‌. 


AAA ணன ஏ ணை எனா | 
ஏஎ எண்‌ ண்ண ரு 


அபுத்ராயாம்‌ ம்ருதாயாம்‌ து புத்ரிகாயாம்‌ கதஞ்சந | 

தனம்‌ தத்‌ புத்ரிகா பர்தா ஹரேதைவா அவிசாரயந்‌ | 135 

புத்ரிகையாக ஒருவனுக்கு மணமுடித்துக்‌ கொடுக்கப்பட்ட 
பெண்‌ சந்ததிகளை அடையாமலே இறந்து போனால்‌ அப்போது 
என்ன செய்வது? சொத்தில்‌ யாருக்கு உரிமை? 

பெண்ணை மணந்த மாப்பிள்ளைக்கே சொத்தில்‌ முழு 
உரிமையும்‌ உண்டு. இதில்‌ சந்தேகமேயில்லை. 


சண என்‌ 4 ணாரா 

defi ளான வாரிச்‌ ரா 

அக்ருதா வா க்ருதா வாபி யம்‌ விந்தேத்‌ ஸத்ருஷாத்‌ சுதம்‌ | 

பெளத்ரீ மாதாமஹஸ்‌ தேந தத்யாத்‌ பிண்டம்‌ ஹரேத்‌ தநம்‌ | 136 

புத்ரிகையாக ஒப்பந்தம்‌ செய்திருந்தாலும்‌ இல்லாவிட்டாலும்‌, 
அவளின்‌ தந்தைக்கு ஆண்‌ சந்ததி இல்லையென்னும்போது அவள்‌ 


வயிற்று மகனே அவள்‌ தந்தையின்‌ சொத்து மொத்தத்தையும்‌ 
அடைந்து அந்த தந்தைக்கு (பாட்டனுக்கு) சம்ஸ்காரங்களை செய்ய 
வேண்டும்‌. 


ண எண்‌ ள்ளார்‌ | 
அன HOT எள்‌ ரை 


புத்ரேண லோகாஞ்ஜயதி பெளத்ரேணா அநந்த்யமஷ்னுதே | 
அத புத்ரஸ்ய பெளத்ரேண ப்ரத்நஸ்யா ஆப்நோதி விஷ்டபம்‌ | 137 
ஒருவன்‌, புத்திரனைப்‌ பெற்றவுடனே சொர்க்கம்‌ முதலான 
நல்லுலகங்களை ஜெயித்தவனாகிறான்‌. பெளத்ரன்‌ (பேரன்‌) 
பிறந்தவுடன்‌ அவ்வுலகங்களில்‌ நெடுங்காலம்‌ வாழ்பவனாகிறான்‌. 
புத்திரனுக்கு பெளத்திரன்‌ பிறந்தால்‌ (பேரனுக்கு மகன்‌) சூரிய 
லோகத்தை வென்றவனாகிறான்‌. 


ளி CATE TENT TA FT YF: 1 

FETA TA ர்‌ ளை: அண்ணை ப 

புந்‌ நாம்நோ நரகாத்‌ யஸ்மாத்‌ த்ராயதே பிதரம்‌ சுத: | 

தஸ்மாத்‌ புத்ர இதி ப்ரோக்த: ஸ்வயமேவ ஸ்வயம்புவா | 138 

புத்‌ என்னும்‌ நரகத்தில்‌ வீழாமல்‌, தந்தையை மகன்‌ காப்பாற்று 
தறான்‌ என்பதால்‌ அவனுக்குப்‌ புத்திரன்‌ என்று பெயர்‌ ஏற்படுகிறது 
என்று பிரம்மதேவர்‌ தாமே தம்‌ திருவாக்கால்‌ 'கூறியுள்ளார்‌. 


df de fd aa | 
Ds எற்‌ எள்‌ ணய 


பெளத்ர தெளஹித்ரயோர்‌ லோகே விசேஷோ நோபபத்யதே | 

தெளஹித்ரோ அபி ஹ்யமுத்ரைநம்‌ ஸந்தாரயதி பெளத்ரவத்‌ | 189 

மகனுடைய மகனுக்கும்‌ மகளுடைய மகனுக்கும்‌ பேதம்‌ ஏதும்‌ 
இல்லை. இருவருமே பரலோக வாசத்தைப்‌ பெற்றுத்‌ தருவார்கள்‌. 
அதாவது புத்ரிகா புத்ரனும்‌ ஒருவனுக்கு புண்ணிய லோக வாசத்தை 
பெற்றுத்‌ தருகிறான்‌. 

wT: ணார ண்பு ணையை | 

ளிர்ரரிமுயனாரிசோளிடு fg: ॥ 

மாது: ப்ரதமத: பிண்டம்‌ நீர்வபேத்‌ புத்ரிகா சுத: | 

த்விதியம்து பிதுஸ்‌ தஸ்மாத்‌ த்ருதீயம்‌ தத்பிது: பிது: ॥ 140 

புத்ரிகா புத்ரன்‌ சிராத்தம்‌ செய்யும்போது முதலில்‌ தன்னுடைய 
தாய்க்கும்‌, அடுத்து தாயின்‌ தந்தைக்கும்‌ (தாய்வழிப்‌ பாட்டனுக்கும்‌), 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை ஸீ ஆனந்த நாச்சியாரம்மா ணை LE] 
அதற்கு பிறகு அவரின்‌ தந்தைக்கும்‌ (தாய்வழிப்‌ பாட்டனின்‌ 
குந்தைக்கும்‌) பிண்டமளிக்க வேண்டும்‌. 


பட்டத பட எனி ன ரண 
TEs எனி எள்ளி ॥ 


உபபந்நோ குணை: ஸர்வை: புத்ரோ யஸ்யது தத்ரிம: | 

ஸஹரேதைவ தத்ரிக்தம்‌ ஸம்ப்ராப்தோ அப்யந்ய கோத்ரத: | 141 

ஒருவனுக்குத்‌ தத்தெடுத்துக்‌ கொண்ட உத்தமனான மகனும்‌ 
சொந்த மகனும்‌ இருக்கும்‌ பட்சத்தில்‌, தத்தெடுத்த மகன்‌ வேறு 
கோத்திரத்திலிருந்து வந்தவனாயினும்‌, அவனுக்கும்‌ சொத்தில்‌ 
பங்குண்டு. 

Mae எரிரு ட ண: அய 

ரணை; fied ன்ப ரே CTI 


கோத்ரரிக்தே ஐநயிதுர்‌ ந ஹரேத்‌ தத்ரிம: க்வசித்‌ | 

கோத்ரரிக்தா அனுக: பிண்டோ வ்யபைதி ததத: ஸ்வதா ॥ 142 

தத்தனான மகன்‌, தன்னைப்‌ பெற்றெடுத்த தந்தையின்‌ 
கோத்திரம்‌ கொண்டவனல்ல. தத்தெடுத்த தந்தையின்‌ கோத்திரக்‌ 
காரனேயாவான்‌. அவ்வாறே பெற்ற தந்தையின்‌ சொத்தில்‌ இவனுக்கு 
எந்த அதிகாரமும்‌ கிடையாது. தத்தெடுத்த தந்தையின்‌ சொத்துக்கே 
இவன்‌ உரிமை யுடையவனாவான்‌. அதே போன்று பெற்ற தந்தைக்கு 
இவன்‌ சிராத்தம்‌ செய்ய வேண்டியதில்லை. தத்தெடுத்த தந்தைக்கே 
சிராத்தம்‌ செய்ய வேண்டும்‌. 


அரணை ௭ ணை எ ளைய 

ளி ளா ளாக ணன்‌ ॥ 

அநியுக்தாஅதஷ்‌ சைவ புத்ரிண்யாஆப்தஷ்‌ ௪ தேவராத்‌ | 

உபெளதெள நார்ஹதோ பாகம்‌ ஜாரஜாதக காமஜெள ॥ 143 

குழந்தைப்‌ பேறில்லாத விதவை, பெற்றோர்‌ பெரியோர்‌ 
அனுமதியோடு மைத்துனன்‌ மூலமாக ஒரு பிள்ளையைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளலாம்‌ என்று முதலிலேயே கூறப்பட்டிருந்ததல்லவா? 

அவ்வாறின்றி பெரியோரின்‌ அனுமதி பெறாமல்‌ இம்முறையில்‌ 
ஒரு பெண்‌ பெற்ற பிள்ளைக்கும்‌, அல்லது அவர்கள்‌ பெரியோரின்‌ 
அனுமதியைப்‌ பெற்றிருந்தாலும்கூட, இருவரும்‌ மனத்தால்‌ 
இணைந்தவர்களாக வாழ்க்கை நடத்தி பெற்ற பிள்ளைக்கும்‌ 
தந்தையின்‌ சொத்தில்‌ பங்கு கிடையாது. சோரம்‌ போனவள்‌ பெற்ற 
பிள்ளை, காமுகி பெற்ற பிள்ளை என்பதால்‌ தந்தையின்‌ சொத்துக்கு 
அவர்கள்‌ அருகதையற்றவர்கள்‌. 


[5361 "ட ட ட்ட ப ப ப பப ப படட மனுதர்ம சாஸ்திரம்‌ 
சண்‌ சாலி was feat: | 
Tame toes ண! எண்ணி ௫ 1 
நியுக்தாயாமபி புமாந்‌ நார்யாம்‌ ஜாதோ அவிதாநத: | 
நைவா அர்ஹ: பைத்ருகம்‌ ரிக்தம்‌ பதிதோத்‌ பாதிதோஹிஸ: | 144 


பெரியோரால்‌ அனுமதிக்கப்பட்டிருந்தாலும்‌, இதற்குரிய 
விதிமுறைகளைப்‌ பின்பற்றாமல்‌ ஒழுகிய ஆணுக்கும்‌ பெண்ணுக்கும்‌ 
பிறந்தவன்‌, தந்தையின்‌ (அப்பெண்ணின்‌ கணவன்‌) சொத்தில்‌ உரிமை 
பெற முடியாது. காரணம்‌ பதிதர்களுக்குப்‌ பிறந்தவனாகிறான்‌ இவன்‌. 

(உடல்‌ முழுவதும்‌ நெய்‌ பூசிக்கொண்டு, இருட்டில்‌ வருதல்‌ 
முதலானவைகளே இங்கு விதிமுறைகள்‌ என்று கூறப்படுகின்றன.) 


ணரா wee Ye எள்ளு | 

ணை ஏ Nd எக WATT GO 

ஹரேத்‌ தத்ர நியுக்தாயாம்‌ ஜாத: புத்ரோ யதெளரஸ: | 

க்ஷேத்ரிகஸ்யது தத்பீஜம்‌ தர்மத: ப்ரஷவஷ்‌ ச ஸ: ॥ 145 

முறைப்படி பெரியோரால்‌ அனுமதிக்கப்பட்டு பிறந்தவன்‌ தன்‌ 
தந்தையின்‌ சொத்தை சொந்த மகனைப்‌ போன்றே அடையலாம்‌. 


gi a fyare WER TT faa ul 
வ்‌ எழு TENA Wee WA ரு 


தனம்‌ யோ பிப்ருயாத்‌ ப்ராதுர்‌ ம்ருதஸ்ய ஸ்த்ரியமேவ ச | 

ஸோ அபத்யம்‌ ப்ராதுருத்பாத்ய தத்யாத்‌ தஸ்யைவ தத்தநம்‌ ॥ 146 

பாகப்‌ பிரிவினைக்குப்‌ பின்னர்‌ சகோதரன்‌ இறந்து அவனுக்கு 
மகனும்‌ இல்லாவிட்டால்‌, பெரியோர்‌ அனுமதியோடு அண்ணன்‌ 
மனைவிக்கு ஒரு பிள்ளை பிறக்கச்‌ செய்து, அந்த சொத்துக்களைக்‌ 
காப்பாற்றி அவனுக்களிக்கலாம்‌. 


ஏமா YEA ணாள வாய 

4 afta ஏன்ன TAA 

யோ நியுக்தா அந்யத: புத்ரம்‌ தேவராத்‌ வா அப்யவா ஆப்னுயாத்‌ | 

தம்‌ காமஜமரிக்தீயம்‌ வ்ருதோத்பந்நம்‌ ப்ரசக்ஷதே ॥ 147 

பெரியோர்‌ அனுமதித்திருந்தாலும்‌, மைத்துனன்‌ மூலமாகவோ 
மற்றப்‌ பங்காளி மூலமாகவோ காமத்தால்‌ பிள்ளைப்‌ பேற்றை 
அடைந்திருப்பாளாயின்‌ அந்தப்‌ பிள்ளைக்கு தந்தையின்‌ சொத்தில்‌ 
உரிமை கிடையாது. 


மூலமூம்‌ உரையும்‌ (மூழுவதும்‌) 


அன்னை முட ஆனந்த நாச்சியாரம்மா 537] 


Ure True என்றான்‌ 
எ களா TTY ள்ள ॥ 


ஏதத்‌ விதாநம்‌ விக்ஞேயம்‌ விபாகஸ்யைக யோநீஷ | 

பஹ்வீஷு சைகஜாதாநாம்‌ நாநாஸ்த்ரீஷ நிபோதத | 148 

இதுவரை கூறிய அனைத்தும்‌ ஒரே குலத்து ஆணுக்கும்‌ 
பெண்ணுக்கும்‌ பிறந்த பிள்ளைகளின்‌ சொத்துரிமை பற்றியது. 
இனி பிற இனத்துப்‌ பெண்களுக்குப்‌ பிறந்த பிள்ளைகளின்‌ 


சொத்துரிமையைப்‌ பற்றிப்‌ பார்ப்போம்‌. 


எனு TAA TT Fa! 

Tat ர wag Frais ffs: ஏல ॥ 

ப்ராஹ்மணஸ்யா ஆனுபூர்வ்யேண சதஸ்ரஸ்து பதி ஸ்த்ரிய: | 

தாஸாம்‌ புத்ரேஷ ஜாதேஷு விபாகே அயம்‌ விதி: ஸ்ம்ருத: | 149 

பிராம்மணன்‌ நான்கு வர்ணத்து பெண்களையும்‌ மணந்‌ 
திருந்தால்‌, அவர்களுக்குப்‌ பிறந்த பிள்ளைகளுக்கான பாகப்‌ 
பிரிவினை முறையைக்‌ கூறுகிறேன்‌. 


கள Matt எண்ணை எ A ui 
ணாக ண்ண எரா: ॥ 


கீநாஷோ கோவ்ருஷோ யாநமலங்காரஷ்‌ ௪ வேஷ்ம ௪ | 

விப்ரஸ்‌ யெளத்தாரிகம்‌ தேயமேகாஅம்ஷஷ்‌ ச ப்ரதாநத: | 150 

ஏற்கெனவே மூத்த மகனுக்கு உத்தாரகம்‌ என்னும்‌ வகையில்‌ 
சொத்தில்‌ கூடுதல்‌ பங்கு கொடுக்க வேண்டும்‌ என்று கூறப்பட்டது. 
அந்த உத்தாரகம்‌ பிராம்மணப்‌ பெண்ணிடம்‌ பிறந்த புத்ரனுக்கு 
வழங்கப்பட வேண்டும்‌. 

சிறிய அளவேயான சொத்தாக இருந்தாலும்கூட பசு, காளை, 
வாகனம்‌, ஆபரணம்‌, வீடு முதலியவற்றில்‌ பிரதான பாகத்தை 
பிராம்மணப்‌ பெண்ணுக்குப்‌ பிறந்த மகனுக்கு அளிக்க வேண்டும்‌. 


St rae eft fer rete ஸினளு | 

Sea: அணா நாளி ன்ப 

தீரயம்ஷம்‌ தாயாத்‌ தரேத்‌ விப்ரோ த்வாவம்ஷெள க்ஷத்ரியாசுத: | 

வைஷ்யாஜ: ஸா அர்தமேவா சும்ஷமம்ஷம்‌ சத்ராசுதோ ஹரேத்‌ | 154 

பாகப்‌ பிரிவினையில்‌, பிராம்மணப்‌ பெண்ணின்‌ மகனுக்கு 
மூன்று பாகமும்‌, க்ஷத்திரியப்‌ பெண்ணின்‌ மகனுக்கு இரண்டு 
பாகமும்‌, வைசியப்‌ பெண்ணின்‌ மகனுக்கு ஒன்றரை பாகமும்‌, 
சூத்திரப்‌ பெண்ணின்‌ மகனுக்கு ஒரு பாகமும்‌ பிரிக்க வேண்டும்‌. 


மனு நீதி என்னும்‌ 


5. ௨௨௨) மனுதர்ம சாஸ்திரம்‌ 
ணா Ae TT ரணை Wl 
எனா களின்‌ வின்ப 
ஸர்வம்‌ வா ரிக்தஜாதம்‌ தத்‌ தஷதா பரிகல்ப்யச | 
தர்ம்யம்‌ விபாகம்‌ குர்வீத விதிநா அநேந தர்மவித்‌ | 152 


இல்லாவிடில்‌, மொத்த சொத்தையும்‌ பத்து பாகங்களாக்கி 
தர்மமறிந்த அறிஞர்கள்‌ இவ்வாறும்‌ பங்கிடலாம்‌. 


SST Re Rg DTT STATE: | 
படப்பட We salve Yr EHLN 


சதுரோ அம்ஷாந்‌ ஹரேத்‌ விப்ரஸ்‌ த்ரீநம்ஷாந்‌ க்ஷத்ரியா சுத: | 

வைஷ்யாபுத்ரோ ஹரேத்‌ த்வய்யம்ஷமம்ஷம்‌ கூத்ராசுதோ ஹரேத்‌ | 153 

பிராம்மணப்‌ பெண்ணின்‌ மகனுக்கு நான்கு பாகங்களும்‌, 
க்ஷத்திரியப்‌ பெண்ணின்‌ மகனுக்கு மூன்று பாகமும்‌, வைசியப்‌ 
பெண்ணின்‌ மகனுக்கு இரண்டு பாகங்களும்‌, சூத்திரப்‌ பெண்ணின்‌ 
மகனுக்கு ஒரு பாகமும்‌ கொடுக்க வேண்டும்‌. 


அண்னா ர UTA TAI எ TAR! 

PTT TAT TEA ETAT என: ॥ 

யத்யபி ஸ்யாத்‌ து ஸத்புத்ரோ அப்யஸத்‌ புத்ரோஅபி வா பவேத்‌ | 

நாஅதிகம்‌ தஷமாத்‌ தத்யாச்‌ கூத்ராபுத்ராய தர்மத: | 154 

மற்றப்‌ பிள்ளைகள்‌ எப்படிப்பட்டவர்களாக இருப்பினும்‌ 
சூத்திரப்‌ பெண்ணிடம்‌ பிறந்த மகன்‌ உத்தமனாக இருந்தாலும்‌, 
அவனுக்கு பத்தில்‌ ஒரு பங்கு தருவதே சரியானது. 


எண்ணை! நார A ணாக | 
அன 1 சோனை எர ஸமா 


ப்ராஹ்மண க்ஷத்ரியவிஷாம்‌ கத்ராபுத்ரோ நரிக்தபாக்‌ | 

யதேவா அஸ்ய பிதா தத்யாத்‌ ததேவாஅஸ்ய தநம்‌ பவேத்‌ ॥ 155 

பிராம்மண, க்ஷத்ரிய, வைசியப்‌ பெண்களுக்குப்‌ பிறந்த 
பிள்ளைகளைப்‌ போல்‌ சொத்தில்‌ பாகத்தை சூத்திரப்‌ பெண்ணின்‌ 
மகன்‌ அடைய முடியாது. தந்‌ைத அவனுக்கு எவ்வளவு சொத்து 
கொடுக்கிறாரோ அதுவே அவனுடைய சொத்தாகும்‌. 

(தந்தை உயிரோடிருக்கும்போது பாகப்பிரிவினை நடத்தினால்‌ 
இத்தகைய முறை) 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 


அன்னை மூரீ ஆனந்த நாச்சியாரம்மா ணம | 1:10] 


ணரா. எ ணய 

ண்‌ ளே எரி எரு 

ஸ்மவர்ணாசு யேஜாதா: ஸர்வே புத்ரா த்விஜன்மநாம்‌ | 

உத்தாரம்‌ ஜ்யாயஸே தத்வா பஜேரந்நிதரே ஸமம்‌ ॥ 156 

பிராம்மண, க்ஷத்திரிய, வைசிய வர்ணத்துப்‌ பெண்களிடம்‌ 
பிறந்த பிள்ளைகள்‌ பாகம்‌ பிரித்துக்‌ கொள்ளும்போது தங்கள்‌ தங்கள்‌ 
வார்ணத்தில்‌ மூத்தவனுக்கு உத்தாரம்‌ என்ற பிரதானமாக பங்கை 
அளித்துவிட்டு, பிறகு மற்ற மகன்கள்‌ மீதி சொத்தை சமமாகப்‌ 
பிரித்துக்கொள்ள வேண்டும்‌. 


yee 3 எ எனா எல்‌ [அளி ர்‌ t 
என எள: எ, TR FE ரணம்‌ எ 


சூத்ரஸ்ய து ஸவர்ணைவ நாஅந்யா பார்யா விதீயதே | 

தஸ்யாம்‌ ஜாதா: ஸமாம்ஷா: ஸ்யுர்‌ யதி புத்ரஷதம்‌ பவேத்‌ | 157 

சூத்ரன்‌ தன்‌ வர்ணத்துப்‌ பெண்ணை மட்டுமே மணக்க 
வேண்டும்‌. அவனுக்கு அவன்‌ வர்ணத்துப்‌ பெண்களிடம்‌ நூறு 
பிள்ளைகள்‌ பிறந்திருந்தாலும்‌, அத்தனை பேருக்கும்‌ சமமாகவே 
பாகப்‌ பிரிவினை செய்ய வேண்டும்‌. 


னா உன ளா ரர்‌ TTA எழு: | 
கொங்க னள: எனனை வள ॥ 


புத்ராந்‌ த்வாதஷ யாநாஹ ந்ருணாம்‌ ஸ்வாயம்புவோ மநு: | 

தேஷாம்‌ ஷட்‌ பந்துதாயாதா: ஷட்தாயாத பாந்தவா: ॥ 158 

ஸ்வாயம்புவ மனு புத்திரர்களை பன்னிரண்டு வகையினராகக்‌ 
கூறுகிறார்‌. அவர்கள்‌ ஆறு வகையினர்‌ பந்துக்களும்‌ பங்காளிகளும்‌ 
ஆவார்கள்‌. மற்ற ஆறு வகையினர்‌ பந்துக்கள்‌ மட்டுமே ஆவார்கள்‌. 


AE: எண ளா க TA ul 
னை எ ளா எ எ WE 


ஒளரஸ: க்ஷேத்ரஜஸ்சைவ தத்த: க்ருத்ரிம ஏவ ௪ | 

கூடோத்பந்நோ அபவித்தஷ்ச தாயாதா பாந்தவாஷ்ச ஷட்‌ | 159 

ஒளரச புத்திரன்‌, க்ஷேத்ரஜ புத்திரன்‌, தத்த புத்திரன்‌, கிருத்திரம 
புத்திரன்‌, கூடோத்பந்ந புத்திரன்‌, அபவித்த புத்திரன்‌ என்னும்‌ ஆறு 
வகையான புத்திரர்களும்‌ தந்தையின்‌ சொத்துக்கும்‌, வாரிசில்லாத 
பங்காளிகளின்‌ சொத்துக்கும்‌ உரிமையுடையவர்கள்‌. 


மனு நீதி என்னும்‌ 
பக கக த கக அனத க டம்‌ வட 


க எ எ எ wh: Tig aT 
அண்ட சி எண ளோ: ॥ 


காநீநஷ்ச ஸஹோடஷ்ச க்ரீத: பெளநர்பவஸ்‌ ததா | 

ஸ்வயம்‌ தத்தஷ்ச ஷெளத்ரஷ்ச ஷடதாயாத பாந்தவா: ॥ 160 

கானீன புத்திரன்‌, சஹோட புத்திரன்‌, க்ரீத புத்திரன்‌, பவுநர்பவ 
புத்திரன்‌, சுயதத்த புத்திரன்‌, செளத்ர புத்திரன்‌ என்னும்‌ ஆறு 
வகையான புத்திரார்களும்‌ தந்தையின்‌ சொத்துக்கு மட்டுமே உரிமை 
யுடையவர்கள்‌. 


எ ளனர்‌ எள WT எ! 

எனின்‌ ஒன்‌ எ எ: ॥ 

யாத்ருஷம்‌ பலமாப்நோதி குப்லவை: ஸந்தரஞ்ஐலம்‌ | 

தாத்ருஷம்‌ பலமாப்நோதி குபுத்ரை: ஸந்தரம்ஸ்‌ தம: ॥ 161 


கடக்க முடியாத கடலை, கையில்‌ கிடைத்த கயிற்றைப்‌ பற்றிக்‌ 
கொண்டு கடக்க நினைப்பவன்‌ கதியை கெட்ட மகனை 
அடைந்தவன்‌ அடைவான்‌. 


அரண்‌ wrt ஏர்‌ 

ஏன qa tos fit எ எரே ॥ 

யத்யேகரிக்திநெள ஸ்யாதாமெளரஸ க்ஷேத்ரஜெள சுதெள | 

யஸ்யயத்‌ பைத்ருகம்‌ ரிக்தம்‌ ஸ தத்‌ க்ருஹ்ணீத நேதர: ॥ 162 

க்ஷேத்ரஜ புத்திரன்‌ பிறந்த பின்னர்‌ ஒளரஸ புத்திரன்‌ பிறந்து, 
க்ஷேத்ரஜனை உண்டாக்கியவனுக்கு அவன்‌ மனைவியிடம்‌ பிள்ளை 
பிறக்கவில்லை எனில்‌, க்ஷேத்ரஜன்‌ அவன்‌ சொத்தை எடுத்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌. ஒளரச புத்திரன்‌ தன்‌ தந்தையின்‌ சொத்தை 
அடைய வேண்டும்‌. 

(ஒருவன்‌ தன்‌ மனைவியிடம்‌ தான்‌ பெற்ற பிள்ளை ஒளரசன்‌. 
தன்‌ மனைவியிடம்‌ மற்றொருவன்‌ மூலமாகப்‌ பெற்ற பிள்ளை 
க்ஷேத்ரஜன்‌.) 


TS Tae: TA: எனன எரா WY 

அறா னன்‌ ராணா Y Teal 

ஏக ஏவெளரஸ: புத்ர: பித்ர்யஸ்ய வசுந: ப்ரபு: | 

சேஷாணா மாந்ருஷம்ஸ்யா அர்தம்‌ ப்ரதத்யாத்து ப்ரஜீவநம்‌ | 163 

ஒளரச மகன்‌ பின்னர்‌ பிறந்தவனாயினும்‌, அவனே தந்தையின்‌ 
சொத்துக்கு உரிமையாளன்‌. மற்றவர்களுக்கு அவர்கள்‌ தேவைக்குத்‌ 
தக்கபடி பொருளைக்‌ கொடுக்கலாம்‌. 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 


அன்னை முழீ ஆனந்த நாச்சியாரம்மா 1541] 


195 அண Teed ரோ ETA | 
அன்‌ னாக பன Toa எ ॥ 


ஷஷ்டம்‌ து க்ஷேத்ரஜஸ்யா அம்ஷம்‌ ப்ரதத்யாத்‌ பைத்ருகாத்‌ தநாத்‌ | 

ஒளரஸோ விபஜந்‌ தாயம்‌ பித்ர்யம்‌ பஞ்சமமேவ வா | 164 

ஒளரச மகன்‌, க்ஷேத்ரஜ மகனுக்கு தந்தையின்‌ தனத்தில்‌ ஆறில்‌ 
ஒரு பங்கோ, அல்லது ஐந்தில்‌ ஒரு பங்கோ தர வேண்டும்‌. 


ன்ஸிகள்‌ ரன்‌ ரனினா ஸின்‌. 

PTY wD Mafra: ॥ 

ஒளரஸ க்ஷேத்ரஜெள புத்ரெள பித்ருரிக்தஸ்ய பாகிநெள | 

தஷா அபரேது க்ரமஷோ கோத்ரரிக்தா அம்ஷ பாகிந: | 165 

ஒளரச, கேேத்ரஜ புத்திரர்கள்‌ இவ்வாறாக தந்தையின்‌ 
சொத்துக்கு உரிமையாளர்கள்‌. மற்றவர்கள்‌ கோத்திர தனத்தை 
பங்கிட்டுக்‌ கொள்ளலாம்‌. அதற்குப்‌ பிறகு தத்தன்‌, அதற்கடுத்து 
க்ருத்திமன்‌ என்று ஒருவரையடுத்து அடுத்தவர்‌ உரிமை பெறு 


வார்கள்‌. 


TA எர ர gee fT 
mia feria ரோ 


ஸ்வக்ஷேத்ரே ஸம்ஸ்க்ருதாயாம்‌ து ஸ்வயமுத்பாதயேத்‌ தி யம்‌ | 

தமெளரஸம்‌ விஜாநீயாத்‌ புத்ரம்‌ ப்ரதமகல்பிதம்‌ | 166 

ஒருவன்‌, தன்‌ வர்ணத்தைச்‌ சேர்ந்த பெண்ணை மணந்து அவள்‌ 
மூலமாகப்‌ பெற்ற மகன்‌ 'ஒளரசன்‌: எனப்படுவான்‌. இவனே 
பிரதானமான மகன்‌. 


என: ரரி ணி னான TI 

ண ணன என்‌: சொ: ௭: ॥ 

யத்‌ தல்பஜ: ப்ரமிதஸ்ய க்ளீபஸ்ய வ்யாதிதஸ்ய வா | 

ஸ்வதர்மேண நியுக்தாயாம்‌ ஸ புத்ர: க்ஷேத்ரஜ: ஸ்ம்ருத: | 167 

ஒருவன்‌ இறந்து போனாலோ, நபும்சகனாக இருந்தாலோ, 
பிள்ளைப்‌ பேற்றை அடைய முடியாதபடியான குறைபாடுடைய 
வனாக இருந்தாலோ, அவன்‌ மனைவி விதிமுறைப்படி பெரியோர்‌ 
களால்‌ சொல்லப்பட்டு, மைத்துனன்‌ அல்லது பங்காளியுடன்‌ கலந்து 
பெற்ற பிள்ளைக்கு 'க்ஷேத்ரஜன்‌' என்று பெயர்‌. 


ற ணை எடடா அட்ட 

எர எனா எளி ணார 

ரிக ua வண ஏ: ॥ 

மாதா பிதா வா தத்யாதாம்‌ யமத்பி: புத்ரமாபதி | 

ஸத்ருஷம்‌ ப்ரீதி ஸம்யுக்தம்‌ ஸ ஜேயோ தத்ரிம: சுத: ॥ 168 

தாயோ, தந்தையோ, அல்லது இருவரும்‌ சேர்ந்தோ தங்கள்‌ 
மகனை, புத்திரப்‌ பேறு இல்லாதவருக்கோ அல்லது ஆபத்துக்‌ 
காலத்திலோ பிரீதியோடு ‘இனி இவன்‌ உங்கள்‌ புத்ரன்‌” என்று 
அளித்தால்‌, அப்படி அளிக்கப்பட்ட மகன்‌ தத்தன்‌” எனப்படுவான்‌. 


என 3 WA A Taf | 

Yet ATT Yt Fre தரை: ॥ 

ஸத்ருஷம்‌ து ப்ரகுர்யாத்‌ யம்‌ குணதோஷ விசக்ஷணம்‌ | 

புத்ரம்‌ புத்ரகுணைர்‌ யுக்தம்‌ ஸ விக்ஞேயஸ்ய க்ருத்ரிம: ॥ 169 

தன்‌ இனத்தைச்‌ சேர்ந்த ஒரு பிள்ளை, ஒரு புத்திரனுக்குரிய 
கடமைகளையும்‌, அக்கடமைகளைச்‌ செய்யாவிடில்‌ ஏற்படும்‌ 
பாபங்களையும்‌ அறிந்தவனாகவும்‌, உத்தமனாகவும்‌ இருக்கின்ற 
பட்சத்தில்‌ அவனைத்‌ மகனாக மனதார ஏற்றுக்கொண்டவனுக்கு 
அவன்‌ 'க்ருத்திமன்‌' என்ற வகை புத்திரனாவான்‌. 


ஊர எ எள 8:10] 

அர கோவன்‌ னன WETS: ॥ 

உத்பத்யதே க்ருஹே யஸ்ய நச ஞாயேத கஸ்ய ஸ: | 

ஸக்ருஹே கூட உத்பந்நஸ்‌ தஸ்ய ஸ்யாத்‌ யஸ்ய தல்பஜ: | 170 

ஒரு மனைவி பிள்ளையைப்‌ பெற்றால்‌, அக்குழந்தைக்குத்‌ தான்‌ 
தந்தையில்லை என்று அவள்‌ கணவனுக்குத்‌ கெரிந்து, அப்பிள்ளை 
யாருக்குப்‌ பிறந்தவன்‌ என்றும்‌ தெரியாதபோது, அப்பிள்ளை அந்தக்‌ 
கணவனுக்கு 'கூடோத்பன்னன்‌' என்ற பெயர்‌ கொண்ட பிள்ளை 
யாகிறான்‌. 


எரிவு எரி ஏ) 

4 go TATE: அ ரணி ர 

மாதா பித்ருப்யாமுத்ஸ்ருஷ்டம்‌ தயோரன்யதரேண வா | 

யம்‌ புத்ரம்‌ பரிக்ருஹ்ணீ யாதபவித்த: ஸ உச்யதே ॥ 171 

பெற்றவர்களால்‌ வேண்டாம்‌ என்று கைவிடப்பட்ட 
பிள்ளையோ, தாயோ தந்தையோ இறந்ததால்‌ விடப்பட்ட 
பிள்ளையையோ ஒருவன்‌ எடுத்து வளர்த்தால்‌ அப்பிள்ளை 
அவனுக்கு அபவித்தன்‌” என்ற மகனாவான்‌. 


பொண்‌ 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா CCE! 
எண்னை 4 YA WT 
எரி ATT ஷி ணாய 
பித்ருவேஷ்மநீ கந்யா து யம்‌ புத்ரம்‌ ஜனயேத்‌ ரஜ: | 
தம்‌ காநீநம்‌ வதேந்‌ நாம்நா வோடு: கந்யாலமுத்பவம்‌ ॥ 172 
பெற்றோரின்‌ வீட்டில்‌, ஒரு கன்னிப்‌ பெண்‌ கள்ளத்‌ 
தொடர்பால்‌ பெற்றெடுத்த பிள்ளை, பிறகு அவளை மணந்தவனுக்கு 
'காநீநதன்‌' என்ற மகனாகிறான்‌. 


எார்்ர்‌ எண்ணான எறி 
Ae: அருள்‌ ஏண்‌ wale Fi ன்னா 


யா கர்பிணீ ஸம்ஸ்க்ரியதே ஞாதாஅஞாதாஅபி வா ஸதீ | 

வோடு: ஸ கர்போ பவதி ஸஹோட இதி சோச்யதே | 173 

கருவுற்றிருக்கும்‌ பெண்ணை, அந்த விஷயம்‌ தெரிந்தோ 
தெரியாமலோ மணந்தவனுக்கு, அவள்‌ பெற்ற அப்பிள்ளை 
சகோடன்‌' என்ற மகனாவான்‌. 


கள ணை ராரா 

RT: YHA TA என்னன எ ॥ 

க்ரீணீயாத்‌ யஸ்த்வபத்யார்த்தம்‌ மாதாபிதோர்‌ யமந்திகாத்‌ | 

ஸக்ரீதக: சுதஸ்‌ தஸ்ய ஸத்ருஷோ அஸத்ருஷோ அபி வா ॥ 174 

பிள்ளைப்பேறு இல்லாதவன்‌, இன்னொரு தம்பதியிடமிருந்து 
விலை கொடுத்து ஒரு பிள்ளையை வாங்கிக்‌ கொண்டால்‌, 
அப்பிள்ளை இவன்‌ தகுதிக்கும்‌ குணநலன்களுக்கும்‌ ஒத்தவனாக 
இருந்தாலும்‌ இல்லாவிட்டாலும்‌ கரீதன்‌”' என்ற மகனாவான்‌. 


ஏன ரை எ வண 

ஊனா (னா எ TA TET 

யா பத்யா வா பரித்யக்தா விதவா வா ஸ்வயேச்சயா | 

உத்பாதயேத்‌ புநர்‌ பூத்வா ஸ பெளநர்பவ உச்யதே ॥ 175 

ஒரு பெண்‌ கணவனால்‌ கைவிடப்பட்டவளாகவோ அல்லது 
கணவன்‌ இறந்தவளாகவோ ஆனபிறகு இன்னொருவனை மணந்து 
பெற்ற பிள்ளை அவனுக்கு 'பவுநர்பவன்‌” என்ற மகனாவான்‌. 

எ Weg: னராளாள்‌ எ! 

கா எள்‌ என்‌ 

ஸா சேத்க்ஷதயோநீ: ஸ்யாத்‌ கத ப்ரத்யாகதா அபி வா | 

பெளணர்பவேந பர்த்ரா ஸா புந: ஸம்ஸ்காரமர்ஹதி ॥ 176 


மனு நீதி என்னும்‌ 

2 3: மனுதர்ம சாஸ்தீரம்‌ 

கணவனால்‌ கைவிடப்பட்டவளாக இருந்து, பவுநர்பவ 

புத்திரனை இன்னொருவனுக்குப்‌ பெற்றுக்‌ கொடுத்தவள்‌ மீண்டும்‌ 
தன்‌ கணவனை மறுமண முறைப்படி மணக்கலாம்‌. 


சர்ர்‌ என்‌ எ CTA | 

சனா எண்டன்‌ வை Uw 

மாதா பித்ருவிஹீநோ யஸ்‌ த்யக்தோ வா ஸ்யாதகாரணாத்‌ | 

ஆத்மாநம்‌ ஸ்பர்ஷயேத்‌ யஸ்மை ஸ்வயம்‌ தத்தஸ்து ஸ ஸ்ம்ருத: | 177 

தாய்‌ தந்தையற்ற பிள்ளை அல்லது காரணமின்றி பெற்றவர்‌ 
களால்‌ கைவிடப்பட்ட பிள்ளை தானாக வந்து ஒருவனிடம்‌, 
தன்னைப்‌ பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுமாறு கூறி, தன்னை 
ஒப்படைத்தால்‌ அப்பிள்ளை அவனுக்கு 'சுயதத்தன்‌' என்ற 
மகனாவான்‌. 


4 WET 3 Up rT YT! 

YTD WAG TET னா: BIT: ட 

யம்‌ ப்ராஹ்மணஸ்து க்த்ராயாம்‌ காமாதுத்பாதயேத்‌ சுதம்‌ | 

ஸ பாரயந்நேவ ஷவஸ்‌ தஸ்மாத்‌ பாரஷவ: ஸ்ம்ருத: ॥ 176 


"இரியைகள்‌ செய்ய அதிகாரமுற்றவன்‌. 


எள்ள எனி ள எ ஏன ஏர்‌ எ 

ணர்‌ என்ற்‌ எரி எளி. ॥ 

தாஸ்யாம்‌ வா தாஸதாஸ்யாம்வா ய: சூத்ரஸ்ய சுதோ பவேத்‌ | 

ஸோ அனுஞாதோ ஹரேதம்ஷமிதி தர்மோ வ்யவஸ்தித: ॥ 179 

ஒரு சூத்திரனுக்கு அவனது வேலைச்காரியிடமோ அல்லது 
வேலைக்காரன்‌ மனைவியிடமோ பிள்ளை பிறந்திருந்தால்‌ 
அவனுக்கு, அந்த சூத்திரன்‌ தன்‌ மற்றப்‌ பிள்ளைகளுக்குக்‌ 
கொடுப்பது போல்‌ சொத்தில்‌ பாகம்‌ கொடுப்பது தா மமேயாகும்‌. 


ஊரன்‌ எர 
ஏணர்ள்ற ளெ எரிரிபு 


க்ஷேத்ர ஜாதீந்‌ சுதாநேதாநேகா தஷ யதோதிதாந்‌ | 
புத்ரப்ரதிநிதீநாஹு: க்ரியாலோபாந்‌ மநீஷிண: | 180 


35 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை முமீ ஆனந்த நாச்சியாரம்மா [545] 
க்ஷேத்ரஜன்‌ முதலான பதினொரு வகைப்‌ பேரும்‌ சொந்தப்‌ 

புத்திரனுக்குப்‌ பதிலாக, பிரதிநிதியாக இருந்து கிரியைகளைச்‌ 

செய்யலாம்‌ என்று அறிஞர்கள்‌ கூறுகின்றனர்‌. 


a uesfufeen: னா: TUTE: | 

அ dd WAT TA A TATE 

ய ஏதேஅபிஹிதா: புத்ரா: ப்ரசங்காதன்யபீஐ ஜா: | 

யஸ்யதே பீஜதோ ஜாதாஸ்‌ தஸ்யதே நேதரஸ்ய து ॥ 181 

இவ்வாறு கூறினாலும்‌, தன்‌ சொந்த மகனைப்‌ போன்று, மற்ற 
வகையில்‌ கூறப்பட்ட மகன்கள்‌ ஆக மாட்டார்கள்‌. தான்‌ பெற்ற 
மகனே ஒருவனுக்கு கிரியைகளை இயற்றவும்‌, வம்சத்தை 
வளர்க்கவும்‌ தக்க மகனாவான்‌. வேறு வழியற்றபோது மற்ற வகைப்‌ 


பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. 


எண்ணா எரா எ 

எண்ணாக என்ற ஏனளி ஈரி 

ப்ராத்ருணாமேகஜாதா நாமேகஷ்சேத்‌ புத்ரவாந்‌ பவேத்‌ | 

ஸர்வாம்ஸ்‌ தாம்ஸ்‌ தேந புத்ரேண புத்ரிணோ மனுரப்ரவீத்‌ ॥ 182 

சகோதரர்களில்‌ ஒருவனுக்கு மட்டும்‌ புத்திரன்‌ இருந்தாலும்‌, 
அத்தனை சகோதரர்களுக்கும்‌ அவன்‌ புத்திரனே ஆவான்‌ என்று மனு 
கூறியிருக்கிறார்‌. 


எள்ளி மெரி WoL! 

Wf TAH ணா ர ரரி படு ப 

ஸர்வாஸாமேக பத்நீநா மேகா சேத்‌ புத்ரிணீ பவேத்‌ | 

ஸர்வாஸ்‌ தாஸ்‌ தேந புத்ரேண ப்ராஆஹ புத்ரவதீர்‌ மனு: | 183 

ஒருவனுக்கு ஒருசில மனைவியரிருந்து, அவர்களில்‌ ஒருத்திக்கு 
புத்திரன்‌ பிறந்திருந்தாலும்‌, அம்மனைவியர்‌ அனைவருமே சந்ததி 
யடைந்தவராகின்றனர்‌ என்று மனு கூறியுள்ளார்‌. 


daa: அனர்‌ ariara fren | 

எ AA A எனா எனை எரா ॥ 

ஷ்ரேயஸ: ஷ்ரேயஸோ அலாபே பாபீயாந்‌ ரிக்தமர்ஹஸி | 

பஹவஷ்‌ சேத்‌ து ஸத்ருஷா: ஸர்வே ரிக்தஸ்ய பாகிந: | 184 

இப்படிப்பட்ட சொந்த மகன்‌ (ஓளரசன்‌) இல்லாதபோது, 
அதற்கடுத்தடுத்துக்‌ கூறப்பட்ட வகையினரான பிள்ளைகள்‌ சொத்தில்‌ 


ணை உட டப்‌ 
பாகத்தை எடுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. அதாவது ஒளரச புத்திரன்‌ 
இல்லாதபோது க்ஷேத்ரஜன்‌ சொத்துக்குரியவன்‌. அப்படிப்பட்டவன்‌ 
இல்லாதபோது அதற்கடுத்த வகையினனான தத்தனான புத்திரன்‌ 
சொத்துக்குரியவன்‌. ஒரே வகையில்‌ பல புத்திரர்கள்‌ இருந்தால்‌ 
அவர்கள்‌ சொத்துக்கு சமமான உரிமையுடையவராவர்‌. 


ஏ A fac னா ளா Ne! 
Frat Reyer fed WT UA எ॥ 


நப்ராதரோ ந பிதர: புத்ரா ரிக்தஹரா: பிது: | 

பிதா ஹரேதபுத்ரஸ்ய ரிக்தம்‌ ப்ராதர ஏவ ௪ ॥ 185 

ஒருவனுடைய சொத்தில்‌, அவனுடைய தந்தைக்கோ 
சகோதரர்களுக்கோ உரிமை கிடையாது. 

அவனுடைய எந்த வகையான புத்திரனும்‌ இல்லை என்னும்‌ 
போது அவன்‌ இறந்து, அவன்‌ தந்‌ைத உயிரோடிருந்தால்‌, அந்தத்‌ 
கந்தை அவன்‌ சொத்தை அடையலாம்‌. தந்‌ைத உயிரோடில்லாவிடில்‌ 
அவன்‌ சகோதரர்கள்‌ அவன்‌ சொத்தைப்‌ பங்கிட்டுக்‌ கொள்ள 
வேண்டும்‌. 

அ என்ர frre wad! 

“gd: எனி ள்‌ Maat 

த்ரயாணாமுதகம்‌ கார்யம்‌ த்ரிஷு பிண்ட: ப்ரவர்ததே | 

சதுர்த: ஸம்ப்ரதாதைஷாம்‌ பஞ்சமோ நோபபத்யதே | 186 

மூன்று தலைமுறை வரையில்‌ (தந்தை, தந்தையின்‌ தந்தை, 
அவரின்‌ தந்தை) பிண்டமளிக்க வேண்டும்‌. நான்காவது 
தலைமுறைக்கு சம்பிரதாயமாக அளிக்கலாம்‌. ஐந்தாவது 
தலைமுறைக்கு அளிக்க வேண்டியதில்லை. 


ண எர னான எண்ட 

சாக்‌ ஷன. ளம்‌ ன TE எ ॥ 

அநந்தர: ஸபிண்டாத்‌ யஸ்‌ தஸ்யதஸ்ய தனம்‌ பவேத்‌ | 

அத ஊர்த்வம்‌ ஸகுல்ய: ஸ்யாதாசார்ய: சிஷ்ய ஏவ வா ॥ 187 

பிண்டமளிப்பவர்களே, இறந்து போன அவர்களுடைய 
சொத்துக்கு உரிமையுடையவர்கள்‌. 

ஒருவனுக்கு பிண்டதானம்‌ செய்ய உரிமையுடையவர்‌ 
யாருமில்லாதபோது அவனுடைய ஆசார்யன்‌ இருந்தால்‌ சொத்தை 
எடுத்துக்‌ கொண்டு பிண்டதானம்‌ செய்யலாம்‌. அல்லது சிஷ்யன்‌ 
இருந்தால்‌ அவனும்‌ சொத்தை எடுத்துக்‌ கொண்டு பிண்டதானம்‌ 
செய்யலாம்‌. (சிராத்த காரியங்களைச்‌ செய்யலாம்‌.) 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1847] 


பட்ப்பம்ப பச்‌ wer ப ப்பர்‌ 
fren: ஏன்‌ எனவ எனி A 


ஸர்வேஷாமப்யபாவே து ப்ராஹ்மணா ரிக்த பாகிந: | 

த்ரைவித்யா: சுசயோ தாந்தாஸ்‌ ததா தர்மோ ந ஹீயதே | 186 

இப்படியும்கூட யாருமில்லாதபோது, அதாவது ஆசார்யனும்‌ 
சிஷ்யனும்கூட இல்லாதபோது, மூன்று வேதங்களும்‌ அறிந்த 
வர்களும்‌, உள்ளும்புறமும்‌ தூய்மையானவர்களும்‌, புலனடக்கம்‌ 
மிக்கவர்‌ களுமான பிராம்மணர்கள்‌ அந்த சொத்தை எடுத்துக்‌ 
கொள்ளலாம்‌. அந்த சொத்தை எடுத்துக்‌ கொண்டவன்‌, சொத்துக்‌ 
குடையவனுக்கு பிண்டதானம்‌ வழங்க வேண்டும்‌. 


சரணா எ னிய எற்‌ | 

சிரா 8 ளா எஸ்ரா ரா ॥ 

அஹார்யம்‌ ப்ராஹ்மண த்ரவ்யம்‌ ராக்ஞா நித்யமிதி ஸ்திதி: | 

இதரேஷாம்‌ து வர்ணாநாம்‌ ஸர்வாஅபாவே ஹரேந்‌ ந்ருப: | 189 

பிராம்மணனுடைய சொத்துக்கு உரிமையாளன்‌ யாருமில்லாத 
போதும்‌ அரசன்‌ அதை தன்‌ பொக்கிஷத்தில்‌ சேர்த்துக்‌ கொள்ளக்‌ 
கூடாது. அதுவே க்ஷத்திரிய வைசிய சூத்திரர்களுடைய சொத்தாக 


இருந்தால்‌, அந்த சொத்து எந்த வகையிலும்‌ அரசனைச்‌ சேர 
வேண்டியதேயாகும்‌. 


ண்ணா என்பு 
௭ Te ணர்‌ னா றற ப 


ஸம்ஸ்திதஸ்யா அநபத்யஸ்ய ஸகோத்ராத்‌ புத்ரமாஹரேத்‌ | 

தத்ரயத்‌ ரிக்தஜாதம்‌ ஸ்யாத்‌ தத்‌ தஸ்மிந்‌ ப்ரதிபாதயேத்‌ | 190 

பிள்ளைப்‌ பேறில்லாது இறந்து போனவனின்‌ மனைவி 
கணவனின்‌ கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவனோடு கலந்து ஒரு மகனைப்‌ 
பெற்றுக்‌ கொள்ளலாம்‌. அவளுடைய கணவனது சொத்து முழுவதும்‌ 
அம்மகனுக்கே சொந்தமாகும்‌. 


tad fata என ளர்‌ fo எ) 
எர னா ரள யா 


தீ வெள து யெள விவதேயாதாம்‌ த்வாப்யாம்‌ ஜாதெள ஸ்திரியா தநே | 
தயோர்‌ யத்‌ யஸ்ய பித்ர்யம்‌ ஸ்யாத்‌ தத்ஸ க்ருஹ்ணீத நேதா: | 191 


ன்னும்‌ 

[1 வணக க ககக வைகைக்‌ உ ட்டம்‌ போட்டன்‌ 

ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறந்த பிறகு கணவன்‌ இறந்து 

போய்‌, அவள்‌ இன்னொருவனை மணந்து கொண்டு குழந்தை 

பெற்றுக்கொண்டால்‌, அந்தப்‌ பிள்ளைகள்‌, அவனவன்‌ தந்தையின்‌ 

சொத்தை அடைய வேண்டும்‌. ஒருவன்‌ சொத்தில்‌ இன்னொரு 
வனுக்கு உரிமை கிடையாது. 


ணா எண்‌ 5 ௮4 uA என | 

எர ண எிராா எ UTE: ப 

ஐநந்யாம்‌ ஸம்ஸ்திதாயாம்‌ து ஸமம்‌ ஸர்வே ஸஹோதரா: | 

பஜேரந்‌ மாத்ருகம்‌ ரிக்தம்‌ பகிந்யஷ்‌ ச ஸநாபய: ॥ 192 

தாய்‌ மரித்தபின்‌, அவளுடைய செல்வத்தை அவள்‌ வயிற்றில்‌ 
பிறந்த பிள்ளைகள்‌ சமமாகப்‌ பிரித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 
திருமணமான பெண்களுக்கு விருப்பப்படி கொடுக்கலாம்‌. 


எள ET Ta TTT சேன்‌: | 

WATAET Wei fafa சண்பை ॥ 

யாஸ்‌ தாஸாம்‌ ஸ்யுர்‌ துஹிதரஸ்‌ தாஸாமபி யதாஹர்த: | 

மாதாமஹ்யா தநாத்‌ கிஞ்சித்‌ ப்ரதேயம்‌ ப்ரீதிபூர்வகம்‌ | 193 

பெண்‌ வயிற்றுப்‌ பேத்திகளில்‌ திருமணமாகாதவர்கள்‌ இருந்தால்‌ 
அவர்களுக்கும்‌ சந்தோஷப்பட்டு ஏதோ சிறிது கொடுக்கலாம்‌. 


அனாள்‌ <u «Wife | 

wamafigaet ர whut எப 

அத்யக்ந்‌ யத்யாவாஹநிகம்‌ தத்தம்‌ ௪ ப்ரீதிகர்மணி | 

ப்ராத்‌ ௬ மாத்ருபித்‌ ரூப்ராப்தம்‌ ஷட்விதம்‌ ஸ்த்ரீதனம்‌ ஸ்ம்ருதம்‌ | 194 


அன நட்ட நந 500 

ஈன்‌ எள ure: எள ன WA! 

அந்வாதேயம்‌ ௪ யத்‌ தத்தம்‌ பத்யா ப்ரீதேந சைவ யத்‌ | 

பத்யெள ஜீவதி வ்ருத்தாயா: ப்ரஜாயாஸ்‌ தத்‌ தநம்‌ பவேத்‌ ॥ 195 

ஸ்திரீதனம்‌ என்றால்‌ பெண்ணின்‌ தனம்‌, பெண்ணின்‌ சொத்து 
என்று பொருள்படும்‌. இது அறு வகையில்‌ அவளுக்குக்‌ கிடைக்கும்‌. 

1. திருமண சமயத்தில்‌ அக்னியின்‌ முன்னிலையில்‌, தந்‌ைத 
யினால்‌ வழங்கப்படுவது, அப்பெண்ணின்‌ சொந்தச்‌ சொத்தாகிறது. 
இந்தச்‌ சொத்துக்கு அத்யாக்னி: என்று பெயர்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1549] 

2. திருமணமான பெண்ணை புக்ககத்திற்கு கணவனுடன்‌ 
அனுப்பி வைக்கும்போது அவளுக்குக்‌ கொடுத்த பொருள்‌, இந்த 
சொத்துக்கு அத்யாவாஹனிகம்‌' என்டறு பெயர்‌. 

3. மேலும்‌ திருமண சமயத்தில்‌ மற்றவர்கள்‌ பிரீதியோடு 
அவளுக்குக்‌ கொடுத்த பொருட்கள்‌. 

4. கூடப்‌ பிறந்த சகோதரர்கள்‌ அவள்‌ தங்கள்‌ இல்லத்துக்கு 
வந்தபோதோ, அல்லது அவள்‌ இல்லத்துக்கு இவர்கள்‌ 
போனபோதோ மற்றும்‌ விசேஷ நாட்களிலோ அவளுக்கு 
வழங்கியவை. 

5. தந்‌ைத மூலமாகக்‌ கிடைத்த தனம்‌. 

6. தாய்‌ மூலமாக கிடைத்த தனம்‌. 

இவ்வாறு ஆறு வகைகளில்‌ ஒரு ஸ்த்ரீக்கு தனம்‌ கிடைக்கும்‌. 
இப்படிக்‌ கிடைத்த யாவும்‌ அவளுடைய சொந்த சொத்தேயாகும்‌. 

திருமணத்துக்குப்‌ பிறகு கணவனின்‌ வீட்டுச்‌ சொத்திலிருந்தோ, 
தாய்‌ வீட்டுச்‌ சொத்திலிருந்தோ கிடைத்தவையும்‌, கணவன்‌ 
அன்போடு அவளுக்கு அளித்தவையும்‌, முதலில்‌ சொன்னபடி ஆறு 
வகைகளில்‌ அவளுக்குக்‌ கடைத்தவையுமான சொத்து முழுவதும்‌, 
கணவன்‌ உயிரோடிருந்து, அவள்‌ இறந்து விட்டாலும்‌ அவளது 
சந்ததியினரையே சேரும்‌. கணவனுக்கு அந்த சொத்தில்‌ உரிமை 
யில்லை. 


Weta A AG! 

rami VG எண்‌ ॥ 

ப்ராஹ்மதைவா ஆர்ஷகாந்தர்வ ப்ராஜாபத்யேஷயத்‌ வசு | 

அப்ரஜாயாமதீதாயாம்‌ பர்துரேவ ததிஷ்யதே | 196 

பிராம்ம விவாகம்‌, தெய்வ விவாகம்‌, ஆர்ஷ விவாகம்‌, கந்தர்வ 
விவாகம்‌, பிராஜாபாத்ய விவாகம்‌ என்னும்‌ ஐந்து வகை விவாகங்‌ 
களாலும்‌ மணந்த பெண்ணின்‌ சொத்து, அவள்‌ சந்ததியின்றி இறந்து 
விட்டால்‌, அவள்‌ கணவனுக்கு உரித்தாகும்‌. 


அணை TR YA eT பளி 

ayaa ura னின்‌ ப 

யத்‌ த்வஸ்யா: ஸ்யாத்‌ தநம்‌ தத்தம்‌ விவாஹேத்வாசுராதிஷ | 
அப்ரஜாயாமத்தாயாம்‌ மாதாபித்ரோஸ்‌ ததிஷ்யதே ॥ 197 


ம்‌ 
ணை எட்ட பக்கக்‌ ம்‌ 
ஆசுர விவாகம்‌, ராக்ஷ்ச விவாகம்‌, பைசாச விவாகம்‌ என்னும்‌ 
மூன்று வகை விவாகங்களாலும்‌ மணந்த பெண்ணின்‌ சொத்து, அவள்‌ 
சந்ததியின்றி இறந்து விட்டால்‌, அவள்‌ பெற்றோருக்கே உரித்தாகும்‌. 


1 fu எர ey Basil 
wel We A EA ரணை எரே 


“ ஸ்த்ரியாம்‌ து யத்‌ பவேத்‌ வித்தம்‌ பித்ரா தத்தம்‌ கதஞ்சந | 
ப்ராஹ்மணி தத்‌ தரேத்‌ கந்யா ததபத்யஸ்ய வாபவேத்‌ | 198 
பிராம்மணன்‌, பிராம்மணப்‌ பெண்ணையும்‌ மணந்து, மற்ற 
வார்ணத்துப்‌ பெண்களையும்‌ மணந்திருந்து, மற்ற வர்ணத்துப்‌ பெண்‌ 
சந்ததியின்றி இறந்து விட்டால்‌, அவள்‌ சொத்து, அவள்‌ கணவனுக்கு 
பிராம்மணப்‌ பெண்ணிடம்‌ பிறந்த பெண்‌ சந்ததியினரைச்‌ சேரும்‌. 
பெண்‌ சந்ததி இல்லாத போது ஆண்‌ சந்ததியினரைச்‌ சேரும்‌. 


a Fak Roa: ஒழ்‌ Boras gn | 

அண்‌ நட்பு வன நப 

ந நீர்ஹாரம்‌ ஸ்த்ரிய: குர்யு: குடும்பாத்‌ பஹுமத்யகாத்‌ | 

ஸ்வகாதபி ௪ வித்தாத்‌ தி ஸ்வஸ்ய பர்துரநாக்ஞயா | 199 

பல பேர்‌ இருக்கின்ற குடும்பத்தில்‌, குடும்ப வரவுப்‌ 
பணத்திலிருந்து பெண்கள்‌ தனியாக தங்களுக்கென்று பொருளை 
சேர்த்து வைக்கக்‌ கூடாது. தன்‌ கணவனுடைய சம்பாத்தியமாகவே 
இருந்தாலும்‌, கணவனாக எதுவும்‌ கொடுக்காத போது தனியாக 
எதையும்‌ எடுத்துக்‌ கொள்ளக்‌ கூடாது. 


என்வன க where ஸ்‌ லிய 
ஏரண ளா என்? ॥ 


்‌ பத்யெள ஜீவதிய: ஸ்த்ரீபிலங்காரோ த்ருதோ பவேத்‌ | 
நதம்‌ பஜேரந்‌ தாயாதா பஜமாநா: பதந்தி தே | 200 
கணவன்‌ இருக்கும்போது ஒரு பெண்‌ அணிந்து கொண்டிருந்த 


ஆபரணங்களை, அவன்‌ (கணவன்‌) இறந்த பிறகு அவன்‌ பிள்ளைகள்‌ 


பங்கிட்டுக்‌ கொள்ளக்கூடாது. அவ்வாறு செய்பவர்கள்‌ பாபத்துக்‌ 
காளாவார்கள்‌. 


சன்‌ சர்ர்‌ எனனம ஏன | 
ஊனை எ? எள PRAT: ॥ 


அநம்ஷெள க்ளீபபதிதெள ஜாத்யந்த பதிரெள ததா | 
உன்மத்த ஐடமூகாஷ்ச யே ௪ கேசிந்‌ நீரிந்த்ரியா: | 201 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை ஸமூநீ ஆனந்த நாச்சியாரம்மா 55] 
வைக்கப்பட்ட வன்‌, பிறவிக்‌ குருடன்‌, செவிடன்‌, பைத்தியக்காரன்‌, 
மூடன்‌, ஊமை, முடவன்‌, உடலியக்கமற்றவன்‌ முதலானோர்‌ 
தந்தையின்‌ தனத்தைப்‌ பங்கிட்டுக்கொள்ள உரிமையற்றவர்கள்‌. 


படபட கந ப ப 
WATE பள்‌ ஏ WAL 


ஸர்வேஷாமபி து ந்யாய்யம்‌ தாதும்‌ ஷக்த்யா மநீஷிணா | 

க்ராஸா ஆச்சாதநமத்யந்தம்‌ பதிதோ ஹ்யதத்‌ பவேத்‌ | 202 

ஆனால்‌, அந்த தனத்தை எடுத்துக்‌ கொண்டவன்‌, இத்தகை 
யோன்‌ உயிரோடிருக்கும்‌ வரை உணவு உடை இருப்பிடம்‌ 
கொடுத்து போஷிக்க வேண்டும்‌. இல்லாவிடில்‌ அவன்‌ பாபத்துக்‌ 
காளாவான்‌. 


அளி 3 ut: Ta Ria வாண | 
ப்பட்ட பப்ப TT il 


யத்யர்திதா து தாரை: ஸ்யாத்‌ க்லீபாதீநாம்‌ கதஞ்சன | 

தேஷாமுத்பந்நதந்தூ நாமபத்யம்‌ தாயமர்ஹஸி ॥ 203 

இத்தகையோருக்கு திருமண ஆசை ஏற்பட்டு, யாரோ ஒருத்தி 
திருமணமும்‌ செய்து கொண்டு அவர்களுக்கு சொந்த மகனோ 
அல்லது க்ஷேத்ரஜ வகையிலோ சந்ததி ஏற்பட்டால்‌ அப்போது 
சொத்தில்‌ உரிய பாகத்தைக்‌ கொடுக்க வேண்டும்‌. 


ணர்‌ எண்‌ | 
ளார்‌ எள்ள TA எ ண ॥ 


யத்கிஞ்சித்‌ பிதரி ப்ரேதே தநம்‌ ஜ்யேஷ்டோ அதிகச்சதி | 

பாகோ யவீயஸாம்‌ தத்ர யதி வித்யா அனுபாலிந: | 204 

தந்தை இறந்து பாகப்‌ பிரிவினை செய்யாமல்‌ இருக்கும்போது, 
மூத்தவன்‌ தான்‌ சொந்தமாக தனத்தை சம்பாதித்தால்‌, தன்‌ 
சகோதரர்களுக்கும்‌ கொடுக்க வேண்டும்‌. 


ட்ப த: UAATAETATT We UT ட்டர்‌] 
அண ளா என்ன ஏ ATT 


அவித்யாநாம்‌ து ஸர்வேஷாமீஹாதஷ்சேத்‌ தனம்‌ பவேத்‌ | 
ஸமஸ்‌ தத்ர விபாக: ஸ்யாதபித்ர்ய இதி தாரணா ॥ 205 


மனு நீதி என்னும்‌ 

[52 பப படு மனுதர்ம சாஸ்திரம்‌ 

வித்யையால்‌ தான்‌ ஒருவன்‌ மட்டும்‌ சம்பாதிக்காமல்‌, 

சகோதரர்கள்‌ சேர்ந்து செய்யும்‌ வாணிபம்‌ போன்றவற்றால்‌ 

சம்பாதித்ததை எல்லா சகோதரர்களும்‌ சரிசமமாக பங்கிட்டுக்‌ 
கொள்ள வேண்டும்‌. தந்தையின்‌ தனத்தை இதில்‌ சேர்க்கக்கூடாது. 


ளானை என்ன்‌ எ ண 

அள்ளக்‌ 4 எஙகள ஏ ॥ 

வித்யாதநம்‌ து யத்‌ யஸ்ய தத்‌ தஸ்யைவ தனம்‌ பவேத்‌ | 

மைத்ர்ய மெளத்வாஹிகம்‌ சைவ மாது பர்கிகமேவ ௪ | 206 

ஒருவன்‌ தன்‌ வித்யையினால்‌ சம்பாதித்த செல்வம்‌ அவனுக்கே 
சொந்தமானது. மேலும்‌ சிநேகிதத்தால்‌ கிடைத்த செல்வம்‌, விவாக 
சமயத்தில்‌ கிடைத்த செல்வம்‌, பிறர்‌ பூஜித்து அவனுக்களித்த 
செல்வம்‌ முதலானவையும்‌ அவனுக்கே சொந்தமானது. 


சாரார்‌ TAT Ne rt Wert: Tron 

எள்ள CTT Fala TENT Il 

ப்ராத்ருணாம்‌ யஸ்து நேஹேத தநம்‌ ஷக்த: ஸ்வகர்மணா | 

ஸ நீர்பாஜ்ய: ஸ்வகாதம்ஷாத்‌ கிஞ்சித்‌ தத்வோ பஜீவனம்‌ | 207 

சகோதரர்களில்‌ ஒருவன்‌ சொந்த சம்பாத்தியமாக கனம்‌ சேர்த்து, 
பாகப்‌ பிரிவினையின்‌ போது, தனக்குப்‌ பாகம்‌ தேவையில்லை என்று 
கூறினால்‌, பங்கில்‌ அவன்‌ ஜீவனத்துக்கு என்று சிறிது கொடுத்து, 
மீதியை மற்றவர்கள்‌ பங்கிட்டுக்‌ கொள்ள வேண்டும்‌. 


அரளி எ எண்டு 

ணி என்‌ மணா 

அனுபக்நந்‌ பித்ருத்ரவ்யம்‌ ஷ்ரமேண யதுபார்திதம்‌ | 

ஸ்வய மீஹிதலப்தம்‌ தந்‌ நாஅகாமோ தாதுமர்ஹதி | 208 

தந்தையின்‌ தனத்தைச்‌ சேர்க்காமல்‌, தானாக கன்‌ தனத்தைக்‌ 
கொண்டு ஒருவன்‌ சம்பாதித்தால்‌ (வட்டி போன்றவற்றால்‌) தன்‌ 
சகோதரர்களுக்கு அதில்‌ பங்கு கொடுப்பதும்‌ கொடுக்காததும்‌ 
அவனுடைய விருப்பத்தைப்‌ பொறுத்தது. 

ச ர காளர்‌ எனாய 

எரு ன்‌ Caaf 


பைத்ருகம்‌ து பிதா த்ரவ்யமநவாப்தம்‌ யதாப்னுயாத்‌ | 
ந தத்‌ புத்ரைர்‌ பஜேத்‌ ஸார்தமகாம: ஸ்வயமர்ஜிதம்‌ ॥ 209 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 5S] 
ஒரு தந்தை, சாமர்த்தியமில்லாமையால்‌ தொலைத்த 
செல்வத்தை மகன்‌ தன்‌ திறமையால்‌ மீட்டுக்கொண்டு வந்தால்‌ 
அது அவனுடையதே யாகும்‌. 
தான்‌ சுயமாக சம்பாதித்ததை, தந்தை விரும்பினால்‌ மட்டுமே 
பிள்ளைகளுக்குப்‌ பகிர்ந்தளிக்கலாம்‌. சுயார்ஜித செல்வத்தை பாகப்‌ 
பிரிவினை செய்து கொடுக்க வேண்டும்‌ என்ற கட்டாயமில்லை. 


ferent: We vitae FTE UT Af 
WAU AA TTT: PI TE ர எ ரர்‌ ॥ 


விபக்தா: ஸஹ ஜீவந்தோ விபதஜேரரந்‌ புநர்‌ யதி | 

ஸமஸ்தத்ர விபாக: ஸ்யாஜ்‌ ஜயைஷ்ட்யம்‌ தத்ர நவித்யதே ॥ 210 

அனைவரும்‌ பாகப்‌ பிரிவினை செய்து கொண்ட பிறகும்‌ 
மீண்டும்‌ ஒன்றாகவே இருந்து சேர்த்த செல்வத்தை திரும்பவும்‌ பங்கு 
போட்டுக்‌ கொண்டால்‌ அப்போது மூத்தவனுக்கு என்று தனியாக 
எந்தப்‌ பங்கும்‌ கிடையாது. எல்லோரும்‌ சமமாகப்‌ பங்கிட்டுக்‌ 
கொள்ள வேண்டும்‌. 


dul vig: wf a சோளா. | 
ண்‌ என்ன எரி எ ரி 


யேஷாம்‌ ஜ்யேஷ்ட: கநிஷ்டோ வா ஹீயேதா அம்ஷப்ரதாநத: | 
. ம்ரியதே அந்யதரோ வாஅபி தஸ்ய பாகோந லுப்யதே ॥ 211 
சகோதரர்களில்‌ எவனாவது இறந்து போனாலோ, நாடு 
கடத்தப்படுதல்‌ சந்யாசியாகிப்‌ போதல்‌ டோன்றவற்றால்‌ அவன்‌ 
அவ்விடத்தில்‌ இல்லாமல்‌ போனாலோ, அவனுக்குப்‌ பங்கு 
இல்லாமல்‌ போகாது. 


Grea எகா என றி: எாப 
ளார்‌ 3 4 எளி எ எண: ॥ 


ஸோதர்யா விபஜேரம்ஸ்‌ தம்‌ ஸமேத்ய ஸஹிதா: ஸமம்‌ | 

ப்ராதரோ யே ௪ ஸம்ஸ்ருஷ்டா பகிந்யஷ்‌ ௪ ஸநாபய: | 212 

அவனுடைய பங்கு அவன்‌ பிள்ளைகளுக்குப்‌ போக வேண்டும்‌. 
அவனுக்குப்‌ பிள்ளைகளும்‌ இல்லை, மனைவியும்‌ இல்லை, 
பெற்றோரும்‌ இல்லை என்றால்‌, அவன்‌ சொந்த உடன்‌ பிறந்த 
சகோதரர்களும்‌, சகோதரிகளும்‌ சமமாகப்‌ பங்கிட்டுக்‌ கொள்ள 
வேண்டும்‌. 


மனு நீதி என்னும்‌ 


 ற்ணனைைக > மனுதர்ம சாஸ்திரம்‌ 
அண்‌ எண்ணை Th எரு எள்ள: | 
அண வளாக எ னை எ ளி ப 
யோ ஜ்யேஷ்டோ விநிகுர்வீத லோபாத்‌ ப்ராத்ரூந்‌ யவீயஸ: | 
ஸோ ஜ்யேஷ்ட: ஸ்யாதபாகஷ்‌ ௪ நியந்தவ்யஷ்‌ ௪ ராஜபி: ॥ 213 


மூத்தவன்‌ பேராசையால்‌, உடன்‌ பிறந்தார்‌ சொத்தை மோசடி 
செய்து எடுத்துக்‌ கொண்டால்‌, அவனுக்கு சொத்தில்‌ பங்கு 
கிடையாது. மேலும்‌ அவனை அரசன்‌ தண்டிக்க வேண்டும்‌. 


a UH freien TGA ளார்‌ எப 

அஷ கார்னி vis: குசி Mal 

ஸர்வ ஏவ விகர்மஸ்தா நா அர்ஹந்தி ப்ராதரோ தநம்‌ | 

ந சா ஆதத்வா கனிஷ்டேப்யோ ஜ்யேஷ்ட: குர்வீத யெளதகம்‌ | 214 

சகோதரர்களில்‌ செய்யத்தகாத காரியங்களைச்‌ செய்பவனுக்கு 
சொத்தில்‌ பங்கு கிடையாது. மூத்தவன்‌, தன்‌ தம்பியர்‌ இருக்கும்‌ 
போது, தனக்கென்று சொத்தில்‌ தனியுரிமை கொண்டாட முடியாது. 


WATT aT எர WA WE | 
TF Yor எ Fra Cera Basa ॥ 


ப்ராத்ருணாமவிபக்தாநாம்‌ யத்யுத்தாநம்‌ பவேத்‌ ஸஹ | 

நபுத்ரபாகம்‌ விஷமம்‌ பிதா தத்யாத்‌ கதஞ்சந ॥ 215 

உடன்‌ பிறந்தாரனைவரும்‌ தந்தையுடன்‌ இருந்து ஒன்றாகச்‌ 
சேர்ந்து சம்பாதித்திருந்தால்‌, தந்தை அவர்களுக்கு தனத்தை சமமாகப்‌ 
பங்கிட்டுக்‌ கொடுக்க வேண்டும்‌. ஏற்றத்‌ தாழ்வாகப்‌ பங்கிடக்‌ 
கூடாது. 

அ ST g ர Ba TT! 

Aga a3 eR fwd எரி WEI 

ஊர்த்வம்‌ விபாகாஜ்‌ ஜாதஸ்‌ து பித்ர்யமேவ ஹரேத்‌ தநம்‌ | 

ஸம்ஸ்ருஷ்டாஸ்‌ தேந வா $ய ஸ்யுர்‌ விபஜேத ஸதை: ஸஹ !! 216 

தந்தை தான்‌ உயிரோடிருக்கும்போதே, பிள்ளைகளுக்குத்‌ 
தனத்தை பங்கிட்டு அளித்த பிறகு, அவருக்குக்‌ குழந்தை பிறந்தால்‌, 
அவன்‌ (அந்தக்‌ குழந்தை) தந்த தன்‌ வசம்‌ வைத்திருந்த தனத்துக்கு 
உரிமை உடையவனாவான்‌. 

மேலும்‌ தந்தையுடன்‌ கூட்டுக்‌ குடும்பமாக சகோதரர்களும்‌ 
இருந்தால்‌, அவர்களுடன்‌ சேர்ந்து அந்த தனத்தைப்‌ பங்கிட்டுக்‌ 
கொள்ள வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 


அன்னை மு ஆனந்த நாச்சியாரம்மா 1555] 


எனன (௭ GTI | 

TMTAATY எ ணா Rig MTT கே ராய 

அநபத்யஸ்ய புத்ரஸ்ய மாதா தாயமவாப்னுயாத்‌ | 

மாதர்யபி வ்ருத்தாயாம்‌ பிதுர்‌ மாதா ஹரேத்‌ தநம்‌ ॥ 217 

சந்ததியில்லாமல்‌ புத்திரன்‌ இறந்து போனால்‌ தாய்க்கு அவன்‌ 
பங்கு சேரும்‌. அவளும்‌ இல்லாவிடில்‌, தந்தையைப்‌ பெற்ற தாய்க்கு 
அந்த தனம்‌ சேரும்‌. இது திருமணமாகாத மகனுக்கான விஷயம்‌. 


EO எ எண்‌ ff | 

UST GTA எண்ணா TT Ud னா எ 

ருணே தநே ௪ ஸர்வஸ்மிந்‌ ப்ரவிபக்தே யதாவிதி | 

பஷ்சாத்‌ த்ருஷ்யேத யத்கிஞ்சித்‌ தத்‌ ஸர்வம்‌ ஸமதாம்‌ ந்யேத்‌ ॥ 218 

தந்தை இறந்து, பாகப்‌ பிரிவினைக்குப்‌ பிறகு, தந்தையின்‌ வேறு 
ஏதோ சொத்து இருப்பது தெரிந்தால்‌ அந்தச்‌ சொத்தை சமமாகப்‌ 
பிரித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. அவர்‌ வைத்துவிட்டுப்‌ போன கடன்‌ 
இருந்தால்‌, அதையும்‌ சமமாக அடைக்க வேண்டும்‌. 


௮ ககர Fora: | 

dred Wart mT Fred Wa | 

வஸ்த்ரம்‌ பத்ரமலங்காரம்‌ க்ருதா அந்நமுதகம்‌ ஸ்த்ரிய: | 

யோகக்ஷேமம்‌ ப்ரசாரம்‌ ௪ ந விபாஜ்யம்‌ ப்ரசக்ஷதே | 219 

வஸ்திரங்கள்‌, வாகனம்‌, ஆபரணங்கள்‌, பக்குவம்‌ செய்யப்பட்ட 
உணவு வகைகள்‌, கிணறு, வேலைக்காரப்‌ பெண்கள்‌, தான்‌ 
செளக்கியமாக வாழ இதுவரை அனுபவித்துக்‌ கொண்டிருந்தவை 
(ஒரு பசு வைத்துக்‌ கொண்டிருப்பவனானால்‌ இதுவரை அவனுக்கு 
பால்‌ தயிர்‌ நெய்‌ போன்றவற்றை அனுபவித்து வந்திருப்பான்‌) 
பாதை முதலானவைகளை எவரெவர்‌ அதுவரை அனுபவித்துக்‌ 
கொண்டிருந்தனரோ, அவரவரே அவற்றை அனுபவித்து வர 
வேண்டும்‌. இவைகளைப்‌ பங்கிட்டுக்‌ கொள்ளக்கூடாது. 

அண்‌ எரி அ: மனார்‌ எண்‌ | 

ண: ஊளை ஏணி ரன்ன ॥ 


அயமுக்தோ விபாகோ வ: புத்ராணாம்‌ ச க்ரியாவிதி: | 

க்ரமஷ: க்ஷேத்ரஜாதீநாம்‌ த்யூததர்மம்‌ நிபோதத ॥ 220 

சொந்த புத்திரர்களுக்கும்‌, மற்ற வகைப்‌ புத்திரார்களுக்குமான 
பாகப்பிரிவினைக்கான நியமங்களை இதுவரை கூறினேன்‌. இனி 
சூதாட்டம்‌ குறித்துக்‌ கூறுகிறேன்‌, கேளுங்கள்‌. 


மனு நீதி என்னும்‌ 


6)... மனுதர்ம சாஸ்திரம்‌ 


Ef ug Ta UT TET FTA 

ஊனக்‌ Et er Ufa far ॥ 

த்யூதம்‌ ஸமாஹ்வயம்‌ சைவ ராஜா ராஷ்ட்ராந்‌ நீவாரயேத்‌ | 

ராஜ்யா அந்தகரணாவேதெள த்வெள தோஷெள ப்ருதிவீக்ஷிதாம்‌ | 221 

துயூதம்‌, ஸமாஹ்வயம்‌ இவை இரண்டையும்‌ அரசன்‌ தன்‌ 
நாட்டில்‌ அறவே இல்லாதவாறு ஓழிக்க வேண்டும்‌. ஏனெனில்‌ 
இவை இரண்டும்‌ ராஜ்ஜியத்தை அழிப்பவை. 


WATT எக்‌ ue Saag | 

என்பன ள்ளார்‌ TUT TTT ஸ்ப 

ப்ரகாஷமேதத்‌ தாஷ்கர்யம்‌ யத்‌ தேவநஸமாஹ்வயெள | 

தயோர்‌ நித்யம்‌ ப்ரதீகாதே ந்ருபதிர்‌ யத்நவாந்‌ பவேத்‌ | 222 

இவையிரண்டும்‌ பகிரங்கமாகச்‌ செய்யும்‌ திருட்டுப்‌ போன்றவை 
யாகும்‌. எனவே அரசன்‌ எப்போதும்‌ முயற்சியோடு இவையிரண்டும்‌ 
தன்னுடைய நாட்டில்‌ இல்லாதவாறு செய்ய வேண்டும்‌. 


ண்ணி எக்‌ ஏர்‌ 

எரி னோர்‌ Ta UV எண: என. ॥ 

அபராணயா யத கரியதே தலலோகே த்யூதமுச்யதே | 

ப்ராணிபி: க்ரியதே யஸ்‌ து ஸ விக்ஞேய: ஸமாஹ்வய: ॥ 223 

உயிரற்றவையான பகடைகளைக்‌ கொண்டு ஆடுவது த்யூதம்‌ 
என்னும்‌ சூதாட்டம்‌. உயிருள்ளவையான கோழி, காளை 
போன்றவைகளைக்‌ கொண்டு ஆடுவது சமாஹ்வயம்‌ என்னும்‌ 
பந்தயம்‌ வைத்து ஆடும்‌ ஆட்டம்‌. 


ளான 9-௪ நண்ண ள। 

MT FAL ST ToT ஏர க்வி ப 

த்ய்தம்‌ ஸமாஹ்வயம்‌ சைவய: குர்யாத்‌ காரயேத வா | 

தாந்‌ ஸாவாந்‌ காதயேத்‌ ராஜா கத்ராம்ஷ்ச த்விஜலிங்கிந: | 224 

சூதாட்டம்‌, பந்தயம்‌ இரண்டையும்‌ ஆடுபவனையும்‌, 
மற்றவரைக்‌ கொ ண்டு ஆடச்‌ செய்விப்பவனையும்‌ அரசன்‌ தண்டிக்க 
வேண்டும்‌. அவ்வாறே பிராம்மணனைப்‌ போன்று பூணூல்‌ 
முதலானவற்றை தரித்து, ஜபம்‌ முதலானவற்றைச்‌ செய்யும்‌ 
சூத்திரனையும்‌ தண்டிக்க வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை முநீ ஆனந்த நாச்சியாரம்மா ப [557] 


TRAN PINT ETT WHS MTA 

கண்ண எக எ ளோ ளை மாய 

கிதவாந்‌ குஷீலவாந்‌ க்ரூராந்‌ பாஷண்டஸ்தாம்ஷ்ச மாநவாந்‌ | 

விகர்மஸ்தாஞ்‌ செளண்டிகாம்ஷ்‌ ௪ க்ஷிப்ரம்‌ நீர்வாஸயேத்‌ புராத்‌ | 225 

சூதாட்டம்‌ பந்தயம்‌ முதலியவற்றில்‌ ஈடுபடுபவர்களையும்‌, 
கூத்தாடிகளையும்‌, தெருவில்‌ பாடிக்கொண்டே செய்திகளைப்‌ 
பரப்புபவர்களையும்‌, குரூரர்களையும்‌, வேதத்துக்கு விரோதமாக 
நடப்பவர்களையும்‌ தகாத காரியங்களைச்‌ செய்பவர்களையும்‌, 
குடிகாரர்களையும்‌, அரசன்‌ தன்‌ நாட்டை விட்டு வெளியேற்ற 
வேண்டும்‌. 


TW எண்று TESA: | 
கிணை 4 எள்‌ எ: எள: ॥ 


ஏதே ராஷ்ட்ரே வர்தமாநா ராக்ஞ: ப்ரச்சன்னதஸ்கரா: | 

விகர்மக்ரியயா நித்யம்‌ பாதந்தே பதரிகா: ப்ரஜா: ॥ 226 

இவர்கள்‌ அனைவருமே வேறு வேறு வேஷங்கள்‌ பூண்ட 
திருடர்களைப்‌ போன்றவர்களேயாகும்‌. இவர்கள்‌ நாட்டில்‌ 
இருந்தால்‌ எப்போதும்‌ நல்லவர்களுக்குத்‌ துன்பமிழைப்பார்கள்‌. 


UAT TURE YE RT WEI 
Tene TAT VA எனள்ஙி எனா ப 


த்யூதமேதத்‌ புராகல்பே த்ருஷ்டம்‌ வைரகரம்‌ மஹத்‌ | 

தஸ்மாத்‌ த்யூதம்‌ ந ஸேவேத ஹாஸ்யார்தமபி புத்திமாந்‌ | 227 

இதற்கு முந்தைய கல்ப காலங்களிலும்கூட, சூதாட்டத்தால்‌ 
மனிதர்களுக்குள்‌ கடுமையான பகை ஏற்பட்டிருக்கிறது. எனவே 
விளையாட்டுக்கும்கூட புத்திமானான மனிதன்‌ சூதாடக்கூடாது. 


ர எரா ள எபோ ம்‌ AT | 
என எக Te Te TAG எள ॥ 


ப்ரச்சந்நம்‌ வா ப்ரகாஷம்‌ வா தந்நீஷேவேத யோநர: | 
தஸ்ய தண்ட விகல்ப: ஸ்யாத்‌ யதேஷ்டம்‌ ந்ருபதேஸ்‌ ததா | 228 
எந்த மனிதன்‌ ரகசியமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ 


சூதாடுகிறானோ அவனை அரசன்‌ தன்‌ விருப்பப்படி தண்டிக்க 
வேண்டும்‌. 


மனு நீதி என்னும்‌ 
[8-9 மனுதர்ம சாஸ்திரம்‌ 


ஊரக J TE ணை 
ர க எள்‌ ண ளனர்‌ ப 


க்ஷத்ரவிட்‌ கூத்ரயோநீஸ்‌ து தண்டம்‌ தாதுமஷக்னுவந்‌ | 

ஆந்ருண்யம்‌ கர்மணா கச்சேத்‌ விப்ரோ தத்யாச்சநை: ஷநை: | 229 

அபராத தண்டனைக்கு ஆளான க்ஷத்திரிய வைசிய சூத்திரர்‌ 
அபராதத்‌ தொகை செலுத்த முடியாத தரித்திரர்களாக இருந்தால்‌, 
வேலை செய்து அதைக்‌ கழிக்க வேண்டும்‌. பிராம்மணனாக 
இருந்தால்‌ சிறுகச்‌ சிறுகவாவது சம்பாதித்து அந்தத்‌ தொகையைச்‌ 
செலுத்த வேண்டும்‌. 


அனர்‌ ளார்‌ உறப்‌ 

கண்ணனைப்‌ 

ஸ்த்ரீ பாலோந்மத்த வ்ருத்தாநாம்‌ தரித்ராணாம்‌ ௪ ரோகீணாம்‌ | 

ஷிபாவிதலரஜ்வாத்யெளர்‌ விதத்யாந்‌ ந்ருபதிர்‌ தமம்‌ | 230 

பெண்கள்‌, சிறுவர்கள்‌, போதையிலிருப்பவர்கள்‌, வயோதி 
கார்கள்‌, தரித்திரர்கள்‌, நோயாளிகள்‌ முதலானோர்‌ சூதாடினால்‌ 
மரவேர்கள்‌, பிரம்பு, கயிறு முதலானவற்றால்‌ அடிக்க வேண்டும்‌. 


4 னர எட எளி ளிய 

ணா லார னா எ TEN 

யே நியுக்தாஸ்து கார்யேஷ ஹந்யு: கார்யாணி கார்யிணாம்‌ | 

தநோஷ்மணா பஞ்சமாநாஸ்‌ தாந்‌ நீஸ்ஸ்வாந்‌ காரயேந்‌ ந்ருப: ॥ 231 

கிராமாதிகாரி முதல்‌ பிரதான நீதிபதி வரை அரசனால்‌ 
நியமிக்கப்பட்ட அதிகாரிகள்‌, தங்கள்‌ கடமைகளைச்‌ சரிவரச்‌ 
செய்யாமல்‌, சண்டையிட்டுக்‌ கொண்டு வந்தவர்களின்‌ சண்டையை 
நீதியாகத்‌ தீர்த்து வைக்காமல்‌, லஞ்சம்‌ பெற்றுக்கொண்டு நீதிக்குப்‌ 
புறம்பாக ஒருவனுக்கு சாதகமாகத்‌ தீர்ப்பளித்தால்‌, அத்தகையோரின்‌ 
மொத்தச்‌ சொத்தையும்‌ பறிமுதல்‌ செய்ய வேண்டும்‌. 


FATTY TAY SET! 

விரண்டு FT ff a 1 

கூட ஷாஸநகர்த்ரூம்ஷ்ச ப்ரக்ருதீநாம்‌ ச தூஷகாந்‌ | 

ஸ்த்ரீ பால ப்ராஹ்மணக்‌ நாம்ஷ்‌ ௪ ஹந்யாத்‌ த்விட்‌ ஸேவிநஸ்‌ ததா | 232 

பொய்‌ சாசனம்‌ தயாரிப்பவர்களுக்கும்‌, அரசனைப்‌ பழிப்பவர்‌ 
களுக்கும்‌, அரசனைச்‌ சேர்ந்த மந்திரிகளையும்‌ அரசனின்‌ 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 


அன்னை ஸரீ ஆனந்த நாச்சியாரம்மா (___—_--—————————15590] 


நண்பர்களையும்‌ அரசனின்‌ பொக்கஷத்தையும்‌ நாட்டின்‌ பாதுகாப்பு 
அரண்களைப்‌ பற்றியும்‌ நாட்டைப்‌ பற்றியும்‌ குறைகூறி பேதம்‌ 
விளைவிப்பவர்களுக்கும்‌, பெண்களையும்‌ குழந்தைகளையும்‌ 
பிராம்மணர்களையும்‌ கொல்லும்‌ கொடியவர்களுக்கும்‌, எதிரி நாட்டு 
ஒற்றா்களுக்கும்‌ மரண தண்டனை விதிக்க வேண்டும்‌. 


ர ணர்‌ எர ணா ர ணிய 
et Te Wi FEET TT A Prarie 


தீரிதம்‌ சாஅனுசிஷ்டம்‌ ௪ யத்ர க்வசந யத்‌ பவேத்‌ | 

க்ருதம்‌ தத்‌ தர்மதோ வித்யாந்‌ ந தத்‌ பூயோ நிவர்தயேத்‌ ॥ 233 

முறைப்படி விசாரிக்கப்பட்டு அறிஞர்களால்‌ நீதி வழங்கப்பட்ட 
பிறகு அதை அரசன்‌ அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌. மீண்டும்‌ 
அதை விசாரிக்கக்‌ கூடாது. 


என; TS எ எச்‌ எண்ன | 
ஊண்‌ எண்ணான எண 


அமாத்யா: ப்ராட்‌ விவாகோ வா யத்‌ குர்யு: கார்யமந்யதா | 

தத்‌ ஸ்வயம்‌ ந்ருபதி: குர்யாத்‌ தாந்‌ ஸஹஸ்ரம்‌ ௪ தண்டயேத்‌ | 234 

அரசனால்‌ நியமிக்கப்பட்ட மந்திரிகளும்‌ நீதிபதிகளும்‌ 
வழக்குகளை நன்கு விசாரிக்காமல்‌ தவறாக தீர்ப்பு வழங்கியிருந்தால்‌, 
அவற்றை அரசன்‌ மீண்டும்‌ விசாரிக்க வேண்டும்‌. மேலும்‌ சரியாக 


_ விசாரிக்காத அவர்களுக்கு ஆயிரம்‌ பணங்களை அபராதமாக விதிக்க 
வேண்டும்‌. 


WHA எ ரர எ எனி எ ராரா | 
UA எள எள்‌ TU: ॥ 


ப்ரஹ்மஹா ச சுராபஷ்‌ ௪ ஸ்தேயீச குருதல்பக: | 
ஏதே ஸர்வே ப்ருதக்‌ ஞேயா மஹாபாதகிநோ நரா: ॥ 235 
பிராம்மணனைக்‌ கொன்றவனும்‌, குடிகாரனான பிராம்மணனும்‌, 


பிராம்மணனிடம்‌ திருடியவனும்‌, குருவின்‌ மனைவியைக்‌ கூடிய 
வனும்‌ மனிதர்களிலேயே மகாபாவிகள்‌. 


எர்ளி்‌ Aaa எள குண 
WER எண்ண TUE எ YETTA 


சதுர்ணாமபி சைதேஷாம்‌ ப்ராயஷ்சித்த மகுர்வதாம்‌ | 
ஷாரீரம்‌ தநஸம்யுக்தம்‌ தண்டம்‌ தர்ம்யம்‌ ப்ரகல்பயேத்‌ ॥ 236 


மஞ்ந்தி கன்னம்‌ 
* மனுதர்ம ம்‌ 

இந்நால்வகைப்‌ பாவிகளும்‌ பிராயச்சித்தம்‌ செய்து கொள்ளாத 
போது அரசன்‌ தண்டனை விதிக்க வேண்டும்‌. அபராதமும்‌, சரீர 
தண்டனையும்‌ விதிக்க வேண்டும்‌. 


ed எ: எம்‌ YU ஏரு: | 

TT ண ண்‌ ணார சாம 

குருதல்பே பக: கார்ய: சுராபாநே சுராத்வத: | 

ஸ்தேயே ச ஷ்வபதம்‌ கார்யம்‌ ப்ரஹ்மஹண்யஷிரா: பூமாந்‌ | 237 

குரு மனைவியைக்‌ கூடியவன்‌ நெற்றியில்‌ பழுக்கக்‌ காய்ச்சிய 
இரும்புச்‌ சலாகையால்‌ பெண்‌ குறியைப்‌ போன்று சூடு போட 
வேண்டும்‌. 

கள்ளுண்ட பிராம்மணன்‌ நெற்றியில்‌ கள்‌ குடுவையைப்‌ 
போன்று சூடு போட வேண்டும்‌. 

பிராம்மணனிடம்‌ திருடியவன்‌ நெற்றியில்‌ நாயின்‌ காலைப்‌ 
போன்று சூடு போட வேண்டும்‌. 

பிரம்மஹத்தி செய்தவன்‌ நெற்றியில்‌ தலையற்ற முண்டம்‌ 
போன்று சூடு போட வேண்டும்‌. 


அண்ண என எண்ன. 

=f uf சொ எண்ண ॥ 

அஸம்போஜ்யாஹ்யஸம்‌ யாஜ்யா அஸம்பாட்யா அவிவாஹிந: | 

சரேயு: ப்ருதிவீம்‌ தீநா: ஸர்வதர்ம பஹிஷ்க்ருதா: | 238 

இவர்களுக்கு யாரும்‌ உணவு வழங்கக்கூடாது. இவர்களைக்‌ 
கொண்டு யக்ஞங்கள்‌ செய்யக்கூடாது. இவர்களுக்கு வேதபாடம்‌ 
நடத்தக்கூடாது. திருமண சம்பந்தம்‌ வைத்துக்‌ கொள்ளக்கூடாது. 
எந்தவித தர்ம கிரியைகளும்‌ இயற்றாதவர்களாக, தீனர்களாக, 
எல்லோராலும்‌ ஒதுக்கப்ட்டவர்களாக இவர்கள்‌ திரிய 
வேண்டியதுதான்‌. 


என னவர்‌ என: நாரண) 

ண்ணா ஷா 

ஞாதிஸம்பந்திபிஸ்‌ த்வேதே த்யக்தவ்யா: க்ருதலக்ஷணா: | 

நிர்தயா நீர்நமஸ்காராஸ்‌ தந்மநோரனுசாஸநம்‌ | 239 

இவ்வாறு நெற்றியில்‌ குறியிடப்பட்டவர்களை, பங்காளிகளோ, 
பந்துக்களோ சேர்க்கக்கூடாது. இவர்களிடம்‌ சற்றும்‌ கருணை 
காட்டக்கூடாது. இவர்களை யாரும்‌ வணங்கக்கூடாது. இவ்வாறு 
மனு பகவான்‌ கட்டளையிட்டுள்ளார்‌. 


அ... 


36 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை மீ ஆனந்த நாச்சியாரம்மா 561] 


எண்ணா 8 ஒள்‌: UG எரர்‌ afi 
ண எள எள? ஏனா ளானை ப 


ப்ராயஷ்சித்தம்‌ து குர்வாணா: பூர்வே வர்ணா யதோதிதம்‌ | 

நாஆக்யா ராக்ஞா லலாடே ஸ்யுர்‌ தாப்யாஸ்‌ தூத்தமஸாஹஸம்‌ | 240 

தாங்கள்‌ செய்த பாவங்களுக்குரிய, சாஸ்திரம்‌ விதித்த 
பிராயச்சித்தங்களை செய்து கொண்ட க்ஷத்ரிய வைசியர்களுக்கு 
அரசன்‌, நெற்றியில்‌ குறியிடக்கூடாது. உத்தம சாகச தண்டம்‌ 
என்னும்‌ ஆயிரம்‌ பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. 


சா எணண எள்‌ னானை. | 

ஊனி ள எரா என: எரி ॥ 

ஆகஸ்சு ப்ராஹ்மணஸ்யைவ கார்யோ மத்ய மஸாஹஸ: | 

விவாஸ்யோ வா பவேத்‌ ராஷ்ட்ராத்‌ ஸத்ரவ்ய: ஸபரிச்சத: | 241 


பிராம்மணன்‌ தன்னிலை பிறழ்ந்து அறியாமையால்‌ 
இக்குற்றங்களைச்‌ செய்திருந்தால்‌ ஐந்நூறு பணங்கள்‌ அபராதம்‌ 
பறிமுதல்‌ செய்து, அவனை நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும்‌. 


ணாய எரா: | 
எர எரா 


இதரே க்ருதவந்‌ தஸ்து பாபாந்யேதாந்யகாமத: | 

ஸர்வஸ்‌ வஹாரமர்ஹந்தி காமதஸ்து ப்ரவாசநம்‌ | 242 

பிராம்மணனைத்‌ தவிர்த்து மற்றவர்கள்‌ தங்களையறியாமல்‌ 
இத்தவறுகளை செய்ய நேரிட்டிருந்தால்‌, அவர்களது மொத்த 
சொத்துக்களையும்‌ பறிமுதல்‌ செய்ய வேண்டும்‌. தெரிந்து வேண்டு 
மென்றே செய்திருந்தால்‌ மரண தண்டனை விதிக்க வேண்டும்‌. 


எ த: TT Wea ETAT 
சாணா௭ எள்ள வை fer ॥ 


நாஆததீத ந்ருப: ஸாதுர்‌ மஹாபாதகிநோ தநம்‌ | 

ஆததாநஸ்து தல்‌ லோபாத்‌ தேத தோஷேண லிப்யதே | 243 

மஹாபாவிகளிடமிருந்து வசூலித்த அபராதத்‌ தொகையையோ 
சொத்தையோ அரசன்‌ தான்‌ எடுத்துக்கொள்ளக்‌ கூடாது. 
பேராசையால்‌ அதை எடுத்துக்‌ கொண்டால்‌, அந்தப்‌ பாவங்கள்‌ 
அரசனை வந்தடையும்‌. 


மனு நீதி என்னும்‌ 
EE ப பபப பபப பட்டு க்க ஸ்கிம்‌ 
AG NOTA A TS எண்ட 
ஜார்‌ எ எண Mfr! 


அப்சு ப்ரவேஷ்ய தம்‌ தண்டம்‌ வருணாயோப பாதயேத்‌ | 

ஸ்ருத வ்ருத்தோபபந்நே வா ப்ராஹ்மணே ப்ரதிபாதயேத்‌ ॥ 244 

அந்த தனத்தை தண்ணீரில்‌ போட்டு வருணனுக்கென்று 
அளிக்க வேண்டும்‌. அல்லது வேதமோதலையே செய்து வரும்‌ 
பிராம்மணனுக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌. 


ன்னை என்ன Ud fr: 
Te: எண எரி எள்‌ சொர ॥ 


ஈஷோ தண்டஸ்ய வருணோ ராக்ஞாம்‌ தண்டதரோஹில: | 

ஈஷ: ஸர்வஸ்ய ஐகதோ ப்ராஹ்மணோ வேதபாறக: ॥ 245 

வருணனே பாவிகளின்‌ தண்டனைக்கு அதிகாரி. வருணனே 
தண்டனை அளிக்கும்‌ அதிகாரமுடைய அரசர்களுக்கு பிரபு. 

வேதங்களை எப்போதும்‌ ஓதுகின்ற பிராம்மணன்‌ இவ்வுல 
கத்தார்‌ அனைவருக்கும்‌ பிரபு. 


ண்கள்‌ எனை 
காளான்‌ என பொரு ப 


யத்ர வர்ஜயதே ராஜா பாபக்ருத்ப்யோ தநா ஆகமம்‌ | 

தத்ர காலேந ஜாயந்தே மாநவா தீர்க்கஜீவிந: | 246 

எந்த நாட்டில்‌ பாவிகளின்‌ தனத்தை அரசன்‌ எடுத்துக்‌ கொள்‌ 
ளாமலிருக்கிறானோ, அந்த நாட்டில்‌ ஜனங்கள்‌ தீர்க்காயுளோடு 
வாழ்வார்கள்‌. 


ண? wef என்னி fare TE | 

எர எரி ர்க எனி 

நிஷ்பத்யந்தே ச ஸஸ்யாநி யதோப்தாநி விஷாம்‌ ப்ருதக்‌ | 

பாலாஷ்ச ந ப்ரமீயந்தே விக்ருதம்‌ ந ௪ ஜாயதே ॥ 247 

எந்த நாட்டில்‌ பாவிகளின்‌ தனத்தை அரசன்‌ எடுத்துக்‌ 
கொள்ளாமலிருக்கறானோ அந்த நாட்டில்‌ பூமி நல்ல விளைச்சலைக்‌ 
கொடுக்கும்‌. சிசு மரணங்கள்‌ ஏற்படாது. ஊனமுற்றவர்கள்‌ பிறக்க 
மாட்டார்கள்‌. 

WA TT ஜுர 
ஊரினர்‌ TU: ॥ 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸரீ ஆனந்த நாச்சியாரம்மா ------_-_-_-_-_-) டட [069] 
ப்ராஹ்மணாந்‌ பாதமாநம்‌ து காமாதவரவர்ணகம்‌ | 
ஹந்யாச்‌ சித்ரைர்‌ வதோபாயை ருத்வேஜநகரைர்‌ ந்ருப: | 248 
வேண்டுமென்றே பிராம்மணர்களை அடிப்பவனையும்‌, 
அவர்கள்‌ செல்வத்தை பிடுங்கிக்‌ கொள்பவனையும்‌, அவன்‌ ஈன 
ஜாதிக்காரனாக இருந்தால்‌, அவனைப்‌ பலவகையான சித்திரவதை 
களுக்காளாக்க வேண்டும்‌. 


TTT Yr roe | 

ச்‌ TT aay ff ॥ 

யாவாந வத்யஸ்ய வதே தாவாந்‌ வத்யஸ்ய மோக்ஷணே | 

அதர்மோ ந்ருபதேர்‌ த்ருஷ்டோ தர்மஸ்‌ -து விநியச்சத: | 249 

நிரபராதியைத்‌ தண்டிப்பதால்‌ எவ்வளவு பாபம்‌ நேருமோ, 
அதே அளவு பாபம்‌ குற்றவாளியைக்‌ தண்டிக்காமல்‌ விடுவதாலும்‌ 
நேரும்‌. எனவே சாஸ்திர விதிப்படி தண்டனை வழங்கி தர்ம 
நெறியோடு அரசன்‌ ஆளவேண்டும்‌. 


afertsd reread என்‌ னார்‌ | 
அ Mfg Sree fra: ॥ 


உதிதோ அயம்‌ விஸ்தரஷோ மிதோ விவதமாநயோ: | 

அஷ்டாதஷசு மார்கேஷ வ்யவஹாரஸ்ய நீர்ணய: | 250 

இதுவரை கடன்‌ முதலான பதினெட்டு வகையான விவகாரங்‌ 
களைப்‌ பற்றிய விஷயங்களைத்‌ தீர்ப்பதற்கான வழிகள்‌ விரிவாகக்‌ 
கூறப்பட்டது. 


ஏ எரி எளி எக த TT: | 

காவன எண «TRAE 

ஏவம்‌ தர்ம்யாணி கார்யாணி ஸம்யக்‌ குர்வந்‌ மஹிபதி: | 

தேஷாநளப்தால்லிப்ஸேத லப்தாம்ஷ்‌ ௪ பரிபாலயேத்‌ ॥ 251 

இவ்வாறாக தர்ம நெறியோடு வழக்குகளை விசாரித்து 
தீர்ப்பளித்து, பிற நாடுகளை வென்று, வென்ற நாடுகளையும்‌ 
சேர்த்து நல்லபடி. ஆண்டு வர வேண்டியது அரசன்‌ கடமை. 


எர்த்‌ எரா; | 
க்கம்‌ Pref UTE 


ஸம்யக்‌ நீவிஷ்ட தேஷஸ்‌ து க்ருததுர்கஷ்ச ஷாஸ்த்ரத: | 
கண்டகோத்தரணே நித்யமாதிஷ்டேத்‌ யத்நமுத்தமம்‌ ॥ 252 


தி என்னும்‌ 
ணை உட்டா ட 
தக்க இடத்தில்‌ தலைநகரை நிர்மாணித்துக்‌ கொண்டு 
ஏற்கெனவே கூறிய முறையில்‌ தக்கபடி கோட்டைகளை சாஸ்திர 
முறையோடு நிர்மாணித்துக்‌ கொண்டு அரசாள வேண்டும்‌. 
நாட்டில்‌ குற்றவாளிகளைக்‌ கண்டுபிடித்துத்‌ தண்டிப்பதில்‌ 
முயற்சியோடிருக்க வேண்டும்‌. 


வாண கள்‌ MATA! 

எ ற எள ॥ 

ரக்ஷணாதார்ய வ்ருத்தாநாம்‌ கண்டகாநாம்‌ ச ஷோதநாத்‌ | 

நரேந்த்ராஸ்‌ த்ரிதிவம்‌ யாந்தி ப்ரஜாபாலந தத்பரா: ॥ 253 

நல்லோரைக்‌ காத்து, தயோரைக்‌ தண்டித்து, தன்‌ மக்களைக்‌ 
காப்பதிலேயே எப்போதும்‌ கருத்தோடிருக்கும்‌ அரசர்கள்‌ சொர்க்‌ 
கத்தை அடைவார்கள்‌. 


அரண எரை ர எள ஏன்‌ wa: | 

என ஏன்‌ ர ளா எ பப 

அஷாஸம்ஸ்‌ தஸ்கராந்‌ யஸ்‌ து பலிம்‌ க்ருஹ்ணாதி பார்திவ: | 

தஸ்ய ப்ரக்ஷப்யதே ராஷ்ட்ரம்‌ ஸ்வர்காச்ச பரிஹீயதே ॥ 

திருடர்கள்‌ முதலானவர்களை தண்டித்து ஓடுக்காமல்‌, வரியை 
மட்டும்‌ வசூலிக்கி்ற அரசனை மக்கள்‌ வெறுப்பார்கள்‌. மேலும்‌ 
அவ்வரசன்‌ புண்ணியங்களை இழந்து சொர்க்கத்தையும்‌ அடைய 
முடியாது போகும்‌. 


பட்டர்‌ கட்டக்‌ பந WETS 

என ன்‌ Fred ன்னா Fa ஜு ॥ 

நீர்பயம்‌ து பவேத்‌ யஸ்ய ராஷ்ட்ரம்‌ பாஹுபலா ஆஷரிதம்‌ | 

தஸ்யதத்‌ வர்ததே நீத்யம்‌ ஸிச்யமாந இவ த்ரும: || 

குன்‌ தோள்‌ வலிமையால்‌, மக்கள்‌ பயமற்று வாழுமாறு 
ஆள்கின்ற அரசனின்‌ நாடு, தண்ணீர்‌ ஊற்றுவதால்‌ நன்கு வளரும்‌ 
செடியைப்‌ போன்று தினந்தினம்‌ விருத்தியடையும்‌. 


254 


255 


Tofu TERT fre TESTA! 
உண்டான எ என்ரான்‌ 
த்விதாம்ஸ்‌ தஸ்கராந்‌ வித்யாத்‌ பரத்ரவ்யா அபஹாரகாந்‌ | 


ப்ரகாஷாம்ஷ்‌ சாஅப்ரகாஷாம்ஷ்‌ ௪ சாரசக்ஷர்‌ மஹீபதி: | 256 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை முட்‌ ஆனந்த நாச்சியாரம்மா 156] 
வெளிப்படையாகவும்‌, ரகசியமாகவும்‌ என்று இரு வகைகளில்‌, 

கொள்ளையடிக்கும்‌ கொள்ளையரை, ஒற்றர்களைக்‌ கொண்டு 

கண்டறிய வேண்டும்‌. 


TATA எள்‌ 0. | 
ரண Aa 3 கானை; ॥ 


ப்ரகாஷ வச்சகாஸ்‌ தேஷாம்‌ நாநாபண்யோப ஜீவிந: | 

ப்ரச்சந்ந வஞ்சகாஸ்‌ த்வேதே யே ஸ்தேநா ஆட விகாதய: ॥ 257 

திருடர்கள்‌, ரகசிய வஞ்சகர்கள்‌, வெளிப்படையான வஞ்ச 
கர்கள்‌ என்று இரு வகையானவர்கள்‌. 

வியாபாரம்‌ செய்பவர்கள்‌, எடை தரம்‌ முதலானவற்றில்‌ 
ஏமாற்றினால்‌ அவர்கள்‌ வெளிப்படையான வஞ்சகர்கள்‌. 

இரவில்‌ எவருமறியாமல்‌ வந்து கன்னமிட்டு, பொருட்களைத்‌ 
திருடிச்‌ செல்பவர்கள்‌ ரகசிய வஞ்சகர்கள்‌. 


TT எனன: fA TT 

என்னண்ணா VEIN TAFT: UE II 

உத்கோசகாஷ்‌ செளபதிகா வஞ்சகா: கிதவாஸ்ததா | 

மங்களா ஆதேஷவ்ருத்தாஷ்‌ ச பத்ராஷ்‌ சேக்ஷணிகை: ஸஹ ॥ 258 

லஞ்சம்‌ வாங்குபவர்கள்‌, பயமுறுத்தி மிரட்டி சொத்தைக்‌ 
கைப்பற்றுபவர்கள்‌, பிறர்‌ பொருளை இரவல்‌ வாங்கி, அதேபோன்று 
தோற்றமளிக்கும்‌ வேறொன்றைக்‌ கொடுத்து ஏமாற்றுவது போன்ற 
வஞ்சகச்‌ செயல்களில்‌ ஈடுபடுபவர்கள்‌, சூதாட்டத்தால்‌ தனத்தைப்‌ 
பறிப்பவர்கள்‌, உனக்கு இது கிடைக்கும்‌, அது கிடைக்கும்‌” என்று 
ஆசை வார்த்தைகள்‌ காட்டி எதையாவது செய்யச்‌ சொல்லி அதன்‌ 
மூலம்‌ தனத்தைப்‌ பறிப்பவர்கள்‌, மஹான்களைப்‌ போன்றும்‌ 
குருமார்களைப்‌ போன்றும்‌ வேடமிட்டுக்‌ கொண்டு தனத்தைப்‌ 
பறிப்பவர்கள்‌, இதை அதை என்று எதையாவது எண்ணி, 
எண்ணிக்கையைக்‌ கொண்டு ஜோதிடம்‌ என்று எதையாவது சொல்லி 
ஏமாற்றுபவர்கள்‌ - இவர்கள்‌ வெளிப்படையாகப்‌ பொருளைப்‌ 
பறிக்கும்‌ திருடர்கள்‌. 

அகா ௭ எரா கனை. | 

ணார எ ரா ஏரின்‌ ॥ 


அஸம்யக்‌ காரிணஷ்‌ சைவ மஹாமாத்ராஷ்‌ சிகித்ஸகா: | 
ஷில்போபசார யுக்தாஷ்ச நீபுணா: பண்யயோஷித: | 259 


ணை உட்டா ம்‌ 
ஒரு காரியத்தைச்‌ சரிவரச்‌ செய்யத்‌ தெரியாமலே, தெரிந்தது 
போல்‌ காட்டிக்‌ கொண்டு, செய்து தருவதாகக்‌ கூறி பணம்‌ 
பறிப்பவர்கள்‌, நோயின்‌ தன்மைகளையும்‌ நோய்க்கேற்ற மருந்தின்‌ 
தன்மைகளையும்‌ சரிவர அறியாமலே, மருத்துவர்கள்‌ என்று 
கூறிக்கொண்டு தனம்‌ பறிப்பவர்கள்‌, சரிவர தொழிலைக்‌ கற்றுக்‌ 
கொள்ளாமல்‌, பணம்‌ பறிக்கத்‌ தொழில்‌ செய்யும்‌ வண்ணார்‌, 
கருமார்‌ முதலானோர்‌, பணம்‌ பறிக்கும்‌ வேசியர்‌ - இவர்களும்‌ 
வெளிப்படையாகப்‌ பொருளைப்‌ பறிக்கும்‌ திருடர்கள்‌. 


கண்பு 

கா ரன்ன ॥ 

ஏவமாதீந்‌ விஜாநீயாத்‌ ப்ரகாஷால்‌ லோக கண்டகாந்‌ | 

நிகூடசாரிணஷ்‌ சா அந்யாநநார்யா நார்யலிங்கிந: ॥ 260 

இவர்கள்‌ இத்தனை பேரும்‌ பகிரங்கமாக மக்களிடம்‌ கொள்ளை 
ய்டிப்பவர்கள்‌ என்பதை அறிய வேண்டும்‌. இத்தகையவர்களைப்‌ பல 
வேடங்களில்‌ சென்று ஒற்றர்கள்‌ கண்டறிய வேண்டும்‌. 


A ff yafit Ra rset: | 

ஸ்கர்‌ னர ணப 

தாந்‌ விதித்வா சுசரிதைர்‌ கூடைஸ்‌ தத்கர்மகாரிபி: | 

சாரைஷ்‌ சா அநேகஸம்ஸ்தாநை: ப்ரோத்ஸாஹ்ய வஷமாநயேத்‌ | 261 

எந்தத்‌ தொழில்‌ செய்யும்‌ வஞ்சகரையும்‌, அந்தத்‌ தொழில்‌ 
செய்பவரைப்‌ போன்ற வேடமிட்ட ஒற்றர்களைக்‌ கொண்டு 
கண்டறிய வேண்டும்‌. ஆங்காங்கே இருக்கும்‌ ஒற்றர்களும்‌ பல 
வகையான வேடங்களோடு பலவகையான வஞ்சகர்களைத்‌ தக்கபடி 
கண்டறிந்து அரசனுக்கு அறிவிக்க வேண்டும்‌. 


ரணினா அன்‌ எரி எனக | 

pal ET TT எ எரா ॥ 

தேஷாம்‌ தோஷாநபிக்யாப்ய ஸ்வே ஸ்வே கர்மணி தத்வத: | 

குர்வீத ஷாஸநம்‌ ராஜா ஸம்யக்‌ ஸாரா அபராதத: ॥ 262 

இவ்வாறான ரகசியத்‌ திருடர்களையும்‌ வெளிப்படைத்‌ 
திருடர்களான வஞ்சகர்களையும்‌ கண்டுபிடித்து, அவரவர்‌ 
செயலுக்குத்‌ தக்கபடி தண்டித்து குற்றவாளிகளை ஒடுக்க வேண்டும்‌. 


ஏ ள்‌ எ: BH fa | 
சொருகி Prd wet foto 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 
அன்னை மு ஆனந்த நாச்சியாரம்மா 1567] 
நஹி தண்டாத்ருதே ஷக்ய: கர்தும்‌ பாபவிநிக்ரஹ: | 
ஸ்தேநாநாம்‌ பாபபுத்தீநாம்‌ நீப்ருதம்‌ சரதாம்‌ க்ஷிதெள ॥ 263 
உள்ளுக்குள்‌ பாப புத்தியோடு கெடுதிகளைச்‌ செய்து கொண்டு, 
வெளியே நல்லவரைப்‌ போன்று திரிகின்ற இத்தகைய தீயவர்களை 
கடுமையாகத்‌ தண்டிக்க வேண்டும்‌. தண்டனை ஒன்றினாலேயே 
இவர்கள்‌ தங்கள்‌ பாபச்‌ செயல்களை விடுவார்கள்‌. 


எனா னாள்‌ ளை. | 

எரா கேரா; எள: ச்‌ எ॥ 

ஸபா ப்ரபா அபூபஷாலா வேஷ மத்யா அந்ந விக்ரயா: | 

சதுஷ்பதாஷ்‌ சைத்யவ்ருக்ஷா: ஸமாஜா: ப்ரேக்ஷணாநி ௪ ॥ 264 
ள்ளார்‌ எண்ணார்‌ எ। 

ஊண்‌ எனா எ ॥ 

ஜீர்ணோத்யாநாந்யரண்யாநி காருகா ஆவேஷநாநீச | 

சூந்யாநி சாஅப்யகாராணி வநாந்யுபவநாநி ௪ ॥ 265 
Taf TH TA Tet: னான்‌ | 

TROUT? எ ATA ப 

ஏவம்‌ விதாந்‌ ந்ருபோ தேஷாந்‌ குல்மை: ஸ்தாவர ஐங்கமை: | 

தஸ்கர ப்ரதிஷேதார்தம்‌ சாரைஷ்‌ சாஅப்யனு சாரயேத்‌ ॥ 266 


ஊர்மக்கள்‌ கூடும்‌ சபா மண்டபங்கள்‌, குடிநீர்‌ பந்தல்கள்‌, 
சிற்றுண்டி விற்குமிடங்கள்‌, வேசியர்‌ இல்லங்கள்‌, கள்ளுக்‌ கடைகள்‌, 
அன்ன சத்திரங்கள்‌, நான்கு தெருக்கள்‌ கூடுமிடங்கள்‌, மரத்தடி, 
மக்கள்‌ அதிகம்‌ நடமாடும்‌ இடங்கள்‌, பாழடைந்த மலர்‌ வனங்கள்‌, 
வனங்கள்‌, தோட்டங்கள்‌, இரும்புப்‌ பட்டறை போன்ற தொழில்‌ 
செய்யும்‌ இடங்கள்‌, பாழடைந்த மாளிகைகள்‌, தோப்புகள்‌, 
நந்தவனங்கள்‌ முதலான இடங்களில்‌ எப்போதும்‌ ஒற்றர்களின்‌ 
கண்காணிப்பு இருக்க வேண்டும்‌. இவ்விடங்களில்‌ திருடர்களைப்‌ 
பிடிப்பதற்காக நிரந்தரமான சில வீரர்கள்‌ இருக்க வேண்டும்‌. மேலும்‌ 
சஞ்சரித்துக்‌ கொண்டே திருடர்களைப்‌ பிடிக்கும்‌ வீரர்களையும்‌ 
நியமிக்க வேண்டும்‌. 


TRUITT TATA: | 
எண சே fruit: Trent ॥ 


தத்ஸஹாயைரனுகதைர்‌ நாநாகர்ம ப்ரவேதிபி: | 
வித்யாதுத்ஸாதயேச்‌ சைவ நீபுணை: பூர்வதஸ்கரை: | 267 


ய ணை பட்ட டகடடர்‌ 

பழைய திருடர்களைக்‌ கொண்டும்‌ புதிய திருடர்களைப்‌ 
பிடிக்கலாம்‌. தண்டனை பெற்றுத்‌ திருந்திய பழைய திருடர்களை 
ஒற்றர்களாக்கிக்‌ கொள்ள வேண்டும்‌. திருடன்‌ வழிகளைத்‌ திருடன்‌ 
அறிவானல்லவா? பழைய திருடர்களான ஒற்றர்கள்‌ தங்கள்‌ 
திறமைகளைக்‌ கொண்டு புதுத்‌ திருடர்களைப்‌ பிடித்துக்‌ 
கொடுக்குமாறு செய்ய வேண்டும்‌. 


என்றா எ எணறார எனி 
ர்க எ கர்ட்‌ சா ப 


பக்ஷ்யபோஜ்யா அபதேஷைஷ்‌ ௪ ப்ராஹ்மணாநாம்‌ ச தர்ஷநை;: | 

ஷெளர்ய கர்மா அபதேஷைஷ்‌ ௪ குர்யஸ்‌ தேஷாம்‌ ஸமாகமம்‌ ॥ 268 

இந்த ஒற்றர்கள்‌ திருடர்களைக்‌ கண்டுபிடித்த பிறகு இவர்களை 
அரசாங்க வீரர்களிடம்‌ ஒப்படைக்க வேண்டும்‌. அதற்காக 
அத்திருடர்களை ஏதேனும்‌ காரணம்‌ காட்டி ஓரிடத்துக்கு 
வரவழைக்க வேண்டும்‌. 

தன்‌ இல்லத்துக்கு விருந்துக்கு வருமாறு கூறி ஓரிடத்துக்கு 
வரவழைத்துப்‌ பிடித்துக்‌ கொடுக்கலாம்‌. 

தன்‌ இல்லத்துக்கு முற்றும்‌ உணர்ந்த முனிவர்‌ 
வந்திருப்பதாகவும்‌, அவரிடம்‌ வருங்காலத்தைப்‌ பற்றி 
அறியலாமென்றும்‌ கூறி, ஒரிடத்துக்கு வரவழைத்து வீரர்களிடம்‌ 
பிடித்துக்‌ கொடுக்கலாம்‌. 

வாட்பயிற்சி, மற்போர்‌ ஆசிரியர்களிடம்‌ கூட்டிப்‌ போய்‌ 
அவற்றைப்‌ பயிற்றுவிப்பதாக ஆசை காட்டி, ஓரிடத்துக்கு 
வரவழைத்துப்‌ பிடித்துக்‌ கொடுக்கலாம்‌. 

எப்படியேனும்‌ அத்திருடர்களுடன்‌ பழகி, அவர்களை நம்ப 
வைத்து, தந்திரமாகக்‌ காவலரிடம்‌ பிடித்துக்‌ கொடுக்க வேண்டும்‌. 


அண ண்ருரிளா எ 3 
பக ப்தியந்க க பட்டப்‌ ப்பி 


யே தத்ர நோபளர்பேயுர்‌ மூல ப்ரணிஹிதாஷ்ச யே | 

தாந்‌ ப்ரலவஹ்ய ந்ருபோ ஹந்யாத்‌ ஸமித்ரஞாதிபாந்தவாந்‌ | 269 

இத்தகைய ஒற்றர்களிடம்‌ நம்பிக்கையின்றி பட்டும்‌ படாமலும்‌ 
பழகுபவர்களாக, பிடிபடாமல்‌ இருக்கும்‌ குற்றவாளிகளை, 
அவர்களைப்‌ பற்றிய அனைத்து விஷயங்களையும்‌ சேகரித்து 
அவர்கள்‌ உண்மையில்‌ குற்றவாளிகளே என்பதை சந்தேகமறத்‌ 
தீர்மானித்தபிறகு அக்குற்றவாளிகளை அவர்களின்‌ குடும்பத்தோடு 
கொல்ல வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ரூநீ ஆனந்த நாச்சியாரம்மா 1569] 


எ ரண எட uf TU: | 
அ iT Mae 


ந ஹோடேந விநா செளரம்‌ காதயேத்‌ தார்மிகோ ந்ருப: | 

ஸஹோடம்‌ ஸோபகரணம்‌ காதயதே விசாரயந்‌ ॥ 270 

மரண தண்டனை விதிக்க வேண்டிய குற்றங்களைச்‌ செய்தவன்‌ 
என்று ஒரு குற்றவாளி பிடிபட்டால்‌, அந்தக்‌ குற்றத்தை அவன்‌ 
செய்ததற்கான தகுந்த ஆதாரங்கள்‌ தடயங்கள்‌ இல்லாவிடில்‌ 
அவனைக்‌ கொல்லக்கூடாது. ஆதாரங்களும்‌, அக்குற்றத்தைச்‌ செய்ய 
உபயோகித்த கருவிகளும்‌ கிடைத்தபோது, அவனைக்‌ கொல்ல 
வேண்டும்‌. 


சன்ன ௭3 அண்ணியா எனன: | 
ஏரண சே Waa ATI எப 


க்ராமேஷ்வபி ச யே சேசிச்‌ செளராணாம்‌ பக்த தாயகா: | 

பாண்டா அவகாஷதாஷ்‌ சைவ ஸர்வாம்ஸ்‌ தாநபி காதயேத்‌ ॥ 271 

கிராமங்களிலிருப்பவராயினும்கூட, திருடர்கள்‌ இவர்கள்‌ 
என்பதை நன்கு அறிந்தும்‌, அவர்களுக்கு உணவு கொடுத்து தங்க 
இடங்கொடுத்தாலும்‌, மற்ற உதவிகள்‌ புரிந்தாலும்‌ அவர்களையும்‌ 
திருடர்களாக எண்ணி கண்டிக்க வேண்டும்‌. 


ண்‌ ங்களா எண எண 
அனர என fire TFT TAA 


ராஷ்ட்ரேஷ ரக்ஷா அதிக்ருதாந்‌ ஸாமந்தாம்ஷ்சைவ சோதிதாந்‌ | 

அப்யாகாதேஷு மத்யஸ்தாஞ்சிஷ்யாச்‌ செளராநீவ த்ருதம்‌ ॥ 272 

ஊர்க்காவல்காற்ர்களும்‌, எல்லைக்‌ காவல்காரர்களுமாக 
இருக்கும்‌ வீரர்களில்‌ எவரேனும்‌ இத்தகைய திருடர்களுக்கு உதவி 
புரிபவர்களாக, அவர்கள்‌ திருடர்களல்ல என்று பேசுபவர்களாக 
இருந்தால்‌ அவர்களையும்‌ திருடர்களாக எண்ணி திருடர்க்குரிய 
தண்டனை வழங்க வேண்டும்‌. 


aq Sf எர TET Wf: | 
ட்பட்்ப்வ பப ப்ப Trae rate fH Fergal 


யஷ்சாஅபி தர்மஸமயாத்‌ ப்ரச்யுதோ தர்மஜீவந: | 
தண்டேநைவ தமப்யோஷேத்‌ ஸ்வகாத்‌ தர்மாத்தி விச்யுதம்‌ | 273 


மனு நீதி என்னும்‌ 

570 _—— > மனுதர்ம சாஸ்திரம்‌ 
பிறருக்கு யாகம்‌ செய்து கொடுத்தும்‌ தானம்‌ வாங்கியும்‌ 
ஜீவிப்பவன்‌, தர்ம நெறியிலிருந்து தவறினால்‌ அவனும்‌ அரசனால்‌ 


தண்டிக்கப்பட வேண்டியவன்‌. 


Tes ferred ஏர ள்ளி | 

ணன்‌ எள்‌ Frater எரி: ॥ 

க்ராமகாதே ஹிதாபங்கே பதி மோஷா அபிதர்ஷநே | 

ஷக்திதோ நாஅபிதாவந்தோ நீர்வாஸ்யா: ஸபரிச்சதா: ॥ 274 

கிராமத்தில்‌ கொள்ளையர்‌ புகுந்து கொள்ளையடிக்கும்‌ போதும்‌, 
அணை உடையும்போதும்‌, வழியை மறித்து திருடர்கள்‌ கொள்ளை 
யடிக்கும்‌ போது அருகலுள்ளவர்‌ உதவிக்கு ஒடி வரவில்லை என்றால்‌ 
அவர்களை பந்து ஜனங்களோடு நாடு கடத்த வேண்டும்‌. 


கன்ட ர்வ ஏரண ப 

எண்‌ ளா ॥ 

ராக்ஞ: கோஷா அபஹர்த்ரூம்ஷ்ச ப்ரதிகூலேஷ சஸ்திதாந்‌ | 

காதயேத்‌ விவிதைர்‌ தண்டைரரீணாம்‌ சோபஜாபகாந்‌ | 275 

பொக்கிஷத்திலிருந்து திருடியவன்‌, அரசன்‌ ஆணையை 
மீறுபவனாகவும்‌ அரசனுக்கு துரோகம்‌ இழைப்பவனாகவும்‌ 
இருப்பவன்‌ போன்றோரை விதவிதமான சரீர சித்ரவதைகளால்‌ 
தண்டிக்க வேண்டும்‌. குற்றத்தின்‌ தன்மையைப்‌ பொறுத்து மரண 
தண்டனையும்‌ விதிக்கலாம்‌. 


ஸீ ர எள்‌ சன றை | 

எ ஏரின்‌ ன்‌ ணய 

ஸந்திம்‌ சித்வா து யே செளர்யம்‌ ராத்ரெள குர்வந்தி தஸ்கரா: | 

தேஷாம்‌ சித்வா ந்ருபோ ஹஸ்தெள தீக்ஷ்ணே கலே நீவேஷயேத்‌ | 276 

இரவில்‌ கன்னமிட்டுத்‌ திருடுபவர்களின்‌ கைகளைத்‌ துண்டித்து, 
கூரான வேலாயுதத்தில்‌ அவனைக்‌ குத்தித்‌ தொங்கவிட வேண்டும்‌. 


அணியை bela wal ரம்‌ 

fed Geral ஏர்‌ எர ॥ 

அங்குளீர்‌ க்ரந்திபேதஸ்ய சேதயேத்‌ ப்ரதமே க்ரஹே | 

த்விதியே ஹஸ்த சரணெள த்ருதீயே வதமர்ஹதி | 277 

முதல்‌ முறையாக ஒரு பெண்ணிடம்‌ தவறாக நடப்பவனின்‌ 
விரல்களை வெட்ட வேண்டும்‌. இரண்டாம்‌ முறை செய்தால்‌ 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை முநீ ஆனந்த நாச்சியாரம்மா 4 571 
கைகால்களை வெட்ட வேண்டும்‌. மூன்றாம்‌ முறை செய்தால்‌ 
மரணமே தண்டனையாகும்‌. 


சர ணை எள 
என சான னா வ்ரிற்க ॥ 


அக்நிதாந்‌ பக்ததாம்ஷ்சைவ ததா ஷஸ்த்ரா அவகாஷதாந்‌ | 

ஸந்நிதாத்ரூம்ஷ்ச மோஷஸ்ய ஹந்யாச்‌ செளரமிவேஷ்வர: | 278 

இப்படிப்பட்ட குற்றவாளிக்கு, தெரிந்தே நெருப்பு, சாப்பாடு, 
ஆயுதங்கள்‌, தங்க இடம்‌ கொடுப்பவனுக்கு திருடனுக்குரிய 


தண்டனை வழங்க வேண்டும்‌. 


எங்க FATE YET எ 
qe afi ரை எனை ளோழு 


தடாகபேதகம்‌ ஹந்யாதப்சு சுத்தவதேந வா | 

யத்‌ வாஅபி ப்ரதிஸம்‌ ஸ்குர்யாத்‌ தாப்யஸ்தூத்தமஸாஹலம்‌ | 279 

மக்களுக்குப்‌ பயன்படும்‌ குளம்‌ ஏரி போன்றவற்றின்‌ கரைகளை 
உடைப்பவனை தண்ணீரில்‌ மூழ்கடித்தே கொல்ல வேண்டும்‌. 
ஒருவேளை அறியாமையால்‌ செய்து, உடைப்பைச்‌ சரிசெய்தும்‌ 
கொடுத்தானானால்‌ ஐந்நூறு பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. 


ணா JUBA ERTL | 

ராம FARA 

கோஷ்டாஅகாரா ஆயுதா அகாரதேவதா அகாரபேதகாந்‌ | 

ஹஸ்த்யஷ்வரத ஹர்த்ரூம்ஷ்ச ஹந்யாதேவா அவிசாரயந்‌ ॥ 280 

அரசனுடைய பொக்கிஷ சாலை, ஆயுத சாலை, ஆலயம்‌ 
இவைகளை இடிப்பவனை உடனடியாகக்‌ கொல்ல வேண்டும்‌. 


அரசனுடைய குதிரை யானை தேர்‌ இவைகளை அபகரிப்ப 
வனையும்‌ உடனடியாகக்‌ கொல்ல வேண்டும்‌. 


௭ ரானி சானி பு 

சாவ எண்ணா எ எனை Il 

யஸ்து பூர்வநிவிஷ்டஸ்ய தடாகஸ்யோதகம்‌ ஹரேத்‌ | 

ஆகமம்‌ வாஅப்யபாம்‌ பிந்த்யாத்‌ ஸ தாப்ய: பூர்வசாஹஸம்‌ | 281 

முன்னர்‌ ஏற்படுத்தப்பட்டிருந்த மக்கள்‌ உபயோகத்துக்கான ஏரி 
முதலான நீர்நிலைகளிலிருந்து நீரைத்‌ தன்‌ உபயோகத்துக்காக 
வெட்டி தன்‌ வயலுக்குப்‌ பாய்ச்சுறெவனுக்கும்‌, நீர்‌ வரும்‌ பாதையை 


அடைப்பவனுக்கும்‌ இருநூற்றைம்பது பணம்‌ அபராதம்‌ விதிக்க 
வேண்டும்‌. 


என்னும்‌ 
கப அ அ | ஸ்தா 
ணர்‌ எண்ணார்‌ | 
எள்ளி கானன்‌ TY Mul 


ஸமுத்ஸ்ருஜேத்‌ ராஜமார்கே யஸ்த்வமேத்ய மநாபதி | 

ஸ த்வெள கார்ஷாபணெள தத்யாதமேத்யம்‌ சாஆஷஷோதயேத்‌ | 282 

ராஜவீதியில்‌ மலங்கழிப்பவனுக்கு இரண்டு கார்ஷ்ணா 
பணங்களை அபராதம்‌ விதித்து, அவனைக்‌ கொண்டே அவ்விடத்தை 
சுத்தம்‌ செய்விக்க வேண்டும்‌. 

ளான ன்ட்‌ எர ள। 

ளார்‌ என There ரன்‌: 1 


ஆபத்கதோ அதவா வ்ருத்தா கர்பிணீ பால ஏவ வா | 

பரிபாஷணமர்ஹந்தி தச்சு ஷோத்யமிதி ஸ்திதி: || 283 

நோயாளி, வயோதிகன்‌, கர்ப்பிணி, சிறுவன்‌ முதலானோர்‌ 
ஆபத்தில்‌ இத்தகைய செயலைச்‌ செய்து விட்டால்‌, அவர்களைக்‌ 
கொண்டே அவ்விடத்தை உடனடியாக சுத்தம்‌ செய்வித்து, 
அவர்களை கண்டித்து அனுப்பி வைக்க வேண்டும்‌. அபராதம்‌ ஏதும்‌ 
போடத்‌ தேவையில்லை. 


fafa udat freay aat <H: 

ATA werd MTZ என்க ॥ 

சிகித்ஸசகாநாம்‌ ஸர்வேஷாம்‌ மித்யாப்ரசரதாம்‌ தம: | 

அமானுசேஷு ப்ரதமோ மானுசேஷது மத்யம: | 284 

மருத்துவன்‌ சிகிச்சை செய்யும்போது தவறான மருந்து 
கொடுத்தானானால்‌ அவனைத்‌ தண்டிக்க வேண்டும்‌. அவன்‌ சிகிச்சை 
செய்தது மிருகங்களுக்கானால்‌ இருநூற்றைம்பது பணங்கள்‌ 
அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. மனிதர்களுக்கானால்‌ ஐந்நூறு 
பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. 


எண னளரிள என்னா எ எ: | 

ர்க என னர்‌ ௭॥ 

ஸங்க்ரமத்வஜயஷ்டீநாம்‌ ப்ரதிமாநாம்‌ ௪ பேதக: | 

ப்ரதி குர்யாச்ச தத்‌ ஸர்வம்‌ பஞ்ச தத்யாச்சதாநீச | 285 

தண்ணீரைக்‌ குறுக்கே கடப்பதற்காகப்‌ போடப்பட்டிருக்கும்‌ 
மரப்பாலம்‌, கற்பாலம்‌ போன்றவற்றையும்‌, ராஜதுவாரங்களில்‌ 
இருக்கும்‌ கொடிமரங்கள்‌ யூப ஸ்தம்பங்களையும்‌, தெய்வச்‌ 
சிலைகளையும்‌ சேதப்படுத்துபவனுக்கு ஐந்நூறு பணங்கள்‌ அபராதம்‌ 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை மூமீ ஆனந்த நாச்சியாரம்மா [573] 
விதிக்க வேண்டும்‌. அவன்‌ சேதப்படுத்தியவைகளை அவனே மீண்டும்‌ 
புதிதாக செய்து வைக்க வேண்டும்‌. 


அண்ணா ணர்‌ எச்‌ என்‌ TT 

அரில்‌ ஏ ளை ஏளன: ॥ 

அதூஷி தாநாம்‌ தீரவ்யாணாம்‌ தூஷணே பேதநே ததா | 

மணீ நாமபவேதே ௪ தண்ட: ப்ரதம ஸாஹஸ: | 286 

தங்கத்தோடு அதிகம்‌ செம்பைக்‌ கலப்படம்‌ செய்தவன்‌, உயர்ந்த 
ரத்தினங்கள்‌ முதலானவற்றைப்‌ பதிக்கும்போது அவற்றை உடைத்து 
விட்டவன்‌, முத்துக்களை மாலை கோக்கத்‌ துளையிடும்போது 
தவறுதலாகத்‌ துளையிட்டு அவற்றைக்‌ கெடுத்தவன்‌ போன்றோருக்கு 
இருநூற்றைம்பது பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. மேலும்‌ 


பொருளின்‌ உடைமைக்காரனுக்கு புதிதாக அதைச்‌ செய்து கொடுக்க 
வேண்டும்‌. 


wi fe fad ரர TA A எ | 
FWA ud YA TT ஏனா எ ॥ 


ஸமைர்‌ ஹி விஷமம்‌ யஸ்‌ து சரேத்‌ வைமூல்யதோ அபிவா | 

ஸ ப்ராப்னுயாத்‌ தமம்‌ பூர்வம்‌ நரோ மத்யமமேவ வா | 287 

ஒரே விலையைக்‌ கூறாமல்‌ ஆளுக்குத்‌ தக்கபடி விலையைக்‌ கூறி 
விற்கும்‌ ஏமாற்றுக்காரனுக்கு நூறு பணங்களிலிருந்து இருநூறு 


பணங்கள்‌ வரை அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. 


எண்‌ ௮ எளி Tea Fra! 
ண எ னித ரான: ॥ 


பந்தநாநீ ௪ ஸர்வாணி ராஜமார்கே நிவேஷயேத்‌ | 

துக்கிதா யத்ர தருஷ்யேரந்‌ விக்ரூதா: பாபகாரிண: ॥ 288 

குற்றவாளிகளைக்‌ கட்டிப்போட்டு அடிப்பது, உடல்‌ 
சித்திரவதைகளைச்‌ செய்வது முதலானவற்றை பலரும்‌ பார்க்கும்‌ 
இடங்களான ராஜவீதிகளில்‌ செய்ய வேண்டும்‌. அப்போதுதான்‌ 
குற்றம்‌ செய்தால்‌ கிடைக்கும்‌ தண்டனைகளைக்‌ காணும்‌ 
மற்றவர்களுக்கு குற்றம்‌ செய்வதில்‌ கருத்துப்‌ போகாது. மற்ற 
குற்றவாளிகளும்கூட. திருந்தி நல்வழிப்படுவார்கள்‌. 

கன எ ளார்‌ எ பு 

எரர்‌ எச எணண ர்க ரப! 

ப்ராகாரஸ்ய ௪ பேத்தாரம்‌ பரிகாணாம்‌ ச பூரகம்‌ | 

த்வாராணாம்‌ சைவ பங்தாரம்‌ க்ஷிப்ரமேவ ப்ரவாஸயேத்‌ | 289 


மனு நீதி என்னும்‌ 

* மனுதர்ம சாஸ்திரம்‌ 

அரண்மனை மதிளை இடிப்பவன்‌, கோட்டை மதிளை 

இடிப்பவன்‌, அகழியைத்‌ தரர்ப்பவன்‌ போன்றோரை உடனடியாக 
நாடு கடத்த வேண்டும்‌. 


FATA ud கண்‌ சோன்‌ TH: | 
கின்‌ என்‌ ஊர எ ॥ 


அபிசாரேஷஹு ஸர்வேஷ கர்தவ்யோ த்விஷதோ தம: | 

மூலகர்மணி சாஅநாப்தை: க்ருத்யாசு விவிதாசு ௪ ॥ 290 

ஒருவனைக்‌ கொல்வதற்காக அபிசார ஹோமம்‌ செய்பவனுக்கு 
இருநூறு பணங்கள்‌ அபராதம்‌ விதிக்க வேண்டும்‌. இவன்‌ செய்த 
ஹோமத்தால்‌ யாருக்கேனும்‌ மரணம்‌ நேரிட்டிருந்தால்‌ இவனுக்கு 
மரண தண்டனை விதிக்க வேண்டும்‌. மரணத்துக்காக மட்டுமின்றி, 
வேறு எந்த வகைக்‌ கெடுதி செய்வதற்காக ஹோமமோ, 
மாந்திரீகமோ செய்திருந்தாலும்‌ இதே தண்டனைதான்‌. 


எள்ளில்‌ என்கை 4௭ 
afeNeR A Ta Fred WET TAN 


அபீஜவிக்ரயீ சைவ பீஜோத்க்ரஷ்டா ததைவ ச | 

மர்யாதா பேதகஷ்சைவ விக்ருதம்‌ ப்ராப்னுயாத்‌ வதம்‌ | 291 

முளைக்கவியலாத தானியங்களை, விதைக்கான தானியங்கள்‌ 
என்று கூறி விற்பவனுக்கும்‌, அவ்வாறே விதைக்கான தானியங்‌ 
களோடு முளைக்காத தானியங்களைக்‌ கலப்படம்‌ செய்து 
விற்பவனுக்கும்‌, வயல்களின்‌ எல்லைகளை மாற்றியமைப்பவனுக்கும்‌, 
சித்ரவதைகளை தண்டனையாக விதிக்க வேண்டும்‌. 


Taree Beatty கர்ப்ப 

ணர்‌ ஊரான ஸே ॥ 

ஸர்வகண்டகபாபிஷ்டம்‌ ஹேமகாரம்‌ து பார்திவ: | 

ப்ரவர்தமாநமந்யாயே சேதயேத்‌ கண்டஷ: க்ஷரை: | 292 

தங்கத்தை எடையில்‌ ஏமாற்றுவது, உரசிப்‌ பார்த்து மாற்று 
இவ்வளவு என்று உரைப்பதில்‌ ஏமாற்றுவது, தங்கத்தில்‌ கலப்படம்‌ 
செய்து விற்பது, பொருள்‌ செய்யக்‌ கொடுத்த தங்கத்தில்‌ திருடுவது 
போன்றவற்றைச்‌ செய்யும்‌ பொற்கொல்லனுக்கு அவன்‌ செய்த 
குற்றத்துக்குத்‌ தக்கபடி சித்ரவதைகளை தண்டனையாக விதிக்க 
வேண்டும்‌. குற்றம்‌ பெரிதாயின்‌ உடல்‌ பாகங்களை வெட்டிக்‌ 
கொல்ல வேண்டும்‌. 

எண்‌ என்வன எண 

கணா எர எ ரள ரக 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1575] 
ஸீதா த்ரவ்யா அபஹரணே ஷஸ்த்ராணா மெளஷதஸ்யச | 
காலமாஸாத்ய கார்யம்ச ராஜா தண்டம்‌ ப்ரகல்பயேத்‌ | 293 
மண்வெட்டி, கோடரி, கலப்பை முதலியவற்றைத்‌ 
திருடியவனுக்கும்‌, வாள்‌ வில்‌ கத்தி முதலான ஆயுதங்களைத்‌ 
திருடியவனுக்கும்‌, ஒளஷதங்களை (மருந்துகளை) திருடியவனுக்கும்‌, 
எந்த காலத்தில்‌ எந்த அவசரத்துக்காக அந்தக்‌ காரியத்தைச்‌ செய்தான்‌ 
என்பதைப்‌ பார்த்து, அதற்குத்‌ தக்கபடி அரசன்‌ தண்டனை விதிக்க 
வேண்டும்‌. 


வன்‌ UT எள்‌ ஏராள | 
ஏக்‌ ளே எனை சரன்‌ ॥ 


ஸ்வாம்யமாத்யெள புரம்‌ ராஷ்ட்ரம்‌ கோஷதண்டெள சுஹ்ருத்‌ ததா | 

ஸப்த ப்ரக்ருதயோ ஹ்யேதா: ஸப்தாங்கம்‌ ராஜ்யமுச்யதே ॥ 294 

அரசன்‌, அமைச்சர்கள்‌, அந்தப்புரம்‌, நாடு, பொக்கிஷம்‌, 
படைபலம்‌, நட்பு அரசர்கள்‌ இந்த ஏழு பிரக்ருதிகளும்‌ ஒரு 
அரசனின்‌ அங்கங்களாகும்‌. இதையே ராஜாங்கம்‌ என்று கூறுகிறோம்‌. 


ளா ணி ணன்‌ AAT | 
ஏ நன ளின்‌ எனம 


ஸப்தாநாம்‌ ப்ரக்ருதீநாம்‌ து ராஜ்யஸ்யா ஆஸாம்‌ யதாக்ரமம்‌ | 

பூர்வம்‌ பூர்வம்‌ குருதரம்‌ ஜாநீயாத்‌ வ்யஸநம்‌ மஹத்‌ ॥ 295 

இவற்றில்‌ பின்னிருப்பதைக்‌ காட்டிலும்‌ முன்னிருப்பது 
உயர்ந்தது. பின்னிருப்பவற்றைவிட முன்னிருப்பவற்றுக்கு குறைவு 
வராமல்‌ காக்க வேண்டும்‌. அதாவது நட்பு அரசர்களைவிட தன்‌ 
படைபலம்‌ முக்கியம்‌. படைபலத்தைவிட பொக்கிஷம்‌ முக்கியம்‌. 
பொக்கிஷத்தைவிட நாடு முக்கியம்‌. நாட்டைவிட தலைநகரம்‌ 
முக்கியம்‌. தலைநகரைவிட அமைச்சர்கள்‌ முக்கியம்‌. அமைச்சர்களை 
விட அரசனே மிக மிக முக்கியம்‌. 


எண்ன ன fare PETE | 
அணா ண்ணி ॥ 


ஸப்தாங்கஸ்யேஹ ராஜ்யஸ்ய விஷ்டப்தஸ்ய த்ரிதண்டவத்‌ | 

அந்யோஅந்ய குணவைஷேஷ்யாந்‌ ந கிஞ்சிததிரிச்யதே ॥ 296 

இப்படிக்‌ கூறியிருப்பதால்‌ ஒன்றுக்கு மற்றொன்று தாழ்ந்தது 
என்று எண்ணிவிடக்கூடாது. இந்த ஏழு அங்கங்களுமே ஒரே 
நிகரானவையே. சந்யாசியின்‌ கையிலுள்ள திரிதண்டத்தின்‌ மூன்று 
முனைகளும்‌ சமமாக இருப்பது போன்று ஒரு ராஜ்யத்துக்கு இந்த 


மனு நீதி என்னும்‌ 
976 * மனுதர்ம சாஸ்திரம்‌ 
ஏழு அங்கங்களும்‌ சமமானவை. ஒன்றில்லாமல்‌ இன்னொன்று 
இல்லை. ஒன்றைச்‌ சார்ந்து ஒன்று இருக்கும்‌. ஆபத்துக்‌ காலத்தில்‌ எது 
முக்கியம்‌ என்பதை அறிந்து கொள்வதற்காகவே எதைவிட எது 
முக்கியம்‌ என்று கூறப்பட்டது. 


எடு ர Fey Tae ரர்‌ | 
னர்‌ எரி மாரி dagen ப 


தேஷு தேஷ து க்ருத்யேஷு தத்தங்கம்‌ விசிஷ்யதே | 

யேந யத்‌ ஸாத்யதே கார்யம்‌ தத்‌ தஸ்மிஞ்ச்ரேஷ்ட முச்யதே ॥ 297 

இந்த ஏழு அங்கங்களில்‌, அந்தந்த காரியங்களைச்‌ செய்ய 
அந்தந்த அங்கங்களால்‌ மட்டுமே முடியும்‌. எனவே எந்த காரியத்தை 
நிறைவேற்ற வேண்டுமானாலும்‌ அதற்குரிய அந்த அங்கத்தைக்‌ 
கொண்டே நிறைவேற்ற இயலும்‌. எனவே அந்தந்த காரியங்களுக்கு, 
அந்தந்த அங்கங்கள்‌ முக்கியமானவை. 


ணின்‌ ளே எ கணா 

ஊன்‌ எர எளாற்ள்ண்பு 

சாரேணோத்ஸாஹயோகேந க்ரியயைவ ௪ கர்மணாம்‌ | 

ஸ்வஷக்திம்‌ பரஷக்திம்‌ சநித்யம்‌ வித்யாந்‌ மஹீபதி: ॥ 298 

அரசன்‌ தினம்‌ தினம்‌ தன்‌ சக்தியைப்‌ பெருக்கிக்‌ கொள்ள 
வேண்டும்‌. ஒற்றர்களைக்‌ கொண்டு தன்‌ நாட்டில்‌ நடப்பவை 
களையும்‌, அருகிலுள்ள நாடுகளில்‌ நடப்பவைகளையும்‌, எதிரி 
நாடுகளில்‌ நடப்பவைகளையும்‌ நன்கு அறிந்து வைத்திருக்க 
வேண்டும்‌. தன்‌ படை வீரர்களுக்கு எப்போதும்‌ உற்சாகமூட்டி 
வைத்திருக்க வேண்டும்‌. யானைகள்‌ குதிரைகள்‌ முதலானவற்றை 
நன்கு கவனித்து அவைகளுக்கு நோய்‌ வராமல்‌ காத்து, வந்த 
நோயைப்‌ போக்கி பலத்தோடு வைத்திருக்க வேண்டும்‌. ஆயுதங்‌ 
களும்‌ எப்போதும்‌ தயார்‌ நிலையில்‌ இருக்க வேண்டும்‌. 

ஒரு அரசன்‌ தன்னுடைய சக்தியையும்‌, மாற்றான்‌ சக்தியையும்‌ 
நன்கு அறிந்திருக்க வேண்டும்‌. 


ன்னா எளி னார்‌ எள 

சபி எ: அரள நாளைய 

பீடநாநி ௪ ஸர்வாணி வ்யஸநாநீ ததைவ ச | 

ஆரபேத தத: கார்யம்‌ ஸஞ்சிந்த்ய குருலாகவம்‌ | 299 

ஒரு நாட்டின்‌ மீது போர்‌ தொடுப்பதற்கு முன்பு அதனால்‌ 
ஏற்படும்‌ நன்மை இமைகளை நன்கு ஆராய வேண்டும்‌. வெற்றியை 


| 
| 
| 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை ஸமுநீ ஆனந்த நாச்சியாரம்மா இ னள ண |577] 
எளிதில்‌ அடைய முடியுமா அல்லது வெற்றியை அடைவது கடினமா 
என்பதை யெல்லாம்‌ நன்கு யோசித்து பிறகு போர்‌ தொடுப்பது 
சரியே என்று தெரிந்தால்‌ போர்‌ தொடுக்க வேண்டும்‌. 


சாமி ஒளிர ளான; ராரா: | 

க்ளா fe ged Sit Pra ப 

ஆரபேதைவ கர்மாணி ஷ்ராந்த: ஷ்ராந்த: பூந: பூந: | 

கர்மாண்யாரபமாணம்‌ ஹி புருஷம்‌ ஷ்ரீர்‌ நிஷேவ தே | 300 

இடையிடையே இளைப்பாறி மீண்டும்‌ மீண்டும்‌ யுத்தங்களைத்‌ 
தொடர வேண்டும்‌. இவ்வாறு காரியங்களைத்‌ தொடர்ந்து செய்ப 
வனிடமே ராஜ்ய லக்ஷ்மி விடாமல்‌ அவனுடன்‌ இருப்பாள்‌. 


ட்ய்ந்பபபடட்டர்‌ பகா (2௧: ரி] 
Ta ண எளி எள fe சாரர்‌ ॥ 


க்ருதம்‌ த்ரேதா யுகம்‌ சைவ த்வாபரம்‌ கலிரேவ ச | 
ராக்ஞோ வ்ருத்தாநி ஸர்வாணி ராஜாஹி யுகமுச்யதே ॥ 301 
அரசன்‌ செயல்களே கிருதயுகத்தையும்‌ திரேதாயுகத்தையும்‌ 


துவாபரயுகத்தையும்‌ கலியுகத்தையும்‌ நிலைநிறுத்துவதால்‌ அரசனே 
யுகம்‌ எனப்படுவான்‌. 


க்‌. ணன்‌ ன்‌ எ ளா ளா TTA! 
பட்ட A Frag FA TA 


கலி: ப்ரசுப்தோ பவதிஸ ஜாக்ரத்‌ த்வாபரம்‌ யுகம்‌ | 

கர்மஸ்வப்யுத்யதஸ்‌ த்ரேதா விசரம்ஸ்து க்ருதம்‌ யுகம்‌ ॥ 302 

அரசன்‌ சோம்பலோடு எந்த முயற்சியும்‌ செய்யாதவனாக 
அஞ்ஞானத்தோடு இருக்கும்போது கலியுகத்தவனாகிறான்‌. 

அறிஞனாக இருந்த போதும்கூட விழிப்புடன்‌ ஆட்சி 
நடத்தாதபோது துவாபர யுகத்தவனாகிறான்‌. 

முயற்சியோடு காரியங்களிலீடுபட்டு விழிப்புடன்‌ ஆட்சி 
நடத்தும்‌ போது திரேதா யுகத்தவனாஜொன்‌. 

அரசன்‌ தர்மவானாக தானிருந்து, மக்களையும்‌ தர்மத்தின்‌ 
வழியை விட்டு விலகாதவாறு நடத்திச்‌ செல்லும்போது கிருத யுகத்த 


வனாகிறான்‌. 


மனு நீதி என்னும்‌ 
518 உ மனுதர்ம சாஸ்திரம்‌ 


ணாக என்ன என ணன 4) 
ஷு பு WA ரர TEN 


இந்த்ரஸ்யா அர்கஸ்ய வாயோஷ்ச யமஸ்ய வருணஸ்ய ச | 

சந்த்ரஸ்யா அக்நே: ப்ருதிவ்யாஷ்ச தேஜோவ்ருத்தம்‌ ந்ருபஷ்‌ சரேத்‌ | 303 

இந்திரன்‌, சூரியன்‌, வாயு, யமன்‌, வருணன்‌, சந்திரன்‌, அக்னி, 
பூமியினுடைய தன்மைகளை அரசன்‌ பெற்றிருக்க வேண்டும்‌. 


எரி ug TTA Rfid | 

எண்ட ue wif ATL 

வார்ஷிகாம்‌ஷ்‌ சதுரோ மாஸாந்‌ யதேந்த்ரோ அபிப்ரவர்ஷதி | 

ததா அபிவர்ஷேத்‌ ஸ்வம்‌ ராஷ்ட்ரம்‌ காமைரிந்த்ரவ்ரதம்‌ சரந்‌ ॥ 304 

இந்திரன்‌ ஆவணி தொடங்கி நான்கு மாதங்கள்‌ மழையைப்‌ 
பொழிவிக்கிறார்‌. அதனால்‌ பயிர்கள்‌ செழித்து வளர்ந்து உயிர்‌ 
வாழ்வதற்கான உணவுகளை மனிதர்கள்‌ நிறைவாகப்‌ பெற்று 
மகிழ்கிறார்கள்‌. 

அவ்வாறே அரசனும்‌ தன்‌ குடிமக்களுக்குத்‌ தேவையான 
அனைத்தும்‌ கிடைக்குமாறு செய்து அவர்களை மகிழ்வோடு 
வைத்திருக்க வேண்டும்‌. 

இந்த வகையில்‌ அரசன்‌ இந்திரனைப்‌ போன்று நடந்து கொள்ள 
வேண்டும்‌. 

FA WETS Ad EO Raf: | 

TO Ga wT TEA Pree ஈய 

அஷ்டெள மாஸாந்‌ யதா ஆதித்யஸ்‌ தோயம்‌ ஹரதி ரஷ்மிபி: | 

ததா ஹரேத்‌ கரம்‌ ராக்ஷ்ட்ராந்‌ நீத்யமர்கவ்ரதம்‌ ஹி தத்‌ ॥ 305 

மார்கழி தொடங்கி எட்டு மாதங்கள்‌ சூரியன்‌ பூமியிலிருந்து 
சிறிது சிறிதாக தண்ணீரை ரரெகித்துக்‌ கொள்கிறார்‌. அவ்வாறே 
அரசனும்‌ தனக்குச்‌ சேர வேண்டிய வரிப்பணத்தை மக்களிடமிருந்து 
சிறிது சிறிதாகக்‌ கிரகித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 

இந்த வகையில்‌ அரசன்‌ சூரியனைப்‌ போன்று நடந்து கொள்ள 
வேண்டும்‌. 

ன எகா எள எனி எள | 

எள ஸ்‌ ண எர எண 

ப்ரவிஷ்ய ஸர்வ பூதாநி யதா சரதி மாருத: | 

ததா சாரை: ப்ரவேஷ்டவ்யம்‌ வ்ரதமேதத்‌ தி மாருதம்‌ | 306 


அவடை. ௬ 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா ___-_—_———_—————-579 

வாயுவானது எல்லா பிராணிகளின்‌ உடல்களிலும்‌ உள்‌ நுழைந்து 
சஞ்சரிப்பதைப்‌ போன்று அரசன்‌ ஒற்றர்களை எல்லா இடங்களிலும்‌ 
பிரவேசிக்கச்‌ செய்து, அவர்கள்‌ மூலம்‌ அனைத்தையும்‌ அறிந்து 
வைத்திருக்க வேண்டும்‌. 

இந்த வகையில்‌ அரசன்‌ வாயுவைப்‌ போன்று நடந்து கொள்ள 
வேண்டும்‌. 


அள wa: ண்ணி ஈன்‌ 
எள்ள ணன யப ணய 


யதா யம: ப்ரியத்வேஷ்‌ யெள ப்ராப்தேகாலே நியச்சதி | 

ததா ராக்ஞா நீயந்தவ்யா: ப்ரஜாஸ்‌ தத்‌ தி யமவ்ரதம்‌ | 307 

யமன்‌, இவன்‌ வேண்டியவன்‌ - இவன்‌ வேண்டாதவன்‌ என்று 
யாரையும்‌ பேதப்படுத்திப்‌ பார்ப்பதில்லை. அவரவர்க்குரிய மரண 
காலத்தை விதிப்படி நிர்ணயிக்கிறார்‌. அவரவர்‌ பாவ புண்ணியங்‌ 
களுக்கேற்ப சொர்க்கத்தையோ நரகத்தையோ உரியதாக்குகிறார்‌. 

அவ்வாறே அரசனும்‌, இவன்‌ தனக்கு வேண்டியவன்‌, இவன்‌ 
வேண்டாதவன்‌ என்று யாரையும்‌ பேதப்படுத்திப்‌ பார்க்காமல்‌, 
குற்றமிழைத்தவர்கள்‌ எவராயினும்‌ தக்கபடி தண்டிக்க வேண்டும்‌. 

இந்த வகையில்‌ அரசன்‌ யமனைப்‌ போன்று நடந்து கொள்ள 
வேண்டும்‌. 


எண எ ர்க றோன்‌ 
எண்‌ எள 


வருணேந யதா பாஷைர்‌ பத்த ஏவாஅபித்ருஷ்யதே | 

ததா பாபாந்‌ நிக்ருஹ்ணீயாத்‌ வ்ரதமேதத்‌ தி வாருணம்‌ | 308 

பாவிகளை வருணன்‌ தமது பாசக்‌ கயிற்றால்‌ பிணைத்துக்‌ 
கட்டிப்‌ போடுவார்‌. (ஒருவன்‌ உயிர்‌ பிரிந்த பிறகு அவனுக்குரிய 
தண்டனைகளை வழங்குபவர்‌ யமன்‌. ஒருவன்‌ உயிரோடிருக்கும்‌ 
போதே, அவன்‌ பாவங்கள்‌ எல்லை மீறும்‌ போது தண்டிப்பவர்‌ 
வருணன்‌.) அவ்வாறே அதிகாரிகளை அவர்கள்‌ பாவம்‌ புரியாதவாறு 
தன்னுடைய அதிகாரம்‌ என்னும்‌ பாசக்‌ கயிற்றால்‌ அவர்களைக்‌ 
கட்டிப்‌ போட வேண்டும்‌. அதாவது அரசன்‌ எத்தகைய 
அதிகாரிகளையும்‌ தன்னிச்சையாக அதிகாரம்‌ செலுத்த விடக்‌ 
கூடாது. 

இந்த வகையில்‌ அரசன்‌ வருணனைப்‌ போன்று நடந்து கொள்ள 
வேண்டும்‌. 


ரணை சடா பட்டப்‌ 

எ எ ணன்‌ ரா! 

எள்‌ எ எளி எ: ॥ 

பரிபூர்ணம்‌ யதா சந்த்ரம்‌ த்ருஷ்ட்வா ஹ்ருஷ்யந்தி மாநவா: | 

ததா ப்ரக்ருதயோ யஸ்மிந்‌ ஸ சாந்த்ர வ்ரதிகோ ந்ருப: | 309 

பூரண சந்திரனைப்‌ பார்ப்பவர்கள்‌ மனம்‌ சந்தோஷப்படும்‌. 
அவ்வாறே அரசனைப்‌ பார்க்கும்போது மந்திரிகள்‌ முதலானோருக்கு 
சந்தோஷம்‌ ஏற்பட வேண்டும்‌. அப்போதுதான்‌ அவர்கள்‌ அரசனுக்கு 
ஹிதத்தைப்‌ பயமின்றி எடுத்துக்‌ கூறுவார்கள்‌. 

இந்த வகையில்‌ அரசன்‌ பூர்ண சந்திரனைப்‌ போன்று இருக்க 
வேண்டும்‌. 


வன்‌ என்னக்‌ 

ஊச எ ணா ன வய 

ப்ரதாபயுக்தஸ்‌ தேஜஸ்வீ நீத்யம்‌ ஸ்யாத்‌ பாபகர்மசு | 

த்ருஷ்ட ஸாமந்தஹிம்ஸ்ரஷ்‌ ௪ ததாக்நேயம்‌ வ்ரதம்‌ ஸ்ம்ருதம்‌ | 310 

பிரதாபம்‌ மிக்கவனாகவும்‌, தேஜஸ்‌ மிக்கவனாகவும்‌ இருப்பதில்‌ 
அக்னியை ஒத்திருக்க வேண்டும்‌ அரசன்‌. அவ்வாறே தன்னைச்‌ 
சுற்றியுள்ளவர்களில்‌ எவர்கள்‌ தனக்கு அனுகூலமாக இல்லாமல்‌ 
பிரதிகூலமாக இருக்கிறார்களோ அவர்களைக்‌ கடின மனத்தோடு 
அழிக்க வேண்டும்‌. தனக்கு அனுகூலமாக இருப்பவர்களுக்கு 
எப்போதும்‌ நன்மைகளைச்‌ செய்ய வேண்டும்‌. 

தன்னை முறையாக ஹோமத்‌ தீயாக வளர்த்து, போற்று 
பவர்களின்‌ வம்சத்தையே காக்கிறார்‌ அக்னி பகவான்‌. தன்னை 
முறைகேடாக உபயோகிக்க நினைப்பவர்களை, அவர்கள்‌ கூட 
இருப்பவர்களோடு சேர்த்து அழித்து விடுகிறார்‌. அரசனும்‌ அக்னியின்‌ 
இந்த குணத்தோடு இருக்க வேண்டும்‌. 

இந்த வகையில்‌ அரசன்‌ அக்னியைப்‌ போன்று இருக்க 
வேண்டும்‌. 

ஏள Wal வா்‌ எ எண்‌ UR! 

என்‌ Yen Ferme: wife we 

யதா ஸர்வாணி பூதாநி தரா தாரயதே சமம்‌ | 

ததா ஸர்வாணி பூதாநி பிப்ரத: பார்திவம்‌ வ்ரதம்‌ | 311 

பூமி தன்‌ மீதுள்ள தாவரங்களையும்‌ மற்ற எல்லா உயிர்களையும்‌ 
சமமாகப்‌ பாவித்து தாங்குகிறது. அதைப்போன்று அரசன்‌ தன்‌ 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸூரீ ஆனந்த நாச்சியாரம்மா _______—_—————[581] 
குடிமக்கள்‌ அனைவருக்கும்‌ உணவு, உடை, உறையுள்‌ முதலானவை 
கிடைக்குமாறு செய்து காப்பாற்ற வேண்டும்‌. 

இந்த வகையில்‌ அரசன்‌ பூமியைப்‌ போன்று இருக்க வேண்டும்‌. 


ன்ன ஏணி னான | 

அள ரன்ன எ WTA எ॥ 

ஏதைருபாயைரந்யைஷ்ச யுக்தோ நித்யமதந்த்ரித: | 

ஸ்தேநாந்‌ ராஜா நிக்ருஹ்ணீயாத்‌ ஸ்வராஷ்ட்ரே பரஏவச | 312 

இதுவரை கூறிய உபாயங்களாலும்‌, மற்றும்‌ சூழ்நிலைக்குத்‌ 
தக்கபடி வேறு உபாயங்களாலும்‌, தன்‌ நாட்டிலுள்ள திருடர்‌ 
களையும்‌ மற்றக்‌ குற்றவாளிகளையும்‌, பிற நாட்டிலிருந்து வந்து தன்‌ 
நாட்டில்‌ இருக்கும்‌ திருடர்களையும்‌ மற்றக்‌ குற்றவாளிகளையும்‌ 
கண்டுபிடித்து தண்டித்து அடக்க வேண்டும்‌. 


WTAE WT TET A WTA | 

ர ண் ரூ Ve: அணா ॥ 

பராமப்யாபதம்‌ ப்ராப்தோ ப்ராஹ்மணாந்‌ ந ப்ரகோபயேத்‌ | 

தே ஹ்யேநகம்‌ குபிதா ஹந்யு: ஸத்ய: ஸபலவாஹநம்‌ | 313 

அரசன்‌, தனக்கு மிகுந்த ஆபத்துகள்‌ ஏற்பட்ட காலத்திலும்கூட 
பிராம்மணர்கள்‌ தன்னிடம்‌ கோபம்‌ கொள்ளுமாறு நடந்து 
கொள்ளக்கூடாது. அவர்களுடைய கோபம்‌ அவனை அவன்‌ 
பரிவாரத்தோடு சேர்த்து அழித்து விடும்‌. 

33: எண்ன எபி எ என்னி | 

ஏரி ஏஷ. ளை: அஎ என்றாள்‌ எப 

யை: க்ருத: ஸர்வ பக்ஷ்யோ அக்நிரபேயஷ்‌ ௪ மஹோததி: | 

க்ஷயீ சாஆப்யாயித: ஸோம: கோ ந நஷ்யேத்‌ ப்ரகோப்ய தாந்‌ | 314 

அக்னியை அனைத்தையும்‌ உண்பவராகச்‌ சபித்தது 
பிராம்மணரே. சமுத்திர ஜலத்தை ஒரு கை ஜலமாக்கிக்‌ குடித்து 
சமுத்திரமே இல்லாமல்‌ வற்றச்‌ செய்தது பிராம்மணரே. சந்திரனை 
க்ஷ்யரோகம்‌ ஏற்படுமாறு சபித்ததும்‌, பின்‌ காத்ததும்‌ பிராம்மணரே. 

இத்தகைய பிராம்மணருக்கு கோபத்தை ஏற்படுத்திய எவர்தான்‌ 
அதன்பின்‌ சுகமாக வாழமுடியும்‌? 


எண எண கை 
ஊோகும்ணோ ஏ எ: ற ராயு 


லோகாநந்யாந்‌ ஸ்ருஜேயுர்‌ யே லோகபாலாம்ஷ்‌ ௪ கோபிதா: | 
தேவாந்‌ குர்யுரதேவாம்ஷ்‌ ௪ க: க்ஷிண்வம்ஸ்‌ தாந்‌ ஸம்ருத்நு யாத்‌ | 315 


ந ப ப பபப தர்ம சாஸ்தி 

பிராம்மணர்கள்‌ நினைத்தால்‌ சொர்க்கம்‌ முதலான உலகங்‌ 
களையும்‌ படைப்பார்கள்‌; இந்திரன்‌ முதலான தேவர்களையும்‌ 
படைப்பார்கள்‌; தேவர்களைச்‌ சபித்து அவர்களை மானிடராக்கு 
வார்கள்‌. இத்தகைய சக்தி வாய்ந்த பிராம்மணர்களின்‌ கோபத்துக்‌ 
காளான எவர்தான்‌ செளக்கியமாக வாழமுடியும்‌? 


அரனை ளில்‌ Ca என 

WE Ta எ வி fe PT னிட ॥ 

யாநுபாஷ்ரித்ய திஷ்டந்தி லோகா தேவாஷ்ச ஸர்வதா | 

ப்ரஹ்ம சைவ தநம்‌ யேஷாம்‌ கோ ஹிம்ஸ்யாத்‌ தாந்ஜி ஜீவிஷு: | 316 

உலகங்களும்‌ தேவர்களும்‌ யாரை அண்டி எப்போதும்‌ 
இருக்கின்றனரோ, எவர்‌ வேதத்தையே தமது சொத்தாகக்‌ 
கொண்டிருக்கின்றனரோ அத்தகைய பிராம்மணர்களை இம்சித்து 
அதன்பிறகு யார்தான்‌ செளக்கியமாக வாழ்வார்கள்‌? 


சர ண்ட என்‌ Card எவ 

ரி ணரா WE 

அவித்வாம்ஷ்‌ சைவ வித்வாம்ஷ்‌ ௪ ப்ராஹ்மணோ தைவதம்‌ மஹத்‌ | 

ப்ரணீதஷ்‌ சா அப்ரணீதஷ்ச யதாஅக்நீர்‌ தைவதம்‌ மஹத்‌ ॥ 517 

சாஸ்திர முறைப்படி மூட்டப்பட்டாலும்‌ அல்லாவிட்டாலும்‌ 
அக்னி மேலான தெய்வமாக இருப்பதைப்‌ போன்று பிராம்மணன்‌ 
வித்வானாக இருந்தாலும்‌ இல்லாவிட்டாலும்‌ மேன்மையான 
வனேயாவான்‌. 


Taya AT என்‌ ToT! 

WATT எ எட VA Tf ॥ 

ஷ்மஷாநேஷ்வபி தேஐஸ்வீ பாவகோ சைவ துஷ்யதி | 

ஹுயமாநஷ்ச யக்ஞேஷு பூய ஏவா அபிவர்ததே ॥ 318 
1 ளை எரர்‌ எஸ்‌ 

எனை எனா; பது மட 

ஏவம்‌ யத்யப்யநிஷ்டேஷு வர்தந்தே ஸர்வகர்மசு | 

ஸர்வதா ப்ராஹ்மணா: பூஜ்யா: பரமம்‌ தைவதம்‌ ஹி தத்‌ ॥ 319 


தேஜஸ்வியான அக்னி பகவான்‌ சுடுகாட்டில்‌ சவங்களை 
எரித்துச்‌ சாம்பலாக்குகிறார்‌. அவரே யக்ஞங்களில்‌ வளர்க்கப்‌ 


படுவறாரா்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸரீ ஆனந்த நாச்சியாரம்மா 5883] 
அவ்வாறே பிராம்மணர்கள்‌ விரும்பாதவற்றைச்‌ செய்தாலும்‌, 
எப்போதும்‌ எல்லா வகையிலும்‌ போற்றுதலுக்குரியவர்களாவர்‌. 
அவர்களே மேலான தேவர்கள்‌. 
STEARATE எணாரு்‌ எற | 
waa எட eR எ waar 
க்ஷத்ரஸ்யா அதிப்ரவ்ருத்தஸ்ய ப்ராஹ்மணான்‌ ப்ரதி ஸர்வஷ: | 
ப்ரஹ்மைவ ஸந்நியந்த்ரு ஸ்யாத்‌ க்ஷத்ரம்‌ ஹி ப்ரஹ்மஸம்பவம்‌ | 320 
பிராம்மணர்களுக்கு எந்த வகையிலாவது துன்பம்‌ இழைத்தால்‌ 
அவர்கள்‌ சாபம்‌ கொடுத்தோ, ஹோமத்தாலோ தண்டனையளித்து 
விடுவர்‌. க்ஷத்திரியன்‌ பிராம்மணனால்‌ பிறந்தவன்‌. 


அனி wera: னர்‌ எனி! 
Tut என்ர காடு Arg maf 


அத்ப்யோ அக்நீர்‌ ப்ரஹ்மத: க்ஷத்ரமஷ்மநோ லோஹமுத்தீதம்‌ | 

தேஷாம்‌ ஸர்வத்ரகம்‌ தேஜ: ஸ்வாசு யோநிஷு ஷாம்யதி ॥ 321 

நீரிலிருந்து நெருப்பும்‌, பிராம்மணரிலிருந்து க்ஷத்ரியனும்‌, 
கல்லிலிருந்து உலோகங்களும்‌ பிறந்ததால்‌ நெருப்பும்‌ க்ஷத்ரியனும்‌ 
உலோகங்களும்‌ தத்தம்‌ பராக்ரமத்தை மற்ற இடங்களில்‌ காட்ட 
முடியுமேயன்றி தம்‌ பிறப்பிடத்தில்‌ காட்ட முடியாது. 

நெருப்பு நீரால்‌ அணைந்து போகும்‌. உலோகங்கள்‌ கல்லில்‌ 
உடைந்து போகும்‌. க்ஷத்ரியன்‌ பிராம்மணனிடம்‌ ஒடுங்கி விடுவான்‌. 


ண சாட்‌ என்‌ ண எரி 

WET ௭4 எ எனி எரு எரர்‌ ॥ 

நா அப்ரஹ்ம க்ஷத்ர ம்ருத்நோதி நா அக்ஷத்ரம்‌ ப்ரஹ்ம வர்ததே | 

ப்ரஹ்ம க்ஷத்ரம்‌ ௪ ஸம்ப்ருக்‌ தமிஹ சாஅமுத்ர வர்ததே | 322 

பிராம்மணனில்லாமல்‌ க்ஷத்ரியன்‌ மேன்மையடைய முடியாது. 
க்ஷத்ரியன்‌ இல்லாமல்‌ பிராம்மணன்‌ நிம்மதியாக தன்‌ கிரியைகளைச்‌ 
செய்ய முடியாது. பிராம்மணனும்‌ க்ஷத்ரியனும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
சாதகமாக வாழும்போது இரு கரப்பினருமே இகபர சுகங்களை 
இடையூறின்றி பெறமுடியும்‌. 

ண ரன எகா 

9 ஊனா டன்‌ சார ட 


தத்வா தநம்‌ து விப்ரேப்ய: ஸர்வதண்ட ஸமுத்திதம்‌ | 
புத்ரே ராஜ்யம்‌ ஸமாஸ்ருஜ்ய குர்வீத ப்ராயணம்‌ ரணே | 323 


ற ணை எட்டா கட்‌ 
அரசனின்‌ மரணம்‌ எப்படியேற்பட வேண்டுமென்றால்‌, 
போர்க்களத்தில்‌ போரிட்டு வீரமரணம்‌ அடைய வேண்டும்‌. 
அல்லது முதுமையடைந்த பிறகு தன்‌ பொக்கிஷத்தில்‌ இருக்கும்‌ 
அபராதமாக வசூலித்த தொகை முழுவதையும்‌ பிராம்மணர்களுக்குக்‌ 
கொடுத்துவிட்டு, ராஜ்ஜியத்தை மகனுக்களித்து முடிசூட்டிவிட்டு 
தன்னுடைய சுயவிருப்பப்படி மரணத்தை அடைய வேண்டும்‌. 


84 எ என ஏணி எளி எரி | 

11% எ ள்கள்‌ Ta fra 

ஏவம்‌ சரந்‌ ஸதா யுக்தோ ராஜதர்மேஷ பார்திவ: | 

ஹிதேஷ சைவ லோகஸ்ய ஸர்வாந்‌ ப்ருத்யாந்‌ நியோஜயேத்‌ | 324 

இவ்வாறாக அரசன்‌ ராஜதர்மங்களை எப்போதும்‌ விடாது 
செய்தபடி, சகல மக்களின்‌ நன்மையை மனத்தில்‌ கொண்டு வேலை 
யாட்களை நியமிக்க வேண்டும்‌. 


க கன்னர்‌ Ua Wet | 

ணி ளா எள்‌ பொருமி ॥ 

ஏஷோ அகில: கர்மவிதிருக்தோ ராக்ஞ: ஸநாதந: | 

இமம்‌ கர்மவிதிம்‌ வித்யாத்‌ க்ரமஷோ வைஷ்ய கூத்ரயோ: | 325 

அரசனுக்குரிய தர்ம விதிகள்‌ அனைத்தும்‌ இதுவரை கூறப்‌ 
பட்டது. இனி வைசிய சூத்திரர்களுக்குரிய தர்ம விதிகளைக்‌ 
கூறுகிறேன்‌. 


கொர காளா என எரு 

சாளர னை னாரா சொ 00 ॥ 

வைஷ்யஸ்து க்ருத ஸம்ஸ்கார: க்ருத்வா தாரபரிக்ரஹம்‌ | 

வார்தாயாம்‌ நித்ய யுக்த: ஸ்யாத்‌ ப௲ூநாம்‌ சைவ ரக்ஷணே ॥ 326 


வைசியன்‌ உபநயனம்‌ முதலான கிரியைகளைச்‌ செய்து 
கொண்ட பிறகு திருமணம்‌ புரிந்து கொள்ள வேண்டும்‌. ஜீவனத்‌ 
துக்கான தொழிலில்‌ ஈடுபட வேண்டும்‌. பசுக்களை வைத்து 
போஷிக்க வேண்டும்‌. 


WTR fe dara ஏ Wed TU! 
WET எ ௭௮ம்‌ மிள! 


ப்ரஜாபதிர்‌ ஹி வைஷ்யாய ஸ்ருஷ்ட்வா பரிததே பகந்‌ | 
ப்ராஹ்மணாய ச ராக்ஞோே ச ஸர்வா: பரிததே ப்ரஜா: | 327 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸுட்‌ ஆனந்த நாச்சியாரம்மா ப] 


பிரம்மதேவர்‌, பசுக்களைக்‌ காப்பதற்காகவே வைசியர்களைப்‌ 
படைத்தார்‌. அவ்வாறே பிரஜைகளைப்‌ படைத்து அவர்களைக்‌ 
காக்கும்‌ பொறுப்பை பிராம்மணரிடமும்‌, க்ஷத்ரியரிடமும்‌ 
ஒப்படைத்தார்‌. 


எ ஏன எ TT Ut waft 
ted எ எ ரான: காண ॥ 


நச வைஷ்யஸ்ய காம: ஸ்யாந்‌ ந ரக்ஷேயம்‌ பகநீதி | 

வைஷ்யே சேச்சதி நாஅந்யேந ரக்ஷிதவ்யா: கதஞ்சந ॥ 328 

வைசியன்‌ மற்றத்‌ தொழில்களில்‌ ஈடுபட்டு பணம்‌ சம்பாதிப்ப 
வனாக இருந்தாலும்‌ பசுக்களின்‌ ரட்சணத்தையும்‌ கட்டாயம்‌ 
செய்ய வேண்டும்‌. பசுக்களை ரட்சிப்பது தன்‌ கடமையல்ல என்று 
ஒருபோதும்‌ வைசியன்‌ எண்ணக்கூடாது. அவ்வாறே வைசியன்‌ 
இருக்கும்போது மற்றவர்கள்‌ எப்போதும்‌ பசுவைக்‌ காத்தலில்‌ 
ஈடுபடக்கூடாது. 


சான்‌ ளோ எனை எண 
கார்‌ எ ளார்‌ எரா ண (ப 


மணி முக்தா ப்ரவாலாநாம்‌ லோஹாநாம்‌ தாந்தவஸ்ய ௪ | 

கந்தாநாம்‌ ௪ ரஸாநாம்‌ ௪ வித்யாதர்கபலா அபலம்‌ ॥ 929 

ரத்தினங்கள்‌, முத்துக்கள்‌, பவழங்கள்‌, தங்கம்‌, வெள்ளி, 
துணிகள்‌, சந்தனம்‌, அகில்‌ முதலான வாசனைத்‌ திரவியங்கள்‌, தேன்‌ 
முதலான ரசங்களின்‌ அவ்வப்போதைய விலைகளை, தேச 
காலங்களைப்‌ பொறுத்து அவற்றின்‌ விலை ஏற்ற இறக்கங்களை, 
பொருட்களின்‌ தரங்களை நன்கு அறிந்தவனாக வைசியன்‌ இருக்க 
வேண்டும்‌. 


omgfafrg எ Pa daar எ 
ள்‌ wT ஏனா எ எள: ॥ 


பீஜாநாமுப்திவிச்ச ஸ்யாத்‌ க்ஷேத்ர தோஷகுணஸ்ய ச | 

மாநயோகம்‌ ச ஜாநீயாத்‌ துலா யோகாம்ஷ்ச ஸர்வஷு: | 990 

விதைகளின்‌ தன்மைகள்‌, விதைக்கும்‌ முறைகள்‌, விதைக்கும்‌ 
காலங்கள்‌, மண்ணின்‌ தன்மைகள்‌, அளக்கும்‌ தராசுக்‌ கோல்கள்‌ 
முதலான கருவிகள்‌, அவற்றின்‌ தன்மைகளை அறியும்‌ திறமை 
பெற்றவனாக வைசியன்‌ இருக்க வேண்டும்‌. 


ற ணை அட்ட ட்டம்‌ 

எனா ஏ எண்னை எரா 

ன எ ளா எரா URC 

ஸாரா அஸாரம்‌ ௪ பாண்டாநாம்‌ தேஷாநாம்‌ ௪ குணாஅகுணாந்‌ | 

லாபாஅலாபம்‌ ௪ பண்யாநாம்‌ பகநாம்‌ பரிவர்தநம்‌ | 331 

விற்கும்‌ பொருட்களின்‌ தரம்‌ உயர்ந்ததா, தாழ்ந்ததா 
என்பதையும்‌, அந்தப்‌ பொருட்களுக்கு எந்தெந்த நாடுகளில்‌ நல்ல 
விலை கிடைக்கும்‌, எந்தெந்த நாடுகளில்‌ விற்பனை நல்லபடி 
இருக்காது என்பதையும்‌, அவற்றை எந்த இடத்தில்‌ எந்த காலத்தில்‌ 
விற்றால்‌ நல்ல லாபம்‌ கிடைக்கும்‌ என்பதையும்‌, விற்கும்‌ பொருட்‌ 
களுக்கு நஷ்டம்‌ எந்தெந்த வகைகளில்‌ ஏற்படக்கூடும்‌ என்பதையும்‌, 
பசுக்களைப்‌ போஷிக்கும்‌ முறைகளையும்‌ வைசியன்‌ நன்கு அறிந்து 
வைத்திருக்க வேண்டும்‌. 


ஏனா உளி எள எ்ள எரா 

KOT ETAT எண்னை எ॥ 

ப்ருத்யாநாம்ச ப்ருதிம்‌ வித்யாத்‌ பாஷாஷ்ச விவிதா ந்ருணாம்‌ | 

த்ரவ்யாணாம்‌ ஸ்தாநயோகாம்ஷ்‌ ச க்ரயவிக்ரயமேவ ௪ | 332 

பசு மேய்ப்பவர்களுக்கு எவ்வளவு கூலி கொடுக்க வேண்டும்‌ 
என்பதை அறிந்திருக்க வேண்டும்‌. வெளிநாடுகளில்‌ மக்கள்‌ பேசும்‌ 
மொழிகளை அறிந்திருக்க வேண்டும்‌. விற்பனைப்‌ பண்டங்களை 
எத்தகைய இடங்களில்‌ சேகரித்து வைக்க வேண்டும்‌, அவற்றைக்‌ 
கெட்டுப்‌ போகாமல்‌ பாதுகாப்பது எப்படி என்பதை அறிந்திருக்க 
வேண்டும்‌. எந்த தேசத்தில்‌ எந்தப்‌ பொருளை எவ்வளவு விலைக்கு 
வாங்கலாம்‌, அதை எந்த தேசத்தில்‌ எவ்வளவு விலைக்கு விற்கலாம்‌ 
முதலானவற்றை நன்கு அறிந்தவனாக வைசியன்‌ இருக்க வேண்டும்‌. 


எ எர TTT | 

ண எண்ன ரானா ர 

தர்மேண ச தரவ்யவ்ருத்தா வாதிஷ்டேத்‌ யத்நமுத்தமம்‌ | 

தத்யாச்ச ஸர்வபூதாநாமந்நமேவ ப்ரயத்நத: || 333 

தர்மமான முறையில்‌ பொருட்களை விற்று தனத்தைப்‌ பெருக்க 
நன்கு முயற்சி செய்ய வேண்டும்‌. எல்லா உயிர்களுக்கும்‌ முயற்சி 
யோடு அன்னத்தை அளிக்க வேண்டும்‌. 


ஊனா Teer சபை 
அன்னை என்ர WEN 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 

அன்னை முநீ ஆனந்த நாச்சியாரம்மா [587] 
விப்ராணாம்‌ வேத விதுஷாம்‌ க்ருஹஸ்தாநாம்‌ யஷஸ்விநாம்‌ | 
சுஷ்ரூஷைவ து ச௯த்ரஸ்ய தர்மோ நைஷ்ரேயஸ: பர: ॥ 334 
வேத விற்பன்னர்களும்‌, தங்கள்‌ கர்மானுஷ்டானங்களை 

விடாது செய்பவர்கள்‌ என்று புகழ்‌ பெற்றவர்களும்‌, இல்லறவாசி 

களுமான பிராம்மணர்களுக்கு பணிவிடை புரிவதே சூத்ரனுக்கு 

மேலான தர்மமாகும்‌. இந்த தர்மத்தை நல்லபடி செய்வதாலேயே 

அவன்‌ சொர்க்கத்தை அடைந்து விட முடியும்‌. 


YEE EDIT ATER: | 

WEST ரக எம்‌ ॥ 

ஷுசிருத்க்ருஷ்ட சுஷ்ரூஷர்‌ ம்ருதுவாகநஹங்க்ருத: | 

ப்ராஹ்மணா ஆத்யாஷ்ரயோ நீதய்முத்க்ருஷ்டாம்‌ ஜாதிமஷ்நுதே | 335 


சாண்‌ fe Ta Wat RATE A Prada ॥ 


ஏஷோ அநாபதி வர்ணா நாமுக்த: கர்மவிதி: சுப: | 

ஆபத்யபி ஹி யஸ்‌ தேஷாம்‌ க்ரமஷஸ்‌ தம்‌ நீபோதத ॥ 336 

ஆபத்தற்ற காலங்களில்‌ நான்கு வர்ணத்தாரும்‌ கடைப்பிடிக்க 
வேண்டிய தர்ம நெறிகள்‌ இதுவரை கூறப்பட்டன. இனி ஆபத்துக்‌ 
காலங்களில்‌ கடைப்பிடிக்க வேண்டிய தர்ம நெறிகளையும்‌ 
கலப்பினத்தாரின்‌ தர்ம நெறிகளையும்‌ கூறுகிறேன்‌, கேளுங்கள்‌. 


(ஒன்பதாம்‌ அத்தியாயம்‌ முற்றிற்று. ) 


மனு நீதி என்னும்‌ 
ப 9 மனுதர்ம சாஸ்திரம்‌ 


அத்தியாயம்‌ - 10 ன 


ATA எர்‌ கண Tea: | 
எண ளர்‌ Fret ॥ 


அதீயீரம்ஸ்‌ த்ரயோ வர்ணா: ஸ்வகர்மஸ்தா த்விஜாதய: | 

ப்ரபூயாத்‌ ப்ராஹ்மணஸ்‌ தேஷாம்‌ நேதாராவிதி நீஷ்சய: | 1 

பிராம்மண, க்ஷத்ரிய, வைசியர்‌ என்னும்‌ மூவர்ணத்தாரும்‌ 
வேதங்களைக்‌ கற்று, தத்தம்‌ வருணத்துக்குரிய தொழில்களைச்‌ 
செய்ய வேண்டும்‌. 

பிராம்மணர்கள்‌ வேதங்களைக்‌ கற்ற பிறகு மற்றவர்களுக்கு 
கற்பிக்கும்‌ தொழிலை மேற்கொள்ள வேண்டும்‌. க்ஷத்ரிய, 
வைசியர்கள்‌ வேதங்களைக்‌ கற்ற பிறகு அவரவர்க்குரிய தொழிலைச்‌ 
செய்ய வேண்டும்‌. வேதங்கள்‌ கற்றுக்‌ கொடுப்பது இவர்களது 
தொழிலன்று. அது பிராம்மணன்‌ தொழில்‌. கற்றுக்‌ கொள்வதை 
மட்டும்‌ இவர்கள்‌ செய்ய வேண்டும்‌. 


எர எணி ணாரா பறி 

ரண எ னம்‌ ன என்பு 

ஸர்வேஷாம்‌ ப்ராஹ்மணோ வித்யாத்‌ வ்ருத்யுபாயாந்‌ யதாவிதி | 

ப்ரப்ரூயாதீதரேப்யஷ்‌ ௪ ஸ்வயம்‌ சைவ ததா பவேத்‌ | 2 

பிராம்மணன்‌ மற்ற வர்ணத்தாருக்கு அவரவர்‌ செய்ய வேண்டிய 
தொழில்‌ எது என்பதை எடுத்துக்கூற வேண்டும்‌. தானும்‌ தன்‌ குலத்‌ 
தொழிலை நன்கு கடைப்பிடிக்க வேண்டும்‌. 


கொய்னா பின எ எராய 

ணன flora எரர்‌ எள WY ॥ 

வைஷேஷ்யாத்‌ ப்ரக்ருதி ஷ்ரைஷ்ட்யாந்‌ நியமஸ்ய ௪ தாரணாத்‌ | 

ஸம்ஸ்காரஸ்ய விசேஷாச்‌ ௪ வர்ணாநாம்‌ ப்ராஹ்மண: ப்ரபு: ॥ 3 

தினமும்‌ வேதமோதி ஹோமங்கள்‌ செய்து தேவர்களுக்கும்‌ 
பூதங்கணங்களுக்கும்‌ பித்ரு கணங்களுக்கும்‌ மனிதர்களுக்கும்‌ 
சந்தோஷம்‌ கருகின்றதால்‌ பிராம்மணன்‌ உயர்ந்தவன்‌. அவனுடைய 
இந்த கிரியைகளால்‌ பிறர்க்கு வேதங்களைச்‌ சொல்லிக்‌ கொடுக்கும்‌ 
குருவாகிறான்‌. ஜீவனத்துக்குரிய உபாயத்தைக்‌ காட்டும்‌ பிரபு 
வாகிறான்‌. 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 


அண்ணை ஸரீ ஆனந்த நாச்சியாரம்மா ௨௨.௨... ஐது 


எள ஏசி சோர்‌ எார்ணோக | 

எரர்‌ களி எ ர ரை ॥ 

ப்ராஹ்மண: க்ஷத்ரியோ வைஷ்யஸ்‌ த்ரயோ வர்ணா த்விஜாதய: | 

சதுர்த ஏகஜாதிஸ்‌ து த்ரோ நா அஸ்தி து பஞ்சம: ॥ 4 

பிராம்மண, க்ஷத்ரிய, வைசியரென்னும்‌ மூவர்ணத்தாரே 
த்விஜர்கள்‌ எனப்படுவார்கள்‌. இவர்கள்‌ உபநயனம்‌ என்னும்‌ பூணூல்‌ 
போடுவதும்‌ காயத்ரி மந்திரத்தை உபதேசம்‌ பெறுவதுமான 
கிரியையை செய்து கொள்ள வேண்டும்‌. இதனால்‌ இரண்டாம்‌ 
முறை பிறப்பெடுத்தவராகின்றனர்‌. அதனால்‌ இருமுறை பிறந்த 
வர்கள்‌ என்னும்‌ பொருள்‌ படும்படி த்விஜர்கள்‌ என்று சொல்லப்‌ 
படுகிறார்கள்‌. 

அடுத்து நாலாம்‌ வர்ணத்தவன்‌ சூத்திரன்‌. ஆக மொத்தம்‌ நான்கு 
வர்ணங்கள்தான்‌ உண்டு. ஐந்தாவது என்று எதுவும்‌ கிடையாது. 


ட்ட்ட்ப்டக்ப இட்‌ டப்ப \ 
ளன எவை என TAT TAN 


ஸர்வ வர்ணேஷ துல்யாசு பத்நீஷ்வக்ஷ தயோநீஷ | 

ஆனுலோம்யேந ஸம்பூதா ஜாத்யா ஞேயாஸ்‌ த ஏவதே | 5 

இந்த நான்கு வர்ணத்திலும்‌ அந்தந்த வர்ணத்து ஆணும்‌ 
பெண்ணும்‌ திருமணம்‌ செய்து கொண்டு அவர்களுக்குப்‌ பிறந்த 
பிள்ளைகளே, துல்லியமாக அந்த வர்ணத்தைச்‌ சேர்ந்தவர்களாவர்‌. 
கலப்பினத்தால்‌ பிறந்தவர்கள்‌ வேறு பெயர்களோடு விளங்குவார்கள்‌. 


ஊ்ணாளாத ணாய 

படப்மஙய டக ப்பட்பட்பமர] 

ஸ்த்ரீஷ்வநந்தரஜாதாசு த்விஜைருத்பாதிதாந்‌ சுதாந்‌ | 

ஸத்ருஷாநேவ தாநாஹுர்‌ மாத்ருதோஷவிகர்ஹிதாந்‌ || 6 

த்விஜர்கள்‌ தத்தமக்கு அடுத்திருக்கன்ற வர்ணத்துப்‌ 
பெண்களிடம்‌ பெற்ற பிள்ளைகள்‌ அவர்களை ஒத்தவர்களாக 
இருந்தாலும்‌, தாய்‌ வேறு வர்ணத்தவளாதலால்‌ தாயின்‌ கலப்பின 
தோஷத்தைப்‌ பெற்றவர்களாக இருப்பர்‌. ஆனாலும்‌ தந்தையின்‌ 
வார்ணத்தைச்‌ சேர்ந்தவர்களேயாவர்‌. 


அணா ளர்‌ TAY சோ. | 
BAST WAT எச்‌ ferent fafa 1 


அநந்தராசு ஜாதாநாம்‌ விதிரேஷ ஸநாதந: | 
த்வ்யேகாந்தராசு ஜாதாநாம்‌ தர்ம்யம்‌ வித்யாதிமம்‌ விதிம்‌ | 7 


டட. பபப ௮. 

தத்தமது இனத்துக்கு அடுத்த இனத்துப்‌ பெண்ணை மணந்து 
பெறும்‌ பிள்ளைகளுக்குத்தான்‌ இது பொருந்தும்‌. அதற்கடுத்த 
இனத்துப்‌ பெண்களிடம்‌ பிறக்கும்‌ பிள்ளைகளைப்பற்றிக்‌ கூறு 
கிறேன்‌, கேளுங்கள்‌: 


எணாகேகை I எரி! 

Fras: மகனார்‌ a: ராச சய 

ப்ராஹ்மணாத்‌ வைஷ்ய கந்யாயா மம்பஷ்டோ நாமஜாயதே | 

நிஷாத: சூத்ரகந்யாயாம்‌ ய: பாரஷவ உச்யதே | 8 

பிராம்மணனுக்கு வைசிய மனைவியிடம்‌ பிறந்த பிள்ளைக்கு 
“அம்பஷ்டன்‌” என்று பெயா்‌. 

பிராம்மணனுக்கு சூத்திர மனைவியிடம்‌ பிறந்த பிள்ளைக்கு 
'நிஷாதன்‌” என்று பெயர்‌. இவனை 'பாரஷவன்‌' என்றும்‌ கூறுவார்கள்‌. 
இந்தப்‌ பிள்ளை சூத்திரனைவிட மேம்பட்டு இருப்பதினால்‌ 
பாரஷவன்‌ எனப்படுகிறான்‌. 


ATG ETA சை னாய 
YATES எழி TT TTT ॥ 


க்ஷத்ரியாச்‌ கூத்ரகந்யாயாமத்‌ க்ரூரா ஆசார விஹாரவாந்‌ | 

க்ஷத்ர சூத்ரவபுர்‌ ஜந்து ருக்ரோ நாம ப்ரஜாயதே | 9 

க்ஷத்ரியனுக்கு சூத்திரப்‌ பெண்ணிடம்‌ பிறந்தவன்‌ ஆசார 
மற்றவனாக குரூரமான காரியங்களைச்‌ செய்பவனாக இருப்பான்‌. 
க்ஷத்ரிய சூத்திர சரீரங்களைக்‌ கொண்ட இவனுக்கு 'உக்ரன்‌' என்று 
பெயர்‌. 


ண ர எரு ரா (ம்‌. | 

ன ui கெள. அன: ॥ 

விப்ரஸ்ய த்ரிஷு வர்ணேஷ ந்ருபதிர்‌ வர்ணயோர்‌ த்வயோ: | 

வைஷ்யஸ்ய வர்ணே சைகஸ்மிந்‌ ஷடேதே அபஸதா: ஸ்ம்ருதா: | 10 

பிராம்மணனுக்கு மற்ற மூன்று வார்ணத்தாரான க்ஷத்ரிய, 
வைசிய, சூத்திரப்‌ பெண்களுக்குப்‌ பிறந்த பிள்ளைகளும்‌, க்ஷத்ரிய 
னுக்கு மற்ற இரண்டு வார்ணத்தாரான வைசிய, சூத்திரப்‌ 
பெண்களுக்குப்‌ பிறந்த பிள்ளைகளும்‌, வைசியனுக்கு சூத்திரப்‌ 
பெண்ணிடம்‌ பிறந்த பிள்ளைகளுமான இவ்வறு வகையான 
வர்களும்‌, அவரவர்‌ குலப்‌ பெண்களிடம்‌ பிறந்த பிள்ளைகளைவிடத்‌ 
தாழ்ந்தவராவர்‌: 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை முநீ ஆனந்த நாச்சியாரம்மா 1591] 

ATE Fea ஏர்‌ எ wafer: | 

டான்‌ ளார்‌ ॥ 

க்ஷத்ரியாத்‌ விப்ரகந்யாயாம்‌ ௲தோ பவதி ஜாதித: | 

வைஷ்யாந்‌ மாகதவைதேஹெள ராஜவிப்ரா அங்கநாசுதெள ॥ 11 

க்ஷ்த்ரியனுக்கு பிராம்மண மனைவியிடம்‌ பிறந்தவனுக்கு சூதன்‌ 
என்று பெயர்‌. 

வைசியனுக்கு க்ஷத்ரியப்‌ பெண்ணிடம்‌ பிறந்தவனுக்கு மாகதன்‌ 
என்று பெயர்‌. 

வைசியனுக்கு பிராம்மணப்‌ பெண்ணிடம்‌ பிறந்தவனுக்கு 
வைதேகன்‌ என்று பெயர்‌. 

னோ: எள எர ணி UTA 

ணெ என்‌ எண: ॥ 

கத்ராதாயோகவ: க்ஷத்தா சண்டாலஷ்‌ சாஅதமோ ந்ருணாம்‌ | 
வைஷ்யராஜந்யவிப்ராசு ஜாயந்தே வர்ணஸங்கரா: | 


TARA Tea எள அர்‌ | 
ஏன்ன றன்ளிக்்‌ ணர்‌ ॥ 


ஏகாஅந்தரே த்வானுலோம்யாதம்‌ பஷ்டோக்ரெளயதா ஸ்ம்ருதெள | 
க்ஷத்ருவைதேஹகெள தத்வத்‌ ப்ராதிலோம்யேஅபி ஜன்மநீ ॥ 13 
மேல்‌ வார்ணத்தாருக்கும்‌ அவனைவிட கீழ்வர்ணத்துப்‌ 
பெண்களுக்கும்‌ பிறந்த பிள்ளைகள்‌ அனுலோமர்கள்‌ எனப்படுவர்‌. 
கீழ்‌ வர்ணத்தாருக்கும்‌ அவனைவிட மேல்‌ வர்ணத்துப்‌ 
பெண்களுக்கும்‌ பிறந்த பிள்ளைகள்‌ பிரதிலோமர்கள்‌ எனப்படுவர்‌. 
அனுலோமர்களில்‌ அம்பஷ்டனும்‌ உக்ரனும்‌ பிறப்பால்‌ 
தாழ்ந்தவர்கள்‌. பிரதிலோமர்களில்‌ சூதன்‌, வைதேகன்‌ என்னும்‌ 
இவ்விருவகையானவர்களும்‌ பிறப்பால்‌ தாழ்ந்தவர்கள்‌. 


Yet ATTEN: வர ளப 

எணண எரு எள்‌ ॥ 

புத்ரா யேஅந்தரஸ்த்ரீஜா: க்ரமேணோக்தா த்விஜன்மநாம்‌ | 

தாநந்தர நாம்நஸ்து மாத்ருதோஷாத்‌ ப்ரசக்ஷதே | 14 


ணை றம சாஸ்தி 

பிராம்மணர்களுக்குப்‌ பிறந்த அனுலோமர்கள்‌ என்னும்‌ 
பிற வர்ணப்‌ பெண்களிடம்‌ பிறந்த பிள்ளைகள்‌ தாயின்‌ குலத்தவரே 
யாவர்‌. எனவே தாய்‌ எந்த வார்ணத்தைச்‌ சேர்ந்தவளோ அந்த 
வார்ணத்து சம்ஸ்காரங்களையே (ஜாதகர்மா, உபநயனம்‌ முதலானவை 
சம்ஸ்காரங்களாகும்‌. இவற்றைப்பற்றி இதற்கு முன்பே விளக்கப்‌ 
பட்டுள்ளது) செய்ய வேண்டும்‌. 


WTO TTT எ ளார்‌ 

சாளை னாள்‌ ஏ ர ॥ 

ப்ராஹ்மணாதுக்ரகந்யாயாமாவ்ருதோ நாம ஜாயதே | 

ஆபீரோ அம்பஷ்ட கந்யாயா மாயோகவ்யாம்‌ து திக்வண: | 15 

பிராம்மணனுக்கும்‌ உக்ர இனத்தைச்‌ சேர்ந்த பெண்ணுக்கும்‌ 
பிறந்த பிள்ளை “ஆவ்ரதன்‌” எனப்படுவான்‌. 

பிராம்மணனுக்கும்‌ அம்பஷ்ட இனத்தைச்‌ சேர்ந்த பெண்‌ 
ணுக்கும்‌ பிறந்த பிள்ளை ஆபீரன்‌' எனப்படுவான்‌. 

பிராம்மணனுக்கு அயோகவ இனத்தைச்‌ சேர்ந்த பெண்ணுக்கும்‌ 
பிறந்த பிள்ளை 'இக்வணன்‌' எனப்படுவான்‌. 


ஊண்‌ எள எண நண றா 

எளி என்‌ மாளய ௭௭ ॥ 

ஆயோகவஷ்‌ ௪ க்ஷத்தா ச சண்டாலஷ்சாஅதமோ ந்ருணாம்‌ | 

ப்ராதி லோம்யேந ஜாயந்தே கத்ராதபஸதாஸ்‌ த்ரய: ॥ 16 

ஆயோகன்‌, க்ஷத்தா, மனிதர்களில்‌ அதமனான சண்டாளன்‌ 
மூவரும்‌ பிரதிலோமர்களாகப்‌ பிறந்தவர்கள்‌. இவர்கள்‌ சாஸ்திரம்‌ 
கூறும்‌ கிரியைகள்‌ செய்ய அருகதை யற்றவர்கள்‌. 


tear க ப்பட்ட ofa UT TT! 

ஈரி னன்‌ TATA WE: ॥ 

வைஷ்யாந்‌ மாகதவைதேஹெள க்ஷத்ரியாத்கூத ஏவ து | 

ப்தீபமேதே ஜாயந்தே பரேஅப்யபஸதாஸ்‌ த்ரய: ॥ 17 

வைசியனுக்கு மேல்‌ வர்ணத்துப்‌ பெண்களிடம்‌ பிறந்த மாகதன்‌, 
வைதேகன்‌ என்பவர்களும்‌, க்ஷத்ரியனுக்கு பிராம்மணப்‌ 


பெண்ணிடம்‌ பிறந்த சூதனும்‌ பிரதிலோமர்களே. இவர்களுக்கும்‌ 
சாஸ்திரம்‌ கூறும்‌ கிரியைகள்‌ செய்யும்‌ அருகதை கிடையாது. 


| 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸூடீ ஆனந்த நாச்சியாரம்மா TC]! 


wet Frere WET என WATT TEBE: | 

YET என்‌ TTT EU 4 PEP: UIE: ॥ 

ஜாதோ நிஷாதாச்‌ சூத்ராயாம்‌ ஜாத்யா பவதி புக்கஸ: | 

கத்ராஜ்ஜாதோ நிஷாத்யாம்‌ து ஸ வை குக்குடக: ஸ்ம்ருத: | 18 

நிஷாதனுக்கும்‌ சூத்ரபெண்ணுக்கும்‌ பிறந்தவன்‌ “புக்கசன்‌” 
எனப்படுவான்‌. 

நிஷாதபெண்ணுக்கும்‌ சூத்ரனுக்கும்‌ பிறந்தவன்‌ 'குக்குடகன்‌' 


எனப்படுவான்‌. 


wer ag ள்‌ காக எ வினர்‌ 

Wy அனர்‌ எ TER ॥ 

க்ஷத்துர்‌ ஜாதஸ்‌ ததோக்ராயாம்‌ ஷ்வபாக இதி கீர்த்யதே | 

வைதேஹகேந த்வம்பஷ்ட்யாமுத்பந்நோ வேண உச்யதே ॥ 19 

க்ஷத்தாவுக்கு உக்ர இனத்துப்‌ பெண்ணிடம்‌ பிறந்த பிள்ளைக்கு 
'ஸ்வபாகன்‌” என்று பெயர்‌. 

வைதேகனுக்கு அம்பஷ்ட இனத்துப்‌ பெண்ணிடம்‌ பிறந்த 
பிள்ளைக்கு (வேனன்‌' என்று பெயர்‌, 


பய்ய தப்ப கப்ப ட்ப சக்‌ 2(] 

ஈனா எனா FENN 

த்விஜாதய: ஸவர்ணாசு ஐநயந்த்யவ்ரதாம்ஸ்து யார்‌ | 

தாந்‌ ஸாவித்ரீ பரிப்ரஷ்டாந்‌ வ்ராத்யாநிதி விநிர்திஷேத்‌ | 20 

த்விஜர்கள்‌ அவரவர்‌ வா்ணத்துப்‌ பெண்களை மணந்து பெற்ற 
பிள்ளைகளுக்கு உபநயனம்‌ முதலான வேதம்‌ கூறிய சம்ஸ்காரங்கள்‌ 
எதுவும்‌ செய்யபடாதபோது அவர்கள்‌ “விராத்யர்கள்‌' என்று பெயர்‌ 
பெறுவார்கள்‌. 


WTA என்‌ FETT WUT YS: 
௭ எசான்‌ «ere: Na Ta ஏ ॥ 


வ்ராத்யாத்‌ து ஜாயதே விப்ராத்‌ பாபாஆத்மா பூர்‌ஐகண்டக: | 

ஆவந்த்ய வாடதாநெள ௪ புஷ்பத: ஷைக ஏவ ௪ | 21 

விராத்யனான பிராம்மணன்‌ அதே இனத்து பிராம்மணப்‌ 
பெண்ணை மணந்து பிறக்கும்‌ பிள்ளைக்கு பூர்ஜகண்டகன்‌” என்று 
பெயர்‌. இவனுக்கே வெவ்வேறு தேசங்களில்‌ வெவ்வேறு பெயர்கள்‌ 
வழங்கப்படுகின்றன. ஆவந்தியன்‌, வாடதானன்‌, புஷ்பதன்‌, சைகன்‌ 


ப்னும்‌ 
டட ர்க சாஸ்திர்‌ 
என்பன இவனுக்கு தேசாந்திரயங்களில்‌ வழங்கும்‌ வெவ்வேறு 
பெயா்கள்‌. 


ண்‌ TERY TSE WAT fff ui 
FAY FUT எள்‌ xf Ua எ॥ 


பல்லோ மல்லஷ்‌ ௪ ராஜந்யாத்‌ வ்ராத்யாந்‌ நீச்சிவிரேவ ௪ | 

நடஷ்‌ ச கரணஷ்‌ வைச கஸோ த்ரவிட ஏவ ௪ ॥ 22 

விராத்யனான க்ஷத்ரியனுக்கு அதே இனத்துப்‌ பெண்ணிடம்‌ 
பிறப்பவனுக்கு 'பல்லன்‌' என்று பெயர்‌. இவனுக்கு தேசாந்திரங்களில்‌ 
மல்லன்‌, நிச்சிவிரன்‌, நடன்‌, கரணன்‌, கசன்‌ என்று பெயர்கள்‌ 
வழங்குகின்றன. 


ணொ எ ளன உர்‌ மவ 
ணை களை ௭௭ எனா TAA 


வைஷ்யாத்து ஜாயதே வ்ராத்யாத்‌ சுதன்வா ஆசார்ய ஏவ ௪ | 

காருஷஷ்‌ ௪ விஜன்மா ௪ மைத்ர: ஸாத்வத ஏவ ௪ | 23 

விராத்யனான வைசியனுக்கு அதே இனத்துப்‌ பெண்ணிடம்‌ 
பிறப்பவனுக்கு “சுதன்வா” என்று பெயர்‌. இவனுக்கு தேசாந்திரங்‌ 
களில்‌ ஆசாரியன்‌, காரூசன்‌, விஜன்மா, மைத்ரன்‌, சாத்வதன்‌ என்று 
பெயர்கள்‌ வழங்குகின்றன. 


afar எரர்‌ u 
அண்ட்‌ ணி எரர்‌ aaa ॥ 


வ்யபிசாரேண வர்ணாநாமவேத்யா வேதநேந ச | 

ஸ்வகர்மணாம்‌ ௪ த்யாகேந ஜாயந்தே வர்ணஸங்கரா: | 24 

பிராம்மணன்‌ முதல்‌ நால்வர்ணத்தாரும்‌ பிற வர்ணத்துப்‌ 
பெண்களை மணப்பதாலும்‌, தத்தமக்குரிய சாஸ்திர முறையான 
சகரியைகளை செய்யாமல்‌ விடுவதாலும்‌ கலப்பினங்கள்‌ ஏற்படு 
இன்றன. 


என்ரால்‌ ள்ள னள. | 

சுண A Tae ॥ 

ஸங்கீர்ண யோநயோ யேது ப்ரதிலோமா அனுலோமஜா: | 

அன்யோ அன்யவ்‌ யதிஷக்தாஷ்‌ ௪ தாந்‌ ப்ரவக்ஷ்யாம்ய சேஷத: | 25 

பிரதிலோமர்களும்‌ அனுலோமர்களும்‌ பரஸ்பரம்‌ மணந்து 
கொள்வதால்‌ ஏற்படும்‌ ஜாதிகளைக்‌ கூறுகிறேன்‌ கேளுங்கள்‌: 


மூலமும்‌ உரையும்‌ (மூழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 159] 


அணை Ha ணா எ பு 
TY: எண ணாக 08 5 ॥ 


சதோ வைதேஹகஷ்சைவ சண்டாளஷ்‌ ௪ நராஅதம: | 


மாகத: க்ஷத்ருஜாதிஷ்‌ ௪ ததா ஆயோகவ ஏவ ௪ | 26 
The WEVA எர்டாள்‌ என 

ரள wager erg எ பரப 

ஏதே ஷட்‌ ஸத்ருஷாந்‌ வர்ணாஞ்ஐ நயந்தி ஸ்வயோநீஷ | 

மாத்ரு ஜாத்யாம்‌ ப்ரசூயந்தே ப்ரவராசு ச யோநீஷ ॥ 27 


சூதன்‌, வைதேகன்‌, சண்டாளன்‌, மாககன்‌, க்ஷத்தா, அயோவன்‌ 
என்னும்‌ இவ்வறுவகையாரும்‌ தத்தமது இனப்‌ பெண்களை மணந்து 
பெறும்‌ பிள்ளைகளும்‌ தாயின்‌ இனத்துக்குத்‌ தக்கபடி உயர்வையோ, 
தாழ்வையோ பெறுவார்கள்‌. 

அள Fat எர ணி எார்‌। 

அள என்ன ர எணண ளை 

யதா த்ரயாணாம்‌ வர்ணாநாம்‌ த்வயோராத்மா அஸ்யஜாயதே | 

ஆநந்தர்யாத்‌ ஸ்வயோந்யாம்‌ து ததா பாஹ்வேஷ்வபி க்ரமாத்‌ | 28 

பிராம்மணனுக்கு, பிராம்மண, க்ஷத்ரிய, வைசிய மனைவி 
களிடம்‌ பிறந்த பிள்ளைகளுக்கு உபநயனம்‌ முதலான சம்ஸ்காரங்‌ 
களும்‌ உண்டு. எனவே, இவர்கள்‌ த்விஜர்கள்‌. 

அவ்வாறே அவரவர்‌ குலத்துப்‌ பெண்டிருக்குப்‌ பிறந்தவர்கள்‌ 
உத்தமமான பிராம்மண குலம்‌, உத்தமமான க்ஷத்ரிய குலம்‌, 
உத்தமமான வைசிய குலம்‌ என்று தர்மத்தைக்‌ கடைப்பிடிப்‌ 
பார்கள்‌. 

மற்ற மனைவிரிடம்‌ பிறந்தவர்கள்‌ வரிசைக்‌ கிரமமாக 
குறைவையடைகிறார்கள்‌. 


ர WENT YEN dof! 
WERT TRY WTA ரள ப 


தேசாபி பாஹ்யாந்‌ சுபஹும்ஸ்‌ ததோ அப்யதிக தூஷிதாந்‌ | 
பரஸ்பரஸ்ய தாரேஷு ஐநயந்தி விகர்ஹிதாந்‌ ॥ 29 
அனுலோமர்களும்‌ பிரதிலோமர்களும்‌, பரஸ்பரம்‌ மணம்‌ 


செய்து கொண்டு இன்னும்‌ தூஷிக்கத்தக்க பிள்ளைகளைப்‌ பெறு 
கிறார்கள்‌. 


மனு நீதி என்னும்‌ 


596; மணுதர்ம சாஸ்திரம்‌ 
AST: 2 UAT ளின்‌ | 
Yet 3 எண்‌ எனை: அள: ॥ 
ஸஜாதிஜா அநந்தரஜா: ஷட்‌ அதா த்விஜதர்மிண: | 
சூத்ராணாம்‌ து ஸதர்மாண: ஸர்வே அபத்வம்ஸஜா: ஸ்ம்ருதா: | 30 


த்விஜர்கள்‌ தத்தம்‌ வர்ணத்துப்‌ பெண்களை மணந்து பெற்ற 
பிள்ளைகளும்‌, தமக்கடுத்து வர்ணத்துப்‌ பெண்களை மணந்து பெற்ற 
பிள்ளைகளும்‌ உபநயனம்‌ முதலான வைதீக சமஸ்காரங்களுக்கு 
உரியவர்கள்‌. 


எர்ள்ளா 1 எண ஏர்‌ 

ணர்‌ எரர்‌ அ ளி எனா: ॥ 

தபோ பீஜ ப்ரபாவைஸ்‌ து தே கச்சந்தி யுகேயுகே | 

உத்கர்ஷம்‌ சாஅபகர்ஷம்‌ ௪ மனுஷ்யேஷ்விஹ ஐன்மத: |. 31 
உயர்வோடு விளங்கிய குலங்கள்‌ 
யுகம்‌ மாறமாற தாழ்வை படிப்படியாக அடையும்‌ 


VFA ராண: ணாரா. | 
ஏவா ளான எ॥ 


ஷநகைஸ்து க்ரியாலோபாதிமா: க்ஷத்ரிய ஜாதய: | 
வ்ருஷலத்வம்‌ கதா லோகே ப்ராஹ்மணா அதர்ஷநேந ௪ ॥ 32 


che ன்ஒ ளை: எள்ள எ ௭௭. | 

என ளோ வி: ர்‌ TTT: எள ॥ 

பெளண்ட்ரகாஷ்‌ செளட்ர த்ரவிடா: காம்போஜாயவநா: ஷகா: | 
பாரதா: பஹ்ளவாஷ்‌ சீநா: கிராதா தரதா: கஷா: ॥ 33 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) ன்‌ 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 4-— 597 


ஊனா எ A ளாள்‌ ATE 1. 

WoT WS எ டி அள: ॥ 

முகபாஹுருபஜ்ஜாநாம்‌ யாலோகே ஜாதயோ பஹி: | 

ம்லேச்ச வாசஷ்‌ சாஆர்யவாச: ஸர்வே தேதஸ்யவ: ஸ்ம்ருதா: | 34 


UTA A TAU: ஏர: | 
ரின்‌ எனிக ॥ 


யே த்விஜாநாமபஸதா யேசா அபத்வம்ஸஜா: ஸ்ம்ருதா: | 

தே நிந்திதைர்‌ வர்தயேயுர்‌ த்விஜாநாமேவ கர்மபி: ॥ 35 

த்விஜர்களைவிட தாழ்வானவர்களான நிந்திக்கப்பட்ட 
குலத்தவர்‌ த்விஜார்களுக்கு வேலையாட்களாக பணிபுரிவார்கள்‌. 


கண்ணா ணா ண பு 
ளை ஊண்‌ ளார்‌ கா ॥ 


சூதாநாமஷ்வ ஸாரத்ய மம்பஷ்டாநாம்‌ சிகித்ஸநம்‌ | 

வைதேஹகாநாம்‌ ஸ்த்ரீகார்யம்‌ மாகதாநாம்‌ வணிக்பத: ॥ 36 

சூதர்கள்‌ தேர்ப்பாகர்களாக ஜீவனம்‌ செய்வார்கள்‌. அம்பஷ்டர்‌ 
களுடைய ஜீவனத்‌ தொழில்‌ வைத்தியம்‌ செய்தல்‌. வைதேககர்கள்‌ 
அந்தப்புரக்‌ காவலர்களாக இருப்பார்கள்‌. மாகதர்கள்‌ வர்த்தகம்‌ 
செய்வார்கள்‌. 


ணர்‌ ரசா fea Trdg WI 
WSN YS TTYL 


மத்ஸ்யகாதோ நீஷாதாநாம்‌ தஷ்டிஸ்‌ த்வாயோகவஸ்ய ௪ | 

மேதா அந்த்ர சுஞ்சு மத்கூநாமாரண்ய பசுஹிம்ஸநம்‌ | 37 

நிஷாதர்களுக்கு மீன்பிடித்தல்‌ தொழில்‌. அயோகவர்‌ தச்சு 
வேலை செய்து ஜீவிப்பார்கள்‌. மேதர்கள்‌, ஆந்தர்கள்‌, சுஞ்சுகள்‌, 
மத்குகள்‌ என்னும்‌ இவர்கள்‌ காட்டிலுள்ள மிருகங்களை ஹிம்சித்து 
அதைக்‌ கொண்டு ஜீவிப்பார்கள்‌. 


மனு நீதி என்னும்‌ 


[598 $ மனுதர்ம சாஸ்திரம்‌ 
FATTER 3 என்ர 
ferent எண்‌ ளெ எகா 
க்ஷத்ருக்ர புக்கஸாநாம்‌ து பிலேளகோ வத பந்தநம்‌ | 
திக்‌ வணாநாம்‌ சர்மகார்யம்‌ வேணாநாம்‌ பாண்டவாதநம்‌ ॥ 38 


க்ஷத்தார்கள்‌, உக்ரார்கள்‌, புக்சர்களுக்கு உடும்பு முதலானவற்றைப்‌ 
பிடித்தல்‌ தொழில்‌. திக்வணர்கள்‌ (சக்லியர்‌), தோல்‌ வேலை 
செய்வார்கள்‌. வேணர்களுக்கு முரசறைகல்‌, தப்பட்டை அடித்தல்‌ 
தொழில்‌. 


னை ரர NTA எ 
எப்‌ ளோ எண்ன: Gf: ப 


சைத்ய த்ரும ஷ்மஷாநேஷ ஷைலே சூபவநேஷ ச | 

வஸேயுரேதே விக்ஞாதா வர்தயந்த: ஸ்வகர்மபி: | 39 

இவர்களனைவரும்‌ ஊருக்கு வெளியே மரத்தடிகளிலும்‌, 
சுடுகாடு, மலையடிவாரம்‌, வனங்களின்‌ அருகாமையிலும்‌ 
எல்லோருக்கும்‌ பரிச்சயமானவர்களாக தத்தமது தொழிலை செய்து 
வருவார்கள்‌. 


௭. வனா Yui TTT Nf: | 
ணா எ கன எர ன்ற 


சண்டாள ஷ்வபகாநாம்‌ து பஹிர்‌ க்ராமாத்‌ ப்ரதிஷ்ரய: | 
அபபாத்ராஷ்ச கர்தவ்யா தநமேஷாம்‌ ஷ்வ கர்தபம்‌ | 40 


ளர்‌“ ரா ரா ள்ள 
கர்ணா எக ரணை எனை ॥ 


வாஸாம்ஸி ம்ருதசேலாநி பிந்நபாண்டேஷ போரம்‌ | 

கார்ஷ்ணார்ய ஸமலங்கார: பரிவ்ரஜ்யா ச நித்யஷ: | 41 

இரும்பு வலைகளே இவர்களது அணிகலன்கள்‌. எப்போதும்‌ 
இவர்கள்‌ திரிந்து கொண்டே யிருப்பார்கள்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை முமீ ஆனந்த நாச்சியாரம்மா பெட்ட 500] 
TO: WARTS TEA எற 
வண fre ool எள என்‌: WEN 
ந தை: ஸமயமந்விச்சேத்‌ புருஷோ தர்மமாசரந்‌ | 
வ்யவஹாரோ மிதஸ்‌ தேஷாம்‌ விவாஹ: ஸத்ருஷை: ஸஹ | 42 
தர்ம காரியங்களைச்‌ செய்யும்போது இவர்களைக்‌ காண்பதும்‌ 
கூடாது. இவர்கள்‌ இனங்களுக்குள்ளேயே இவர்கள்‌ திருமண 
சம்பந்தங்கள்‌ செய்து கொள்ள வேண்டும்‌. கொடுக்கல்‌ வாங்கல்‌ 


முதலான விவகாரங்களையும்‌ (கடன்‌) தங்களுக்குத்‌ தாங்களே செய்து 
கொள்ள வேண்டும்‌. 


அண்ட Tose ண CTR PTT 

அள்‌ எரி சார TRY எ ॥ 

அந்நமேஷாம்‌ பராஅதீநம்‌ தேயம்‌ ஸ்யாத்‌ பிந்நபாஜநே | 

ராத்ரெள ந விசரேயுஸ்‌ தேக்ராமேஷு நகரேஷ ௪ | 43 

ஊருக்குள்‌ இவர்களுக்கு உணவு கொடுக்கும்‌ போது வேலை 
யாட்களைக்‌ கொண்டு கொடுக்கச்‌ செய்ய வேண்டும்‌. கிராமங்‌ 
களிலோ நகரங்களிலோ இவர்கள்‌ இரவில்‌ சஞ்சரிக்கக்கூடாது. 


fea ag: mrad Fafa இடப ப்தி] 
Farad Wa வர்ர ப 


திவா சரேயு: கார்யார்தம்‌ சிஹ்நீதா ராஜசாஸநை: | 
அபாந்தவம்‌ ஷவம்‌ சைவ நீர்ஹரேயுரிதி ஸ்திதி: ॥ 44 


ETN EW TTS TST 

ஊன TATE: WAT WSS ஏய 

வத்யாம்ஷ்ச ஹந்யு: ஸததம்‌ யதாசாஸ்த்ரம்‌ ந்ருபா ஆக்ஞயா | 
வத்யவாஸாம்ஸி க்ருஹ்ணீயு: ஷய்யாஷ்‌ சாஆபரணாநி ச | 45 


ப ணை எட்ட கட்ட 
எனா எண்ன 
சன்னா கனி: அரண 
வர்ணாஅபேத அவிக்ஞாதம்‌ நரம்‌ கலுஷயோநிஜம்‌ | 
ஆர்ய ரூபமிவா அநார்யம்‌ கர்மபி: ஸ்வைர்‌ விபாவயேத்‌ ॥ 46 
நால்வார்ணத்தினின்றும்‌ விலகிய கலப்பினத்தவனானவனைப்‌ 
பார்க்க, அவன்‌ செய்யும்‌ தொழிலைக்‌ கொண்டு அவன்‌ நீசன்‌ 
என்பதை அறிய வேண்டும்‌. 


எ FE உள ணா! 
ன னி க எண்ன 


அநார்யதா நீஷ்டூரிதா க்ரூரதா நிஷ்க்ரியா ஆத்மதா | 

புருஷம்‌ வ்யஞ்ஜயந்தீஹ லோகே கலுஷயோநீஜம்‌ ॥ 47 

நிந்திக்கத்தக்க கொடூரமான செயல்களைச்‌ செய்தல்‌, சாஸ்திர 
முறைப்படியான கிரியைகளைச்‌ செய்யாதிருத்தல்‌, கொடூரமாகப்‌ 
பேசுதல்‌, கொல்லுதல்‌ முதலான ஒருவனின்‌ இழிகுணங்களே அவன்‌ 
தீழானவன்‌ என்பதை எடுத்துக்காட்டும்‌. 


னள wed et ma Aa ள। 
எனா ஸி: ரக்‌ al னர்‌ ॥ 


பித்ர்பம்‌ வா பஜதே ஷீலம்‌ மாதுர்‌ வோபயமேவ வா | 

ந கதஞ்சந துர்யோநி: ப்ரக்ருதிம்‌ ஸ்வாம்‌ நியச்சதி | 48 

ஓருவன்‌ தன்‌ தந்தையின்‌ குணங்களையோ, தாயின்‌ 
குணங்களையோ, இருவரின்‌ குணங்களையோ உடையவனாக 
இருப்பான்‌. இழியவன்‌ தனக்கு இயற்கையாக அமைந்த இத்தகைய 
குணங்களாலே, தான்‌ யார்‌ என்பதை வெளிப்படுத்துவான்‌. 


PO Top ளான என ன பிண 

எணண றழி Te எ UE 

குலே முக்யே அபி ஜாதஸ்ய யஸ்ய ஸ்யாத்‌ யோநி ஸங்கர: | 

ஸ ஸ்ரயத்யேவ தச்சீலும்‌ நரோ அல்பமபி வா பஹு | 49 

உயர்‌ குலத்தைச்‌ சேர்ந்த பெண்‌ பெற்ற மகனாக 
இருந்தபோதும்‌, அவளது ஒழுக்கக்‌ கேட்டால்‌ எவனுக்கோ 
பிறந்தவனாக இருந்தால்‌, அந்த மகன்‌ கொஞ்சமோ அதிகமோ 
தந்தையின்‌ குணத்தைக்‌ கொண்ட வனாகவே இருப்பான்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸுட்‌ ஆனந்த நாச்சியாரம்மா 1601] 


அண்ணை எள்‌ எ | 

uf: we எ கோண ॥ 

யத்ர த்வேதே பரித்வம்ஸா ஜாயந்தே வர்ணதூஷகா: | 

ராஷ்ட்ரியை: ஸஹ தத்‌ ராஷ்ட்ரம்‌ க்ஷிப்ரமேவ நீநஷ்யதி ॥ 50 

எந்த நாட்டில்‌ முறைகேட்டால்‌ பிறக்கும்‌ பிள்ளைகள்‌ 
பெருகுகிறார்களோ, அந்த நாடு நாட்டுமக்களுடன்கூட விரைவில்‌ 
அழியும்‌. 


அணா எஸ்‌ எ ஊரி | 

ள்ளார்‌ எ எளா ணரா 

ப்ராஹ்மணா அர்தே கவா அர்தே வா தேஹத்யாகோ அனுபஸ்‌ க்ருத: | 

ஸ்த்ரீபாலா அப்யுபபத்தெள ௪ பாஹ்யாநாம்‌ ஸித்தி காரணம்‌ ॥ 51 

பசுக்கள்‌, பிராம்மணர்கள்‌, பெண்கள்‌, பாலகர்களைக்‌ 
காப்பாற்றுவதற்காக தம்முயிரையும்‌ கொடுக்கின்ற £ழ்ஜாதிக்‌ 


காரர்கள்‌ நல்லுலகத்தையடை வார்கள்‌. 


ச ணன ளன | 

ue uf எர எழு WT ॥ 

அஹிம்ஸா ஸத்யமஸ்தேயம்‌ ஷெளச மிந்த்ரிய நிக்ரஹ: | 

ஏதம்‌ ஸாமாஸிகம்‌ தர்மம்‌ சாதுர்வர்ண்யே அப்ரவீந்மனு: | 52 

பிறரை ஹிம்சிக்காதிருத்தல்‌, சத்தியம்‌ பேசுதல்‌, பிறர்‌ 
பொருளை கவராதிருத்தல்‌, உள்ளும்‌ புறமும்‌ தரய்மையோடிருத்தல்‌, 
ஐம்புலன்களை அடக்கியிருத்தல்‌ என்னும்‌ இந்த தர்மங்கள்‌ நான்கு 
வர்ணத்தாரும்‌ கடைப்பிடிக்க வேண்டிய பொதுவான தர்மங்கள்‌. 


YET WET WTA: HT A NTA | 

அணி எனை எண்ணா ॥ 

சூத்ராயாம்‌ ப்ராஹ்மணாஜ்ஜாத: ஷ்ரேயஸா சேத்‌ ப்ரஜாயதே | 

அஷ்ரேயாந்‌ ஷ்ரேயஸீம்‌ ஜாதிம்‌ கச்சத்யா ஸப்தமாத்‌ யுகாத்‌ | 53 

சூத்திரப்‌ பெண்ணிடம்‌ பிராம்மணன்‌ பெற்ற பெண்‌ 
பிராம்மணனை மணந்து, அவளுக்குப்‌ பிறந்த பெண்ணும்‌ 
பிராம்மணனையே மணந்து, இவ்வாறு பெண்‌ வயிற்றுப்‌ பெண்ணாக 
பிராம்மணர்களையே மணந்து வந்தால்‌ ஏழாவது தலைமுறையில்‌ 
பிறப்போர்‌ பிராம்மணராகின்றனர்‌. 


க ணை கட்டடப்‌ 
ன்‌ எண்‌ எண ன்‌ ணாய 
aaa wai g Frere ப்பட்ட 
த்ரோ ப்ராஹ்மணதாமேதி ப்ராஹ்மணஷ்சைதி சூத்ரதாம்‌ | 
க்ஷத்ரியாஜ்‌ ஜாதமேவம்‌ து வித்யாத்‌ வைஷ்யாத்‌ ததைவ ௪ | 54 
இவ்வாறாக சூத்திரன்‌ பிராம்மணத்‌ தன்மையை அடைவான்‌. 
பிராம்மணனும்‌ சூத்திரத்‌ தன்மையை அடைவான்‌. இதேமுறை 
க்ஷத்ரியனுக்கும்‌, வைசியனுக்கும்‌ பொருந்தும்‌. 


எள னி ணா உண | 
எளணான்‌ர ஊன விற்‌ மெ TAI 


அநார்யாயாம்‌ ஸமுத்பந்நோ ப்ராஹ்மணாத்து யத்ருச்சயா | 
ப்ராஹ்மண்யாமப்‌ யநார்யாத்‌ து ஷ்ரேயஸ்த்வம்‌ க்வேதி சேத்‌ பவேத்‌ | 55 


என்‌ எள ளர்‌ wa TT: | 
எரா sf fru: ப 


ஜாதோ நார்யாமநார்யா மார்யாதார்யோ பவேத்‌ குணை: | 
ஜாதோ அப்யநார்யாதார்யாயாமநார்ய இதி நீஷ்சய: ॥ 56 


எண ளி எர்‌ Safire: | 
ஜெ எனா: ஏரண எள ॥ 


தாவுபாவப்‌ யஸம்ஸ்கார்யாவிதி தர்மோ வ்யவஸ்தித: | 
வைகுண்யாஜ்‌ ஐந்மந: பூர்வ உத்தர: ப்ரதிலோமத: | 57 
... ஆனால்‌ இவ்விருவகைப்‌ பிள்ளைகளுக்கும்‌ உபநயனம்‌ முதலான 

சம்ஸ்காரங்கள்‌ இல்லை. பிராம்மணனுக்குப்‌ பிறந்த பிள்ளை 
சூத்திரப்‌ பெண்ணிடம்‌ ஜன்மித்ததால்‌ அவனுக்கு வைதீக சடங்குகள்‌ 
இல்லை. 

பிராம்மணப்‌ பெண்‌ பெற்ற பிள்ளையோவெனில்‌ சூத்திரனை 
விட தாழ்ந்தவனாவான்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை மூ ஆனந்த நாச்சியாரம்மா ___———————— 1603] 
Yel Ha YAR ளா என்‌ எள 
ளா சார்‌ we வரன்‌ ॥ 


சுபீஜம்சை சுக்ஷேத்ரே ஜாதம்‌ ஸம்பத்யதே யதா | 

ததா ஆர்யாஜ்‌ ஜாதா ஆர்யாயாம்‌ ஸர்வம்‌ ஸம்ஸ்காரமர்ஹதி ॥ 58 

நல்ல மண்ணில்‌ விதைக்கப்பட்ட நல்ல விதை நல்லபடி 
முளைக்கும்‌. அவ்வாறே நல்ல குலத்தில்‌ உதித்த ஆணும்‌ பெண்ணும்‌ 
பெற்ற பிள்ளை உயர்ந்தவன்‌. இவனே வைதீக சடங்குகள்‌ செய்யத்‌ 
தகுதிபெற்றவன்‌. 


விஸ்‌ ரண ௭3 எரி | 
ஏல்‌ எள்‌ ஸ்ர ர எள்ள ப 


பீஜமேகே ப்ரஷம்ஸந்தி க்ஷேத்ரமந்யே மநீஷிண: | 

பீஜக்ஷேத்ரே ததைவா அந்யே தத்ரேயம்‌ து வ்யவஸ்திதி: | 59 

சிலர்‌ விதையே முக்கியமென்று விதையைப்‌ புகழ்ந்து 
பேசுவார்கள்‌. சிலர்‌ நிலமே முக்கியமென்று நிலத்தைப்‌ புகழ்ந்து 
பேசுவார்கள்‌. இரண்டுமே முக்கியம்‌ என்று வேறு சிலர்‌ கூறுவார்கள்‌. 
இந்த விஷயத்தை எப்படி நிர்ணயிக்க வேண்டும்‌ என்று பார்ப்போம்‌ 


அ சிரா ர்‌! 

அளிக்‌ ஊன்‌ ஊன்‌ எப 

அக்ஷேத்ரே பீஜமுத்ஸ்ருஷ்டமந்தரைவ விநஷ்யதி | 

அபீஜகமபி க்ஷேத்ரம்‌ கேவலம்‌ ஸ்தண்டிலம்‌ பவேத்‌ | 60 

வளமற்ற மண்ணில்‌ உயர்ந்த விதை விதைக்கப்பட்டாலும்‌ 
பலனிருக்காது. வளமான மண்ணில்‌ நல்ல விதையை விதைத்தால்‌ 
பயிர்‌ நன்கு வளரும்‌. எனவே மண்ணும்‌ விதையும்‌ இரண்டும்‌ 
முக்கியம்‌. 


eT ATT ள்ள AST! 

ரண எனை TET dis றனர்‌ ப 

யஸ்மாத்‌ பீஜ ப்ரபாவேண திர்யக்ஜா ருஷயோ அபவந்‌ | 

பூஜிதாஷ்‌ ௪ ப்ரஷஸ்தாஷ்‌ ௪ தஸ்மாத்‌ பீஜம்‌ ப்ரஷஸ்யதே ॥ 61 

ஆயினும்‌ மிருகங்களிடத்தே பிறந்தவர்கள்கூட தந்தையின்‌ 
உயர்வினால்‌ ரிஷிகளாகி விளங்கினர்‌. எல்லோராலும்‌ பூஜிக்கப்‌ 
படுபவர்களாகவும்‌ புகழ்‌ மிக்கவர்களாகவும்‌ விளங்கினர்‌. எனவே 
மண்ணைவிட விதையே சிறந்ததென்று கூறலாம்‌. (௨-ம்‌. ரிஷ்ய 
சிருங்கார) 


ம ன்‌ { 
rp ப 
அரங்னர்கிாச்‌ ஏகி 
அண்ணி ன எ எள்‌ என்ன்‌ ॥ 


அநார்யமார்ய கர்மாணமார்யம்‌ சாஅநார்யகர்மிணம்‌ | 
ஸம்ப்ரதார்யா அப்ரவீத்‌ தாதா ந ஸமெள நா அஸமாவிதி ॥ 62 


எண எண்ன 3 கண்க; | 

ua: WE களிர்‌ எண ப 

ப்ராஹ்மணா ப்ரஹ்மயோநீஸ்தா யே ஸ்வகர்மண்யவஸ்திதா: | 

தே ஸம்யகுபஜீவேயு: ஷட்‌ கர்மாணி யதாக்ரமம்‌ | 63 

பிராம்மணனுக்கு பிராம்மணப்‌ பெண்ணிடமாகப்‌ பிறந்த 
பிராம்மணர்கள்‌ தங்களுக்குரிய சுய கர்மாக்களைச்‌ செய்ய வேண்டும்‌. 
தமக்குரிய ஆறு கர்மாக்களை முறையாகச்‌ செய்தபடி வாழ்க்கை 
நடத்த வேண்டும்‌. 


அணா எ எளி TT! 

எ ளன ண்ணா ॥ 

அத்யாபநமத்யயநம்‌ யஜநம்‌ யாஜநம்‌ ததா | _- 

தாரம்‌ ப்ரதிக்ரஹஷ்சைவ ஷட்‌ கர்மாண்யக்ர ஜன்மந: ॥ 64 

வேதங்களைப்‌ படித்தல்‌, வேதங்களை பிறருக்கு கற்றுக்‌ 
கொடுத்தல்‌, யாக யக்ஞங்கள்‌ செய்தல்‌, யாக யகஞங்களை பிறருக்கு 
செய்து கொடுத்தல்‌, பிறரிடமிருந்து தானம்‌ வாங்குதல்‌, பிறருக்குத்‌ 
தானம்‌ கொடுத்தல்‌ என்னும்‌ ஆறு கர்மாக்களும்‌ பிராம்மணாக்‌ 
குரியவை. 


ஏர ஏ கள்ளா ரர கனிய வ 

எணண a ferggra uWire: ॥ 

ஷண்ணாம்து கர்மணாமஸ்ய த்ரீணிகர்மாணி ஜீவிகா | 

யாஜநா அத்யாபநே சைவ விசுத்தாச்ச ப்ரதிகரஹ: ॥ . 65 

இவற்றில்‌ பிறர்க்கு வேதங்களைச்‌ சொல்லிக்‌ கொடுப்பதாலும்‌, 
யாகயக்ஞங்களை பிறர்க்கு செய்து கொடுப்பதாலும்‌, பிறரிடமிருந்து 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை முநீ ஆனந்த நாச்சியாரம்மா 1605] 


தானம்‌ பெறுவதனாலும்‌ பிராம்மணர்கள்‌ தங்கள்‌ ஜீவனத்தை நடத்த 
வேண்டும்‌. 


wa oat Prada wer Yr WET! 
அன ௭ TY UTE ॥ 


த்ரயோ தர்மா நீவர்தந்தே ப்ராஹ்மணாத்‌ க்ஷத்ரியம்‌ ப்ரதி | 

அத்யாபநம்‌ யாஜநம்‌ ௪ த்ருதீயஷ்‌ ச ப்ரதிக்ரஹ: | 66 

பிராமணனுக்குரிய ஜீவன உபாயத்துக்கான இந்த மூன்றும்‌ 
தவிர்த்து மற்ற மூன்று தர்மங்களும்‌ க்ஷத்ரியனுக்குரியன. அதாவது 
வேதம்‌ கற்றல்‌, யாகயக்ஞங்கள்‌ செய்வித்தல்‌, தானம்‌ கொடுத்தல்‌ 
இம்மூன்றும்‌ க்ஷத்ரியனுக்குரியன. 


Arta wit Frade ண்‌ | 
LABIALIS CEU ECULET UI 


வைஷ்யம்‌ ப்ரதி ததைவைதே நீவர்தேரந்நிதி ஸ்திதி: | 

ந தெள ப்ரதி ஹி தாந்‌ தர்மாந்‌ மனுராஹ ப்ரஜாபதி: | 67 

பிராம்மணனுக்குரிய ஆறு தர்மங்களில்‌ மூன்று தர்மங்கள்‌ 
எவ்வாறு க்ஷத்ரியனுக்கு இல்லை என்று கூறப்பட்ட தோ, அவ்வாறே 
வைசியனுக்கும்‌ இல்லை. மனு இவர்களுக்கு இந்த தர்மங்கள்‌ 
இருப்பதாகக்‌ கூறவில்லை. 

என்‌ என af Fete: | 

ATT Wig னார்‌ Uf ॥ 

ஷஸ்த்ரா அஸ்த்ரப்ருத்‌ த்வம்‌ க்ஷத்ரஸ்ய வணிக்‌ பசுக்ருஷிர்‌ விஷ: | 

ஆஜீவநார்தம்‌ தர்மஸ்து தாநமத்யயநம்‌ யஜி: | 68 

க்ஷத்ரியனுடைய ஜீவனுத்துக்காகவும்‌, பிரஜைகளைக்‌ காப்பதற்‌ 
காகவும்‌ சஸ்திரங்களும்‌ அஸ்திரங்களும்‌ ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 
(சஸ்திரங்கள்‌ என்பது கத்தி, வாள்‌ முதலான ஆயுதங்கள்‌ எவை 
எவை யுண்டோ அவை அத்தனையையும்‌ குறிப்பிடும்‌. அஸ்திரங்கள்‌ 
என்பது ஆயுதங்களைக்‌ குறிக்காது. மந்திரங்களைக்‌ குறிக்கும்‌. 
மந்திரம்‌ கூறி எதிரியின்‌ மீது எய்யப்படுவது பாணமானாலும்‌ 
புல்லானாலும்‌ அதன்‌ மூலமாக குறிப்பிட்ட மந்திர.தெய்வ சக்தி 
எதிரியைத்‌ தாக்கி அழிக்கும்‌. ராமர்‌ காகாசுரன்‌ மீது ஒரு புல்லைக்‌ 
கிள்ளி பிரம்மாஸ்திரம்‌ ஜபித்து எறிந்தார்‌. அது மூவுலங்களிலும்‌ 
அவனைத்‌ துரத்திக்‌ கொண்டு சென்றதைப்‌ புராணம்‌ கூறுகிறது. 
ஆக்னேயாஸ்திரம்‌ தீயாக எரிக்கும்‌. வருணாஸ்திரம்‌ மழையாகப்‌ 
பொழியும்‌.) 


ண்ட எண்ணும்‌ 
ணை எட்ட டட ட்‌ 
வைசியனுக்கு வர்த்தகம்‌ செய்தல்‌, விவசாயம்‌ செய்தல்‌, 
பசுக்களைக்‌ காத்தல்‌ இவை ஜீவனத்துக்கானவை. 
க்ஷத்ரியனுக்கும்‌ வைசியனுக்கும்‌ விதித்துள்ள யாகம்‌ 
செய்வித்தல்‌, தானம்‌ கொடுத்தல்‌, வேதம்‌ கற்றல்‌ என்பவை அவன்‌ 
அத்மாவை உய்விப்பதற்கானவை. 


AeA WET Of YT! 
aafsia daa ART ei 


வேதா அப்யாஸோ ப்ராஹ்மணஸ்ய க்ஷத்ரியஸ்ய ௪ ரக்ஷணம்‌ | 
வார்தாகர்மைவ வைஷ்யஸ்ய விஷிஷ்டாநி ஸ்வர்மசு | 69 


அஜீவம்ஸ்து யதோக்தேந ப்ராஹ்மண: ஸ்வேந கர்மணா | 

ஜீவேத்‌ க்ஷத்ரியதர்மேண ஸஹ்யஸ்ய ப்ரத்யநந்தர: ॥ 70 

பிராம்மணன்‌ தன்‌ குலத்தொழிலைச்‌ செய்து, அதனால்‌ வரும்‌ 
வருமானத்தில்‌ குடும்பத்தைக்‌ காப்பாற்ற முடியாவிட்டால்‌, 
தனக்கடுத்தபடியான க்ஷத்ரியனுடைய தொழிலை ஏற்கலாம்‌. 
(இப்படிச்‌ சொல்வதால்‌ வாளைச்‌ சுழற்ற வேண்டும்‌, கத்தியைத்‌ 
தூக்கிப்‌ போரிட வேண்டும்‌ என்பது பொருளல்ல. கிராமாதிகாரியாக 
இருப்பது, நீதிபதியாக இருப்பது முதலானவற்றால்‌ வருமானம்‌ 
ஈட்டவேண்டும்‌.) 


FAC ர கர்ணா ௭0 
சரிவா என எக 


உபாப்யாமப்யஜீவம்ஸ்‌ து கதம்‌ ஸ்யாதிதி சேத்‌ பவேத்‌ | 

க்ருஷி கோரக்ஷ மாஸ்தாய ஜீவேத்‌ வைஷ்யஸ்ய ஜீவிகாம்‌ | 71 

பிராம்மணன்‌ தன்‌ தொழிலாலும்‌ க்ஷத்ரியத்‌ தொழிலாலும்‌ 
ஜீவனம்‌ நடத்த இயலாதபோது வைசியனுக்குரிய தொழில்களான 
விவசாயம்‌, பசுக்காத்தல்‌ முதலியவற்றைச்‌ செய்து ஜீவிக்கலாம்‌. 


மூலமூம்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை மூ ஆனந்த நாச்சியாரம்மா 107] 


கென்‌ விண்ட எண giro எ । 

fara எனி PR என்க என 

வைஷ்யவ்ருத்யா அபி ஜீவம்ஸ்து ப்ராஹ்மண: க்ஷத்ரியோ அபிவா | 

ஹிம்ஸா ப்ராயாம்‌ பரா அதீநாம்‌ க்ருஷிம்‌ யத்நேந வர்‌ஜயேத்‌ ॥ 72 

பிராம்மணனும்‌ க்ஷத்ரியனும்‌ வைசியத்‌ தொழிலைச்‌ செய்ய 
நேர்ந்தால்‌, பிறார்க்கடிமையாக இருக்கச்‌ செய்கன்றதும்‌, பூமியிலுள்ள 
சிறிய உயிர்களை ஹிம்சிப்பதுமான பயிர்த்தொழிலை முயற்சி 
செய்தாவது விடவேண்டும்‌. 


wii uefa Ta ள எ என்‌ 

வ ஏ ள்‌ ணய ப 

க்ருஷிம்‌ ஸாத்விதி மந்யந்தே ஸா வ்ருத்தி: ஸத்‌ விகர்ஹிதா | 

பூமிம்‌ பூமி ஷயாம்ஷ்‌ சைவ ஹந்தி காஷ்டமயோ முகம்‌ ॥ 73 

விவசாயம்‌ செய்வது உயர்ந்த தொழில்‌ என்று சில 
நினைப்பார்கள்‌. ஆனால்‌ நல்லோர்‌ இதை ஏற்கவில்லை. கலப்பை, 


்‌ _ -—4 அக மியை. வ ட்ட 


இதம்‌ து வ்ருத்தி வைகல்யாத்‌ த்யஜதோ தர்மநைபுணம்‌ | 

விட்பண்யமுத்‌ த்ருதோத்தாரம்‌ விக்ரேயம்‌ வித்தவர்தநம்‌ | ரர்‌ 

பிராம்மணனும்‌ க்ஷத்ரியனும்‌ தங்கள்‌ தொழிலால்‌ ஜீவனம்‌ 
நடத்தமுடியாத நிலையில்‌ தர்மத்தை விடவும்‌ மனமில்லாமல்‌, 
பிழைக்கும்‌ வழியும்‌ இல்லாதபோது பொருட்களை விற்கும்‌ 
தொழிலில்‌ ஈடுபடலாம்‌. அப்படி ஈடுபடும்போது விற்கத்தக்க 
பொருட்களையும்‌, லாபம்‌ தரக்கூடிய பொருட்களையும்‌ கூறுகிறேன்‌, 
கேளுங்கள்‌: 


எண்ணான சாக! எள்‌ ul 

சண்‌ எண da TTA 9 ஏழா ॥ 

ஸர்வாந்‌ ரஸாநபோஹேத க்ருதா அந்நம்‌ ச திலை: ஸஹ | 

அஷ்மநோ லவணம்‌ சைவ பஷவோ யே ச மானுஷா: | 75 

ரசப்பொருட்கள்‌, சமைத்த அன்னம்‌, எள்‌, ரத்தினங்கள்‌, உப்பு, 
மிருகங்கள்‌, மனிதர்கள்‌ - விற்கக்கூடாதவை இவை. 


மனு நீதி என்னும்‌ 


608 உ மனுதர்ம சாஸ்திரம்‌ 
Wa Td Trt Worf பதச்‌ 
afi Ta er ய்‌ Tatas: ॥ 
ஸர்வம்‌ ச தாந்தவம்‌ ரக்தம்‌ ஜாணக்ஷளமா ஆவிகாநி ௪ | 
அபி சேத்‌ ஸ்யுரரக்தாநி பலமூலே ததெளஷதீ: ॥ 76 
Aa: Wed Ferd wie Wh TAY எண்‌: | 
ஜி Ef Ye et NY TE TAN 
அப: ஷஸ்தரம்‌ விஷம்‌ மாம்ஸம்‌ ஸோமம்‌ கந்தாம்ஷ்‌ ௪ ஸர்வஷ: | 
க்ஷரீரம்‌ க்ஷளத்ரம்‌ ததி க்ருதம்‌ தைலம்‌ மது குடம்குஷாந்‌ | 77 
அணா TYE WA eT} எ ௪) 
wef “tet ஏ rat எ TTR எ ॥ 
ஆரண்யாம்ஷ்ச ப௲ந்‌ ஸர்வாந்‌ தம்ஷ்ட்ரிணஷ்ச வயாம்ஸி ௪ | 
மத்யம்‌ நீலிம்‌ ச ளாக்ஷூம்‌ ௪ ஸர்வாம்ஷ்‌ சைகஷபாம்ஸ்‌ ததா ॥ 78 


சிவப்புநிற பருத்தித்‌ துணிகளை விற்கலாகாது. சணலால்‌ 
நெய்தவை, கம்பளியால்‌ நெய்தவையான ஆடைகளையும்‌ 
விற்கக்கூடாது. 

பழங்கள்‌, கிழங்குகள்‌, ஒளஷதங்களை விற்கக்‌ கூடாது. 

தண்ணீர்‌, ஆயுதங்கள்‌, விஷம்‌, மாமிசம்‌, சோமலதை (யாகத்‌ 
துக்குப்‌ பயன்படும்‌ கொடி), வாசனைத்‌ திரவியங்கள்‌, பால்‌, தயிர்‌, 
நெய்‌, எண்ணெய்‌, தேன்‌, வெல்லம்‌, தர்ப்பைகளை விற்கக்கூடாது. 

யானைகள்‌, சிங்கங்கள்‌, பறவைகள்‌, மீன்கள்‌, கள்‌, அவுரிச்செடி, 
அரக்கு, ஒற்றைப்பல்‌ வரிசையுள்ள மிருகங்களையும்‌ விற்கக்‌ 
கூடாது. 


ணா க 3 சா ஒளி | 

மிட்ட WET trated af 

காமமுத்பாத்ய க்ருஷ்யாம்‌ து ஸ்வயமேவ க்ருஷீவல: | 

விக்ரீணீத திலாஞ்‌ சுத்தாந்‌ தர்மார்தமசிரஸ்திதாந்‌ | 79 

வேறுவழியின்றி எள்ளைப்‌ பயிரிட வேண்டி வரும்போது, 
எள்ளைப்‌ பயிரிட்டு, அது விளைந்த பிறகு வெகுகாலம்‌ வைத்துக்‌ 
கொள்ளாமல்‌ உடனே விற்றுவிட வேண்டும்‌. 


கண்ணையா ய EAA BEA ல்‌ 1 

தரியா எனை ரிக ue waa ॥ 

போஜநா அப்யஞ்சநாத்‌ தாநாத்‌ யதந்யத்‌ குருதே திலை: | 

க்ருமிபூத: ஷ்வவிஷ்டாயாம்‌ பித்ருபி: ஸஹ மஜ்ஐதி ॥ 80 


39 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா ____—_—_————————[609] 
சாப்பிடவும்‌, உடலுக்குத்‌ தேய்த்து நீராடவும்‌, தானம்‌ 

கொடுக்கவு மல்லாது வேறு காரியங்களுக்கு எள்ளை உபயோகிப்‌ 

பவன்‌ கிருமி ஜன்மமெடுத்து தன்‌ பித்ருக்களுடன்‌ கூட நாய்‌ மலத்தில்‌ 

வீழ்வான்‌. 


Ue: எ ளா என ௪ 
ஊண்‌ எண்ன ஏண்ணா! 


ஸத்ய: பத்தி மாம்ஸேந லாக்ஷயா லவணேந ச | 

த்ரயஹேண சூத்ரோ பவதி ப்ராஹ்மண: க்ஷீர விக்ரயாத்‌ ॥ 81 

மாமிசங்களையும்‌ அரக்கையும்‌ விற்றவன்‌ உடனே பிராமணத்‌ 
தன்மையை இழப்பான்‌. பாலை விற்றால்‌ மூன்று நாட்களில்‌ 
சூத்திரனாவான்‌. 


ரர TTT எ க: | 
ஏரு எனை கே ண ॥ 


இதரேஷாம்‌ து பண்யாநாம்‌ விக்ரயாதிஹ காமத: | 

ப்ராஹ்மண: ஸப்தராத்ரேண வைஷ்யபாவம்‌ நியச்சதி | 82 

மேலும்‌ விற்கக்கூடாது என்று கூறப்பட்ட மற்றப்‌ பொருட்களை 
லாபம்‌ கருதி விற்றால்‌ ஏழு நாட்களில்‌ வைசியத்‌ தன்மையை 
அடைகிறான்‌ 


கிரின்‌ வ ண பே 

ஊன ணன எர எனா: ॥ 

ரஸாரஸைர்‌ நீமாதவ்யா நத்வேவ லவணம்‌ ரஸை: | 

க்ருதாந்நம்‌ சாஅக்ருதாந்நேந திலா தாந்யேந தத்ஸமா: | 83 

நெய்‌, தேன்‌, வெல்லம்‌ முதலான ரசப்பொருட்களை 
பண்டமாற்று முறையில்‌ பிறரிடம்‌ கொடுத்து அவர்களிடம்‌ 
உள்ளதை தான்‌ பெற்றுக்‌ கொள்ளலாம்‌. 

உப்பை மட்டும்‌ பண்டமாற்று செய்து கொள்ளலாகாது. 
அன்னத்துக்கு பதிலாக அரிசியை பண்டமாற்று செய்து கொள்ளலாம்‌. 
எள்ளை மற்றத்‌ தானியங்களுக்கு பண்டமாற்று செய்து கொள்ளலாம்‌. 


வி ராண TASTE Ma: | 
எண்ணார்‌ ஏரின்‌ எப 


ஜீவேதேதேந ராஜன்ய: ஸர்வேணா அப்யநயம்‌ கத: | 
நத்வேவ ஜ்யாயஸீம்‌ வ்ருத்திமபிமந்யேத கர்ஹிசித்‌ ॥ 84 


ப ணை எடடா சாஸ்திம்‌ 

க்ஷத்ரியன்‌ வேறுவழியின்றி விற்பனைத்‌ தொழிலில்‌ ஈடுபட்டால்‌, 
பிராம்மணனுக்கு எந்தப்‌ பொருட்கள்‌ விற்கக்கூடாது என்று 
கூறப்பட்டனவோ அவற்றை விற்று வைசியத்‌ தொழிலை மேற்‌ 
கொள்ளலாம்‌. ஆனால்‌ எவ்வகையிலும்‌ பிராம்மணத்‌ தொழிலைச்‌ 
செய்ய விரும்பக்‌ கூடாது. 


எ ள்‌ என விக்‌: | 
du Feit எ ள்ள எள 


யோ லோபாததமோ ஜாத்யா ஜீவேதுத்க்ருஷ்ட கர்மபி: | 
தம்‌ ராஜா நீர்தநம்‌ க்ருத்வா க்ஷிப்ரமேவ ப்ரவாஸயேத்‌ ॥ 85 
ஜாதியில்‌ பிறந்தவன்‌, மேல்‌ வர்ணத்தாருக்குரிய 
்‌. குலத்தொழிலைச்‌ செய்து ஜீவனம்‌ நடத்தினால்‌, அரசன்‌ அவனைக்‌ 
கண்டுபிடித்து அவன்‌ செல்வத்தை பறிமுதல்‌ செய்து நாட்டைவிட்டு 
- வெளியேற்ற வேண்டும்‌. 
௭4 ணி ன்‌ எண அரணை 
ஏரண எண fe அன: என்‌ னன்ள ॥ 


வரம்‌ ஸ்வதர்மோ விகுணோ ந பாரக்ய: ஸ்வனுஷ்டித: | 


பரதர்மேண ஜீவந்‌ ஹி ஸத்ய: பததி ஜாதீத: | 86 
தன்வி கமலவவம கல்‌ 


dedi அள ஏன எற 

அள்ளி ண எ ணா 

வைஷ்யோ அஜீவந்‌ ஸ்வதர்மேண குத்ரவ்ருத்யா அபிவர்தயேத்‌ | 

அநாசரந்‌ நகார்யாணி நிவர்தேத ௪ ஷக்திமாந்‌ | 87 

வைசியன்‌ தன்‌ குலத்தொழிலைக்‌ கொண்டு ஜீவனம்‌ நடத்த 
இயலாதபோது, சூத்ரிரனுடைய தொழிலால்‌ ஜீவிக்கலாம்‌. அனால்‌ 
தூய்மையற்ற அநாசாரமான தொழில்களில்‌ ஈடுபடக்‌ கூடாது. 

அஷ ற YE: எம்‌ பு 

வளன்‌ wa எக்கி ॥ 

அஷக்னுவம்ஷ்து சுஷ்ரூஷாம்‌ சூத்ர: கர்தும்‌ த்விஐந்மநாம்‌ | 

புத்ரதாரா அத்யயம்‌ ப்ராப்தோ ஜீவேத்‌ காருககர்மபி: | 88 


ந அ 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா மெய்ட்‌ டார] 
சூத்திரன்‌, தன்‌ குலத்‌ தொழிலான பிராம்மணர்‌ முதலான 

த்விஜர்களுக்கு பணிசெய்யும்‌ தொழிலைச்‌ செய்ய இயலாத 

சூழ்நிலையில்‌ தன்‌ மனைவி மக்கள்‌ பசியால்‌ துன்புறாமல்‌ காக்க 

கைத்தொழில்கள்‌ எதையேனும்‌ செய்து சம்பாதிக்கலாம்‌. 


4: BA: waft: WRT ளோ | 

எண்ணை Re fafa எப 

யை: கர்மபி: ப்ரசரிதை: சுஸ்ரூஷ்யந்தே த்விஜாதய: | 

தாநி காருககர்மாணி ஷில்பாநி விவிதாநி ௪ | 89 

த்விஜர்களுக்குத்‌ தேவையான மரவேலைகள்‌, இரும்பு 
வேலைகள்‌ முதலானவற்றைச்‌ செய்து பிழைப்பதால்‌ அவர்களுடைய 
தேவைகளை நிறைவேற்றியதாகவும்‌ ஆறெது. 


கொண்ண்ளான: அண்னா 

அண்ண என எ WaT 

வைஷ்யவ்ருத்திம நாதிஷ்டந்‌ ப்ராஹ்மண: ஸ்வே பதி ஸ்தித: | 

அவ்ருத்திகர்ஷித: ஸீதந்நிமம்‌ தர்மம்‌ ஸமாசரேத்‌ ॥ 90 

பிராம்மணன்‌ ஜீவனத்துக்கு வழியில்லாவிட்டாலும்‌, க்ஷத்ரிய, 
வைசிய தொழில்களும்‌ வேண்டாமென்று, தன்‌ குல தர்மங்களையே 
கடைப்பிடித்தபடி இருக்க வேண்டும்‌. வேறு தொழில்கள்‌ வேண்டாம்‌ 
என்று நினைத்தால்‌ எத்தகைய தர்மங்களைக்‌ கடைப்பிடிக்க 
வேண்டும்‌ என்று பார்ப்போம்‌. 

aaa: Wires WT TTA TA: t 

uf zed fA ஸ்ரார்‌ ॥ 

ஸர்வத: ப்ரதிக்ருஹ்ணீயாத்‌ ப்ராஹ்மணஸ்‌ த்வநயம்கத: | 

பவித்ரம்‌ துஷ்யதீத்யேதத்‌ தர்மதோ நோபபத்யதே ॥ 91 

நெருக்கடி காலத்தில்‌ பிராம்மணன்‌, நிந்திக்கத்தக்க 
தொழில்களைச்‌ செய்பவரிடமிருந்தும்‌ தானம்‌ பெறலாம்‌. 
பவித்ரமான ஒன்று தூஷிக்கத்தக்க பொருளோடு சேர்ந்தாலும்‌ 
பவித்ரமானதாகவே இருக்கும்‌. 

தங்கத்தோடு செம்பைச்‌ சேர்ப்பதால்‌ தங்கம்‌ கெட்டுப்போகாது. 
கங்கையில்‌ மற்ற நீர்‌ சேருவதால்‌ கங்கை தூய்மையிழக்காது.. 


எணண ரன பாய 

எ எண்னை FEA 

நா அத்யாபநாத்‌ யாஜநாத்‌ வா கர்ஹிதாத்வா ப்ரதிக்ரஹாத்‌ | 

தோஷோ பவதி விப்ராணாம்‌ ஜவள நாஅம்புஸமா ஹிதே ॥ 92 


ணை உட்டா ப்ட்‌ 
. பிராம்மணர்களுக்கு, வேறு வழியில்லாத போது தகாதவனுக்கு 
சொல்லிக்‌ கொடுப்பது, யாகம்‌ செய்து கொடுப்பது, தகாதவனிடம்‌ 
தானம்‌ வாங்குவது முதலியவற்றால்‌ தோஷங்கள்‌ ஏற்படா. ஏனெனில்‌ 
நெருப்பைப்‌ போலவும்‌ நீரைப்‌ போலவும்‌ இயற்கையாகவே 
பரிசுத்தர்களாக இருப்பதால்‌ இவர்களை தோஷங்கள்‌ ஓட்டா. 


SATS நோன்‌ TH At: | 
ARTS TESA எ ரண fT 


ஜீவிதா அத்யயமாபந்நோ யோஅந்நமத்தி யதஸ்‌ தத: | 

ஆகாஷமிவ பங்கேந ந ஸ பாபேந லிப்யதே ॥ 93 

உயிர்‌ போகும்படியான ஆபத்துக்‌ காலத்தில்‌ கழ்‌ ஜாதிக்‌ 
காரனிடம்‌ சாப்பிட்டாலும்‌ தூய்மை கெடமாட்டான்‌. ஆகாசத்தில்‌ 
எறியப்பட்ட சேறு ஆகாசத்தை அழுக்காக்க இயலுமா? அவ்வாறே 
பிராம்மணனும்‌ தூய்மை கெட மாட்டான்‌. 


அளம்‌ ஏர னை ஏறி | 
அ Wf ர YATE 


அஜீகர்த: அதம்‌ ஹந்துமுபா அஸர்பத்‌ புபுக்ஷித: | 

நசாஅலிப்யத பாபேந கூஷுத்ப்ரதீகாரமாசரந்‌ || 94 

முன்னர்‌ அஜீகர்த்தர்‌ என்னும்‌ முனிவர்‌ பசியால்‌ வாடிய 
நிலையில்‌ தம்‌ மகனை விற்று அதற்கு ஈடாக நூறு பசுக்களைப்‌ 
பெற்றார்‌. இதனால்‌ அம்முனிவருக்கு பாபம்‌ ஏதும்‌ அண்டவில்லை. 


Tantafi=rtTdisy எங்க யர | 

நார்‌ ரம்‌ எனி - ளப 

ஷ்வமாம்ஸமிச்சந்‌ நார்தோ அத்தும்தர்மா அதர்மவிசக்ஷண: | 

ப்ராணாநாம்‌ பரிரக்ஷார்தம்‌ வாமதேவோ ந லிப்தவாந்‌ ॥ 95 

வாமதேவ முனிவர்‌ தர்மா தர்மங்களைப்‌ பற்றி அறிந்தவர்‌. அவர்‌ 
பசியால்‌ நொந்தபோது, தன்‌ உயிரைக்‌ காப்பாற்றிக்கொள்வதற்காக 
நாய்‌ மாமிசத்கை உண்ண முனைந்த போதும்‌ அவருக்கு பாபம்‌ ஏதும்‌ 
அண்டவில்லை. 


WETS: சார என்‌ ன ப 

எலா எண எனி ளா ॥ 

பரத்வாஜ: க்ஷதாஆர்தஸ்‌ து ஸபுத்ரோ விஜநே வநே | 

பஹ்வீர்‌ கா: ப்ரதிஐக்ராஹ வ்ருதோஸ்‌ தக்ஷ்ணோ மஹாதபா: | 96 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை ஸூ ஆனந்த நாச்சியாரம்மா பெட்ட படு 
மகாதபஸ்வியான பரத்வாஜர்‌ ஜனநடமாட்டமற்ற ஆரண்‌ 

யத்தில்‌ பசியால்‌ வருந்தி வ்ருதன்‌ என்னும்‌ தச்சனிடத்தில்‌ அநேகம்‌ 

பசுக்களை தானமாகப்‌ பெற்றார்‌. 


YUAN UHRA RIT TAT | 
எரே எண்ணை ॥ 


க்ஷதா ஆர்தஷ்‌ சாஅத்து மப்யாகாத்‌ விஸ்வாமித்ர: ஷ்வஜாகநீம்‌ | 

சண்டாள ஹஸ்தாதாதாய தர்மா அதர்மவிசக்ஷண: ॥ 97 

தர்மாதர்மமறிந்த விஸ்வாமித்ர முனிவர்‌ பசிக்‌ கொடுமையால்‌ 
நொந்த போது சண்டாளன்‌ கையிலிருந்து நாயின்‌ முழங்கால்‌ 
மாமிசத்தை வாங்கிக்‌ கொண்டார்‌. அதனால்‌ அவருக்கு எந்தப்‌ 
பாபமும்‌ அண்டவில்லை. 


TFET ATA AT EATEN | 
fT Vera Nea Fea ffir ॥ 


ப்ரதிக்ரஹாத்‌ யாஜநாத்‌ வா ததைவா அத்யாபநாதபி | 

ப்ரதிக்ரஹ: ப்ரத்யவர: ப்ரேத்ய விப்ரஸ்ய கர்ஹித: ॥ 98 

வேறு வழியில்லாதபோது தகாதவனிடம்‌ தானம்‌ வாங்கலாம்‌, 
பாடம்‌ சொல்லிக்‌ கொடுக்கலாம்‌, யாகம்‌ செய்து வைக்கலாம்‌ என்று 
கூறியிருந்தபோதும்‌, வேறு வழியில்லை என்ற ஆபத்தான கட்டத்தில்‌ 
ம்ட்டுமே தகாதவனிடம்‌ தானம்‌ வாங்கவேண்டும்‌. மற்ற தருணத்தில்‌ 
இத்தகைய தானம்‌ வாங்கினால்‌ அது நரகத்தைக்‌ கொடுக்கும்‌. 

யாகம்‌ செய்து வைப்பதாலும்‌, பாடம்‌ சொல்லிக்‌ கொடுப்ப 
தாலும்‌ ஜீவனம்‌ நடத்த முடியாத நிலையில்‌ தன்னுயிரையும்‌ 
குடும்பத்தார்‌ உயிரையும்‌ காப்பாற்றிக்‌ கொள்ள வேறு வழியில்லை 
என்னும்‌ போது மட்டுமே இத்தகைய தானத்தை வாங்கலாம்‌. 


ளார்‌ Fred ளோ ௭ 

ண ணி வண னை ॥ 

யாஜநா அத்யாபநே நித்யம்‌ க்ரியேதே ஸம்ஸ்க்ருத ஆத்மநாம்‌ | 

ப்ரதி க்ரஹஸ்து க்ரியதே சூத்ராதப்யந்த்யஜன்மந: ॥ 99 

வேதம்‌ சொல்லிக்‌ கொடுத்தலையும்‌, யக்ஞம்‌ செய்து 
வைத்தலையும்‌ உபநயன சம்ஸ்காரம்‌ உள்ளவனுக்குத்தான்‌ செய்ய 
முடியும்‌. தானம்‌ வாங்குதல்‌ அப்படியல்ல. எவரிடமும்‌ வாங்கலாம்‌. 
எந்த சம்ஸ்காரமுமில்லாத சூத்திரனிடமிருந்தும்‌ பெறலாம்‌. தானம்‌ 
பெறுவதால்‌ கிட்டுவது பாபமேயல்லவா? 


ர; மனுதர்ம சாஸ்திரம்‌ 


ண்பன்‌ எள்‌; Fa! 

uferefefid ரணி எள எ ॥ 

ஐபஹோமைரபைத்யேநோ யாஜநா அத்யாபறை: க்ருதம்‌ | 

ப்ரதிக்ரஹநீமித்தம்‌ து த்யாகேந தபஸைவ ௪ ॥ 100 

தகாதவனுக்குச்‌ சொல்லிக்‌ கொடுப்பதாலும்‌, யக்ஞம்‌ செய்து 
வைப்பதாலும்‌ விளையும்‌ பாபம்‌ உரிய பிராயச்சித்தங்களைச்‌ செய்து 
கொள்வதால்‌ நீங்கும்‌. 

ஆனால்‌ தகாதவனிடம்‌ பெற்ற தானத்தால்‌ விளையும்‌ பாபம்‌ 
மிகக்‌ கொடிய பாபம்‌. அந்தப்‌ பாபம்‌ நீங்க வேண்டுமானால்‌ தானம்‌ 
வாங்கிய பொருளை கொடுத்துவிட்டு, மேற்கொண்டு தவமும்‌ 


செய்ய வேண்டும்‌. 


ளி RST TA | 
ufanera feet: Aaa TATE ரன? ॥ 


ஷிலோஞ்ச மப்யாததீத விப்ரோ அஜீவந்‌ யதஸ்‌ தத: | 

ப்ரதிக்ரஹாச்சில: ஷ்ரேயாம்ஷ்ததோ அப்யுஞ்ச: ப்ரஷஸ்யதே | 101 

பிராம்மணன்‌ ஜீவனத்துக்கு வழியில்லாதபோது வயல்கரைகளில்‌ 
சிந்தியிருக்கும்‌ நெல்மணிகளைச்‌ சேகரித்து எடுத்துச்‌ சென்றோ 
உஞ்சவிருத்தி செய்தோ பிழைக்கலாம்‌. தகாத தானத்தைவிட 
இவ்விரண்டும்‌ சிரேஷ்டமானவை. அதிலும்‌ உஞ்சவிருத்தியில்‌ 
பிழைப்பது மிகவும்‌ சிரேஷ்டமானது. 

(பகவானை எண்ணி பஜனை செய்தபடியே வீதிகளில்‌ 
போகவேண்டும்‌. இல்லற வாசிகள்‌ இவரை பூஜித்து இவர்‌ 
கரத்திலுள்ள சொம்பில்‌ அரிசியை இடுவார்கள்‌. அதைக்‌ கொண்டு 
வந்து சமைத்து, பகவானுக்கு நைவேத்தியம்‌ காட்டி உண்பது உஞ்ச 
விருத்தி. இதை யாசகமாக எண்ணக்கூடாது. பகவானைத்‌ தவிர 
வேறு எண்ணமில்லாத உயர்ந்த வாழ்க்கையை வாழ வைக்கும்‌ 
ஜீவனோபாயம்‌. பிராம்மணனுக்கு இது மிகவும்‌ சிரேஷ்டமான வழி.) 


அவி நண tri ஏ fifi: | 

னன eT Pert Rertefreefe னாள்‌ ॥ 

ஸீதத்பி: குப்யமிச்சத்பிர்தனம்‌ வா ப்ருதிவீபதி: | 

யாச்ய: ஸ்யாத்‌ ஸ்நாதகைர்‌ விப்ரைரதித்ஸம்ஸ்‌ த்யாகமர்ஹதி | 102 

வித்வானான விப்ரன்‌ தான்‌ குடும்ப வாழ்வை ஏற்று நடத்துவ 
தற்காக ஆடை, தானியங்கள்‌, தங்கம்‌, வெள்ளி முகலானவைகளை 


மூலமும்‌ உரையும்‌. மூழுவதும்‌) 

அன்னை மூ£ ஆனந்த நாச்சியாரம்மா அனவ வ வைகை வை 61 5 ] 
நெறிமுறை சற்று தவறிய அரசனிடமும்‌ வாங்கலாம்‌, அனால்‌ அவன்‌ 
தராமல்‌ கருமித்தனமாக இருந்தால்‌, மீண்டும்‌ அவனிடம்‌ செல்லக்‌ 
கூடாது. 


அக்‌ எண oe TN எண 
ford ஏண்‌ Tu Uefa ॥ 


அக்ருதம்‌ ௪ க்ருதாத்‌ க்ஷேத்ராத்‌ கெளரஜாஆவிகமேவ ௪ | 

ஹிரண்யம்‌ தான்யமந்நம்‌ ௪ பூர்வம்‌ பூர்வமதோஷவத்‌ ॥ 103 

அப்படி அரசனிடம்‌ கேட்கும்‌ போது, உழுது பயிரிட வேண்டிய 
பூமியைவிட, உழாமல்‌ தானாகவே விளையும்‌ பூமியைக்‌ கேட்க 
வேண்டும்‌. பசுக்கள்‌, வெள்ளாடுகள்‌, செம்மறியாடுகள்‌, தங்கம்‌, 
தானியம்‌, அன்னம்‌ என்னுமிவைகளில்‌ முன்னிருப்பவை அதை 
அடுத்தடுத்திருப்பவற்றைவிட தோஷம்‌ குறைந்தவை. எனவே 
ஒருவனிடம்‌ யாசிக்கும்போது பின்னால்‌ பின்னால்‌ கூறப்பட்டதை 
யாசிக்காமல்‌, முன்‌ முன்‌ இருப்பதை யாசிக்க வேண்டும்‌. 

அதாவது அன்னத்தை யாசித்துப்‌ பெறுவது மிகுந்த தோஷம்‌ 
தரும்‌. அதைவிட தானியத்தைக்‌ கேட்டுப்‌ பெறுவதில்‌ தோஷம்‌ . 
குறைவு. அதையும்விட அகையும்விட என்று முன்‌ முன்‌ 
கூறப்பட்டவற்றைக்‌ கேட்டுப்‌ பெறும்போது தோஷம்‌ குறைந்து 
கொண்டே போகிறது. 


Wo frase எண்‌ எள்‌ ளா என்‌ we 

பபபடநட 

ஸப்த வித்தா ஆகமா தர்ம்யா தாயோ லாப: க்ரயோ ஐய: | 

ப்ரயோக: கர்மயோகஷ்ச ஸத்ப்ரதிக்ரஹ ஏவ ச | 104 

தர்மமாக தனம்‌ வரும்‌ வழிகள்‌ ஏழு. 

1. பாகப்பிரிவினையால்‌ கிடைப்பது. 

2. ஒருவனுடைய வித்யா திறமைக்காக கிடைக்கும்‌ சன்மானம்‌. 

3. வாங்கி விற்பதால்‌ கிடைக்கும்‌ லாபம்‌. 

4. ஒரு நாட்டை வென்று அங்கிருந்து கொண்டு வந்த செல்வம்‌. 
இது படைவீரர்களுக்கும்‌ பங்கிட்டளிக்கப்படுவதால்‌ 
அரசனுக்கும்‌ படைவீரர்களுக்கும்‌ வருமானமாறெது. 

5. வாதப்போரில்‌ வென்று கிடைப்பது. அதே போன்று எந்தக்‌ 
கலைஞர்களுக்கிடையிலும்‌ நடக்கும்‌ போட்டியில்‌ வென்று 
கிடைப்பது. 


மனு நீதி என்னும்‌ 
க ப ம ர ப மனுதர்ம சாஸ்திரம்‌ 
6. விவசாயம்‌, தொழில்‌, பசுக்காத்தல்‌ மூலமாகக்‌ கிடைப்பது. 
7. தானத்தால்‌ டைய்பது. 


1 fired ஏ அள Tree என்‌: ஏங்‌: | 
ஏ ‘het pute என எரா ॥ 


வித்யா ஷில்பம்‌ ப்ருதி: ஸேவா கோரக்ஷ்யம்‌ விபணி: க்ருஷி: | 

த்யுதிர்‌ பைக்ஷ்யம்‌ குஸீதம்‌ ச தஷ ஜீவநஹேதவ: ॥ 105 

வித்யை, கைத்தொழில்‌, அரசனிடம்‌ படைவீரனாக ஊழியம்‌ 
புரிதல்‌, பசு காத்தல்‌, வர்த்தகம்‌, விவசாயம்‌, பிறரிடம்‌ சேவகம்‌ 
புரிதல்‌, வட்டியால்‌ தனம்‌ சேர்த்தல்‌, நாடகம்‌ நடனம்‌ கூத்து 
முதலான கலைகளால்‌ சம்பாதித்தல்‌, பிட்சை என்னும்‌ பத்தும்‌ 
ஜீவனத்துக்கான வழிகள்‌. 


we: ஏன்‌ ஸ்‌ எக ண்ண 
wey ug என்ர ணா ॥ 


ப்ராஹ்மண: க்ஷத்ரியோ வாஅபி வ்ருத்திம்‌ நைவ ப்ரயோஜயேத்‌ | 

காமம்து களு தர்மார்த்தம்‌ தத்யாத்‌ பாபீயஸே அல்பிகாம்‌ ॥ 106 

பிராம்மணனும்‌ க்ஷத்ரியனும்‌ தனத்தைக்‌ கொண்டு தனத்தைப்‌ 
பெருக்கும்‌ வட்டித்‌ தொழிலைச்‌ செய்யக்கூடாது. ஆனால்‌ வரும்‌ 
வட்டியை தர்மகாரியத்துக்கு உபயோகப்படுத்தலாம்‌ என்று 
ஆசைப்பட்டால்‌ மிகவும்‌ குறைந்த வட்டிக்குக்‌ கொடுக்கலாம்‌. 


ஆணின்‌ எள்‌ ளான 

சள ருண Rafer MTSU 

சதுர்தமாததாநோஅபி க்ஷத்ரியோ பாகமாபதி | 

ப்ரஜா ரக்ஷந்‌ பரம்‌ சக்த்யா கில்பிஷாத்‌ ப்ரதிமுச்யதே | 107 

ஆபத்துக்‌ காலத்தில்‌ அரசன்‌ மக்களிடமிருந்து நான்கில்‌ ஒரு 
பாகம்‌ வரியாகப்‌ பெறலாம்‌. மக்களை முயற்சியோடு நன்கு 
காப்பாற்றுகின்ற அரசனுக்கு இத்தகைய அதிக வரியால்‌ பாபம்‌ 
ஏற்படாது. 


அர்‌ ஏன என்‌ வாரை; | 

எண ளோ பன எப்ப 

ஸ்வதர்மோ விஜயஸ்‌ தஸ்ய நாஆஹவே ஸ்யாத்‌ பராங்முக: | 
ஷஸ்த்ரேண வைஷ்யாந்‌ ரக்ஷித்வா தர்ம்யமாஹரயேத்‌ பலிம்‌ | 108 


மூலமூம்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 

அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 117] 
அரசனுக்கு தன்னுடைய தர்மமே முக்கெம்‌. தான்‌ வெற்றியை 

அடையும்‌ நோக்கத்திலிருந்து அவன்‌ எப்போதும்‌ பின்வாங்கக்‌ 

கூடாது. ஆயுதமேந்திய வீரர்களைக்‌ கொண்டு வைசியர்களைக்‌ காக்க 

வேண்டும்‌. அவர்களிடமிருந்து முறையான வரியை வசூலிக்க 

வேண்டும்‌. 


எ fret ரர 114 UTS! 
கள்ளா ஏ: எரு: Rife TN 


தாந்யே அஷ்டமம்‌ விஷாம்‌ சுல்கம்‌ விம்ஷம்‌ கார்ஷாபணாத்‌ வரம்‌ | 
கர்மோபகரணா: சூத்ரா: காரவ: ஷில்பிநஸ்ததா ॥ 109 
தானியங்களில்‌ இருபது பங்கில்‌ எட்டு 


மற்றபடி கைத்தொழில்‌ புரிகின்ற சூத்திரர்களிடமிருந்தும்‌, 
தச்சன்‌, வரி வசூலிக்கக்‌ 
கூடாது. வாங்கிக்‌ 
கொள்ளலாம்‌. 

YEE UTTER FATA Uf 

gfe args ae uA Fran 

சூத்ராஸ்‌ து வ்ருத்திமாகாங்க்ஷந்‌ க்ஷத்ரமாராதயேத்‌ யதி | 

தநிநம்‌ வாஅப்யுபா ஆராத்ய வைஷ்யம்‌ ஆத்ரோ ஜிஜீவிஷேத்‌ | 110 


சூத்திரன்‌, பிராம்மணனுக்கு பணிவிடை புரிவதைத்‌ 
தவிர்த்து வேறு ஜீவனோபாயத்தை விரும்பினால்‌, க்ஷத்ரியனிடத்தில்‌' 
வேலைக்குச்‌ சேரலாம்‌. அல்லது செல்வந்தனான வைசியனிடத்தில்‌ 
வேலைக்குச்‌ சேரலாம்‌. 


அரிஷ்ள ச a FTAA ஐ | 

ண்ணா எ எ ளானை ॥ 

ஸ்வர்கார்த முபயார்தம்‌ வா விப்ராநாராத யேத்துஸ: | 

ஜாத ப்ராஹ்மண ஷப்தஸ்ய ஸாஹ்யஸ்ய க்ருதக்‌ ருத்யதா ॥ 111 

அனைத்து நலன்களையும்‌ நல்லுலகத்தையும்‌ அடைய 
வேண்டுமானால்‌ சூத்திரன்‌ பிராம்மணனைப்‌ பூஜித்து அவனுக்கு 
பணிவிடைகள்‌ புரிய வேண்டும்‌. இவன்‌ பிராம்மண தாசன்‌ என்று 
பெயர்‌ பெறுவதனாலேயே தான்‌ பிறந்த பயனை எய்தியவ 
னாஜறொன்‌. 


௫ 


fads yea நட்பது: இப்ப்டி 
அண ஒன்‌ எ ணை ரை ॥ 


விப்ரஸேவைவ சூத்ரஸ்ய விஷிஸ்டம்‌ கர்ம கீர்த்யதே | 
யததோ அந்யத்‌ தி குருதே தத்‌ பவத்யஸ்ய நிஷ்பலம்‌ | 112 


ணை எனப்‌ எதைப்‌. | 

ர என்னை என ௮ ஏரார்‌ எனம 

ப்ரகல்ப்யா தஸ்ய தைர்‌ வ்ருத்தி: ஸ்வகுடூம்பாத்‌ யதா அர்ஹத: | 
ஷக்திம்‌ சாஅவேக்ஷ்ய தாக்ஷ்யம்‌ ௪ ப்ருத்யாநாம்‌ ச பரிக்ரஹம்‌ ॥ 113 


ளை Ua எனா SITET பொறை ॥ 


உச்சிஷ்டமந்நம்‌ தாதவ்யம்‌ ஜீர்ணாநி வஸநாநீச | 
புலாகாஷ்‌ சைவ தாந்யாநாம்‌ ஜீர்ணாஷ்சைவ பரிச்சதா: ॥ 114 


ஏமி றாக - எ ளர்‌ | 

ஸ்கர்‌ எக எ என்பா | 

ந௲த்ரே பாதகம்‌ கிஞ்சிந்‌ ந ச ஸம்ஸ்காரமாஹதி | ்‌ 

நாஅஸ்யா அதிகாரோ தர்மே அஸ்தி ந தர்மாத்‌ ப்ரதிஷேதநம்‌ | 115 

எந்த தர்ம காரியமும்‌ செய்யாமலிருந்தாலும்‌ சூத்திரனுக்கு 
சிறிதும்‌ பாபம்‌ நேராது. தனியாக வேறு எதுவும்‌ செய்ய 
வேண்டியதில்லை. இவனது சேவையே இவனுக்கு நல்லுலகங்களைப்‌ 
பெற்றுத்‌ தரும்‌. மற்றவர்கள்‌ அப்படியல்ல, அவரவர்க்கு என்று கூறப்‌ 
பட்டுள்ள தர்ம காரியங்களையும்‌ தானம்‌ செய்தல்‌ முதலானவை 
களையும்‌ செய்தே ஆகவேண்டும்‌. 

மேலும்‌ அவனுக்கு வேறு எந்தக்‌ கிரியைகளும்‌ கிடையாது. 
பிராம்மண சேவையால்‌ அவன்‌ சுயதர்மத்தைச்‌ செய்தவனாகிறான்‌. 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா மப ட ட்ப ட்ட 610] 


எனை ர எள்ள: Wat ணொ | 

Wad A சொ ital என்‌ ௪ ॥ 

தர்மேப்ஸவஸ்து தர்மக்ஞா: ஸதாம்‌ வ்ருத்தமனுஷ்டிதா: | 

மந்த்ரவர்‌ஐம்‌ ந துஷ்யந்தி ப்ரஷம்ஸாம்‌ ப்ராப்னுவந்தி ௪ | 116 

தாங்களும்‌ சத்கர்மாக்களைச்‌ செய்ய வேண்டும்‌ என்று விரும்பும்‌ 
சூத்திரர்கள்‌, தங்கள்‌ சுய தர்மத்தை நன்கு அறிந்தவர்களாக அதை 
விடாமல்‌ செய்தபடியே, மந்திரங்களில்லாமல்‌ செய்யக்கூடிய 
கார்மானுஷ்டானங்களைச்‌ செய்யலாம்‌. 

இப்படிச்‌ செய்வதால்‌ பிறர்‌ நிந்தனைக்கு ஆளாகாமல்‌ மேன்மை 
களை அடையலாம்‌. 


அள fe எண்ணா: | 

எண என Aer Tria: ॥ 

யதா யதாஹி ஸத்வ்ருத்தமாதிஷ்டத்யநகயக: | 

ததாததேயம்‌ சாஅமும்‌ ச லோகம்‌ ப்ராப்நோத்‌ யநிந்தித: | 117 

சூத்திரன்‌ அசூயையில்லாமல்‌ நல்லபடி தன்‌ காரியங்களைச்‌ 
செய்து வரவேண்டும்‌. எவ்வளவுக்கெவ்வளவு இவன்‌ மூவா்ணத்‌ 
தாரிடமும்‌ அசூயையின்றி காரியமாற்றுகிறானோ, அவ்வளவுக்‌ 
கவ்வளவு உலகத்தாரால்‌ நிந்திக்கப்படாதவனாக வாழ்ந்து, 
மறுமையில்‌ நல்லுலகத்தையும்‌ அடைவான்‌. 


என்க TA ET ரா | 
9 எண எள TU ॥ 


ஷக்தேநாபி ஹி கூத்ரேண நகார்யோ தநஸஞ்சய: | 
கூத்ரோஹி தநமாஸாத்ய ப்ராஹ்மணாநேவ பாததே ॥ 118 


ஏதே சதுர்ணாம்‌ வர்ணாநாமாபத்தர்மா: ப்ரகீர்திதா: | 

யாந்‌ ஸம்யகனுதிஷ்டந்தோ வ்ரஐந்தி பரமாம்‌ கதிம்‌ | 119 

நான்கு வர்ணத்தவரும்‌ ஆபத்துக்‌ காலத்தில்‌ கடைப்பிடிக்க 
வேண்டிய தர்மங்கள்‌ கூறப்பட்டன. இவற்றை நன்கு கடைப்‌ 
பிடிப்பவர்கள்‌ மேலான நிலையை அடைவார்கள்‌. 


மனு நீதி என்னும்‌ 
ட 


உ மனுதர்ம சாஸ்திரம்‌ 
எ எண என்பன wife: | 
Sa: எனனை எண்ணா எப 
ஏஷ தர்மவிதி: க்ருத்ஸ்நஷ்‌ சாதுர்வர்ண்யஸ்ய கீர்தித: | 
அத: பரம்‌ ப்ரவக்ஷ்யாமி ப்ராயஷ்சித்த விதிம்‌ ஷபம்‌ ॥ 120 
இதுவரை நான்கு வாணத்தாரின்‌ தர்மவிதிகளும்‌ முழுமையாகக்‌ 
கூறப்பட்டன. 


இனி சுபத்தை விளைவிக்கும்‌ பிராயச்சித்த ப்ப பற்றிக்‌ 
கூறுகிறேன்‌. 


(பத்தாவது அத்தியாயம்‌ முற்றிற்று. ) 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌ 


அன்னை ஸரீ ஆனந்த நாச்சியாரம்மா வையை] 621] 


அத்தியாயம்‌ - 1 (2 


பபப ட்ப பப பட்ட இட்ட C00 
Ted fag TT: ப 


ஸாந்தாநீகம்‌ யக்ஷமாண மத்வகம்‌ ஸர்வ வேதஸம்‌ | 
குர்வர்த்தம்‌ பித்ருமாத்ரர்தம்‌ ஸ்வாத்யாயார்த்யுபதாபிந: ॥ 1 


ATA ETAT TENE TTA fg! 

னி ணன்‌ எரா ॥ 

நவைதாந்‌ ஸ்நாதகாந்‌ வித்யாத்‌ ப்ராஹ்மணாந்‌ தர்மபிக்ஷுகாந்‌ | 

நீஸ்ஸ்வேப்யோ தேயமேதேப்யோ தாநம்‌ வித்யாவிசேஷத: ॥ 2 

இருமணம்‌ புரிந்து கொள்ள விழைபவன்‌, யாகங்கள்‌ செய்ய 
விரும்புபவன்‌, புண்ணியாத்திரை செல்ல விரும்புபவன்‌, 
தன்னிடமுள்ள செல்வமனைத்தையும்‌ யாகம்‌ புரிய செலவிட்டவன்‌, 
குருதட்சணை கொடுக்க விரும்பி தனத்தை வேண்டுபவன்‌, 
பெற்றோரை போஷிப்பதற்காக தனத்தை வேண்டுபவன்‌, தான்‌ 
வேதமோதும்‌ காலத்தில்‌ தன்னுடைய தேவைகளைப்‌ பூர்த்தி செய்து 
கொள்ள வேண்டி தனத்தை வேண்டுபவன்‌, நோயாளி - இவர்கள்‌ 
யாசித்துப்‌ பெறும்‌ தகுதியுடையவர்கள்‌. இவர்களுக்கு தனத்தையும்‌ 
தங்கத்தையும்‌ வழங்க வேண்டும்‌. 

... வேதத்தைக்‌ கற்க விரும்புபவருக்கு கற்றுத்தர வேண்டும்‌. இந்த 

வித்யா தானம்‌ விக்ஷேமானது. 

மொத்தத்தில்‌ இந்த ஒன்பது வகையானவர்களும்‌ தானம்‌ ஏற்கத்‌ 
தகுதியானவர்கள்‌. அவர்கள்‌ வேண்டுவதைக்‌ கொடுப்பதே மிகச்‌ 
சிறந்த தர்மமாகும்‌. 


iva fe ளேன்‌ Bart எப 
ரன்‌ எடி ணா ரணி 


ஏதேப்யோ ஹித்விஜாக்ரேப்யோ தேயமந்நம்‌ ஸ தக்ஷிணம்‌ | 

இதரேப்யோ பஹிர்வேதிக்ருதாந்நம்‌ தேயமுச்யதே | 3 

இந்த ஒன்பது வகையான திவிஜர்களும்‌ யாசகம்‌ கேட்டு 
வந்தபோது, யக்ஞம்‌ செய்யும்‌ இடத்திலேயே அவர்களுக்கு 
அன்னமிட்டு தட்சிணைகளை வழங்க வேண்டும்‌. மற்றவர்களுக்கு 
யக்ஞம்‌ செய்யும்‌ இடத்துக்கு வெளியில்தான்‌ அன்னமிட வேண்டும்‌. 


எனும்‌ 
மறைகளை க ளை ய பட்ப்பபன்ட்ட்‌ 

Tele ரள ராண ன்ப 

ணா ணி எனச்‌ ௭ RTT 

ஸர்வரத்நாநி ராஜாது யதாஅர்ஹம்‌ ப்ரதிபாதயேத்‌ | 

ப்ராஹ்மணாந்‌ வேதவிதுஷோ யாக்ஞார்தம்‌ சைவ தக்ஷிணாம்‌ | 4 

அரசன்‌ தனக்கு யாகம்‌ செய்துவைக்கும்‌ வேதவிற்பன்னர்களான 
பிராம்மணர்களுக்கு சகலவித ரத்தினங்களையும்‌, உயர்ந்த 
வஸ்துக்களையும்‌ யாகதட்சிணைகளாக வழங்கவேண்டும்‌. 


தா TTA Fife Tofino | 

TTY Get என FETT A uefa: ॥ 

க்ருததாரோ அபராந்‌ தாராந்‌ பிக்ஷித்வா யோஅதிகச்சதி | 

ரதிமாத்ரம்‌ பலம்‌ தஸ்ய த்ரவ்யதாதுஸ்‌ து ஸந்ததி: ॥ 5 

ஏற்கெனவே மணம்‌ புரிந்து கொண்டவன்‌, மேலும்‌ தாரங்களை 
மணக்கவிரும்பியவனாக யாசகம்‌ கேட்டுவந்தால்‌ அவனுக்கு தனமோ 
தங்கமோ கொடுக்கக்‌ கூடாது. புத்ரபலனை வேண்டி மணம்‌ புரிவதே 
தர்மமானது. அத்தகைய மணம்‌ ஒருமுறை நடந்து முடிந்த பிறகு, 
மீண்டும்‌ ஒருவன்‌ மணம்‌ புரிய விரும்புவது அவனுடைய இச்சையின்‌ 
பொருட்டே என்பதால்‌ இத்தகைய மறுமணங்கள்‌ தர்மமானவை 
யல்ல. 

இத்தகைய மணத்துக்காக பொருளுதவி செய்தவனுக்கு என்ன 
பலன்‌ கட்டும்‌? முதல்‌ மணத்துக்கு பொருளதவி செய்தவனுக்கு, 
ஒருவனுக்கு தர்மமான சந்ததி கிடைக்கச்‌ செய்த புண்ணிய பலன்‌ 
கிட்டும்‌. அடுத்த மணத்துக்கு பொருளுதவி செய்தவனுக்கு, 
தேவையில்லாத சந்ததியைப்‌ பெறுவதற்கு உதவியவன்‌ என்ற பெயர்‌ 
மட்டுமே கிட்டும்‌. புண்ணியம்‌ கிட்டாது. 

Tf ர ர்வ 

ர எரி எனி | 

தநாநீ து யதாஷக்தி விப்ரேஷு ப்ரதிபாதயேத்‌ | 


வேதவித்சு வ்‌ ட ப்ரேத்ய ஸ்வர்கம்‌ ஸமஷ்னுதே ॥ 


அன எரி எர என்ர) 

அ ௭ கள்‌ எ EN 

யஸ்ய த்ரைவார்ஷிகம்‌ பக்தம்‌ பர்யாப்தம்‌ ப்ருத்ய வ்ருத்தயே | 

அதிகம்‌ வாஅபி வித்யேத ஸஸோமம்‌ பாதுமர்ஹதி | 7 


மூலமூம்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 


அன்னை மூநீ ஆனந்த நாச்சியாரம்மா வய வவ சைகை ககக சைகை எடை இ தன 


தன்னுடைய குடும்ப போஷணத்துக்காக மூன்று வருடத்துக்குத்‌ 
தேவையான தனதானியங்களையோ, அதற்கும்‌ அதிகமாகவோ 
சேர்த்து வைத்த பிறகுதான்‌ ஒருவன்‌ ஸோமயாகம்‌ செய்வதற்குரிய 
அருகதையைப்‌ பெறுறொன்‌. 


௮ எண்ன <A Rafa | 

அள்ளி எண ணி Ta TENT 

அத: ஸ்வல்பீயஸி த்ரவ்யே ய: ஸோமம்‌ பிபதித்விஐ: | 

ஸ பீதஸோம பூர்வோ அபி ந தஸ்யா ஆப்நோதிதத்‌ பலம்‌ | 8 

அவ்வாறன்றி குடும்ப போஷணத்துக்காக சிறிது தனமே 
இருக்கும்‌ போது, ஒருவன்‌ சோமயாகம்‌ செய்தால்‌ அதன்‌ பலனை 
அடைய முடியாது. 


எண: என்‌ வா னன்‌ எண்ன! 
ஊனி ரானை * எளி It 


ஷக்த: பரஜநே தாதா ஸ்வஜநே துக்கஜீவிநீ | 

மத்வாபாதோ விஷா ஆஸ்வாத: ஸ தர்மப்ரதி ரூபக: | 9 

தன்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்களுக்கு துக்கம்‌ கொடுப்பவனாகி 
அவர்களை நலியச்‌ செய்தபடி வெளியாருக்கு தானம்‌ கொடுத்து 
வள்ளல்‌ என்ற பெயரை சம்பாதிக்கின்ற தனவந்தனுக்கு, 
அப்போதைக்கு அந்தப்‌ புகழ்‌ தேனைப்‌ போல இனிக்கும்‌. ஆனால்‌ 
அவன்‌ இறந்த பிறகு விஷத்துக்கு நிகரான நரகத்தையே கொடுக்கும்‌. 


YT TA Ratan | 
Ae Nagle ளிணா YA Ul 


ப்ருத்யாநாமுபரோதேந யத்கரோத்‌ யெளத்ர்வ தேஹிகம்‌ | 

தத்‌ பவத்யசுகோதர்கம்‌ ஜீவதஷ்‌ ௪ ம்ருதஸ்ய ௪ | 10 

தன்னைச்‌ சேர்ந்தவர்களை நலியச்செய்தபடி வெளியாருக்கு 
தானம்‌ கொடுப்பவன்‌, தான்‌ இறந்தபிறகு நல்லுலகத்தை அடைய 
வேண்டும்‌ என்ற நோக்கத்துக்காக தானம்‌ கொடுப்பவனாக 
இருந்தாலும்‌ அந்த நோக்கம்‌ நிறைவேறாது. இருக்கும்‌ போதும்‌ 
இறந்தபிறகும்‌ அவனுக்கு எந்த சுகமும்‌ இல்லை. 


YEU WA NTE: சண்‌ Wat: | 
Were ங்ற எர af எளி ம 


யக்ஞஷ்‌ சேத்‌ ப்ரதிருத்த: ஸ்யாதேகேநா அங்கேந யஜ்வந: | 
ப்ராஹ்மணஸ்ய விசேஷேண தார்மிகே ஸதி ராஜநீ | 11 


வலு டம்‌ 
ணை அ அ அ எ எல அ அடடா? அகடம்‌ 

ளை CT UE WTA: | 

FEA TT TE RTE UE 

யோ வைஷ்ய: ஸ்யாத்‌ பஹுபஷர்‌ ஹீநக்ரதுரஸோமப: | 

குடும்பாத்‌ தஸ்ய தத்‌ த்ரவ்யமாஹரேத்‌ யக்ஞஸித்தயே | 12 

பிராம்மணன்‌ யக்ஞம்‌ செய்யும்‌ போது, மற்ற அங்கங்கள்‌ 
எல்லாம்‌ இருந்து, ஒரு அங்கம்‌ நிறைவேறாமல்‌ இருக்குமானால்‌, 
அதற்கான தனத்தை அடைய இவ்வாறு செய்யலாம்‌. 

மிகுந்த பசுக்களும்‌ செல்வமும்‌ நிறைந்த வைசியன்‌ சோமயக்ஞம்‌ 
செய்யாதவனாக இருந்தால்‌, அப்படிப்பட்ட வனிட மிருந்து தனத்தை, 
அவனாகக்‌ கொடுக்காவிட்டாலும்‌ அபகரித்துக்‌ கொண்டு வந்து 
யக்ஞத்தை பூர்த்தி செய்யலாம்‌. 

ஒரு அரசன்‌ தர்மமாக ஆளும்‌ ராஜ்ஜியத்தில்‌ இப்படிச்‌ 
செய்வதும்‌ தர்மமே யாகும்‌. தர்மம்‌ அறிந்த அரசன்‌ இதைத்‌ தர்மம்‌ 
என்றறிந்து அதரவு கொடுப்பான்‌. 


ET 2 TE A | 

Tf ன Tg PRR Uf 

ஆஹரேத்‌ த்ரீணி வா த்வே வா காமம்‌ கூத்ரஸ்ய வேஷ்மந: | 

நஹி சூத்ரஸ்ய யக்ஞேஷு கஷ்சிதஸ்தி பரிக்ரஹ: | 13 

யக்ஞத்துக்கு இரண்டு மூன்று அங்கங்கள்‌ குறைவுபடுமானால்‌, 
வைசியனிடமிருந்து கொண்டு வந்தது போதாது போனால்‌, 
சூத்திரனிட மிருந்தும்‌ கொண்டுவரலாம்‌. சூத்திரன்‌ யக்ஞம்‌ எதுவும்‌ 
செய்பவ னல்லவே! 

யக்ஞம்‌ செய்பவரிடமிருந்தோ, செய்யக்‌ கூடியவரிடமிருந்தோ 
கொண்டு வரக்கூடாது. அவர்களுக்குத்‌ தேவைப்படும்‌ ஒன்றை 
அவர்களிடமிருந்து பெறுவது தகாது. அதனால்‌ யக்ஞம்‌ செய்யாத 
வனான வைசியனிடமிருந்தும்‌ சூத்திரனிடமிருந்தும்‌ கொண்டு 


வரலாம்‌. 


doi WTC WUT | 

TAR Bate 

யோ அநாஹிதாக்நி: ஷதகுரயஜ்வா ச ஸஹஸ்ரகு: | 

தயோரபி குடூம்பாப்யாமாஹ ரேதவிசாரயந்‌ | 14 

ஆஹிதாக்னியாக இல்லாமல்‌ நூறு பசுக்களுக்கு சொந்தக்‌ 
காரனாக இருப்பன்‌, ஆஹிதாக்நியாக இருந்து ஆயிரம்‌ பசுக்‌ 
களுக்கு சொந்தக்காரனாக இருப்பவன்‌ - இத்தகைய பிராம்மண 


பத்தாது தத ததா த்து அர்க்க வக்க எண்னை! நத ப ம்‌. அ 


மூலமூம்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 


. அன்னை முநீ ஆனந்த நாச்சியாரம்மா கு [625] 


க்ஷத்ரியரிடமிருந்தும்‌ இரண்டு மூன்று யக்ஞாங்கங்களை 
விசாரணையேயின்றிக்‌ கொண்டு வரலாம்‌. 


ச RTE: | 

எண A WN A WA 

ஆதாந நீத்யாச்சா ஆதாதுராஹரேத ப்ரயச்சத: | 

ததா யஷோ அஸ்ய ப்ரததே தர்மஷ்சைவ ப்ரவர்ததே | 15 

எப்போதும்‌ தானம்‌ வாங்குவதிலேயே ஆசை கொண்டவ 
னாகவும்‌, கொடுப்பதில்‌ எப்போதும்‌ ஆசையற்றவனாகவும்‌ 
இருக்கின்ற பிராம்மணனிடம்‌, யக்ஞத்துக்குத தேவையானதைக்‌ 
கேட்டும்‌ கொடுக்கவில்லையெனில்‌, தானாகக்‌ கொடாததை 
அபகரித்துப்‌ பெறலாம்‌. இதனால்‌ அபகரித்தவனுக்கு எந்தக்‌ குறைவும்‌ 
ஏற்படாது. யக்ஞத்துக்காக செய்ததால்‌ புகழே கிட்டும்‌. இப்படிச்‌ 
செய்வது தர்மமேயாகும்‌. 


8௭ எண்‌ என்‌ என்றா 
அண எ கணை ॥ 


ததைவ ஸப்தமே பக்தே பக்தாநீ ஷடநஷ்நதா | 

அஷ்வஸ்த நவிதாநேந ஹர்தவ்யம்‌ ஹீநகர்மண: | 16 

உண்ண உணவுக்குக்கூட வழியற்ற தரித்ர நிலையில்‌, ஒருவன்‌ 
திருடியும்‌ சாப்பிடலாம்‌. அப்படிச்‌ சாப்பிடுவது திருட்டுத்தனமும்‌ 
அல்ல, தர்மவிரோதமும்‌ அல்ல. ஆனால்‌ அதற்கும்‌ ஒரு விதிமுறை 
உண்டு. 

தொடர்ந்து ஏழாவது வேளையும்‌ பட்டினி டக்க நேர்ந்தால்‌ 
(தொடர்ந்து மூன்று நாட்கள்‌. ஒரு நாளைக்கு இரு வேளை உணவு 
என்பதே சாஸ்திரம்‌ கூறிய முறை) அப்போது, அதாவது நான்காவது 
நாள்‌ காலை நற்கர்மாக்கள்‌ எதுவும்‌ செய்யாதவனுடைய 
வீட்டிலிருந்து தனத்தை அவனுக்குத்‌ தெரியாமலே எடுத்துக்‌ 
கொள்ளலாம்‌. ஆனால்‌ அன்று ஒரு நாள்‌ உணவுக்கு மட்டும்‌ 
தேவையான அளவே தனத்தை எடுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 


அணா என்‌ “ரானை 

அள ரான்‌ ரூனி எ ரன்‌ ॥ 

கலாத்‌ சேஷேத்ரா தகாராத்‌ வா யதோ வாஅப்யுபலப்யதே | 

ஆகயாதவயம்‌ து தத்‌ தஸ்மை ப்ருச்சதே யதி ப்ருச்சதி ॥ 17 
வயல்‌, வீடு, நெற்களஞ்சியம்‌ மற்றும்‌ எந்த இடத்திலிருந்தும்‌, 


40௦ நற்கர்மாக்கள்‌ புரியாதவனுடைய தானியங்களை எடுத்துக்‌ 


மனு நீதி என்னும்‌ 
பணை பட்டட்விமாம்‌ 10 
கொள்ளலாம்‌. உரிமையாளன்‌ பார்த்து 'ஏன்‌ திருடினாய்‌?' என்று 
கேட்டால்‌ தான்‌ மூன்று நாட்களாகப்‌ பட்டினி டெப்பதைக்‌ 
தெரிவிக்க வேண்டும்‌. 


எனா என ஸீ க! 

ஊன்ற களின்‌ ॥ 

ப்ராஹ்மணஸ்வம்‌ ந ஹர்தவ்யம்‌ க்ஷத்ரியேண கதாசந | 

தஸ்யுநிஷ்க்ரிய யோஸ்‌ து ஸ்வமஜீவந்‌ ஹர்துமர்ஹதி | 18 

க்ஷத்ரியனுக்கு இந்த நிலை ஏற்படுமாயின்‌, பிராம்மணன்‌ 
சொத்தை களவாடக்‌ கூடாது. நற்கிரியைகள்‌ செய்யாத 
க்ஷத்ரியனிடத்திலும்‌ வைசியனிடத்திலும்‌ களவாடலாம்‌. 


ன்ன எ கொட்‌ 
என எண! எரர்‌ arg ॥ 


யோ அஸாதுப்யோ அர்தமாதாய ஸாதுப்ய: ஸம்ப்ரயச்சதி | 

ஸக்ருத்வா ப்லவமாத்மாநம்‌ ஸந்தாரயதி தாவுபெள ॥ 19 

எவன்‌ நற்கர்மாக்கள்‌ செய்யாதவனிடமிருந்து தனத்தை 
அபகரித்து யக்ஞங்கள்‌ நடத்துவதற்கு கொண்டு போய்‌ கொடுக்‌ 
கிறானோ, அவன்‌ தன்னையும்‌, எவனிடத்தில்‌ அபகரித்தானோ 
அவனையும்‌ கடைத்‌ தேற்றியவனாகிறான்‌. 


Wx fA amet அ எட | 

அணா 8 மான்‌ எண்‌ ப 

யத்‌ தனம்‌ யக்ஞஷீலாநாம்‌ தேவஸ்வம்‌ தத்‌ விதுர்‌ புதா: | 

அயஜ்வநாம்‌ து யத்‌ வித்தமாசுரஸ்வம்‌ ததுச்யதே | 20 

யக்ஞங்கள்‌ செய்கின்ற தன்மை கொண்டவனிடம்‌ இருக்கின்ற 
தனம்‌ தெய்வங்களுடையது என்று சான்றோர்‌ கூறுவர்‌. 

யக்ஞங்கள்‌ செய்யாதவனிடமிருக்கின்ற தனம்‌ அரக்கர்‌ 
களுடையது என்றும்‌ சான்றோர்‌ கூறுவர்‌. 

எனவே யக்ஞங்கள்‌ செய்யாதவனிடமிருந்து அபகரித்து, 
யக்ஞங்கள்‌ செய்வதற்குக்‌ கொடுப்பது தர்மகாரியமே அல்லவா... 


7 afer arog ave uff: ரின்‌ | 

fra ணை ware வின்‌ ரோ 

ந தஸ்மிந்‌ தாரயேத்‌ தண்டம்‌ தார்மிக: ப்ருதிவீபதி: | 

க்ஷத்ரியஸ்ய ஹி பாலிஷ்யாத்‌ ப்ராஹ்மண: ஸீததி க்ஷுதா ॥ 21 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை முந்‌ ஆனந்த நாச்சியாரம்மா 1827] 


இவ்வாறாக கனத்தை அபகரித்தவனை, அரசன்‌ தண்டிக்கக்‌ 
கூடாது. 

க்ஷத்ரியனான அரசன்‌ தர்மமறியாத சிறு பிள்ளைத்‌ தனத்தோடு 
நடந்து கொள்ளக்கூடாது. அவ்வாறு நடந்து கொள்வதால்‌ 
பிராம்மணர்கள்‌ பசியால்‌ வாடும்‌ நிலை ஏற்படும்‌. 


என ஏன என ERGATA NG: | 
gra எ ளா ஏ எளி 


தஸ்ய ப்ருத்யஜநம்‌ ஞாத்வா ஸ்வகுடூம்பாந்‌ மஹிபதி: | 

ஸ்ருதஷீலே ௪ விக்ஞாய வ்ருத்திம்‌ தர்ம்யாம்‌ ப்ரகல்பயேத்‌ ॥ 22 

அரசன்‌, தர்மவான்களாக யக்ஞங்கள்‌ புரிகின்ற தக்க தன வசதி 
அற்றவர்களாக இருக்கின்ற பிராம்மணர்களைக்‌ கண்டுபிடித்து 
அவர்களது வித்யைகளையும்‌ ஆசாரங்களையும்‌ அறிந்து கொண்டு, 
தக்கபடி அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும்‌. 


கண்ணனை gf எ ௫ எர 
Tel fe எணணா eT WTC ரொ 


கல்பயித்வா அஸ்யவ்ருத்திம்‌ ௪ ரக்ஷேதேநம்‌ ஸமந்தத: | 

ராஜா ஹி தர்மஷட்‌ பாகம்‌ தஸ்மாத்‌ ப்ராப்நோதி ரக்ஷிதாத்‌ ॥ 23 

அத்தகை பிராம்மணனது ஜீவனத்துக்குத்‌ தக்க ஏற்பாடுகளைச்‌ 
செய்து, அவர்களுக்கு எவராலும்‌ துன்பம்‌ ஏற்படாதவாறு எப்போதும்‌ 
காப்பாற்றுகன்ற அரசனுக்கு, அப்பிராம்மணன்‌ செய்யும்‌ யக்ஞங் 
களாலும்‌ தவங்களாலும்‌ அவனுக்குக்‌ கடைக்கும்‌ புண்ணியத்தில்‌ 
ஆறில்‌ ஒரு பங்கு புண்ணியம்‌ வந்தடையும்‌. 


ஏற்‌ ort WUE fa Fada fT 
எண்‌ கரி ETT: 1 எனி ॥ 


ந யக்ஞார்தம்‌ தநம்‌ கூத்ராத்‌ விப்ரோ பிக்ஷேத கர்ஹிசித்‌ | 

யஜமாநோஹி பிக்ஷித்வா சண்டாள: ப்ரேத்ய ஜாயதே ॥ 24 

எத்தருணத்திலும்‌ பிராம்மணன்‌ யக்ஞம்‌ செய்வதற்கான 
தனத்தை சூத்திரனிடம்‌ யாசிக்கக்கூடாது. அப்படி யாசித்து யக்ஞம்‌ 
செய்தவன்‌ அடுத்த பிறவியில்‌ சண்டாளனாகப்‌ பிறப்பான்‌. ஆனால்‌ 
யாசிக்காமல்‌ வந்த பொருளை யக்ஞத்துக்கு உபயோகப்படுத்தலாம்‌ 

qdad fg 4 எ எளிய 

எண்‌ எள: எண ள எரா ॥ 

யக்ஞார்தம்‌ பிக்ஷித்வா யோ நஸர்வம்‌ ப்ரயச்சதி | 

ஸ யாதி பாஸதாம்‌ விப்ர: காகதாம்‌ வா ஷதம்ஸமா: | 25 


மனு நீதி என்னும்‌ 

628 * மனுதர்ம சாஸ்திரம்‌ 

யக்ஞத்துக்காக என்று கூறி பொருளை சேகரித்து விட்டு, 

மொத்தத்தையும்‌ யக்ஞத்துக்குப்‌ பயன்படுத்தாதவன்‌ இறந்தபிறகு 
நூறு முறை கழுகாகவோ காகமாகவோ பிறப்பெடுப்பான்‌. 


Sad were எ எர a: | 

qT எக்‌ ரணை எள்‌ ॥ 

தேவஸ்வம்‌ ப்ராஹ்மணஸ்வம்‌ வா லோபேநோபஹிநஸ்தி ய: | 

ஸ பாபாஆத்மா பரே லோகே க்ருத்ரோச்சிஷ்டேந ஜீவதி | 26 

தேவாலயத்தினுடைய சொத்தையும்‌, பிராம்மணனுடைய 
சொத்தையும்‌ பேராசையால்‌ அபகரிக்கும்‌ பாவி இறந்தபிறகு 
நரகத்தில்‌ கழுகுகள்‌ தின்று மிகுந்ததைக்‌ தின்பவனாவான்‌. 


Te Seer ஸ்வா! 

ஷா Tp Freeads ॥ 

இஷ்டிம்‌ வைஷ்வாநரீம்‌ நித்யம்‌ நீர்வபேதப்‌ தபர்யயே | 

க்ளுப்தாநாம்‌ பஷஸோமாநாம்‌ நிஷ்க்ரு த்யர்தமஸம்பவே ॥ 27 

ஒரு வருடம்‌ முழுக்க சோமயக்ஞம்‌ செய்யாவிடில்‌, அடுத்த 
வருடத்தில்‌ அந்த தோஷம்‌ நீங்குவதற்காக வைஷ்வாநரயக்ளஞம்‌ 
செய்யவேண்டும்‌. அதற்குரிய தனம்‌ இல்லாவிடில்‌ தகாதவனிட 
மிருந்து தனம்‌ கிடைத்தாலும்‌ அதைப்‌ பெற்று யக்ஞம்‌ நடத்தலாம்‌. 


கண்‌ எண்ணா feet: | 
உணின்‌ ண TOA சரப ॥ 


ஆபத்‌ கல்பேந யோ தர்மம்‌ குருதே அநாபதி த்வித: | 

ஸ நா ஆப்நோதி பலம்‌ தஸ்ய பரத்ரேதி விசாரிதம்‌ ॥ 28 

ஆபத்து சமயத்தில்‌ இன்னின்ன முறைகளில்‌ யக்ஞம்‌ செய்யலாம்‌ 
என்று கூறியுள்ளபடி த்விஜர்கள்‌ செய்ய வேண்டும்‌. இதே முறையை 
ஆபத்து இல்லாத காலத்தில்‌ செய்யக்கூடாது. அப்படிச்‌ செய்பவன்‌ 
நல்லுலகத்தை அடைய மாட்டான்‌. 


4 என்ற எ என்ற உளி ப 

அ woe dl fe: were wa: 

விஷ்வைஷ்‌ ச தேவை: ஸாத்யைஷ்‌ ச ப்ராஹ்மணைஷ்ச மஹர்ஷிபி: | 

ஆபத்சு மரணாத்‌ பீதைர்‌ விதே: ப்ரதிநீதி: க்ருத: || 29 

இவ்வாறாக யக்ஞங்கள்‌ தினம்‌ தினம்‌ செய்பவை, 
வருடந்தோறும்‌ செய்பவை, வாழ்நாளில்‌ ஒருமுறையாவது செய்ய 
வேண்டியவை என்று இருக்கின்றன. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1829] 
அதுபோக ஆபத்துக்‌ காலத்தில்‌ தன்னைக்‌ காத்துக்‌ கொள்வ 
தற்காக எதிரியை அடக்கக்கூடிய அழிக்கக்‌ கூடிய ஹோமங்களையும்‌ 
செய்யலாம்‌. இதையே இந்த ஸ்லோகத்தின்‌ மூலமாக வெளிப்‌ 
படுத்துகிறார்‌. 
விஸ்வேதேவர்களும்‌, தேவர்களும்‌, சாத்யர்களும்‌, பிராம்ம 
ணர்களும்‌, மகரிஷிகளும்‌, ஒருவனுக்கு மரணபயம்‌ வந்த 
குருணத்திலும்‌ ஆபத்துக்‌ காலத்திலும்‌ இத்தகைய ஹோமங்களைச்‌ 
செய்யலாம்‌ என்று கூறுகிறார்கள்‌. 


டி ராண கண என்‌ 
எரி ரன THO Fred ளா 


ப்ரபு: ப்ரதமகல்பஸ்யயோ அனுகல்பேந வர்ததே | 

ந ஸாம்பராயிகம்‌ தஸ்ய துர்மதேர்‌ வித்யதே பலம்‌ | 30 

ஆனால்‌ எப்போதும்‌ செய்யச்‌ சொல்லியிருக்கின்ற பிரதானமான 
யக்ஞங்களை பிரதானமாகச்‌ செய்யவேண்டும்‌. அதை விட்டுவிட்டு 
ஆபத்தில்‌ செய்யச்‌ சொல்லியிருக்கின்ற யக்ஞங்களை தன்னுடைய 
லாபத்துக்காக அடிக்கடி செய்யும்‌ தீய புத்திக்காரன்‌ அதன்‌ பலனை 
அடையமாட்டான்‌. 


எள்‌ எனா டண்‌ எண 

CAT எண பாராக்‌ ॥ 

ந ப்ராஹ்மணோ வேதயேத கிஞ்சித்‌ ராஜநீ தர்மவித்‌ | 

ஸ்வவீர்யேணைவ தாஞ்சிஷ்யாந்‌ மாநவாநப காரிண: | 31 

வேதவிற்பன்னனான பிராம்மணன்‌, தனக்கு அபகாரம்‌ 
செய்தவனைத்‌ தண்டிக்க நினைத்தால்‌, அரசனிடம்‌ சென்று 
முறையிட்டு, அரசன்‌ விசாரணை செய்து, அதன்‌ பிறகு தண்டனை 
வழங்க வேண்டிய அவசியம்‌ கிடையாது. தானே ஹோமம்‌ செய்து 
அதன்‌ மூலமாக எதிரிக்கு வேண்டிய தண்டனை வழங்க முடியும்‌. 


wrt Tacit அ eadld Ter! 

Tea wa வி ரதி: ॥ 

ஸ்வவீர்யாத்‌ ராஜவீர்யாச்‌ ௪ ஸ்வவீர்யம்‌ பலவத்தரம்‌ | 

தஸ்மாத்‌ ஸ்வேநைவ வீர்யேண நீக்ருஹ்ணீயா தரீந்‌ த்விஜ: | 32 

ஒரு வேற்பன்னனான த்விஜன்‌, தன்‌ சக்தியையும்‌ அரசனது 
சக்தியையும்‌ ஒப்பு நோக்கும்‌ போது அவனுடைய சக்தியே 
பலமானதாக இருக்கும்‌. எனவே அவன்‌ தன்னுடைய சக்தியாலே 
எதிரிகளை வெல்லலாம்‌. 


மனு நீதி என்னும்‌ 


65... ணுதர்ம சாஸ்திரம்‌ 
ஏரின்‌: எனை 
எண ணைன 3 சாண ॥ 
ஷ்ருதீரதர்வா ஆங்கிரஸீ: குர்யாதித்யவிசாரயந்‌ | 
வாக்ஷஸ்த்ரம்‌ வை ப்ராஹ்மணஸ்ய தேந ஹந்யாதர்ந்த்விஐ: ॥ 33 


தொல்லை தரும்‌ எதிரிகளை ஒழிக்க வேண்டும்‌ என்னும்‌ போது 
த்விஜர்கள்‌ ஆங்கிரஸ மஹரிஷி சம்பந்தப்பட்ட அதர்வ மந்திரங்களை 
தயக்கமின்றி பிரயோகிக்க வேண்டும்‌. பிராம்மணனுடைய வாக்கு 
என்னும்‌ ஆயுதத்தால்‌ பகைவர்களை அழிக்க வேண்டும்‌. 

(க்ஷத்ரிய வீரர்களும்‌ வைசிய வணிகர்களும்கூட தங்களுக்குத்‌ 
தொல்லை தரும்‌ எதிரிகளை அழிக்க பிராம்மணர்களைக்‌ கொண்டு 
இத்தகைய ஹோமங்களைச்‌ செய்யவேண்டும்‌ என்று இந்த 
ஸ்லோகத்தால்‌ கூறுகிறார்‌.) 


அனி எனி கானா | 
எ Ava TTA feria: ॥ 


க்ஷத்ரியோ பாஹுவீர்யேந தரேதாபதமாத்மந: | 

தநேந வைஷ்ய சூத்ரெள து ஐபஹோமைர்‌ த்விஜோத்தம: ॥ 34 

க்ஷத்ரியன்‌ தனக்கு வந்த ஆபத்தை, தன்‌ தோள்‌ வலிமையால்‌ 
தீர்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. வைசியனும்‌ சூத்திரனும்‌ தன்‌ 
தனத்தைக்‌ கொண்டு தீர்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 

க்ஷத்ரியன்‌ தன்னால்‌ வெல்ல முடியாத ஆபத்து நேருங்காலத்தில்‌ 
பிராம்மணர்களைக்‌ கொண்டு ஜப ஹோமங்கள்‌ செய்யவேண்டும்‌. 
வைசியனும்‌ அவ்வாறே செய்ய வேண்டும்‌. தங்களுடைய தோள்‌ 
வலிமையாலும்‌, தன வலிமையாலும்‌ தீர்த்துக்கொள்ள முடியாத 
வற்றை, பிராம்மணனுடைய வாக்கு வலிமையைக்‌ (மந்திரங்களைக்‌) 
கொண்டு தீர்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 


Frere ர வள்‌ எள ஏன்‌ 

எண ணா Tt frat 

விதாதா ஷாஸிதா வக்தா மைத்ரோ ப்ராஹ்மண உச்யதே | 

தஸ்மை நாஅகுஷலம்‌ ப்ரூயாந்‌ ந சுஷ்காம்‌ கிரமீரயேத்‌ ॥ 35 

சாஸ்திரங்கள்‌ எதை எப்படிச்‌ செய்ய வேண்டும்‌ என்று 
விதித்திருக்கிறதோ அதை அப்படிச்‌ செய்பவன்‌ பிராம்மணன்‌. 
பிராம்ணன்‌ செய்கின்ற ஹோமங்களாலும்‌ அனுஷ்டானங்களாலும்‌ 
தான்‌ அனைவரும்‌ சுபிட்சமாக வாழமுடியும்‌. எனவே பிராம்மணன்‌ 
என்பவன்‌ எல்லோருக்கும்‌ நன்மையை விரும்புகின்ற நண்பன்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா மம வவ வை வ வை வய 04 1 ] 
எனவே பிராம்மணனிடம்‌ எவரும்‌ கடுஞ்சொற்களைப்‌ பேசக்‌ 

கூடாது. அவன்‌ மனம்‌ நோகும்படியான எந்தச்‌ செயலையும்‌ செய்யக்‌ 

கூடாது. 


எ ண எ Taf Toe “எ | 
ஊ னள எனி எகா ॥ 


நவை கந்யா நயுவதிர்‌ நா அல்பவித்யோ ந பாலிஷ: | 

ஹோதா ஸ்யாதக்நி ஹோத்ரஸ்ய நாஆர்தோ நாஅஸம்ல்க்ருதம்‌ ததா | 36 

கன்னிப்பெண்‌, யுவதி, சிறிதளவு படித்தவன்‌, மூடன்‌, உபநயனம்‌ 
முதலான சம்ஸ்காரங்கள்‌ இல்லாதவன்‌, உடல்‌ நலமற்றவன்‌ 
முதலானோர்‌ அக்னிஹோத்ரனுக்கான ஹோமங்களைச்‌ செய்யக்‌ 
கூடாது. 


எக்‌ TA ஏ எ எர எ 
Tere ATT சோ னர ॥ 


நரகே ஹி பதந்த்யேதே ஜுஹ்வத: ஸசயஸ்ய தத்‌ | 

தஸ்மாத்‌ வைதாநகுஷலோ ஹோதா ஸ்யாத்‌ வேதபாரக: ॥ 37 

அவ்வாறு செய்தால்‌ நரகத்தில்‌ வீழ்வார்கள்‌. பிறருக்காக 
அக்ஹோத்ரமும்‌ செய்யக்கூடாது. எனவே வேதமந்திரங்களை 
முழுவதும்‌ அறிந்தவனே பிறருக்காக ஹோமங்கள்‌ செய்ய வேண்டும்‌. 


காளானை fT 

அளி எண்‌ எகரி என்‌ uf 0 

ப்ராஜாபத்ய மதத்வா அஷ்வ மக்ந்யாதேயஸ்ய தக்ஷிணாம்‌ | 

அநாஹிதா அக்நீர்‌ பவதி ப்ராஹ்மணோ விபவே ஸதி ॥ 38 

ஆதானம்‌ செய்யும்போது தனிகனாக இருக்கும்‌ பிராம்மணன்‌ 
பிரஜாபதி ரூபமான குதிரையை தட்சிணையாகக்‌ கொடுக்க 
வேண்டும்‌. அவ்வாறு செய்யாவிடில்‌ ஆஹிதாக்நியாக மாட்டான்‌. 
எனவே அதான தகிரியையின்‌ போது குதிரையை தானம்‌ செய்தாக 
வேண்டும்‌. 


Year Fala எனா ரை | 
பட்ட பப்ப கப RAE BUSA 


புண்யாந்யந்யாநி குர்வீத ஷ்ரத்ததாநோ ஜிதேந்த்ரிய: | 
நத்வல்பதக்ஷிணைர்‌ யக்ஞைர்‌ யஜேதேஹ கதஞ்சந ॥ 39 
புலனடக்கமும்‌ சிரத்தையும்‌ கொண்டவன்‌, தீர்த்த யாத்திரை, 
தேவாலயம்‌ அமைத்தல்‌, குளம்‌ வெட்டுதல்‌ முதலான புண்ணிய 


மனு நீதி என்னும்‌ 

ட டட அ வை ட பித்‌ அவ 
கிரியைகளைச்‌ செய்ய வேண்டும்‌. யக்ஞங்களில்‌ தட்சிணைகளை 
தாராளமாகக்‌ கொடுக்க வேண்டும்‌. 


ணன்‌ awe எரத wtf wo: TTT 
கணவர்‌ எ எனா ண்‌ எர ॥ 


இந்த்ரியாணி யஷ: ஸ்வர்கமாயு: கீர்திம்‌ ப்ரஜா: பகந்‌ | 

ஹந்த்யல்பதக்ஷிணோ யக்ஞஸ்‌ தஸ்மாந்‌ நா அல்பதநோ யதேத்‌ | 40 

சொற்ப தக்ஷ்ிணையோடு யக்ஞத்தை முடித்தாலும்‌, சொற்ப 
தனத்தோடு யக்ஞம்‌ செய்தாலும்‌ கண்பார்வைக்‌ குறைவு, காது 
மந்தம்‌, புத்தி பேதலித்தல்‌, ஊமையாதல்‌ முதலான குறைகள்‌ 
ஏற்படும்‌; புகழைக்‌ கெடுக்கும்‌; ஆயுளைக்‌ குறைக்கும்‌; புத்திரர்கள்‌ 
இறப்பார்கள்‌; பசுக்கள்‌ குதிரைகள்‌ முதலான செல்வங்கள்‌ அழியும்‌. 
இறந்த பிறகு சொர்க்கலோகமும்‌ கிட்டாது. எனவே சொற்ப 
குனத்தோடு யக்ஞம்‌ செய்யக்கூடாது. 


சரணை ராண அர: । 

எண்டார்‌ என! fe TAN 

அக்நிஹோத்ர்யபவித்யா அக்நீந்‌ ப்ராஹ்மண: காமகாரத: | 

சாந்த்ராயணம்‌ சரேந்‌ மாஸம்‌ வீரஹத்யாஸமம்‌ ஹி தத்‌ ॥ 41 

அக்னிஹோத்திரியாக இருப்பவன்‌, காலையும்‌ மாலையும்‌ 
ஒளபாசனம்‌ செய்ய வேண்டும்‌. அவ்வாறு செய்யாதவன்‌ வீரனைக்‌ 
கொன்ற பாபத்தை அடைகிறான்‌. எனவே ஓளபாசனம்‌ செய்ய 
முடியாமல்‌ விட்டுப்‌ போனால்‌ அந்தப்‌ பாவம்‌ நீங்க ஓரு மாதம்‌ 
சாந்திராயண விரதத்தைக்‌ கடைப்பிடிக்கவேண்டும்‌. 


அளிானன்ரிளொள்‌ | 

mfg a ௫ ஜர்‌ எள எனை: ॥ 

யே கூத்ராததிகம்யா அர்தமக்நீ ஹோத்ரமுபாஸதே | 

ருத்விஜஸ்‌ தே ஹி சத்ராணாம்‌ ப்ரஹ்மவாதிஷு கர்ஹிதா: | 42 

சூத்திரனிடம்‌ யாசித்துப்‌ பெற்று, அதைக்‌ கொண்டு 
அக்னிஹோத்ரம்‌ செய்பவன்‌, அக்னி ஹோத்ரம்‌ செய்த பலனை 
அடையமாட்டான்‌. சூத்திரனுக்கு புரோகிதனாக இருந்தது 
போன்றதாகும்‌ இது. இத்தகு செயலை வேதமறிந்தோர்‌ நிந்திப்பர்‌. 

என்‌ எள ஏர்‌ ணப 

எ ணன எ ளி எ ॥ 

தேஷாம்‌ ஸததமக்ஞாநாம்‌ வ்ருஷலாக்‌ ந்யுபஸேவிநாம்‌ | 

பதா மஸ்தகமாக்ரம்ய தாதா துர்காணி ஸந்தரேத்‌ | 43 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 4 


இத்தகு காரியத்தை செய்யும்‌ த்விஜன்‌ நற்கதியை அடைய 
முடியாது. மாறாக இவனுக்கு யாசித்தபோது கொடுத்தவன்‌ நற்கதி 


யடைவான்‌. 


அக்ரி எனை எணண! 
ணன்‌ ளார்‌ AC ॥ 


அகுர்வந்‌ விஹிதம்‌ கர்ம நீந்திதம்‌ ௪ ஸமாசரந்‌ | 

ப்ரஸக்தஷ்சேந்த்ரியா அர்தேஷ ப்ராயஷ்சித்தீயதே நர: ॥ 44 

தர்ம சாஸ்திரம்‌ எப்படி நடந்து கொள்ள வேண்டும்‌ என்று 
விதித்துள்ளதோ அப்படி நடந்து கொள்ளாதவனும்‌, எந்தெந்த 
செயல்களைச்‌ செய்யக்கூடாது என்று விதித்துள்ளதோ அவற்றைச்‌ 
செய்தவனும்‌, புலனடக்கமின்றி மனம்‌ போனபடி வாழ்ந்தவனும்‌ 
குன்‌ பாவங்கள்‌ நீங்க பிராயச்சித்தம்‌ செய்து கொள்ள வேண்டும்‌. 


அண FHT ரா ட. | 

TE எீர்ண்ட 

அகாமத: க்ருதே பாபே ப்ராய்ஷ்சித்தம்‌ விதுர்புதா: | 

காமகாரக்ருதே அப்யாஹுரேகே ஷ்ருதி நீதர்ஷநாத்‌ | 45 

அறிஞர்கள்‌, ஒருவன்‌ தெரியாமல்‌ செய்த பாவத்திற்கு மட்டுமே 
பிராயச்சித்தம்‌ உண்டு என்று கூறுகிறார்கள்‌. சிலர்‌, தெரிந்தே பாவம்‌ 
செய்திருந்தாலும்கூட பிராயச்சித்தம்‌ உண்டு என்று கூறுகிறார்கள்‌. 


ச: கா ராணா நாணி 

கரக்‌ ணி ணி RTE ॥ 

அகாமத: க்ருதம்‌ பாபம்‌ வேதாஅப்யாஸேந ஷத்யதி | 

காமதஸ்‌ து க்ருதம்‌ மோஹாத்‌ ப்ராயச்சித்தை: ப்ருதக்விதை: | 46 

தெரியாமல்‌ செய்த பாபங்கள்‌ வேதங்களை ஒதுவதாலேயே 
நசித்துவிடும்‌. ஆனால்‌ காமத்தாலும்‌ மோகத்தாலும்‌ செய்த 
பாபங்களை பலவகையான பிராயச்சித்தங்களை செய்தே நீக்கிக்‌ 


கொள்ள முடியும்‌. 


wrafradtant Wa Ca TT I 

Tua waa wef: எரிக்க ச: ॥ 

ப்ராயஷ்சித்தீயதாம்‌ ப்ராப்ய தைவாத்‌ பூர்வக்ருதேந வா | 

ந ஸம்ஸர்கம்‌ வ்ரஜேத்‌ ஸத்பி: ப்ராயஷ்சித்தே அக்ருதே த்விஜ: | 47 

முன்னர்‌ செய்த பாவவினைக்‌ காரணமாகவோ, தெய்வச்‌ 
செயலாலோ வெளிப்படையாக பாவத்தின்‌ பலன்‌ தெரியுமாறு 


மனு நீதி என்னும்‌ 
634 மனுதர்ம சாஸ்திரம்‌ 
கொடிய நோய்‌ முதலானவை ஏற்பட்டால்‌ பிராயச்சித்தம்‌ செய்து 
கொள்ளாமல்‌ சாதுக்களோடு யாகங்களில்‌ கலந்து கொள்ளக்‌ கூடாது. 


Ye Graft: bf wf TPA aT 

எனி வரி எர Eifel 

இஹ துஷ்சரிதை: கேசித்‌ கேசித்‌ பூர்வக்ருதைஸ்‌ ததா | 

ப்ராப்னுவந்தி துராத்மாநோ நரா ரூபவிபர்யயம்‌ | 48 . 

இப்பிறவியில்‌ செய்த பாபச்செயல்களாலும்‌, பூர்வ ஜன்மங்களில்‌ 
செய்த பாபச்‌ செயல்களாலும்‌ துராத்மாக்களான மனிதர்கள்‌ 
விகாரமான உருவ மாறுபாடுகளை அடைவார்கள்‌. 


yaoi wired ஏரு வாகு 

௭௪ ஏன dead ere: ॥ 

சுவர்ணசெளர: கெளணக்யம்‌ சுராப: ஷ்யாவதந்ததாம்‌ | 

ப்ரஹ்மஹா க்ஷய ரோகித்வம்‌ தெளஷ்சர்ம்யம்‌ குருதல்பக: ॥ 49 
Frye: சொர க பாய 

என்ன்ன ர க: Ul 

பிஷுந: பெளதிநாசிக்யம்‌ சூசக: பூதிவக்த்ர தாம்‌ | 

தான்ய செளரோ அங்கஹீனத்வ மாதிரைக்யம்‌ து மிஷ்ரக: | 50 
கணா எ ளாக: | 

ணாக: ன ராணா ॥ 

அந்நஹர்தா ஆமயாவித்வம்‌ மெளக்யம்‌ வாகபஹாரக: | 


வஸ்த்ரா அபஹாரக: ஷ்வைத்ர்யம்‌ பங்குதாமஷ்வ ஹாரக: ॥ 51 
ணி எச்‌ என்றள்‌ | 

வொளி தாயான ॥ 

ஏவம்‌ கர்மவிசேஷேண ஜாயந்தே ஸத்விகர்ஹிதா: | 

ஐடமூகா அந்தபதிரா விக்ருதா ஆக்ருதயஸ்‌ ததா ॥ லக்‌ 


முற்பிறவியில்‌ செய்த பாபங்களுக்கு இப்பிறவியில்‌ விளையும்‌ 
பயன்களைப்‌ பார்ப்போம்‌. 

தங்கத்தைத்‌ திருடியவனுக்கு புழுத்துப்‌ போன நகங்கள்‌ 
ஏற்படும்‌. 

கள்‌ குடித்தவனுக்கு சொத்தைப்‌ பற்கள்‌ ஏற்படும்‌. 

பிரம்மஹத்தி செய்தவனுக்கு க்ஷ்யரோகம்‌ ஏற்படும்‌. 

குரு பத்னியைக்‌ கூடியவனுக்கு பீஜமில்லாமை ஏற்படும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா இணை 1655] 
கோள்‌ சொன்னவன்‌ துர்வாசனையுள்ள மூக்கை அடைவான்‌. 
வீண்பழி சுமத்தியவன்‌ துர்வாசனையுள்ள வாயை அடைவான்‌. 
தானியங்களைக்‌ களவாடியவன்‌ அங்கஹீனனாவான்‌. 
தானியங்களில்‌ கலப்படம்‌ செய்தவன்‌ அதிக உறுப்பு 
கொண்டவனாவான்‌. 
அன்னத்தைத்‌ திருடியவன்‌ அஜீர்ண நோய்‌ கொண்ட_.வனாவான்‌. 
குருவுக்குத்‌ தெரியாமல்‌ அவர்‌ வித்தையைக்‌ கற்றவன்‌ 
ஊமையாவான்‌. 
வஸ்திரங்களைத்‌ திருடியவன்‌ வெண்குஷ்டனாவான்‌. 
குதிரைத்‌ திருடன்‌ முடவனாவான்‌. 
இவ்வாறு உடல்‌ இயக்கம்‌ குறைந்தவர்களாகவும்‌, விகார உருவம்‌ 
பெற்றவர்களாகவும்‌, சான்றோர்களால்‌ நிந்திக்கப்பட்டவர்களாக 
முற்பிறவிப்‌ பயன்களை அனுபவிப்பார்கள்‌. 


afore fret waft ue வனி 
Fre fe எண்னை எ்ர்ஏள்ளை ॥ 


சரித வ்யமதோ நித்யம்‌ ப்ராயஷ்சித்தம்‌ விசுத்தயே | 

நிந்த்யைர்‌ ஹி லக்ஷணைர்‌ யுக்தா ஜாயந்தே அநிஷ்க்ருதைந ஸ: | 53 

ஏற்கெனவே செய்த பாபங்களுக்காக தினமும்‌ பிராயச்‌ 
சித்தங்களைச்‌ செய்து பரிசுத்தி அடைய வேண்டும்‌. இல்லாவிடில்‌ 
அடுத்த பிறவியிலும்‌ நிந்திக்கத்தக்க இத்தகைய விகாரங்களோடு 
பிறப்பர்‌. 


அணா? எர 


ப்ரஹ்மஹத்யா சுராபாநம்‌ ஸ்தேயம்‌ குர்வங்கநாகம: | 

மஹாந்தி பாதகாந்‌ யாஹு: ஸம்ஸர்கஷ்சா அபி தை: ஸஹ: | 54 

பிராம்மணனைக்‌ கொல்லுதல்‌, போதை தரும்‌ கள்ளை 
அருந்துதல்‌, தங்கம்‌ முதலானவற்றைத்‌ திருடுதல்‌, குரு மனைவியை 
அடைதல்‌ முதலானவை மிகப்பெரும்‌ பாபங்களாகும்‌. இத்தகைய 
பாபங்கள்‌ புரிந்தாரோடு கூடியிருத்தலும்‌ மிகப்‌ பெரும்‌ பாபமே 
யாகும்‌. 

பநப எளி எனேயு 

ணின்‌ எவ னைய 

அந்ருதம்‌ ௪ ஸமுத்கர்ஷே ராஜகாமி ச பைஷுநம்‌ | 

குரோஷ்‌ சா ஆலீகநீர்பந்த: ஸமாநி ப்ரஹ்ம ஹத்யயா ॥ 55 


மனு நீதி என்னும்‌ 
636 மனுதர்ம சாஸ்திரம்‌ 
மேலோரிடம்‌ பொய்‌ பேசுதல்‌, ஒருவரைப்‌ பற்றி அவனுக்கு 
பெரும்‌ தண்டனை கிடைக்கும்‌ வண்ணம்‌ மன்னனிடம்‌ கோள்‌ 
சொல்லுதல்‌, குருவின்‌ மீது பழி சுமத்துதல்‌ முதலான பாபங்களும்‌ 
பிரம்மஹத்திக்கு நிகரான பாபங்களேயாகும்‌. 


எணண ளன ஸா YEH: | 

ன்னான்‌ னி: ஏண்‌ UE 

ப்ரஹ்மோஜப்தா வேதநீந்தா கெளடஸாக்ஷ்யம்‌ சுஹ்ருத்‌ வத: | 

கர்ஹிதா அநாத்யயோர்‌ ஐக்தி: சுராபாநஸமாநீ ஷட்‌ ॥ 56 

படித்த வேதத்தை தொடர்ந்து ஓதாமல்‌ மறந்து போதல்‌, 
வேதத்தை நிந்தித்தல்‌, பொய்சாட்சி கூறுதல்‌, நண்பனை அடித்தல்‌, 
சாப்பிடத்‌ தகாதவை என்று விலக்கியுள்ள பதார்த்தங்களை 
சாப்பிடுதல்‌, சிறுநீர்‌ முதலானவற்றை உட்கொள்ளல்‌ என்னும்‌ 
இவையெல்லாம்‌ கள்‌ உண்டதற்கு சமமான பாபத்தைத்‌ தரும்‌. 


னா: ளான Wl 

ஏணி! எ ணன வாம 

நிக்ஷேஸ்யா அபஹரணம்‌ நராஅஷ்வரஜதஸ்ய ச | 

பூமி வஜ்ரமணீநாம்‌ ச ருக்மஸ்தேயஸமம்‌ ஸ்ம்ருதம்‌ | 57 

ஒருவன்‌ தன்னிடம்‌ சிறிது காலம்‌ பாதுகாத்துத்‌ தரும்படி 
கொடுத்து வைத்திருந்த தங்கத்தைத்‌ திருடுதலும்‌, மனிதர்கள்‌ 
குதிரைகள்‌ வெள்ளி பூமி வைரம்‌ மணிகள்‌ முதலானவற்றைக்‌ 
திருடுதலும்‌ தங்கத்தைக்‌ திருடியதற்குச்‌ சமம்‌, 


wie எரி சாணை வ! 

எ: ன எ விர ரன fag: ॥ 

ரேத:ஸேகம்‌ ஸ்வயோநிஷு குமாரீஷ்வந்த்யஜாசு ௪ | 

ஸக்யு: புத்ரஸ்ய ௪ ஸ்த்ரீஷு குருதல்பஸமம்‌ து: | 58 

உடன்‌ பிறந்த சகோதரி, பெற்ற மகள்‌, சண்டாளப்‌ பெண்‌, 
நண்பனின்‌ மனைவி, மகனுடைய மனைவி இவர்களைக்‌ கூடிச்‌ 
சுகத்தவன்‌ குருபத்னியைக்‌ கூடியவன்‌ அடையும்‌ பாபத்தை 
அடைகிறான்‌. 

சனை ண்ணா ன்‌ ளை: | 

Teg: வளர்‌: ஜான எ ॥ 


கோவதோ அயாஜ்ய ஸம்யாஜ்ய பாரதார்யா ஆத்ம விக்ரயா: | 
குரு மாத்ரு பித்ருத்யாக: ஸ்வாத்யாயா அக்ந்யோ: சுதஸ்ய ௪ ॥ 59 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


து 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 4 


எண்ட்‌ என்ன 51 

எள்‌ TAT TAN எண 

பரிவித்திதா அனுஜே அனூடே பரிவேதநமேவ ச | 

தயோர்‌ தாநம்‌ ௪ கந்யாயாஸ்‌ தயோரேவ ௪ யாஜநம்‌ | 60 


ஊன da afd eR! 

எரா * 095 ॥ 

கந்யாயா தூஷணம்‌ சைவ வார்துஷ்யம்‌ வ்ரதலோபநம்‌ | 

தடாகா ஆராமதாராணா மபத்யஸ்ய ௪ விக்ரய: | 61 


எண ara YETTA எ 

Yel ணா 91 ॥ 

வ்ராத்யயா பாந்தவத்யாகோ ப்ருத்யா அத்யாபநமேவ ௪ | 

ப்ருத்யா சாஅத்யயநா ஆதாநமபண்யாநாம்‌ ச விக்ரய: ॥ 62 


அரிக்‌ எணண 

Fedral ஊனி கர்‌ எ ॥ 

ஸர்வா ஆகரேஷ்வதீகாரோ மஹாயந்த்ரப்ரவர்தனம்‌ | 
ஹிம்ஸெளஷதீநாம்‌ ஸ்த்ரயாஜீவோ அபிசாரோ மூல கர்ம ௪ ॥ 63 


உண்டார்‌ ஊரா 

அன ணை ரண என ॥ 

இந்தநார்த மஷுஷ்காணாம்‌ த்ருமாணாமவபாதநம்‌ | 

ஆத்மார்தம்‌ ௪ க்ரியாரம்போ நீந்திதா அந்நா அதநம்‌ ததா ॥ 64 


சா எரே! 

அண அரி அ ண ॥ 

அநாஹிதா அக்நிதா ஸ்தேயம்ருணாநாமநபக்ரியா | 

அஸச்சாஸ்த்ரா அதிகமநம்‌ கெளஷீலவ்யஸ்ய சக்ரியா | 65 


Wr னிய 

அ்ர்ணாள்‌ எர ள்ளாள ப 

தான்யகுப்ய பஷுஸ்யதேயம்‌ மத்யபஸ்த்ரிநீஷேவணம்‌ | 

ஸ்த்ரீ சூத்ரவிட்‌ க்ஷத்ரவதோ நாஸ்திக்யம்‌ சோபபாதகம்‌ | 66 

இதுவரை கூறியவை மகா பாதகங்கள்‌. இனி கூறப்‌ 
போகின்றவை உப பாதகங்கள்‌. 

பசுவைக்‌ கொல்லுதல்‌, தகாதவர்களைக்‌ கொண்டு யாகம்‌ 
செய்வித்தல்‌, பிறர்‌ மனைவியைப்‌ புணர்தல்‌, தன்னைத்தானே 


ந ப பபப ப மிறிதம்சாஸ்தரம்‌ 
விற்றல்‌, குருவையும்‌ பெற்றோரையும்‌ போஷிக்காமல்‌ கைவிடல்‌, 
வேதத்தை ஓதாமல்‌ விட்டுவிடல்‌, அக்னி ஓம்புதலை விட்டுவிடல்‌, 
பிள்ளைக்கு உபநயம்‌ முதலான கிரியைகளைச்‌ செய்யாமல்‌ 
விட்டுவிடல்‌, தனக்கு இளைய சகோதரன்‌ மணம்‌ புரிந்து கொண்ட 
பிறகு மணம்‌ புரிந்து கொண்டவன்‌, மூத்தவனுக்கு முன்பு மணம்‌ 
புரிந்து கொண்ட இளையவன்‌, மூத்தவனுக்கு முன்பு மணம்‌ புரிந்து 
கொள்ளும்‌ இளைய சகோதரனுக்கும்‌, இளையவன்‌ மணம்‌ புரிந்து 
கொண்ட பிறகு மணம்‌ புரிந்து கொள்ளும்‌ மூத்தவனுக்கும்‌ 
பெண்ணைக்‌ கொடுப்பது, கன்னிப்‌ பெண்ணிடம்‌ தகாத முறையில்‌ 
கைகளால்‌ சீண்டுவது, ஒரு கன்னிப்‌ பெண்ணுக்கு களங்கம்‌ கற்பித்துப்‌ 
பேசுவது, அதிக வட்டியால்‌ ஜீவனம்‌ நடத்துவது, பிரம்மச்சரிய 
விரதத்தில்‌ இருப்பவன்‌ பெண்ணைப்‌ புணர்வது, தடாகம்‌, 
மலர்வனம்‌ மனைவி மகன்களை விற்பது, உரிய காலத்தில்‌ உபநயனம்‌ 
முதலான சம்ஸ்காரங்களைச்‌ செய்து கொள்ளாமலிருத்தல்‌, காப்பாற்ற 
வேண்டிய தருணத்தில்‌ காப்பாற்றாமல்‌ பந்துக்களை கைவிடல்‌, 
குனத்தைப்‌ பெற்றுக்‌ கொண்டு வேதம்‌ சொல்லிக்‌ கொடுத்தல்‌, 
குனத்தைக்‌ கொடுத்து வேதத்தைக்‌ கற்றல்‌, விற்கத்‌ தகாத 
பொருட்களை விற்றல்‌, தங்கச்‌ சுரங்கத்தில்‌ அதிகாரியாக இருத்தல்‌, 
பெரிய எந்திரங்களை அமைக்கும்‌ பணியில்‌ அதிகாரியாக இருத்தல்‌, 
மூலிகைகளை அழிப்பது, மனைவியை வேசியாக்கிப்‌ பிழைப்பது, 
விறகுக்காக பச்சை மரங்களை வெட்டுவது, அபிசாரம்‌ 
முதலானவற்றால்‌ தீங்கிழைக்காதவனைக்‌ கொல்லுதல்‌, மந்திர 
ஒளஷதங்களால்‌ பிறரை வசியம்‌ செய்தல்‌, தேவ நிவேதனத்துக்காக 
சமைக்காமல்‌ தனக்காக சமைத்தல்‌, உணவில்‌ சேர்க்கக்‌ கூடாது என்று 
சொல்லப்‌ பட்டுள்ளவற்றைச்‌ (பூண்டு, வெங்காயம்‌, காளான்‌ 
முதலானவை) சேர்த்து சமைத்துண்பது, செய்ய வேண்டிய அக்னி 
அதானத்தை செய்யாதிருத்தல்‌, தங்கம்‌ தவிர்த்து மற்ற உயர்ந்த 
பொருட்களைத்‌ திருடுதல்‌, வாங்கிய கடனை திரும்பக்‌ 
கொடுக்காதிருப்பது, வேதத்துக்கு விரோதமான சாஸ்திரங்களை 
கற்பது, ஆடல்‌ பாடல்களைக்‌ கற்பது, தானியங்கள்‌, செம்பு முதலான 
உலோகங்களையும்‌ பசுக்களையும்‌ திருடுவது, குடிகாரியான 
பெண்ணை த்விஜார்கள்‌ மணப்பது, பெண்ணையோ சூத்திரனையோ 
வைசியனையோ க்ஷத்ரியனையோ கொல்வது, நாஸ்திக புத்தி 
யோடிருப்பது - இவை யாவும்‌ உப பாதகங்கள்‌ எனப்படும்‌. 


WTA FS: Fe fT: | 

“end ஏ ண fret வாயு 

ப்ராஹ்மணஸ்ய ௬: க்ருத்யா க்ராதிரக்ரேயமத்யயோ: | 

ஜைஹ்ம்யம்‌ ௪ மைதுநம்‌ பூம்ஸி ஜாதிப்ரம்ஷகரம்‌ ஸ்ம்ருதம்‌ | 67 


லமும்‌ i 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா ௨————— ௬ 
பிராம்மணனை எலும்பு முறிவு ஏற்படுமாறு அடித்தல்‌, 
துர்கந்தமுள்ள கள்ளையும்‌ மலத்தையும்‌ முகர்தல்‌, மோசம்‌ செய்தல்‌, 
ஆணின்‌ முகத்தில்‌ மைதுனம்‌ செய்தல்‌ என்னுமிவை செய்தவர்‌ 
ஜாதியிலிருந்து வீழ்ந்தவராவர்‌. அதாவது இப்படிச்‌ செய்தவன்‌ தன்‌ 
வர்ண தர்மத்திலிருந்து வீழ்ந்து விட்டவன்‌. தன்னை பிராம்மணன்‌ 
என்றோ க்ஷத்ரியன்‌ என்றோ வைசியன்‌ என்றோ சூத்திரன்‌ என்றோ 
கூறிக்‌ கொள்ள இயலாத நீசன்‌ ஆகிறான்‌. இதற்கு ஜாதி பிரம்சகர 
பாபம்‌ என்று பெயர்‌. 


UST, | 

எகர 44 ரணி எ॥ 

கரா அஷ்வோஸஷ்ட்ரம்ருகே பாநாமஜா அவிகவதஸ்‌ ததா | . 

ஸங்கரீகரணம்‌ ஞோயம்‌ மீநாஹிமஹிஷஸ்ய ச ॥ ட ட ஓ. 68 

கழுதை, குதிரை, ஒட்டகம்‌, மான்‌, யானை, வெள்ளாடு, 
செம்மறியாடு, மீன்‌, பாம்பு, எருமை முதலானவைகளைக்‌ 
கொல்லுவது சங்கரீகரணம்‌ எனப்படும்‌. 


ரன்‌ சாண என ஏர்பு 
AYA சோனை எ எ 


நிந்திதேப்யோ தநா ஆதாநம்‌ வாணிஜ்யம்‌ சத்ரஸேவநம்‌ | 

அபாத்ரீகரணம்‌ ஞோயமஸத்யஸ்ய ௪ பாஷணம்‌ | 69 

நிந்திக்கத்தக்க பாவிகளிடமிருந்து தானம்‌ பெறுதல்‌, வர்த்தகம்‌, 
சூத்ரனிடம்‌ பணிபுரிதல்‌, பொய்‌ பேசுதல்‌ என்னுமிவை அபாத்ரீ 
கரணம்‌ எனப்படும்‌. 


Fe TE ITA | 

FEED எண 

க்ருமிகீட வயோஹத்யா மத்யா அனுகதபோஜஐநம்‌ | 

பலைத: குசுமஸ்தேய மதைர்யம்‌ ௪ மலா ஆவஹம்‌ | 70 

கிருமிகளையும்‌ பூச்சிகளையும்‌ கொல்லுதல்‌, பறவைகளைக்‌ 
கொல்லுதல்‌, கள்ளோடு கூட ஓரே பாத்திரத்தில்‌ கொணர்ந்த உணவு, 
பழங்கள்‌ விறகு பூக்களைத்‌ திருடுதல்‌, அற்ப விஷயத்துக்கெல்லாம்‌ 
பெரிதாக துக்கித்தல்‌ என்னுமிவை மலினீகரணங்கள்‌ எனப்படும்‌. 

ஊண்‌ ளி எ்காரிராணாு। 

ண்பன்‌ எ wre fra ॥ 

ஏதாந்யேநாம்ஸி ஸர்வாணி யதோக்தாரி ப்ருதக்‌ ப்ருதக்‌ | 

யைர்யைர்‌ வ்ரதைர போஹ்யந்தே தானி ஸம்யங்நீபோதத ॥ 71 


மனு நீதி என்னும்‌ 

9: மனுதர்ம சாஸ்திரம்‌ 

இதுவரை கூறப்பட்ட சகல பாபங்களுக்கும்‌ உரிய பிராய 
சித்தங்களைக்‌ கூறுகிறேன்‌, கேளுங்கள்‌. 


எண என ளா: BH ண எரி எப 

னி? தன என்ற ளப 

ப்ரஹ்மஹா த்வாதஷ ஸமா: குடிம்‌ க்ருத்வா வநே வஸேத்‌ | 

பைக்ஷாஷ்யாத்‌ மவிசுத்யர்தம்‌ க்ருத்வா ஷவஷிரோத்வஜம்‌ | 72 

பிரம்மஹத்தி பாபம்‌ நீங்க முதலில்‌ ஊரைவிட்டு வெளியேறி 
வனத்தில்‌ குடில்‌ அமைத்து வசிக்க வேண்டும்‌. அடுத்ததாக கையில்‌ 
மண்டையோட்டை ஏந்தியபடி தினமும்‌ ஊருக்குள்‌ வந்து ஏழு 
வீடுகளில்‌ பிச்சையெடுத்து சாப்பிட வேண்டும்‌. இவ்வாறு 
பன்னிரண்டு வருடங்கள்‌ நடக்க வேண்டும்‌. 


என எர னா ணை; | 
நாணா எ எம்‌ ணார ॥ 


லக்ஷ்யம்‌ ஷஸ்த்ரப்ருதாம்‌ வா ஸ்யாத்‌ விதுஷாமிச்சயா ஆத்மந: | 

ப்ராஸ்யேதாத்மா நமக்நெள வாஸமித்தே த்ரிரவாக்ஷிரா: | 73 

வேண்டுமென்றே பிரம்மஹத்தி செய்தவன்‌ பிறரால்‌ 
எய்யப்பட்ட அம்புகளால்‌ அடிபட்டு இறக்க வேண்டும்‌. அல்லது 
இறக்கும்‌ வரை அப்படியே கடக்க வேண்டும்‌. அல்லது நன்கு எரியும்‌ 
அக்நியின்‌ முன்‌ மும்முறை தலைகீழாக விழ வேண்டும்‌. 


ண்ண எண்ண ள। 

ரள களா எண ளாம எ ॥ 

யஜேத வா அஷ்வமேதேந ஸ்வர்ஜிதா கோஸவேந வா | 

அபிஜித்‌ விஷ்வஜித்ப்யாம்‌ வாத்ரிவ்ருதா அக்நீஷ்டூதா அபி வா | . 74 

அல்லது, அஸ்வமேதயாகம்‌ செய்தோ, ஸர்வஜித்‌ யாகம்‌ 
செய்தோ, கோசவ யாகம்‌ செய்தோ, அபிஜித்‌ யாகம்‌ செய்தோ, 
விஸ்வஜித்‌ யாகம்‌ செய்தோ த்ரிவ்ருதாக்னிஷ்டோமம்‌ செய்தோ 
பிரம்மஹத்தி பாபத்தினின்று விடுபடலாம்‌. 


SIT SA XE ot ரா ளை 

எண்ன Preys Prensa: 0 

ஐபந்‌ வா அந்யதமம்‌ வேதம்‌ யோஜநாநாம்‌ ஷதம்‌ வ்ரதேத்‌ | 

பரஹ்மஹத்யா அபநோதாய மிதபுங்நி யதேந்த்ரிய: | 75 

அல்லது புலனடக்கி ஏதேனும்‌ ஒரு வேதத்தை ஓதியபடியே, 
சொற்ப ஆகாரம்‌ சாப்பிட்டபடி நூறு யோஜனை தூரம்‌ நடக்க 
வேண்டும்‌. 


க்‌ வெக ட ம 


41 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை முடீ ஆனந்த நாச்சியாரம்மா பெட்ட 0641] 


என ளின்‌ were 
எ எள்ள UE எ ua 


ஸர்வஸ்யம்‌ வேதவிதுஷே ப்ராஹ்மணாயோப பாதயேத்‌ | 

தநம்‌ வா ஜீவநாயா அலம்‌ க்ருஹம்‌ வா ஸபரிச்சதம்‌ | 76 

அல்லது வேதவிற்பன்னனான பிராம்மணனுக்குத்‌ தன்‌ சொத்து 
முழுவதையும்‌ கொடுத்து விட வேண்டும்‌. அல்லது ஜீவனத்துக்குத்‌ 
தேவையான அளவாவது கொடுக்க வேண்டும்‌. அல்லது தனம்‌, 
தானியம்‌, பசுக்களோடு வீட்டைக்‌ கொடுக்க வேண்டும்‌. 


FT APIO Hf: எரிய 
wie a FATTO PTT A dee afm 


ஹவிஷ்யபுக்‌ வாஅநுச ரேத்‌ ப்ரதிஸ்ரோத: .ஸரஸ்வதீம்‌ | 

ஜபேத்‌ வா நியதா ஆஹாரஸ்‌ த்ரிர்வை வேதஸ்ய ஸம்ஹிதாம்‌ ॥ 77 

அல்லது சரஸ்வதி நதி சமுத்திரத்தில்‌ கலக்குமிடத்திலிருந்து 
சரஸ்வதி பிரவாகத்துக்கு எதிராகவே ஸரஸ்வதியின்‌ ஆரம்ப இடம்‌ 
தெரியும்‌ வரை கரையோரமாக நடந்து செல்ல வேண்டும்‌. அல்லது 
ஆகார நியமத்தைக்‌ கொண்டு மூன்று வேதங்களையும்‌ மூன்று மூன்று 
முறை பாராயணம்‌ செய்ய வேண்டும்‌. 


ண்‌ யாள ரணி எ! 
சாண்ணனி எரர்‌ ௫. ॥ 


க்ருதவாபநோ நிவஸேத்‌ க்ராமா அந்தே கோவ்ரஜேஅபி வா | 

ஆஸ்ரமே வ்ருக்ஷமூலே வா கோ ப்ராஹ்மணஹிதே ரத: ॥ 78 

பன்னிரன்டு வருடங்கள்‌ வனத்தில்‌ வசிக்கும்‌ விரதத்தை 
ஏற்றவன்‌, அப்படி வசிக்கும்‌ சூழ்நிலை இல்லை என்றால்‌ வேறு 
முறையிலும்‌ வசிக்கலாம்‌. கிராமத்துக்கு அருகிலேயே பசுக்‌ 
கொட்டிலிலோ ஆஸ்ரமத்திலோ மரத்தடியிலோ தங்கியிருக்கலாம்‌. 
தலையை மொட்டை யடித்துக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌. அருகில்‌ 
உள்ள பசுக்களுக்கும்‌ ஆசிரமவாசிகளான பிராம்மணர்களுக்கும்‌ 


ஹிதம்‌ தரும்‌ காரியங்களைச்‌ செய்தபடி காலங்கழிக்க வேண்டும்‌. 


எள எள்ள ௭: WT WTA 

ஏண்ணா பான ll 

ப்ராஹ்மணார்தே கவார்தே வா ஸத்ய: ப்ராணாந்‌ பரித்யஐந்‌ | 

முச்யதே ப்ரஹ்மஹத்யாயா கோப்தா கோப்ராஹ்மணஸ்ய ச ॥ 79 

இப்பன்னிரண்டாண்டுகளுக்கிடையே பிராம்மணனைக்‌ 
காப்பதற்காகவோ, பசுவைக்‌ காப்பாற்றுவதற்காகவோ தன்‌ உயிரைத்‌ 


(பணை க கைன க ககக ட்ப பம்‌. 
தியாகம்‌ செய்தால்‌, அவனுடைய பிரம்மஹத்தி பாபம்‌ அவனை 
விட்டு நீங்கி விடும்‌. 


கொண்க எ எனன எ 

ன WATT எ ரானார்‌ ளர்‌ ॥ 

த்ரிவாரம்‌ ப்ரதிரோத்தா வா ஸர்வஸ்வமவஜித்ய வா | 

விப்ரஸ்ய தந்நீமித்தே வா ப்ராணலாபே விமுச்யதே ॥ 80 

அதேபோன்று பிராம்மணனுடைய பொருளை திருடிச்‌ 
செல்பவனை உயிருக்குத்‌ துணிந்து விரட்டிப்‌ பிடித்து அந்தப்‌ 
பொருளை மீண்டும்‌ கொண்டு வந்து பிராம்மணனிடம்‌ ஒப்படைத்‌ 
தாலும்‌ பிரம்மஹத்தி பாபம்‌ அவனை விட்டு நீங்கும்‌. 

திருடனைப்‌ பிடிக்கும்‌ போது அவனோடு எவ்வளவோ 
போராடியும்கூட, அந்தப்‌ போரில்‌ வெல்ல முடியவில்லை, 
திருடனைப்‌ பிடிக்க முடியவில்லை என்ற போதிலும்‌, தன்‌ உயிருக்குத்‌ 
துணிந்து போரிட்ட அந்தச்‌ செய்கையால்‌ அவனது பிரம்மஹத்தி 
பாபம்‌ அவனை விட்டு நீங்கும்‌. 

பொருளை திருடனிடம்‌ பறிகொடுத்துவிட்டு மனம்‌ தாளாமல்‌ 
உயிர்போகும்‌ நிலையிலுள்ள அப்‌ பிராம்மணனுக்கு, தன்னுடைய 
பொருளைக்‌ கொடுத்து அவன்‌ உயிரைக்‌ காத்தாலும்‌ இவனது 
பிரம்மஹத்தி பாபம்‌ நீங்கும்‌. 

TA ணி Fred werard எள | 

OTe என்‌ ஸீ areca எர்ளி ப 

ஏவம்‌ த்ருடவ்ரதோ நித்யம்‌ ப்ரஹ்மசாரீ ஸமாஹித: | 

ஸமாப்தே த்வாதஷே வர்ஷே ப்ரஹ்மஹத்யாம்‌ வ்யபோஹதி | 81 

இவ்வாறாக இடமான மனத்தோடு பன்னீரண்டு ஆண்டுகள்‌ 
விரதத்தைக்‌ கடைப்பிடித்தபடி, பிரம்மசரிய விரதத்தோடு காலம்‌ 
கழித்தால்‌ பன்னிரண்டாண்டுகள்‌ பூர்த்தியான பிறகு பிரம்மஹத்தி 
பாபத்திலிருந்து நீங்குவான்‌. 


எள னா எண்ணார்‌ 

ஸ்டார்‌ எரி ர்‌ ॥ 

ஷிஷ்ட்வா வா பூமிதேவாநாம்‌ நரதேவ ஸமாகமே | 

ஸ்வமேநோ அவப்ருதஸ்தநாதோ ஹயமேதே விமுச்யதே | 82 

ஆலய தெய்வங்கள்‌ சாட்சியாக, அரசன்‌ முன்னிலையிலும்‌. 
வேதவிற்பன்னர்கள்‌ முன்னிலையிலும்‌ தான்‌ செய்த பிரம்ம 
ஹத்தியை எடுத்துக்‌ கூறி, அஸ்வமேதயாகம்‌ செய்து முடித்து 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 

அன்னை ஸரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1649] 
அவப்ருத ஸ்நானம்‌ செய்தவுடன்‌ அவனுடைய பிரம்மஹத்தி பாபம்‌ 
நீங்கும்‌. 


gfe WET ஏனா TEA Tw | 
Te UT AA எனா ஏர்‌ ப 


தர்மஸ்ய ப்ராஹ்மணோ மூலமக்ரம்‌ ராஜந்ய உச்யதே | 

தஸ்மாத்‌ ஸமாகமே தேஷாமேநோ விக்யாப்ய ஷத்யதி ॥ 83 

தர்மத்தை ஒரு மரமாக எடுத்துக்‌ கொண்டால்‌, அதன்‌ வேர்கள்‌ 
பிராம்மணனர்கள்‌. அதன்‌ நுனி அரசன்‌. அத்தகைய 
பிராம்மணர்களும்‌ அரசனும்‌ சேர்ந்திருக்கும்போது அவர்களிடத்தில்‌ 
தான்‌ செய்த பாபத்தை பகிங்கரமாக வெளிப்படுத்திய பிறகு 
அஸ்வமேதயாகம்‌ செய்தானானால்‌ அவன்‌ பாபம்‌ நீங்கி 
பரிசுத்தனாகிறான்‌. 


WITT எண்ண ணையை 
ளர்‌ கோளை ண்ண ராப 


ப்ராஹ்மண: ஸம்பவேநைவ தேவாநாமபி தைவதம்‌ | 

ப்ரமாணம்‌ சைவ லோகஸ்ய ப்ரஹ்மா அத்ரைவ ஹிகாரணம்‌ | 84 

பிராம்மணன்‌ தன்‌ பிறப்பினால்‌ தேவர்களால்‌ போற்றப்படுபவ 
னாகிறான்‌. ஏனெனில்‌ உலகத்துக்குக்‌ காரணமாயமைந்தவை 
வேதங்கள்‌. வேதங்களே அனைத்து தர்மங்களையும்‌ உபதேசிக்‌ 
கின்றன. அந்த வேதங்களை எப்போதும்‌ ஓதுகின்ற வாக்கை 
உடையவன்‌ பிராம்மணன்‌. இவனது இத்தகைய வாக்கனாலேயே 
தேவர்கள்‌ அனைவரும்‌ நிறைவை அடைகின்றனர்‌. 


ஊண்‌ TIA TATA ரகவ 
எ Ta ளாயாள எனு எக ॥ 


தேஷாம்‌ வேதவிதோ ப்ரூயுஸ்‌ த்ரயோ அப்யேந:சு நிஷ்க்ருதிம்‌ | 

ஸாதேஷாம்‌ பாவநாய ஸ்யாத்பவித்ரா விதுஷாம்‌ ஹி வாக்‌ | 85 

மூன்று வேதங்களையும்‌ நன்குணர்ந்த வேதவிற்பன்னர்கள்‌ 
முன்னிலையில்‌ தன்னுடைய பாவங்களை எடுத்துரைத்து, அதற்கு 
பிராயச்சித்தமாக அவர்கள்‌ என்ன சொல்கிறார்களோ அப்படிச்‌ 
செய்தால்‌ பாபம்‌ நீங்கும்‌. வேதவிற்பன்னர்களுடைய வாக்கே 
தூய்மையான தாகும்‌. 


ATT 4/4 ௨ எண 
எனச்‌ ர்‌ SETAE ॥ 


மனு நீதி என்னும்‌ 


ந - - ப ப ப ப ப ப ப. மனுதர்ம சாஸ்திரம்‌ 
அதோ அந்யதமமாஸ்தாய விதிம்‌ விப்ர: ஸமாஹித: | 
ப்ரஹ்மயத்யாக்ருதம்‌ பாபம்‌ வ்யபோஹத்யாத்மவத்‌ தயா | 86 


பிரம்மஹத்திக்காரன்‌ இதுவரை கூறிய வழிகளில்‌ ஏதேனும்‌ ஒரு 
பிராயச்சித்த வழியைப்‌ பின்பற்றினால்‌ தன்‌ பாபத்தினின்றும்‌ . 
விடுபடுவான்‌. 


TT TARTS tw! 

aerated wear எர 

ஹத்வா கர்பமவிக்ஞாதமேததேவ வ்ரதம்‌ சரேத்‌ | 

ராஜந்யவைஷ்யெள சேஜாநாவாத்ரேயீமேவ ௪ ஸ்த்ரியம்‌ | 87 

கர்ப்பத்தைக்‌ கலைத்தாலும்‌, யாகத்தில்‌ ஈடுபட்டிருக்கும்‌ 
க்ஷத்ரிய வைசியரைக்‌ கொன்றாலும்‌, பிராம்மணப்‌ பெண்ணைக்‌ 
கொன்றாலும்‌ இதுவரை கூறிய வழிமுறைகளின்‌ படியே பிராய 
சித்தம்‌ செய்து கொள்ள வேண்டும்‌. 


அண ளோ என்‌ ரண ரள | 
சான FRY ன எ னிய 


உக்த்வா சைவாஅந்ருதம்‌ ஸாக்ஷ்யே ப்ரதிருத்ய குரும்‌ ததா | 

அபஹ்ருத்ய ச நிக்ஷேபம்‌ க்ருத்வா ௪ ஸ்த்ரீசுஹ்ருத்‌ வதம்‌ | 88 

பொய்சாட்சி கூறியவனும்‌, குருவின்‌ மீது பழிசுமத்தியவனும்‌, 
பாதுகாக்கக்‌ கொடுத்த பொருளை அபகரித்தவனும்‌, பெண்ணைக்‌ 
கொன்றவனும்‌, நண்பனைக்‌ கொன்றவனும்கூட இத்தகைய 
பிராயச்சித்தங்களையே செய்து கொள்ள வேண்டும்‌. 


கண ள்‌ சேய 
ண்‌ எண ன்று களிர்‌ ll 


இயம்‌ விசுத்திருதிதா ப்ரமாப்யா அகாமதோ த்விஜம்‌ | 

காமதோ ப்ராஹ்மண வதே நீஷ்க்ருதிர்‌ ந விதீயதே ॥ 89 

இந்த பிராயச்சித்தங்களெல்லாம்‌ அறியாமல்‌ செய்த 
பிரம்மஹத்தி பாபத்துக்கே சொல்லப்பட்டது. வேண்டு மென்றே 
பிராம்மணனைக்‌ கொன்றதற்கு பிராயச்சித்தம்‌ சொல்லப்படவில்லை. 


Fi ரள Mao wo RA! 
எ எ எண ஊர்‌ ணார ॥ 


சுராம்‌ பீத்வா த்விஜோ மோஹாதக்நீவர்ணாம்‌ சுராம்‌ பிபேத்‌ | 
தயா ஸ காயே நிர்தக்தே முச்யதே கில்பிஷாத்‌ தத: ॥ 90 


மூலமும்‌ உரையும்‌ மூ i 

அன்னை ஸ்ீ அன்த oe யய [21] . 
த்விஜர்கள்‌ சுராபானத்தை மோகத்தால்‌ குடித்தால்‌, சிவக்கக்‌ 

காய்ச்சிய கள்ளை அவன்‌ வாயில்‌ ஊற்ற வேண்டும்‌. அதனால்‌ அவன்‌ 

உடல்‌ வெந்துபோனால்‌ அவன்‌ சுராபானம்‌ குடித்த பாபத்திலிருந்து : 

நீங்குறான்‌. 


றா] எ ரை a! 

ணாக எ 

கோமூத்‌ ரமக்நீ வர்ணம்‌ வா பிபேது தகமேவ வா | 

பயோ க்ருதம்‌. வாஆமரணாத்‌ கோஷக்ருத்ரஸமேவ வா | 91 

அல்லது பசுவின்‌ மூத்திரத்தையாவது, பசுவின்‌ பாலையாவது, 
பசுவின்‌ சாணக்‌ கரைசலையாவது, பசுநெய்யையாவது தள கள 
வெனக்‌ காய்ச்சி சாகும்வரை குடிக்க வேண்டும்‌. 


ணாள எர எ ஆரின்‌! 

அனான்‌ எள அ St 

கணாந்‌ வா பக்ஷயேதப்தம்‌ பிண்யாகம்‌ வா ஸக்ருந்‌ நீஷி | 

சுராபாநா அபனுத்யர்தம்‌ வாலவாஸா ஐ த்வஜ ॥ 92 

அல்லது கம்பளியைத்‌ தரித்து, ஜடைகளை வளர்த்துக்‌ கொண்டு, 
கள்குடுவை போன்ற பாத்திரத்தில்‌ இரவு ஒரு வேளை மட்டும்‌ 
நொய்கஞ்சியை குடிக்க வேண்டும்‌. அல்லது பிண்ணாக்கை சாப்பிட 
வேண்டும்‌. 


YUE TT ரா எ எனி 

TTR WITT: கோர ஏரி 

சுராவை மலமந்நாநாம்‌ பாப்மா ௪ மலமுச்யதே | 

தஸ்மாத்‌ ப்ராஹ்மண ராஜந்யெள வைஷ்யஷ்ச ந சுராம்பிபேத்‌ | 93 
.. அன்னத்தைக்‌ கொண்டு சாராயம்‌ காய்ச்சுவார்கள்‌. அதைக்‌ 
குடிப்பதும்‌ பாபமேயாகும்‌. இது சுராபானத்துக்கு நிகரானது. எனவே 
பிராம்மண க்ஷத்ரிய வைசியர்கள்‌ இதைக்‌ குடிக்கக்கூடாது. 


ள்‌ ரானி ஏரண ர மண 
எர எ எர ளான கொர்‌ ॥ 


கெளடீ பைஷ்டீ ௪ மாத்வீச விக்ஜேயாத்ரிவிதா சுரா | 

யதைவைகா ததாஸர்வா ந பாதவ்யா த்விஜோத்தமை: | 94 

கெளடி, பைஷ்டி, மாத்வி என்று சாராயம்‌ மூன்று வகையாக 
இருக்கும்‌. 


கெளடி என்பது வெல்லத்தைக்‌ கொண்டு காய்ச்சுவது. 


ய ணை தர்ம ட்ட 
பைஷ்டி என்பது சாதத்தைக்‌ கொண்டு காய்ச்சுவது. 
மாத்வீ என்பது ஒருவகைப்‌ பூக்களைக்‌ கொண்டு காய்ச்சுவது. 
மூன்றுமே சாராயங்கள்தான்‌. இதில்‌ மேலென்றும்‌ கீழென்றும்‌ 
எதுவும்‌ த்தம்‌ எனவே த்விலார்கள்‌ இவை எவற்றையும்‌ குடிக்கக்‌ 
கூடாது. 


WUT வ இஃப்‌ afd YEU) 
WE WTO எ TTA எ ॥ 


யக்ஷரக்ஷ: பிஷாசாஅந்நம்‌ மத்யம்‌ மாம்ஸம்‌ சுரா ஆஸவம்‌ | 

தத்‌ ப்ராஹ்மணேந நாஅத்தவ்யம்‌ தேவாநாமஷ்நதா ஹவி: ॥ 95 

சாராயம்‌, மாமிசம்‌, புளிக்க வைக்கப்பட்ட சுராபானம்‌, கள்‌ 
இவையெல்லாம்‌ யட்சர்கள்‌ ராட்சதர்கள்‌ பிசாசார்களுக்குரியவை. 
தேவர்களுக்குரியவை ஹோமம்‌ செய்கின்ற ஹவிஸ்‌. எனவே 
தேவர்குரிய ஹவிஸை உண்ணும்‌ பிராம்மணன்‌, யட்ச ராட்சத 
பிசாசர்களுக்குரியவற்றை உண்ணக்‌ கூடாது. 


அண ஏர்‌ ரக என்ப 

அண்ணா ஒள்‌ எரி எனன; ॥ 

அமேத்யா வா பதேந்‌ மத்தோ வைதிகம்‌ வாஅப்யுதாஹரேத்‌ | 

அகார்யமந்யத்‌ குர்யாத்‌ வா ப்ராஹ்மணோ மதமோஹித: | 96 

சாராயம்‌ குடித்து போதையில்‌ இருக்கும்‌ பிராம்மணன்‌ 
மலத்திலும்‌ விழலாம்‌; வேதமும்‌ ஓதலாம்‌; வேறு கூடாத காரியம்‌ 
எதுவும்‌ செய்யலாம்‌. 


ஏன எரர்‌ ர எவள்‌ ஈய 

என ன werd எ எரா 

யஸ்ய காயகதம்‌ ப்ரஹ்ம மத்யேநாஆப்‌ லாவ்யதே ஸக்ருத்‌ | 

தஸ்ய வ்யபைதி ப்ராஹ்மண்யம்‌ சூத்ரத்வம்‌ சஸ கச்சதி || 97 

எப்போது போதையிலிருந்து ஒரு பிராம்மணன்‌ வேதவாக்கியம்‌ 
கூறுகிறானோ, அப்போதே அவனுடைய பிராம்மணத்‌ தன்மை 
அவனிடமிருந்து நீங்கிவிடும்‌. உடனடியாக அவன்‌ சூத்திரனாகிறான்‌. 


TH fafa ffi ஜான 1 | 
சா கரன்‌ ஏண்ணா 


ஏஷா விசித்ரா அபிஹிதா சுராபானஸ்ய நிஷ்க்ருதி: | 
அத ஊர்த்வம்‌ ப்ரவக்ஷ்யாமி சுவர்ணஸ்தேய நீஷ்க்ருதிம்‌ | 98 


மூலமூம்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அண்ணை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா [1.11 


இதுவரை போதை தரும்‌ கள்‌, சாராயம்‌ முதலானவைகளைத்‌ 
குடிப்பதால்‌ ஏற்படும்‌ பாவங்கள்‌, அந்தப்‌ பாப பரிகாரங்கள்‌ 
கூறப்பட்டன. இனி தங்கத்தைத்‌ திருடியதால்‌ ஏற்படும்‌ பாப 
பரிகாரங்களைக்‌ கூறுகிறேன்‌. 


ர்க என்‌ TTT Z| 
Td CTT YT AT wana ॥ 


சுவர்ணஸ்தேயக்ருத்‌ விப்ரோ ராஜாநமபிகம்ய து | 

ஸ்வகர்ம க்யாபயன்‌ ப்ரூயாந்‌ மாம்‌ பவாநனு ஷாஸ்த்விதி ॥ 99 

தங்கத்தை திருடிய விப்ரன்‌ அரசனிடம்‌ சென்று தான்‌ 
திருடியதை எடுத்துக்‌ கூறி தனக்கு தண்டனை வழங்குமாறு கேட்க 
வேண்டும்‌. 


னை ௭௭ எள WER HATA யை 

ஸி ஜன்‌ எள எக எ ॥ 

க்ருஹீத்வா முஸலம்‌ ராஜா ஸக்ருத்‌ தஷ்யாத்‌ து தம்‌ ஸ்வயம்‌ | 

வதேந சுத்யதி ஸ்தேநோ ப்ராஹ்மணஸ்‌ தபஸைவ வா ॥ 100 

திருடிய பிராம்மணன்‌ தன்‌ குற்றத்தை ஒப்புக்கொள்ள 
மன்னனிடம்‌ போகும்போது தோளில்‌ ஒரு உலக்கையை சுமந்து 
செல்ல வேண்டும்‌. அதை அரசனிடம்‌ கொடுக்க வேண்டும்‌. அரசன்‌ 
அந்த உலக்கையால்‌ அப்பிராம்மணனை அடிக்க வேண்டும்‌. அந்த 
அடியால்‌ பிராம்மணன்‌ இறந்தாலும்‌ அல்லது இறந்ததற்கு சமமாக 
வீழ்ந்தாலும்‌ அந்தப்‌ பாபத்திலிருந்து நீங்குவான்‌. 

அல்லது திருடிய பிராம்மணன்‌ தவம்‌ அந்தப்‌ 
பாபத்திலிருந்து விடுதலையடையலாம்‌. 


MEST சண்பை 
விண STA ண்ணி ளா 


தபஸா அபனு னுத்சுஸ்து சுவர்ணஸ்தேயஜம்‌ மலம்‌ | 

சீரவாஸா த்விஜோ அரண்யே சரேத்‌ -ப்ரஹ்மஹணோ வ்ரதம்‌ | 101 

தவத்தால்‌ தன்னுடைய பாபத்தை நீக்கிக்‌ கொள்ள 
நினைப்பவன்‌, மரவுரி தரித்து ஆரண்யத்தில்‌ பன்னிரண்டு வருடங்கள்‌ 
பிரம்மஹத்தி பாபம்‌ போக விதிக்கப்பட்ட விரதத்தைக்‌ 
கடைப்பிடித்தபடி வாழ வேண்டும்‌. 

பிண்ட மார எதா 10: | 

நளிர்‌ ர ணிய 


(ப கைக ககக ககக ப கக டப ப மிரட்ட 
ஏதைர்‌ வ்ரதைரபோ ஹேத பாபம்‌ ஸ்தேய க்ருதம்‌ த்விஜ: | 
குருஸ்த்ரீகமநீயம்‌ து வ்ரதைரேபிரபா ஆனுதேத்‌ ॥ 102 
த்விஜர்கள்‌, பிராம்மணனுடைய தங்கத்தை திருடிய பாபத்தை 

இத்தகைய பிராயச்சித்தங்களால்‌ போக்கிக்‌ கொள்ள வேண்டும்‌. 

இனி குருவின்‌ மனைவியைப்‌ புணர்ந்த பாபத்தைப்‌ போக்கிக்‌ ' 
கொள்ளத்‌ தக்க பிராயச்சித்தங்களைக்‌ கூறுகிறேன்‌. 


பபப Md ETN 

Yi னி என்று ண்‌ ப 

குருதல்ப்யபி பாஷ்யைநஸ்‌ தப்தே ஸ்வப்யாதயோமயே | 

சூர்மீம்‌ ஜ்வலந்தீம்‌ வா ஆஷ்லிஷ்யேந்‌ ம்ருத்யுநா ஸ விசுத்யதி | 103 

குரு மனைவியைப்‌ புணர்ந்தவன்‌, தான்‌ செய்த பாபத்தைக்‌ கூறி, 
பழுக்க காய்ச்சிய இரும்புக்‌ கட்டிலில்‌ படுக்க வேண்டும்‌. அல்லது 
பழுக்க காய்ச்சிய இரும்பினால்‌ செய்யப்பட்ட பெண்‌ உருவத்தை 
அணைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 

இவ்விரு வழிகளாலும்‌ மரணத்தை அடைந்தவன்‌ பாபம்‌ நீங்கிப்‌ 
பரிசுத்தனாகிறான்‌. 


அள ளானை எம்‌ | 
ரி ஜே) னி ணா; ॥ 
ஸ்வயம்‌ வா ஷிஷ்நவ்ருஷணா வ்ருத்க்ருத்யா ஆதாய சா ஆஞ்ஜூலெள | 
நைர்ருதீம்‌ திஷமாதிஷ்டேதா நீபாதாதஜிஹ்மக: |! 104 


அல்லது தனது குறி, விதைகளை அறுத்துக்‌ கையிலேந்திக்‌ 
கொண்டு இறக்கும்‌ வரையில்‌ தென்மேற்குத்‌ திசையை நோக்கிப்‌ 
போக வேண்டும்‌. 


அனர்‌ வினா எள்‌ என்‌ a 
எள எனக எர: i 


கட்வாங்கீ சீரவாஸா வா ஷ்மஷ்ருலோ விஜநே வநே | 

ப்ராஜாபத்யம்‌ சரேத்‌ க்ருச்ரமப்தமேகம்‌ ஸமாஹித: ॥ 105 

தன்‌ மனைவி என்று எண்ணி குருபத்தினியைப்‌ புணர்ந்தவன்‌ 
குண்டாந்தடியை ஏந்தி, இழிந்த ஆடைகளை உடுத்தி, தலைமுடி, 
தாடிகளை வளர்த்துக்‌ கொண்டு, நகங்களையும்‌ வெட்டாமல்‌ 
வளர்த்தபடி. மனத்தை அடக்கியவனாக யாருமற்ற வனத்தில்‌ ஒரு 
வருட. காலம்‌ பிராஜாபத்ய விரதத்தை கடைப்பிடிக்க வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 
அன்னை ஸரீ ஆனந்த நாச்சியாரம்மா ுுுுுுுr—————_.1649] ன 
ண ள எனனை FTA | 
றை எள எரா? ॥ 
சாந்த்ராயணம்‌ வா த்ரீந்‌ மாஸாநப்‌ யஸ்யேந்‌ நீயதேந்த்ரிய: | 
ஹவிஷ்யேண யவாக்வா வா குருதல்பா அபனுத்தயே ॥ 106 
அல்லது இந்திரியங்களை அடக்கியவனாக, யவை தானியத்‌ 
தையும்‌, பழம்‌ கிழங்குகளையும்‌ சாப்பிட்டபடி, மூன்று மாதங்கள்‌ 
சாந்திராயண விரதத்தை கடைப்பிடிக்க வேண்டும்‌. 


டாப்பை ளான எரு 

அண்னா ளிங்றும்‌. ப 

ஏதைர்‌ வ்ரதைரபோஹேயுர்‌ மஹாபாதகிநோ மலம்‌ | 

உபபாதகிநஸ்‌ த்வேவமேபிர்‌ நாநாவிதைர்‌ வ்ரதை: ॥ 107 

இவ்வாறாக மகா பாதகங்களை நீக்கக்‌ கொள்வதற்கான 
வழிமுறைகள்‌ கூறப்பட்டன. இனி உபபாதகங்களின்‌ பாபங்களை 
நீக்கிக்‌ கொள்ளத்தக்க பிராயச்சித்த விரதங்களை கூறுகிறேன்‌. 

அகணி ரளி எரிய 

ளர்‌ 3௨18 என ர ஷர: ॥ 


உபபாதக ஸம்யுக்தோ கோக்நோ மாஸம்‌ யவாந்‌ பிபேத்‌ | 
க்ருதவாபோ வஸேத்‌ கோஷ்டே சர்மணா தேந ஸம்வ்ருத: | 108 


ணி ளன ர! 

சிண ளா ள்‌ ணக ॥ 

சதுர்தகாலமஷநீ யாதக்ஷ£ாரலவணம்‌ மிதம்‌ | 

கோமூத்ரேணா ஆசரேத்‌ ஸ்நாநம்‌ த்வெள மாஸெள நீயதேந்த்ரிய | 109 


frag MTT 3 ரள? எ frit! 

ஏன்ன எ TA Wed tL 

திவா அனுகச்சேத்‌ காஸ்‌ தாஸ்‌ து திஷ்டந்‌ ஊர்த்வம்‌ ரக:பிபேத்‌ | 
சுஷ்ரூஷித்வா நமஸ்க்ருத்ய ராத்ரெள வீராசநோ வசசேத்‌ | 110 
சர்ர்‌ எர்ணார்யு ப 
FAT Tere ர்‌ விரானை ॥ 

திஷ்டந்தீஷ்வனு திஷ்டேத்‌ து வ்ரஜந்தீஷ்வப்யனு வ்ரதேத்‌ | 

ஆஸீநாசு ததா ஆஸீநோ நியதோ வீதமத்ஸர: | 111 


பணை பட்‌ பட்‌ 
அண்‌ எ ட்ட என்‌ ட 
ப்ராணா எள எள்ள ன்னை ப 
ஆதுராமவிஷஸ்தாம்‌ வா செளரவ்யாக்ராதிபிர்‌ பயை: | 
பதிதாம்‌ பங்கலக்நாம்‌ வா ஸர்வோ பாயைர்‌ விமோசயோத்‌ | 112 


J aif A ள Tee alfa aT JET 

என்ர pean ர எள: ॥ 

உஷ்ணே வர்ஷதி ஷீதேவா மாருதே வாதி வா ப்ருஷம்‌ | 

குர்வீதா ஆத்மநஸ்‌ த்ராணம்‌ கோரக்ருத்வா து ஷக்தித: | 113 


அண்‌ எனா Svea ui 

ஏணி ஏ எரிக்‌ சச TERI 

ஆத்மநோ யதி வாஅந்யேஷாம்‌ க்ருஹே க்ஷேத்ரே அதவா கலே | 
பக்ஷயந்தீம்‌ ந கதயேத்‌ பிபந்தம்‌ சைவ வத்ஸகம்‌ | 114 


சா காளான்‌! 

எ Meare Td FAR TTA ள்ள ॥ 

அநேந விதிநா யஸ்‌ து கோக்நோகஈ மனுகச்சதி | 

ஸ கோஹத்யாக்ருதம்‌ பாபம்‌ த்ரிபிர்‌ மாஸைர்‌ வ்யபோஹதி | 115 

பசுவைக்‌ கொன்றவன்‌ மொட்டையடித்துக்‌ கொண்டு ஒரு 
மாதம்‌ முழுவதும்‌ நொய்க்கஞ்ச குடிக்க வேண்டும்‌. அப்போது தான்‌ 
கொன்ற பசுவின்‌ தோலைப்‌ போர்த்துக்‌ கொண்டு பசுக்‌ கொட்டிலில்‌ 
வசிக்க வேண்டும்‌. 

அடுத்த இரண்டு மாதங்கள்‌ நான்காவது காலத்தில்‌ மட்டும்‌ 
ஒருவேளை உணவை உப்பும்‌ உறைப்புமின்றி சாப்பிட வேண்டும்‌. 
பசுவின்‌ சிறுநீரால்‌ நீராட வேண்டும்‌. புலன்களை அடக்கியவனாக 
இருக்க வேண்டும்‌. 

இந்த மூன்று மாதங்களும்‌ பகல்‌ பொழுதில்‌ மேய்ச்சலுக்குப்‌ 
போகும்‌ பசுக்களுடன்‌ தானும்‌ போக வேண்டும்‌. அவை தாவிச்‌ 
செல்லும்போது மேலே கிளம்பும்‌ புழுதியால்‌ அவன்‌ உடல்‌ 
மூடப்படவேண்டும்‌. மாலையில்‌ மேய்ச்சல்‌ முடிந்து வந்த 
பசுக்களுக்கு தேவையான பணிவிடைகளைச்‌ செய்ய வேண்டும்‌. 
பிறகு பசுக்களை வணங்கி, வீராசனத்தில்‌ இரவு முழுவதும்‌ 
அமர்ந்திருக்கவேண்டும்‌. பகலில்‌ பசுக்கள்‌ திரிந்து கொண்டிருக்கும்‌ 
போது தானும்‌ அவைகளைத்‌ தொடர்ந்து கொண்டிருக்க 
வேண்டும்‌.அவைகள்‌ அமர்ந்தால்‌ அவைகளைத்‌ தொடர்ந்து தானும்‌ 
அமரலாம்‌. இத்தகைய நியமங்களை கோபதாபங்களற்றவனாக 
கடைப்பிடிக்க வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 


அன்னை முநீ ஆனந்த நாச்சியாரம்மா 1651] 

ஆரண்யத்தில்‌ பசுக்கள்‌ மேய்ந்து கொண்டிருக்கும்‌ போது, 
திருடர்களாலும்‌ புலி முதலியவற்றாலும்‌ அவைகளுக்கு ஆபத்து 
நேரிட்டாலும்‌ அல்லது பசுக்கள்‌ பள்ளத்தில்‌ விழுதல்‌ முதலான 
ஆபத்துக்களில்‌ மாட்டிக்‌ கொண்டாலும்‌ தன்‌ சக்தி முழுவதையும்‌ 
பயன்படுத்தி பசுக்களைக்‌ காப்பாற்ற வேண்டும்‌. 

மிகுந்த வெயிலிலும்‌, மழையிலும்‌, புயல்‌ காற்றிலும்‌ தன்னைக்‌ 
காத்துக்‌ கொள்வதை முதன்மையாக எண்ணாமல்‌ பசுக்களைக்‌ காக்க 
வேண்டும்‌. 

தன்னுடைய வீட்டிலோ, பிறரது வீட்டிலோ, வயலிலோ, 
களத்திலோ பசுக்கள்‌ மேய்ந்தால்‌ அதை வெளியில்‌ சொல்லக்கூடாது. 
கன்று பால்‌ குடித்ததையும்‌ வெளியில்‌ சொல்லக்‌ கூடாது. 

இவ்வாறாக, பசுவைக்‌ கொன்றவன்‌ பசுக்களைக்‌ காத்து விரதம்‌ 
அனுஷ்டித்தால்‌ பசுவைக்‌ கொன்ற பாவத்தினின்றும்‌ விடுதலை 
யடைவான்‌. 


ஏன TMNT எணண! 

அர்‌ எவன்‌ என்னய 

வ்ருஷபை காதஷா காஷ்‌ ௪ தத்யாத்‌ சுசரிதவ்ரத: | 

அவித்யமாநே ஸர்வஸ்வம்‌ வேதவித்ப்யோ நீவேதயேத்‌ | 116 

இவ்வாறாக விரதமனுஷ்டித்து முடித்த பிறகு ஒரு காளை 
யையும்‌, பத்து பசுக்களையும்‌ தானம்‌ செய்ய வேண்டும்‌. அந்த 
அளவு தனம்‌ இல்லாவிடில்‌ வேத விற்பன்னர்களுக்கு தன்னுடைய 
குனம்‌ முழுவதையும்‌ அளித்துவிட வேண்டும்‌. 


ண ள்‌ காரின்‌ fame | 

அணில்‌ ஏண்‌ எரா எ ப 

ஏததேவ வ்ரதம்‌ குர்யுருபபாதகிநோ த்விஜா: | 

அவகீர்ணிவர்ஐம்‌ சுத்யர்தம்‌ சாந்த்ராயணமதா அபி வா | 117 

இவ்வாறாக அவக£ர்ணியைத்‌ தவிர்த்து மற்ற உபபாதகங்கள்‌ 
செய்தவர்கள்‌ அனைவருமே தமது பாபங்கள்‌ நீங்குவதற்காக 
பசுவைக்‌ கொன்றதற்குச்‌ சொல்லப்பட்ட பிராயச்சித்தங்களைக்‌ 
கடைப்பிடிக்க வேண்டும்‌. அல்லது சாந்த்ராயண விரதத்தைக்‌ 
கடைப்பிடிக்க வேண்டும்‌. 


ஏவிய ஏ சரா எக ர்‌ 

ப்பட்ட 0] 

அவகீர்ணீது காணேந கர்தபேண சதுஷ்பதே | 

பாகயக்ஞவிதாநேந யஜேத நீர்ருதிம்‌ நீஷி ॥ 118 


10 னும்‌ 
EV - டட பப பபப பப மனுதர்ம சாஸ்தாரம்‌ 
அவகீர்ணியானவன்‌, ஒரு கண்‌ அற்ற கழுதையைக்‌ கொண்டு, 


இரவு நேரத்தில்‌ நாற்சந்தி கூடுமிடத்தில்‌ நிர்ரிதி தேவதைக்கு 
ஹோமம்‌ செய்ய வேண்டும்‌. 


ஊரி எர எரா எ ற்னை | 

எண்‌! ஏர்‌: ॥ 

ஹுத்வா அக்நெள விதிவத்‌ தோ மாநந்ததஷ்‌ ௪ ஸமித்ய்ரு சா | 

வாதேந்த்ர குரு வஹ்நீநாம்‌ ஜுஹுயாத்‌ ஸர்பிஷா ஆஹுதீ: | 119 

இவ்வாறு நிர்ரிதி தேவதைக்கு விதிப்படி ஹோமம்‌ செய்தபிறகு 
வாயு, இந்திரன்‌, பிருஹஸ்பதி, அக்நி முதலானோருக்கு நெய்யால்‌ 
ஹோமம்‌ செய்ய வேண்டும்‌. 


கார்‌ ௭ WTA fe: | 

எண சான எள எனை ॥ 

காமதோ ரேதஸ: ஸேகம்‌ வ்ரதஸ்தஸ்ய த்விஜன்மத: | 

அதிக்ரமம்‌ வ்ரதஸ்யா ஆஹார்‌ தர்மக்ஞா ப்ரஹ்ம வாதிந: ॥ 120 

பிரம்மசரிய விரதம்‌ ஏற்றுள்ள த்விஜன்‌, மனத்தில்‌ காமம்‌ 
கொண்டவனாக ஒரு பெண்ணுடன்‌ புணர்ந்தால்‌ அவன்‌ அவகர்ணி 
எனப்படுவான்‌. 


Wed YEE TE TAN ௭) 
எ uf wet Tsai: ப 


மாருதம்‌ புருஹுதம்‌ ச குரும்‌ பாவகமேவ ச | 

சதுரோ வ்ரதிநோ அப்யேதி ப்ராஹ்மம்‌ தேஜோ அவகீர்ணிந: | 121 

அவகர்ணியானவனின்‌ தேஜஸ்‌ (இது நாள்‌ வரை செய்த 
வேதாப்யாசத்தானும்‌, அனுஷ்டானங்களாலும்‌ ஏற்ப்ட்ட பிரம்ம 
தேஜஸ்‌) அவனை விட்டு நீங்கி வாயு இந்திரன்‌, ப்ருஹஸ்பதி, அக்னி 
ஆகியோரிடம்‌ சேர்ந்து விடும்‌. 


aftr என்‌ வனாக 

என NE மனன fit 

ஏதஸ்மிந்நேநஸி ப்ராப்தே வஸித்வா கர்தபா அஜிநம்‌ | i 

ஸப்தா அகாராம்ஷ்‌ சரேத்‌ பைக்ஷயம்‌ ஸ்வகர்மபரிகீர்தயந்‌ | 122 

அவகர்ணியானவன்‌ இப்போது சொல்லியபடி ஹோமத்தைச்‌ 
செய்த பிறகு, கழுதையின்‌ தோலைப்‌ போர்த்திக்‌ கொண்டு, தான்‌ 
ஒரு அவகர்ணி என்பதைச்‌ சொல்லி ஏழு வீடுகளில்‌ பிச்சையெடுக்க 


வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை முநீ ஆனந்த நாச்சியாரம்மா 1653] 


எனி எ 9 எனகக! 
அள வண்‌ எ ய 


தேப்யோ லப்தேந பைக்ஷேண வர்தயந்நேக காளிகம்‌ | 

உபஸ்ப்ருஷம்ஸ்‌ த்ரிஷவணம்‌ த்வப்தேந ஸ விசுத்யதி | 123 

இவ்வாறாக பிச்சையெடுத்து தினமும்‌ ஒருவேளை மட்டும்‌ 
சாப்பிட வேண்டும்‌. இவ்வாறாக ஒரு வருடம்‌ விரதம்‌ கடைப்‌ 
பிடித்தால்‌ அவன்‌ பரிசுத்தமடைவான்‌. 


எண்ணக்‌ ணி! 

எள்‌ உளான்‌ சா ॥ 

ஜாதிப்ரம்ஷகரம்‌ கர்ம க்ருத்வா அந்யதமமிச்சயா | 

சரேத்‌ ஸாந்தபநம்‌ க்ருச்ரம்‌ ப்ராஜாபத்யமநீச்சயா | 124 

ஜாதிபிரம்ஷகரம்‌ என்னும்‌ தன்னுடைய ஜாதியிலிருந்தும்‌ 
வீழ்ந்து விடுகின்ற பாபச்‌ செயல்களில்‌ எதையேனும்‌ அறிந்தே 
செய்தவன்‌ சாந்தபனம்‌ என்னும்‌ பிராயச்சித்தம்‌ செய்து கொள்ள 
வேண்டும்‌. தெரிந்தே செய்தால்‌ பிரஜாபத்யக்ருச்ர விரதத்தைச்‌ 
செய்ய வேண்டும்‌. 


அரை TTA ப்யை 

ண்ணி Ter: TTR WADIA 

ஸங்கரா அபாத்ரக்ருத்யாசு மாஸம்‌ ஷோதநமைந்தவம்‌ | 

மலிநீ கரணீயேஷு தப்த: ஸ்யாத்‌ யாவகைஸ்‌ த்ரயஹம்‌ ॥ 125 

சங்கரீகரணம்‌, அபாத்ரீகரணம்‌ எனப்படும்‌ பாபச்‌ செயல்களைச்‌ 
செய்தவன்‌ ஒருமாதம்‌ சாந்ராயண விரதத்தை அனுஷ்டிக்க 
வேண்டும்‌. 

மலிநீகரணம்‌ எனப்படும்‌ பாபச்‌ செயல்களைச்‌ செய்தவன்‌ 


மூன்று இரவுகள்‌ கொதிக்கும்‌ கஞ்சியைக்‌ குடிக்க வேண்டும்‌. 


ர்‌ TET: எண்ன ஸி வா. | 

ணி ல UE Tea grew ॥ 

துரியோ ப்ரஹ்மஹத்யாயா: க்ஷத்ரியஸ்ய வதே ஸ்ம்ருத: | 

வைஷ்யே அஷ்டமாம்ஷோ வ்ருத்தஸ்தே கூத்ரே ஜேயஸ்‌ துஷோடஷ: | 126 
க்ஷ்ஷ்ரியனைக்‌ கொன்றவன்‌, பிரம்மஹத்தி பாபத்துக்குச்‌ 
சொன்ன பன்னிரண்டாண்டுகள்‌ கடைப்பிடிக்க வேண்டிய 
பிராயச்சித்த விரதத்தின்‌ நாலில்‌ ஒரு பங்கான மூன்று வருடங்கள்‌ 
கடைப்பிடிக்க வேண்டும்‌. 


மனு நீதி என்னும்‌ 

054 7” மனுதர்ம சாஸ்திரம்‌ 

வைசியனைக்‌ கொன்றவன்‌ ஒன்றரை வருடங்கள்‌ கடைப்பிடிக்க 
வேண்டும்‌. 

சூத்திரனைக்‌ கொன்றவன்‌ ஒன்பது மாதங்கள்‌ கடைப்பிடிக்க 
வேண்டும்‌. 


FATA ளா ன கிண 

எள ர ணா ஏரண ॥ 

அகாமதஸ்து ராஜந்யம்‌ விநீபாத்ய த்விஜோத்தம: | 

வ்ருஷபைகஸஹஸ்ரா கா தத்யாத்‌ சுசரிதவ்ரத: ॥ 127 

அறியாமல்‌ க்ஷத்திரியனைக்‌ கொன்ற த்விஜோத்தமன்‌, ஆயிரம்‌ 
பசுக்களையும்‌ ஒரு காளையையும்‌ வேதமோதும்‌ பிராம்மணர்களுக்கு 
தானம்‌ அளிக்க வேண்டும்‌. 


SE A ரி என்‌ எனி எ௱பு 

SA TAT TFT; 

த்ரயப்தம்‌ சரேத்‌ வா நியதோ ஐடீ ப்ரஹ்மஹணோ வ்ரதம்‌ | 

வஸந்‌ தூரதரே க்ராமாத்‌ வ்ருக்ஷ மூல நிகேதந: ॥ 128 

அல்லது புலனடக்கத்தோடு ஜடைகள்‌ தரித்து கிராமத்துக்கு 
வெளியே மரத்தடியில்‌ மூன்று வருடங்கள்‌ பிரம்மஹத்திக்கான 
பிராயச்சித்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும்‌. 


ரா எரர்‌ ள்ள. | 

சா ded ரான வடம்‌ ளப 

ஏததேவ சரேதப்தம்‌ ப்ராயக்ஷ்சித்தம்‌ த்விஜோத்தம: | 

ப்ரமாப்ய வைஷ்யம்‌ வ்ருத்தஸ்தம்‌ தத்யாத்‌ வைகஷதம்‌ கவாம்‌ | 129 

வைசியனைக்‌ கொன்ற த்விஜோத்தமன்‌ இதேபோன்று ஒரு 
வருடம்‌ விரதம்‌ கடைப்பிடிக்க வேண்டும்‌. மேலும்‌ நூற்றொரு 
பசுக்களையும்‌ தானம்‌ செய்ய வேண்டும்‌. 


UH wef Feet WITT TE WA 

ஏனா என்‌ கா ரா Fira: ॥ 

ஏததேவ வ்ரதம்‌ க்ருத்ஸ்நம்‌ ஷண்மாஸாந்‌ சத்ரஹா சரேத்‌ | 

வ்ருஷபைகாதஷா வாஅபி தத்யாத்‌ விப்ராயகா: ஸிதா: | 130 

சூத்திரனைக்‌ கொன்ற த்விஜோத்தமன்‌ இதே விரதத்தை ஆறு 
மாதங்கள்‌ கடைப்பிடிக்க வேண்டும்‌. மேலும்‌ பத்து பசுக்களையும்‌ 
ஒரு காளையையும்‌ தானமளிக்க வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌ 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா வெட்ட (௮ 
ண்கள்‌ ஊளை அ 
ர்க எ ஏர்‌ ஸம 
மார்ஜாரநகுலெள ஹத்வா சாஷம்‌ மண்டூகமேவ ச | 
ஷ்வ கோதோலூக காகாம்ஷ்‌ ச சூத்ரஹத்யா வ்ரதம்‌ சரேத்‌ | 131 
பூனை, கீரி, குருவி, தவளை, நாய்‌, உடும்பு, கோட்டான்‌, காகம்‌ 


"முதலானவற்றை வேண்டுமென்றே கொன்றால்‌ சாந்த்ராயண 


விரதத்தை கடைப்பிடிக்க வேண்டும்‌. 


Ye: Rae PTO எ ரண ற்‌ WE 
அண்ணன TT YF aA TUN 


- பய: பிபேத்‌ தரிராத்ரம்‌ வாயோதநம்‌ வாஅத்வநோ வ்ரதேத்‌ | 
உபஸ்ப்ருஷேத்‌ ஸ்ரவந்த்யாம்‌ வாசூக்தம்‌ வாஅப்தைவதம்‌ ஐபேத்‌ | 132 
வேண்டுமென்றே கொல்லாதபோது, அந்தப்‌ பாபத்திலிருந்து 
விடுபட மூன்று நாட்கள்‌ பாலை மட்டும்‌.அஹாரமாக உட்கொண்டு 
இருக்க வேண்டும்‌. 

அல்லது, ஒரு யோஜனை தூரம்‌ நடக்க வேண்டும்‌. தொடர்ந்து 
மூன்று நாட்கள்‌ அவ்வாறு நடக்க வேண்டும்‌. 

அதற்கு சக்தியற்றவன்‌ மூன்று நாட்கள்‌ நதியில்‌ நீராடவேண்டும்‌, 
அல்லது வருண மந்திரங்களை ஜபிக்க வேண்டும்‌. 


fy ed கடார fire: | 

ளக WK க AREAL 

அப்ரிம்‌ கார்ஷ்ணா யஸீம்‌ தத்யாத்‌ ஸர்பம்‌ ஹத்வா த்விஜோத்தம: | 

பலால பாரகம்‌ ஷண்டே ஸைஸகம்‌ சைகமாஷகம்‌ ॥ 133 

நல்ல பாம்பைக்‌ கொன்ற த்விஜோத்தமன்‌ இரும்புத்‌ தடியை 
தானம்‌ செய்ய வேண்டும்‌. வேறு பாம்பை அடித்தால்‌ வைக்கோல்‌ 
சுமையையும்‌ ஒரு மாடம்‌ எடையுள்ள ஈயப்‌ பாத்திரத்தையும்‌ தானம்‌ 
செய்ய வேண்டும்‌. 


கு ut J fret நார்‌ 
ண *( எளி Weal ரப 


க்ருதகும்பம்‌ வராஹேது திலத்ரோணம்‌ து தித்திரெள | 
சுகே த்விஹாயநம்‌ வத்ஸம்‌ க்ரெளஞ்சம்‌ ஹத்வா த்ரிஹாயநம்‌ | 134 


பன்றியைக்‌ கொன்றவன்‌ நெய்‌ நிரம்பிய குடத்தை தானம்‌ 
செய்ய வேண்டும்‌. 


ணை எட்ட “கணம்‌ ம்‌ 

தித்திரிப்‌ பறவையைக்‌ கொன்றவன்‌ ஒரு துரோணம்‌ எள்ளை 
தானம்‌ செய்ய வேண்டும்‌. 

கிளியைக்‌ கொன்றவன்‌ இரண்டு வயது கன்றை தானம்‌ செய்ய 
வேண்டும்‌. 

கிரெளஞ்ச பறவையைக்‌ கொன்றால்‌ மூன்று வயது கன்றை 
தானம்‌ செய்ய வேண்டும்‌. 


ஊனா எ ௭ Af ௭ 2 

எள்‌ அ எலினா ஈமு 

ஹத்வா ஹம்ஸம்‌ பலாகாம்‌ ச பகம்‌ பர்ஹிணமேவ ச | 

வானரம்‌ ஷ்யேநபாஸெள ச ஸ்பர்ஷயேத்‌ ப்ராஹ்மணாய காம்‌ | 135 

அன்னம்‌, நாரை, கொக்கு, மயில்‌, குரங்கு, ராஜாளி, கழுகு 
முதலான பறவைகளைக்‌ கொன்றால்‌ பிராம்மணனுக்கு ஒரு பசுவை 
தானம்‌ செய்ய வேண்டும்‌. 


எள்ள ணா Toa HITT FATT TTA | 

சண? ETT 

வாஸோ தத்யாத்‌ தயம்‌ ஹத்வா பஞ்ச நீலாந்‌ வ்ருஷாந்கதம்‌ | 

அஜமேஷா வநட்வாஹம்‌ கரம்‌ ஹத்வைக ஹாயநம்‌ ॥ 136 

குதிரையைக்‌ கொன்றவன்‌, வஸ்திரதானம்‌ செய்ய வேண்டும்‌. 
யானையைக்‌ கொன்றவன்‌, ஐந்து கறுப்புக்‌ காளைகளைத்‌ தானம்‌ 
செய்ய வேண்டும்‌. 

ஆட்டைக்‌ கொன்றவன்‌, ஒரு காளையைத்‌ தானம்‌ செய்ய 
வேண்டும்‌. 

கழுதையைக்‌ கொன்றவன்‌ ஒரு வயது கன்றை தானம்‌ செய்ய 
வேண்டும்‌. 


WTI ரான ர ணிய 
அனாள்‌ எனா னா ர FETT 
க்ரவம்யாதாம்ஸ்து ம்ருகாந்‌ ஹத்வா தேனும்‌ தத்யாத்‌ பயஸ்விநீம்‌ | 
அக்ரவ்யாதாந்‌ வத்ஸதரீமுஷ்ட்ரம்‌ ஹத்வா து க்ருஷ்ணலம்‌ | 137 
மாமிசத்தை உண்ணும்‌ புலி முதலான மிருகங்களைக்‌ 
்‌ கொன்றால்‌, நன்கு பால்‌ கறக்கும்‌ பசுவை தானமளிக்க வேண்டும்‌. 
மாமிசம்‌ உண்ணாத மிருகங்களைக்‌ கொன்றால்‌, குன்றிமணி 
எடைத்‌ தங்கத்தை தானமளிக்க வேண்டும்‌. 


| $2 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதுஸ்‌ 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1657] 
STS TT I frye 
ஏரி எர TTA வாளினை ॥ 
ஜீநகார்முகபஸ்தா அவீந்‌ ப்ருதக்‌ தத்யாத்‌ விசுத்தயே | 
சதுர்ணாமபி வர்ணாநாம்‌ நாரீர்‌ ஹத்வா அநவஸ்திதா: | 138 
விபச்சாரியான பிராம்மண, கூத்ரிய, வைசிய, சூத்திரப்‌ 
பெண்ணைக்‌ கொல்ல நேர்ந்தால்‌ நன்கு வளர்ந்துள்ள ஆடுகளைத்‌ 
தானம்‌ செய்ய வேண்டும்‌. 


ண afro WUT! 

TORT TA Fg feo: TTT I 

தாநேந வதநீர்ணேகம்‌ ஸர்பாதீநாம ஷக்னுவந்‌ | 

ஏகைகஷஷ்‌ சரேத்‌ க்ருச்ரம்‌ த்விஜ: பாபா அபநுத்தயே | 139 

பாம்பு முதலானவைகளைக்‌ கொல்ல நேர்ந்தபோது, 
குறிப்பிட்டுள்ள படி தானங்கள்‌ செய்ய இயலாவிடில்‌, கிருச்ர 
விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும்‌. 


எண ஏனா! எனன WAT | 

qo எண்‌ ரோ ளர்‌ எ 

அஸ்திமதாம்‌ து ஸத்வாநாம்‌ ஸஹஸ்ரஸ்ய ப்ரமாபணே | 

பூர்ணே சா அனஸ்யநஸ்த்நாம்‌ து கத்ரஹத்யாவ்ரதம்‌ சரேத்‌ | 140 

எலும்புகளற்ற பிராணிகளை ஆயிரம்‌ கொன்றாலும்‌, கொசு 
முதலானவற்றை ஒரு வண்டிச்‌ சுமைவரை கொன்றாலும்‌, 
சூத்திரனைக்‌ கொன்றதற்குரிய பிராயச்சித்தத்தை அனுஷ்டிக்க 
வேண்டும்‌. 

ண ரா வார ஸி | 

AT Ta ளா mea Tafa 

கிஞ்சிதேவ து விப்ராய தத்யாதஸ்திமதாம்‌ வதே | 

அநஸ்த்நாம்‌ சைவ ஹிம்ஸாயாம்‌ ப்ராணாயாமேந அத்யதி | 141 

எலும்புகள்‌ இருக்கும்‌ பிராணிகளில்‌ ஒன்றைக்‌ கொன்ற போது, 
ஒரு பணம்‌ பிராம்மணனுக்கு தானம்‌ செய்ய வேண்டும்‌. கொசு 
முதலானவற்றைக்‌ கொன்றால்‌ பிராணாயாமம்‌ செய்ததும்‌ பாவம்‌ 
நீங்கும்‌. 

ஊட ளா Bad TARTAN | 

னி எ ஏர்‌ YARN 

பலதாநாம்‌ து வ்ருக்ஷ£ணாம்‌ சேதநே ஐப்யம்ருக்ஷதம்‌ | 

குல்மவல்லீலதாநாம்‌ ௪ புஷ்பிதாநாம்‌ ௪ வீருதாம்‌ | 142 


மனு நீதி என்னும்‌ 
ணை பட்டடை பட்ட 


பழங்களைத்‌ தரும்‌ மரங்களையும்‌, மரங்களைச்‌ சுற்றிக்‌ கொண்டு 
படர்ந்திருக்கும்‌ கொடிகளையும்‌, பூக்கும்‌ கொடிகளையும்‌, 
செடிகளையும்‌ வெட்டினால்‌, ஒன்றை வெட்டியதற்கு சாவித்ரி 
முதலான ரிக்குகள்‌ நூறு ஜபிக்க வேண்டும்‌. 


Fert எனா TA என்ற | 
EET எ eT என்னா! த்‌ 
அந்நாத்யஜாநாம்‌ ஸத்வாநாம்‌ ரஸஜாநாம்‌ ச ஸர்வஷ: | 
பல பூஷ்போத்பவாநாம்‌ ச க்ருதப்ராஷோ விஷோதநம்‌ ॥ 143 
நெல்‌ முதலியவைகளில்‌ தோன்றியவையும்‌, சாறுகளில்‌ 

(ரசங்களில்‌) தோன்றியவையும்‌, பழங்களில்‌ தோன்றியவையும்‌, 

மலர்களில்‌ தோன்றியவையையுமான உயிர்களைக்‌ கொன்ற போது, 

நெய்யை உண்டால்‌ பாபம்‌ நீங்கும்‌. 


எள்‌ எ னான்‌! 
ஏலி ணி பிண ॥ 
க்ருஷ்ட ஜாநாமோஷதீநாம்‌ ஜாதாநாம்‌ ௪ ஸ்வயம்‌ வநே | 
வ்ருதா ஆலம்பேஅனுகச்சேத்‌ காம்‌ திநமேகம்‌ பயோவ்ரத: ॥ 144 4 
உழுத நிலத்தில்‌ விளைந்த ஓஷதிகள்‌, பயிர்கள்‌, வனத்தில்‌ 
தோன்றிய தானியங்கள்‌ முதலானவைகளை காரணமின்றி வெட்டி 
னால்‌, ஒரு நாள்‌ பயோவிரதத்தைக்‌ கடைப்பிடிக்க வேண்டும்‌. 


கான்ற ள்‌ சோணை 

ளாக சனி ஏரார்‌ ப 

ஏதைர்‌ வ்ரதைரபோஹ்யம்‌ ஸ்யாதேநோ ஹிம்ஸாலமுத்பவம்‌ | 

ஞாநா அஞ்ஞாரக்ருதம்‌ க்ருத்ஸ்நம்‌ ஷ்ருணுதா அநாத்ய பக்ஷணே ॥ 145 

இவ்வாறான பிராயச்சித்தங்களால்‌ தெரிந்தோ தெரியாமலோ 
செய்த பாபங்களைப்‌ போக்கிக்‌ கொள்ள வேண்டும்‌. இனி 
உண்ணத்தகாத வற்றை உண்டதால்‌ ஏற்பட்ட கோஷங்களை நீக்கிக்‌ 
கொள்ளுவதற்கான பிர ஈயச்சித்தங்களைக்‌ கூறுகிறேன்‌, கேளுங்கள்‌. 

ளான சீன எச்ச we ச்‌ 

எட்டை ரானா ட | 

அக்ஞாநாத்‌ வாருணீம்‌ பீத்வா ஸம்ஸ்காரேணைவ சுத்யதி | 

மதிபூர்வமநீர்தேஷ்யம்‌ ப்ராணாஅந்திக மிதி ஸ்திதி: | 146 


தான்‌ குடிப்பது கள்‌ என்பதை அறியாமல்‌ குடித்தவன்‌, 
சாஸ்திரத்திலுள்ள சம்ஸ்காரங்களைச்‌ செய்து கொள்வதால்‌ , 


ர 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா டட(ர 
சுத்தமாவான்‌. தெரிந்தே குடித்தவனுக்கு அவன்‌ உயிரை விடுவது 
தான்‌ பிராயச்சித்தமாக சாஸ்திரத்தில்‌ கூறப்பட்டுள்ளது. 


௮௩ என எண வாள | 

ணு றின எளி ம: ॥ 

அப: சுரா பாஜ நஸ்தா மத்யபாண்டஸ்திதாஸ்‌ ததா | 

பஞ்சராத்ரம்‌ பிபேத்‌ பீத்வா ஷங்கபூஷ்பீஷ்ருதம்‌ பய: | 147 

கள்‌ இருந்த குடுவை, சாராயம்‌ இருந்த குடுவைகளில்‌ 
ஊற்றிவைக்கப்பட்ட தண்ணீரைக்‌ குடித்தவன்‌, ஐந்து இனங்கள்‌ 
சங்குப்பூவைப்‌ போட்டுக்‌ காய்ச்சிய பாலைப்‌ பருகவேண்டும்‌. 


அணை உணவி ரியா வ! 

ணா ரி: வளர STERN 

ஸ்ப்ருஷ்ட்வா தத்வா ௪ மதீராம்‌ விதிவத்‌ ப்ரதிக்ருஹ்ய ௪ | 

சூத்ரோச்சிஷ்டாஷ்ச பீத்வா அப: குஷவாரி பிபேத்‌ த்ரயஹம்‌ | 148 

கள்ளையோ சாராயத்தையோ தொட்டாலும்‌, பிறர்க்குக்‌ 
கொடுத்தாலும்‌, பிறர்‌ கையிலிருந்து தான்‌ வாங்கினாலும்‌, சூத்திரன்‌ 
குடித்து மிகுந்த நீரை பருகினாலும்‌ மூன்று இனங்கள்‌, தர்ப்பைகள்‌ 
போட்டு காய்ச்சிய நீரைப்‌ பருக வேண்டும்‌. 


WET A GTA TATA WT: | 

TTT ன நா ra frp ॥ 

ப்ராஹ்மணஸ்து சுராபஸ்ய கந்தமாக்ராய ஸோமப: | 

ப்ராணாநப்சு த்ரிராமஸ்யக்ருதம்‌ ப்ராஷ்ய விசுத்யதி ॥ 149 

சோமயாகம்‌ செய்த விப்ரன்‌ குடிகாரனிடமிருந்து வரும்‌ சாராய 
நெடியை முகர நேர்ந்தால்‌ நீரின்‌ நடுவில்‌ நின்று மூன்று 
பிராணாயாமங்கள்‌ செய்து, நெய்யைப்‌ பருக வேண்டும்‌. 


ளா என்னைய 

நாண்‌ னர்‌ ளோ I 

அக்ஞானாத்‌ ப்ராஷ்ய விண்மூத்ரம்‌ சுராஸம்ஸ்ப்ருஷ்டமேவச | 

பூந: ஸம்ஸ்காரமர்ஹந்தி த்ரயோ வர்ணா த்விஜாதய: ॥ 150 

தெரியாமல்‌ மல மூத்திரங்கள்‌, கள்‌ சேர்ந்தவைகளை உண்டு 
விட்டால்‌ மீண்டும்‌ ஸம்ஸ்காரம்‌ (பூணூல்‌ தரிப்பது) செய்து கொள்ள 
வேண்டும்‌. இது மூவா்ணத்தாருக்குமான பிராயச்சித்தம்‌. 


மனு நீதி என்னும்‌ 
கவர்‌ வண அ அ மனுதர்ம சாஸ்திரம்‌ 


எரு ன <a ண்ண வ 

எண்‌ கள்ளக்‌ ॥ 

வபனம்‌ மேகலா தண்டோ பைக்ஷசர்யா வ்ரதாநி ௪ | 

நிவர்தந்தே த்விஜாதீநாம்‌ புந: ஸம்ஸ்கார கர்மணி ॥ 151 


மீண்டும்‌ உபநயன சம்ஸ்காரம்‌ செய்து கொள்ளும்போது சவரம்‌ 
செய்து கொள்ளல்‌, அரைஞாண்‌ அணிதல்‌, தண்டம்‌ ஏந்துதல்‌, 
பிட்சை ஏற்றல்‌ முதலானவை செய்ய வேண்டியதில்லை. 


அன்னா ந ஜன ஷீன்‌ ui 

ளன ரர ௮ எடு UAT RTA 

அபோஜ்யாநாம்‌ து புக்த்வா அன்மன்‌ ஸ்த்ரிகத்ரோச்சிஷ்டமேவ ௪ | 

ஐக்த்வா மாம்ஸபக்ஷ்யம்‌ ௪ ஸப்தராத்ரம்‌ யவாந்‌ பிபேத்‌ | 152 

சாப்பிடக்கூடாதவர்களின்‌ அன்னத்தை சாப்பிட்டாலும்‌, 
பெண்களோ சூத்திரர்களோ சாப்பிட்டு மிகுந்த அன்னத்தை 
சாப்பிட்டாலும்‌, சாப்பிடக்கூடாத ஜந்துக்களின்‌ மாமிசத்தை 
சாப்பிட்டாலும்‌ ஏழு நாட்கள்‌ கொதிக்கும்‌ யவை கஞ்சியைக்‌ குடிக்க 
வேண்டும்‌. 


YET எண எ ரன எண fest: | 

TT எண்‌ எட்‌ எ ॥ 

ஷுக்தாநி ௪ கஷாயாம்ஷ்‌ ௪ பீத்வா மேத்யாந்யபி த்விஜ: | 

தாவத்‌ பவத்யப்ரயதோ யாவத்‌ தந்‌ ந வ்ரஐத்யத: ॥ 153 

இயற்கையில்‌ நல்ல இனிய ரசமாக இருந்தாலும்‌ நீண்ட நாட்கள்‌ 
வைத்திருப்பதால்‌ புளித்தவைகளையும்‌, புளிக்க வைத்துக்‌ காய்ச்சிய 
கஷாயங்களையும்‌, திரிந்து போன கெட்டுப்போன உணவு போன்ற 
வற்றையும்‌ சாப்பிட்டால்‌, அது ஜீரணமாகும்வரை சாப்பிட்டவன்‌ 
தூய்மையற்றவனாகிறான்‌. 


கரோ ரான்‌: கன்னக்‌; | 

ரா ட்‌ சோ எனா எப 

விட்வராஹகரோஷ்ட்ராணாம்‌ கோமாயோ: கபிகாகயோ: | ; 

ப்ராஷ்ய மூத்ரபுரீஷாணி த்விஐஷ்‌ சாந்தராயணம்‌ சரேத்‌ | 154 

பன்றி, கழுதை, ஒட்டகம்‌, நரி, குரங்கு, காகம்‌ இவற்றின்‌ மல 
ஜலங்களை அறியாமல்‌ உண்ட த்விஜன்‌ சாந்தராயண விரதத்தை 
அனுஷ்டிக்க வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை மூட ஆனந்த காசிபர்‌ 0] 
ண்‌ ஏண எண்‌ ள்ளி எ 
அர்‌ UT ள்‌ ப்ப 
ஷுஷ்காணி புக்த்வா மாம்ஸாநி பெளபாநி கவகாநீ ௪ | 
அக்ஞாதம்‌ சைவ கநாஸ்தமேததேவ வ்ரதம்‌ சரேத்‌ ॥ 155 
வெயிலில்‌ காயவைத்த மாமிசம்‌, காளான்‌, எதனுடையதென்று 
தெரியாத மாமிசம்‌, கசாப்புக்‌ கடையிலிருந்து வாங்கிய மாமிசங்களை 
சாப்பிட்டவனுக்கும்‌ சாந்திராயண விரதமே பரிகாரமாகும்‌. 


கனகர்‌ ape we 

சுகா உத FED 

க்ரவ்யாத ககரோஷ்ட்ராணாம்‌ குக்குடாநாம்‌ ச பக்ஷணே | 

நரகாக கராணாம்‌ ௪ தப்தக்ருச்ரம்‌ விஷோதநம்‌ ॥ 156 

மாமிசம்‌ உண்ணும்‌ ஜந்துக்கள்‌, ஊர்ப்‌ பன்றி, ஒட்டகம்‌, கோழி, 
மனிதன்‌, காகம்‌, கழுதை முதலானவற்றின்‌ மாமிசத்தை தெரிந்தே 
உண்டவன்‌ தப்தகிருச்ர விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும்‌. 


எண்ணை ணின்‌ ச: | 

எள்ள எக்‌ எ 

மாஸிகா அன்னம்‌ து யோ அஷ்நீயாதஸமாவர்தகோ த்விஜ: | 

ஸத்ரீண்‌ யஹாந்யுபவஸேதேகாஹம்‌ சோதகே வலேத்‌ | 157 

சமாவர்த்தனம்‌ செய்து கொள்ளாத பிரம்மசாரி ஏகோதிஷ்டம்‌ 
முதலான மாமிச சிராத்த அன்னங்களைப்‌ புசித்தால்‌ மூன்று நாட்கள்‌ 
உபவாசம்‌ இருக்கவேண்டும்‌. இம்மூன்று நாட்களில்‌ ஒருநாள்‌ 
முழுவதும்‌ கண்ணீரில்‌ அமிழ்ந்திருக்க வேண்டும்‌. 

எண்‌ ரண்டு ald PATI 

என கா ச சாரு என்ற 

ப்ரஹ்மசாரீது யோ அஷ்நீயாந்‌ மது மாம்ஸம்‌ கதஞ்சந | 

ஸக்ருத்வா ப்ராக்ருதம்‌ க்ருச்ரம்‌ வ்ரதசேஷம்‌ ஸமாபயேத்‌ | 158 

இத்தகைய பிரம்மசாரி தேன்‌, மாமிசம்‌ முதலானவற்றை 
சாப்பிட்டால்‌ ப்ராஜாபத்ய விரதத்தை அனுஷ்டித்து, பிறகு 
பிரம்மசரிய விரதத்தின்‌ மீதி நாட்களை பூர்த்தி செய்து சமாவர்த்தனம்‌ 
செய்ய வேண்டும்‌. 

எர என கம வ 

ண்கள்‌ Y Fda WYATT 

பிடால காகா அமூகூச்சிஷ்டம்‌ ஐக்த்வா ஷ்வநகுலஸ்ய ச | 

கேஷகீடா அவபந்நம்‌ ௪ பிபேத்‌ ப்ரஹ்மசுவர்சலாம்‌ | 159 


ய ணை தர்ம சாஸ்திரம்‌ 

பூனை, காகம்‌, எலி, கோழி, அணில்‌ முதலானவை சாப்பிட்‌ 
டதையும்‌, தலைமுடியோ புழுவோ விழுந்த அன்னத்தையும்‌ 
மண்ணைக்‌ கிள்ளிப்‌ போட்டு தூய்மை செய்யாமல்‌ சாப்பிட்டால்‌, 
தர்ப்பைகள்‌ போட்டு கொதிக்கக்‌ காய்ச்சிய நீரைப்‌ பருக வேண்டும்‌. 


அணை நள: மின | 

அள சாரட்‌ எண ரன்‌: ॥ 

அபோஜ்யமன்மன்‌ நாஅத்தவ்ய மாத்மந: சுத்தி மிச்சதா | 

அக்ஞாநபுக்தம்‌ தூத்தார்யம்‌ ஷோத்யம்‌ வாஅப்யாஷ ஷோதநை: | 160 

ஆக்ம சுத்தியை விரும்புபவன்‌ தூய்மை குறைந்த அன்னத்தை 
சாப்பிடலாகாது. தெரியாமல்‌ சாப்பிட்டு விட்டால்‌ சாப்பிட்டதை 
வாந்தி பண்ணிவிட வேண்டும்‌. இல்லையேல்‌ முதலில்‌ கூறியபடி 
பிராயச்சித்தம்‌ செய்து கொள்ள வேண்டும்‌. 


ஸுனன்‌ meat ரவி Taft: | 

னார்‌ எர Saat arf: It 

ஏஷோ அநாத்யா அதநஸ்யோக்தோ வ்ரதாநாம்‌ விவிதோ விதி: | 

ஸ்தேய தோஷா அபஹர்த்ரூணாம்‌ வ்ரதாநாம்‌ ஷ்ரூயதாம்‌ விதி: | 161 

சாப்பிடத்தகாததை சாப்பிட்டதற்காக தோஷம்‌ நீங்கும்‌ 
பிராயச்சித்தங்கள்‌ இதுவரை கூறப்பட்டன. இனி பலவகையான 
திருட்டுக்களுக்குரிய பிராயச்‌ சித்தங்களைக்‌ கூறுகிறேன்‌, கேளுங்கள்‌. 


என்ர கண TNE fe: | 

அள்ள கணண எர 

தான்யா அந்நதனசெளர்யாணி க்ருத்வா காமாத்‌ த்விஜோத்தம: | 

ஸ்வஜாதீய க்ருஹாதேவ க்ருச்ராப்தேந விசுத்யதீ | 162 

பிராம்மணன்‌, பிராம்மணனது வீட்டில்‌ தானியங்களையும்‌, 
அன்னத்தையும்‌, தனத்தையும்‌ திருடினால்‌, ஒரு வருடம்‌ பிராஜாபத்ய 
விரதம்‌ அனுஷ்டிக்க வேண்டும்‌. 


oy wt ரன எ 
ப்பட எரா ஷாய 
மனுஷ்யாணாம்‌ து ஹரணே ஸ்த்ரீணாம்‌ க்ஷேத்ரக்ருஹஸ்ய ௪ | 
கூபவாபீ ஜலாநாம்‌ ௪ சுத்திஷ்‌ சாந்த்ராயணம்‌ ஸமீருதம்‌ ॥ 163 
ஆண்கள்‌ பெண்களை அபகரித்துச்‌ சென்றாலும்‌, ஒருவனுடைய 
பூமி வீடுகளை அபகரித்தாலும்‌, கிணறு துரவுகளை அபகரித்தாலும்‌ 
சாந்திராயண விரதம்‌ அனுஷ்டிக்க வேண்டும்‌ என்று கூறுவர்‌. 


மூலமும்‌ உரையும்‌ மழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்ம ௫1668] 
ஊரார்‌ கணை | 
அ Fg எணண ரைன்‌ ॥ 
த்ரவ்யாணாமல்ப ஸாராணாம்‌ ஸ்தேயம்‌ க்ருத்வா அந்ய வேஷ்மத: | 
சரேத்‌ ஸாந்தபநம்‌ க்ருச்ரம்‌ தந்‌ நீர்யாத்யா ஆத்ம சுத்தயே ॥ 164 
சொற்ப மதிப்புள்ள பொருளைத்‌ திருடியவன்‌, சொந்தக்‌ 
காரனுக்கு அப்பொருளைத்‌ திருப்பிக்‌ கொடுத்து விட்டு சாந்தபந 
க்ருச்ர விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும்‌. 


பக்ஷ்பபோஜ்யா அபஹரணே யாநஷய்யா ஆஸநஸ்ய ச | 

பூஷ்பமூலபலாநாம்‌ ௪ பஞ்சகவ்யம்‌ விஷோதநம்‌ | 165 

பணியாரங்களையும்‌, பாயசங்களையும்‌, வாகனங்களையும்‌, 
ஆசனங்களையும்‌, மலர்கள்‌, பழங்கள்‌ கிழங்குகளையும்‌ திருடியவன்‌ 
பஞ்சகவ்யம்‌ சாப்பிட வேண்டும்‌. 


TREE ரக ஏன எ 

எணண எர Tara 

த்ருணகாஷ்ட த்ருமாணாம்‌ ச சுஷ்கா அன்னஸ்ய குடஸ்ய ச | 

சேலசர்மா ஆமிஷாணாம்‌ சத்ரிராத்ரம்‌ ஸ்யாதபோஜநம்‌ ॥ 166 

வைக்கோல்‌, விறகு, அரிசி, வெல்லம்‌, ஆடைகள்‌, தோல்கள்‌, 
மாமிசம்‌ இவற்றில்‌ ஏதொன்றைத்‌ திருடினாலும்‌ மூன்று நாட்கள்‌ 
உபவாசம்‌ இருக்கவேண்டும்‌. 


காளா என னான Wi 

அண்னா எ எனா ண ॥ 

மணிமுக்தா ப்ரவாலாநாம்‌ தாம்ரஸ்ய ரஜதஸ்ய ௪ | 

அய: காம்ஸ்யோபலாநாம்‌ ச த்வாதஷாஹம்‌ கணா அந்நதா ॥ 167 

ரத்தினங்கள்‌, முத்துக்கள்‌, பவழங்கள்‌, செம்பு, வெள்ளி, இரும்பு, 
வெண்கலம்‌, கற்கள்‌ இவைகளில்‌ ஏதொன்றைத்‌ திருடினாலும்‌ 
பன்னிரண்டு நாட்கள்‌ நொய்‌ உணவைச்‌ சாப்பிடவேண்டும்‌. 


ப ய்ட்ட்பப்பட் க்‌ பல நரி 

Tarra ஏ கார ச ஊம்‌ ॥ 

கார்பாஸகீட ஜோர்ணாநாம்‌ த்விஷபைகஷபஸ்ய ௪ | 
பக்ஷிகள்தெளஷதீநாம்‌ ௪ ரஜ்ஜ்வாஷ்‌ சைவத்ரயஹம்‌ பய: | 168 


ர ணை உட ட்‌ 

பருத்தி ஆடைகள்‌, பட்டு ஆடைகள்‌, கம்பளிகள்‌ இவை 
களையும்‌, குதிரைகள்‌ பசுக்கள்‌ இவைகளையும்‌, பறவைகளையும்‌, 
சந்தனம்‌ போன்ற சுகந்த திரவியங்களையும்‌, கயிறு முதலானவை 
களில்‌ ஏதொன்றைத்‌ திருடினாலும்‌ மூன்று நாட்கள்‌ பாலை மட்டும்‌ 
அருந்த வேண்டும்‌. 


TH TTA எப்‌ வத ன: | 

அனார்‌ BARREL 

ஏதைர்‌ வ்ரதைரபோஹேத பாபம்‌ ஸ்தேயக்ருதம்‌ த்விஜ: | 

அகம்யாகமநீயம்‌ து வ்ரதைரேபி ரபானுதேத்‌ | 169 

இப்போது கூறிய விரதங்களெல்லாம்‌ திருட்டுக்‌ குற்றத்தால்‌ 
ஏற்பட்ட பாபங்களைப்‌ போக்கும்‌. அடையத்‌ தகாதவற்றை 
அடைவதால்‌ ஏற்படும்‌ பாபங்களை போக்கிக்‌ கொள்ளத்தக்க 
பிராயச்சித்தங்களைக்‌ கூறுகிறேன்‌. 


ஏண்‌ ஒன்‌. ண வர்ற 

அ: ன எ விரு தோள எ ॥ 

குருதல்பவ்ரதம்‌ குர்யாத்‌ ரேத: ஸிக்த்வா ஸ்வயோநீஷ | 

ஸக்யு: புத்ரஸ்ய ௪ ஸ்த்ரீஷு குமாரீஷ்வந்தயஜாசு ௪ | 170 

நண்பனின்‌ மனைவி, மருமகள்‌, பெற்ற மகள்‌, சண்டாளப்‌ 
பெண்‌, இவர்களைப்‌ புணர்ந்தவன்‌ குரு மனைவியைப்‌ புணர்ந்த 
வனுக்குரிய பிராயச்சித்தத்தை அனுஷ்டிக்க வேண்டும்‌. 


ரோண்சி ஸர்‌ களி சார எ) 

சானா WIT TTA என எனா AI 

பைத்ருஷ்வஸேயீம்‌ பகிநீம்‌ ஸ்வஸ்ரீயாம்‌ மாதுரேவ ௪ | 

மாதுஷ்ச ப்ராதுஸ்‌ தநயாம்‌ கத்வா சாந்த்ராயணம்‌ சரேத்‌ ॥ 171 

அத்தை மகள்‌, பெரியம்மா மகள்‌, சிறிய தாயின்‌ மகள்‌, கூடப்‌ 
பிறந்த சகோதரியின்‌ மகள்‌, தாய்மாமன்‌ மகள்‌ முதலானோரைப்‌ 
புணர்ந்தால்‌ சாந்த்ராயண விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும்‌. 


பழய வய யய எட்டப்‌ 

எனி Mt: Taf ஏரா: ॥ 

ஏதாஸ்‌ திஸ்ரஸ்து பார்பயார்தே நோபயச்சேத்‌ து புத்திமாந்‌ | 

ஞாதித்வேநா அனுபேயாஸ்‌ தா: பததி ஹ்யுபபயந்நத: ॥ 172 

இதுவரை கூறிய இப்பெண்களை, அதாவது அத்தை மகள்‌, 
பெரியம்மா மகள்‌, சிறிய தாயின்‌ மகள்‌, கூடப்பிறந்த சகோதரியின்‌ 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை மும்‌ ஆனந்த நாச்சியாரம்மா 166] 
மகள்‌, தாய்மாமன்‌ மகள்‌ முதலானோரை அறிவாளியானவன்‌ மணம்‌ 
செய்து கொள்ளக்‌ கூடாது. அவ்வாறு செய்து கொள்பவன்‌ நரகத்தில்‌ 
வீழ்வான்‌. 


அணி ஏன TTA | 
ண ஸி கட எனா WAN 


அமானுஷீஷு புருஷ உதக்யாயாமயோநீஷ | 

ரேத: ஸிக்த்வா ஐலே சைவ க்ருச்ரம்‌ ஸாந்தபநம்‌ சரேத்‌ | 173 

பசுவைத்‌ தவிர்த்து மற்ற மிருகங்களிடமும்‌, ரஜஸ்வலையான 
(வீட்டுக்கு விலக்கான) பெண்ணிடமும்‌, பெண்ணின்‌ உடம்பில்‌ மற்ற 
இடங்களிலும்‌, தண்ணீரிலும்‌ தன்‌ ரேதசை விட்ட மனிதன்‌ 
சாந்தபஞக்ருச்ர விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும்‌. 

பசுவுடன்‌ புணர்ந்தால்‌ அவ£ர்ணிக்குரிய பிராயச்சித்தம்‌ செய்ய 
வேண்டும்‌. 


ணா 4/5 மரண ரன. | 

சண்டை ளை a எள: எணண 

மைதுனம்‌ து ஸமாஸேவ்ய பூம்ஸி யோஷிதி வாத்விஐ: | 

கோயாநே அப்சு திவா சைவ ஸவாஸா: ஸ்நாநமாசரேத்‌ | 174 

ஒரு ஆண்‌, ஆணுடன்‌ புணர்ந்தாலும்‌, மனைவியுடன்‌ வண்டி 
முதலானவற்றில்‌ புணர்ந்தாலும்‌, தண்ணீரிலும்‌, பகலிலும்‌ புணர்ந்‌ 
தாலும்‌ உடுத்தியிருக்கும்‌ ஆடையோடு தலைமுழுக வேண்டும்‌. 


ரன்‌ என ஏ எரி எ 

ரானார்‌ ரி எனா மாண்‌ 

சண்டாள அந்த்யஸ்த்ரியோ கத்வா புக்த்வா ௪ ப்ரதிக்ருஹ்யச | 

பதத்யக்ஞாநதோ விப்ரோ ஞாநாத்‌ ஸாம்யம்து சுச்சதி | 175 

பிராம்மணன்‌ அறியாமையால்‌ சண்டாளப்‌ பெண்ணையோ, 
மிலேச்ச ஜாதிப்‌ பெண்ணையோ புணர்ந்தாலும்‌, அவர்கள்‌ 
அன்னத்தைச்‌ சாப்பிட்டாலும்‌, அவர்கள்‌ கொடுத்ததை வாங்கிக்‌ 
கொண்டாலும்‌ உடனே பதிதனாவான்‌. அப்பாவத்திலிருந்து மீள 
பதிதனுக்கு விதித்த பிராயச்சித்தத்தை அனுஷ்டிக்க வேண்டும்‌. 

அறிந்தே செய்தால்‌ அந்தப்‌ பெண்களுடைய ஜாதியே 
ஆகிடுவான்‌. 


மனு நீதி என்னும்‌ 


[666] ணன ன ன ன ன ன ன > மனுதர்ம சாஸ்திரம்‌ 


ரா எரர்‌ ிய 

A Je எனி எகர எம 

விப்ரதுஷ்டாம்‌ ஸ்த்ரியம்‌ பர்தா நிருந்த்யாதேக வேஷ்மநி | 

யத்‌ பூம்ஸ: பரதாரேஷு தச்சைநாம்‌ சாரயேத்‌ வ்ரதம்‌ | 176 

வேண்டுமென்றே விபச்சாரம்‌ செய்யும்‌ பெண்ணை, அவள்‌ 
கணவன்‌ வீட்டு வேலை எதுவும்‌ செய்யவிடாமல்‌, வீட்டிலேயே 
சிறைவைக்க வேண்டும்‌. பிறன்‌ மனைவியைச்‌ சேர்ந்தவனுக்கு 
விதிக்கப்பட்ட பிராயச்சித்தத்தை அவள்‌ செய்யுமாறு விதிக்க 
வேண்டும்‌. 


எண்டா என்ற! 

ஷு da எனை Ua வார ॥ 

ஸா சேத்‌ பூந: ப்ரதுஷ்யேத்‌ து ஸத்ருஷேநோப மந்த்ரிதா | 

க்ருச்ரம்‌ சாந்த்ராயணம்‌ சைவ ததஸ்யா: பாவனம்‌ ஸ்ம்ருதம்‌ | 177 

இதற்குப்‌ பிறகும்‌ அவள்‌ விபசாரம்‌ செய்தாளானால்‌ அந்தப்‌ 
பாபம்‌ நீங்க க்ருச்ரசாந்த்ராயண பிராயச்சித்தம்‌ அனுஷ்டிக்கச்‌ செய்ய 
வேண்டும்‌. 


A RUT gue feat: | 

பட்டு ட்ட்ப waa Fred Prfig att கப்பர்‌ 

யத்கரோத்யேகராத்ரேண வ்ருஷல்‌ ஸேவநாத்‌ த்விஜ: | 

தத்‌ பைக்ஷபுக்‌ ஐபந்‌ நித்யம்‌ த்ரிபிர்‌ வர்ஷைர்‌ வ்யபோஹதி ॥ 178 

த்விஜன்‌ சண்டாளப்‌ பெண்ணுடன்‌ ஓரிரவு கூடிய பாவத்தைப்‌ 
போக்க வேண்டுமானால்‌, மூன்று வருடங்கள்‌ பிட்சான்னத்தை 
உண்டு, காயத்ரி ஜபித்தபடி காலங்‌ கடத்த வேண்டும்‌. 


QT WATER “aff Frege: | 

ஸர்‌: எரா: ஏரா ரர்‌: ॥ 

ஏஷா பாபக்ருதாமுக்தா சதுர்ணாமபி நிஷ்க்ருதி: | 

பதிதை: ஸம்ப்ரயுக்தாநாமிமா: ஷ்ருணுத நிஷ்க்ருதீ: ॥ 179 

ஹிம்சை, தகாதவற்றை சாப்பிடல்‌, திருட்டுத்தனம்‌, கூடக்‌ 
கூடாததைக்‌ கூடல்‌ என்னும்‌ பாபங்களுக்குரிய பிராயச்சித்தங்கள்‌ 
கூறப்பட்டன. இனி பதிதர்களுடன்‌ கூடினவர்களுக்குரிய பிராயச்‌ 
சித்தங்கள்‌ கூறப்படும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை யூநீ ஆனந்த நாச்சியாரம்மா வ னன கை [5121] 


அணா எனைய! 
அண்டா BUSES] 


ஸம்வத்ஸரேண பததி பதிதேந ஸஹா ஆசரந்‌ | 

யாஜநா அத்யாபநாத்‌ யெளநாந்‌ நது யாநா ஆஸ நா அஷநாத்‌ | 180 

ஒரே வண்டியில்‌ போதல்‌, ஒரே ஆசனத்தில்‌ அமர்தல்‌, ஒரே 
பந்தியில்‌ சாப்பிடல்‌ என்று ஒரு வருடகாலம்‌ பதிதனுடன்‌ 
சேர்ந்திருந்தால்‌, இவனும்‌ பதிதனாவான்‌. பதிதனுக்கு வேதம்‌ 
சொல்லிக்‌ கொடுத்தாலும்‌, விவாக சம்பந்தம்‌ செய்து கொண்டாலும்‌ 


உடனடியாகப்‌ பதிதனாவான்‌. 


di ufo wart afi Tl 
rela wi Faia Tanai 


யோ யேந பதிதேநைஷாம்‌ ஸம்ஸர்கம்‌ யாதி மாநவ: | 

ஸ்‌ தஸ்யைவ வ்ரதம்‌ குர்யாத்‌ தத்ஸம்ஸர்க விசுத்தயே ॥ 181 

எவன்‌ எத்தகைய பதிதனோடு (பாவியோடு) கூட்டுறவு 
வைத்துக்‌ கொள்கிறானோ, அந்தக்‌ கூட்டுறவால்‌ ஏற்பட்ட தோஷம்‌ 
நீங்குவதற்கு அந்தப்‌ பதிதனுக்கு விதிக்கப்பட்ட பாவத்திற்குரிய 
பிராயச்சித்தத்தை செய்து கொள்ள வேண்டும்‌. 


ன்ன எரா ண்டு | 

ணன்‌ எள என்ரான்‌ ॥ 

பதிதஸ்யோதகம்‌ கார்யம்‌ ஸபிண்டைர்‌ பாந்தவைர்‌ பஹி: | 

நீந்திதே அஹநி ஸாயாஅஹ்நே ஞாத்த்யுத்விக்‌ குருஸந்நீிதெ | 182 

ஒருவன்‌ இவ்வாறு ஜாதி பிரஷ்டனாகிவிட்டால்‌ அவனுடைய 
சபிண்டர்கள்‌ (பங்காளிகள்‌) கிராமத்துக்கு வெளியே குரு, 
பங்காளிகள்‌, ரித்விக்குகள்‌ முன்னிலையில்‌ நவமியில்‌ மாலை 
வேளையில்‌ அந்த பிரஷ்டனுக்கு பிரேதத்துக்கு செய்யும்‌ கிரியைகள்‌, 
உதக தானம்‌, பிண்டமிடுதல்‌ முதலானவற்றைச்‌ செய்ய வேண்டும்‌. 


எள்‌ ஊர ql wala Na TE! 
Fra ள்‌ WE 


தாஸீ கடமபாம்‌ பூர்ணம்‌ பர்யஸ்யேத்‌ ப்ரேதவத்‌ பதா | 

அஹோராத்ரமு பாஸீரந்ந செளசம்‌ பாந்தவை: ஸஹ ॥ 183 

ஒரு பணிப்பெண்‌ தண்ணீர்‌ நிறைந்த குடத்தை பிரேதம்‌ போல்‌ 
தெற்குமுகமாக வைத்து, அதை காலால்‌ உதைத்து, பானையில்‌ உள்ள 
நீர்‌ வடிந்து போகுமாறு செய்ய வேண்டும்‌. பங்காளிகள்‌ அன்று 
ஒருநாள்‌ தீட்டுக்‌ காக்க வேண்டும்‌. 


மனு நீதி என்னும்‌ 


668 * மனுதர்ம சாஸ்திரம்‌ 
FTAA உபச WTAE | 
ஏனை 4௭ எ Ta fe The ॥ 
நிவர்தேரம்ஷ்‌ ௪ தஸ்மாத்‌ து ஸம்பாஷணஸஹா ஆஸநே | 
தாயாத்யஸ்ய ப்ரதாநம்‌ ச யாத்ரா சைவ ஹி லெளகிக | 184 


அதன்‌ பிறகு பங்காளிகள்‌ லெளக்கே காரியங்கள்‌ எதிலும்‌ 
அவனைச்‌ சேர்க்கக்‌ கூடாது. அவனுடன்‌ அமர்வதும்‌ பேசுவதும்‌ 
கூடாது. 


THEM இட்ரிடட்ட்த் வ வ்வர YUE UTI 
ண்ட எரிய ॥ 


ஜ்யேஷ்டதா ச நிவர்தேத ஜ்யேஷ்டாஅவாப்யம்‌ சயத்தனம்‌ | 

ஜ்யேஷ்டாம்ஷம்‌ ப்ராப்னுயாச்‌ சாஅஸ்‌ ய யவீயாந்‌ குணதோ அதிக: | 185 

இத்தகைய பதிதன்‌ வீட்டில்‌ மூத்த மகனாக இருந்தாலும்‌ இவன்‌ 
ஜேஷ்டன்‌ என்ற மரியாதைக்குரியவனாக மாட்டான்‌. சொத்தில்‌ 
ஜேஷ்டபாகம்‌ என்னும்‌ இருபதில்‌ ஒரு பாகம்‌ இவனுக்குக்‌ 
கிடையாது. 

இவனுக்கு அடுத்த சகோதரன்‌ குணவானாக இருந்தால்‌ ஜேஷ்ட 
பாகம்‌ என்னும்‌ உத்தாரதனத்தை அவன்‌ எடுத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. 

ளர்‌ 8 எ ரகளை Ta! 

௭ wT We; னன 109 எனா? | 


ப்ராயஷ்சித்தே து சரிதே பூர்ண கும்பமபாம்‌ நவம்‌ | 

தேநைவ ஸார்தம்‌ ப்ராஸ்யேயு: ஸ்நாத்வா பூண்யே ஜலாஷயே | 186 

பதிதன்‌ பிராயச்சித்தம்‌ செய்து கொண்டால்‌, அவன்‌ 
பங்காளிகள்‌ அவனுடன்‌ சேர்ந்து புண்ணிய தீர்த்தத்தில்‌ நீராட 
வேண்டும்‌. பிறகு தண்ணீர்‌ நிரப்பிய குடத்தை தண்ணீரில்‌ போட 
வேண்டும்‌. 

எ நோன்‌ ணன எண 

waif என்னளின்‌ எள erat 

ஸ த்வப்சு தம்‌ கடம்‌ ப்ராஸ்ய ப்ரவிஷ்ய பவனம்‌ ஸ்வகம்‌ | 

ஸர்வாணி ஞாதிகார்யாணி யதாபூர்வம்‌ ஸமாசரேத்‌ | 187 

அதன்‌ பிறகு பிராயச்சித்தம்‌ செய்து கொண்டு பரிசுத்தனாகி 
பதிதத்தன்மை நீங்கிய அவன்‌ தனது இல்லத்துக்குச்‌ செல்ல 
வேண்டும்‌. இதற்கு முன்பு செய்த படி சிராத்தம்‌ முதலான சகல 


மூலமூம்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 

அன்னை மூநீ ஆனந்த நாச்சியாரம்மா க ண ன அ அஎ அள்ள [1:1] 
காரியங்களையும்‌ செய்ய வேண்டும்‌. இவ்வாறாக அவன்‌ தன்‌ 
ஜீவனத்தைத்‌ தொடர்ந்து நடத்த வேண்டும்‌. 


Tata ன ணன்‌! 
FETT Sd நர எரிக்‌ ॥ 


ஏவமேவ விதிம்‌ குர்யாத்‌ யோஷித்சு பதிதாஸ்வபி | 

வஸ்த்ரா அந்ந பாநம்‌ தேயம்‌ து வசேயுஷ்‌ ௪ க்ருஹாந்திகே ॥ 188 

பதிதைகளான பெண்கள்‌ விஷயத்திலும்‌ இவ்வாறே செய்ய 
வேண்டும்‌, வீட்டுக்கு வெளியே வசிக்க இடம்‌ கொடுத்து அன்ன 
பானங்களை அவளுக்கு வழங்க வேண்டும்‌. வீட்டுக்குள்‌ சேர்க்கக்‌ 
கூடாது. 


Taftafrfifbiadt oz Fafa UES! 
BAPTA Aa = YI will 


ஏநஸ்விபிர நீர்ணிக்தைர்‌ நாஅர்தம்‌ கிஞ்சித்‌ ஸஹா ஆசரேத்‌ | 

க்ருத நிர்ணேஜநாம்ஷ்‌ சைவ ந ஐகுப்ஸேத கர்ஹிசித்‌ | 189 

பாபம்‌ புரிந்தவர்கள்‌, பிராயச்சித்தம்‌ செய்து கொள்ளாதவரை 
அவர்களுடன்‌ தன விஷயத்தில்‌ எந்த தொடர்பும்‌ வைத்துக்‌ 
கொள்ளக்‌ கூடாது 

பிராயச்சித்தம்‌ செய்து கொண்டபிறகு பழையபடி. பழக 
வேண்டும்‌. அவன்‌ முன்பு செய்த குற்றத்தைக்‌ கூறி அவனைத்‌ 
தூற்றக்கூடாது. 


எகா எ சாண்‌ என்றள்‌ என்‌: 

அணா விண்ட “ப 

பாலக்நாம்ஷ்‌ ௪ க்ருக்நாம்ஷ்ச விசுத்தாநபி தர்மத: | 

ஷரணா ஆகத ஹந்த்ரூம்ஷ்ச ஸ்த்ரீஹந்த்ரூம்ஷ்ச நஸம்வசேத்‌ | 190 

பாலகனைக்‌ கொன்றவன்‌, செய்ந்நன்றி மறந்து தீங்கிழைத்தவன்‌, 
சராணாகதி அடைந்தவனைக்‌ கொன்றவன்‌, பெண்ணைக்‌ 
கொன்றவன்‌ முதலானோர்‌ பிராயச்சித்தம்‌ செய்து கொண்ட பிறகும்‌ 
அவர்களுடன்‌ சேர்ந்து வசிக்கலாகாது. 


அ ளோ எனி “ழா எள | 
எப HT BT Tafa | 


யேஷாம்‌ த்விஜாநாம்‌ ஸாவித்ரீ நாஅனூச்யேத யதாவிதி | 
தாம்ஷ்‌ சாரயித்வா த்ரீந்‌ க்ருச்ராந்‌ யதாவித்யுபநாயயேத்‌ ॥ 191 


மனு நீதி என்னும்‌ 

670 ௪ மனுதர்ம சாஸ்திரம்‌ 

பிராம்மண க்ஷத்ரிய வைசியப்‌ பிள்ளைக்கு உரிய காலத்தில்‌ 

உபநயனம்‌ செய்து வைக்காவிடில்‌, அவர்களை மூன்று பிராஜாபத்ய 

க்ருச்ரங்களை பிராயச்சித்தமாக செய்ய வைத்து, அதற்குப்‌ பிறகு 
உபநயனம்‌ செய்ய வேண்டும்‌. 


றி ர்க FU ளை: | 

ணா எரி னள ய 

ப்ராயஷ்சித்தம்‌ சிகீர்ஷந்தி விகர்மஸ்தாஸ்‌ து யே த்விஜா: | 

ப்ரஹ்மணா ச பரித்யக்தாஸ்‌ தேஷாமப்‌ யேததாதிஷேத்‌ | 192 

செய்ய வேண்டிய கர்மாக்களைச்‌ செய்யாமல்‌, தகாதவற்றைச்‌ 
செய்த த்விஜர்கள்‌ பிராயச்சித்தம்‌ செய்ய விரும்பினால்‌ அப்போது 
பிராம்மணர்கள்‌ பிராஜாபத்யக்ருச்ர விரதத்தையே பிராயச்சித்தமாக 
விதிக்க வேண்டும்‌. 


qa WEA கண TTT எவ 
Tela ஏன ணா Tata wi 


யத்‌ கர்ஹிதேநா அர்‌ஐயந்தி கர்மணா ப்ராஹ்மணா தநம்‌ | 

தஸ்யோத்‌ ஸர்கேண சுத்யந்தி ஜப்யேந தபஸைவ ச ॥ 193 

பிராம்மணன்‌, தகாதவனிடம்‌ தானம்‌ வாங்குதல்‌ போன்ற 
நிந்திக்கப்பட்ட வழிகளில்‌ எந்த வழியில்‌ தனத்தை சம்பாதித்‌ 
திருந்தாலும்‌ அதை தானம்‌ செய்துவிடுவதாலும்‌, இனி சொல்லப்‌ 
போகும்‌ ஐபதங்களைச்‌ செய்வதாலும்‌ தூய்மையடைவான்‌. 


ளன ளின்‌ என: எனா எர | 

Hr TE wa: ரன ஏராள 

ஐபித்வா த்ரீணி ஸாவித்ர்யா: ஸஹஸ்ராணி ஸமாஹித: | 

மாஸம்‌ கோஷ்டே பய: பீத்வா முச்யதேஅஸத்‌ ப்ரதிக்ரஹாத்‌ ॥ 194 

தகாதவனிடம்‌ தானம்‌ வாங்கியவன்‌ மூவாயிரம்‌ காயத்ரீ ஜபம்‌ 
செய்ய வேண்டும்‌. பசுக்‌ கொட்டிலில்‌ பசுக்களுடன்‌ பாலை 
ஆஹாரமாகக்‌ கொண்டு இருக்க வேண்டும்‌. இப்படிச்‌ செய்தவன்‌ 
அந்த தோஷத்திலிருந்து விடுபடுவான்‌. 


STAR EMR TTT | 
wore ரு: என வின்னி fea 


உபவாச க்ருஷம்‌ தம்‌ து கோவ்ரஜாத்‌ புநராகதம்‌ | 
ப்ரணதம்‌ பரிப்ருச்சேயு: ஸாம்யம்‌ ஸெளம்யேச்சஸீதி கிம்‌ | 195 


ர்‌ 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா இ TI] 
இவ்வாறாக காயத்ரி ஜபமும்‌ பால்‌ மட்டும்‌ ஆகாரமாகவும்‌ 

பசுக்கொட்டிலில்‌ வசித்து, தன்‌ பிராயச்சித்தத்தைப்‌ பூர்த்தி செய்து 

கொண்ட பிறகு, சான்றோரை அணுகி வணங்க வேண்டும்‌. பாலை 

மட்டும்‌ ஆகாரமாகக்‌ கொண்டதால்‌ இளைத்த உடலோடு 

வந்திருக்கும்‌ அவனிடம்‌, இனி இவ்வாறாக தகாத தானங்களை 


வாங்காதே, எங்களுக்குச்‌ சமமாக இருப்பாயாக, என்று புத்திமதி 
கூறவேண்டும்‌. 


எனை 5 ர Ri qe WaT! 
MRE: எண ள்‌ pia Ta ரண ॥ 


ஸத்யமுக்த்வா து விப்ரேஷு விகிரேத்‌ யவஸம்‌ கவாம்‌ | 

கோபி: ப்ரவர்திதே தீர்தே குர்யுஸ்‌ தஸ்ய பரிக்ரஹம்‌ ॥ 196 

"இனி தகாதவரிடம்‌ தானம்‌ வாங்க மாட்டேன்‌”, என்று அவன்‌ 
சத்யம்‌ செய்ய வேண்டும்‌. பிறகு வைக்கோலை அவர்கள்‌ 
முன்னிலையில்‌ பசுக்களுக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌. பசுக்கள்‌ உண்ட 
பிறகு, பரிசுத்தமான அந்த ஸ்தலத்தில்‌ பிராம்மணர்கள்‌ அவனைத்‌ 
தங்களுடன்‌ இணைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 


WT Ur கானன்‌ 
அன்‌ எர peg mre ॥ 


வ்ராத்யாநாம்‌ யாஜநம்‌ க்ருத்வா பரேஷாமந்த்ய கர்ம ௪ | 

அபிசாரமஹ்நம்‌ ௪ த்ரிபி: க்ருச்ரைர்‌ வ்யபோஹதி ॥ 197 

விராத்யர்களுக்கு யாகம்‌ செய்து வைத்தல்‌, பிறர்களுக்கு 
அந்திமக்‌ கிரியைகளைச்‌ செய்தல்‌, அபிசார ஹோமங்கள்‌ செய்தல்‌ 
முதலானவற்றைச்‌ செய்தவன்‌, மூன்று ராஜப்த்யக்குச்ரங்களை 
அனுஷ்டித்தால்‌ பரிசுத்தமடைவான்‌. 


எரா ரை Ue Ferre எ fet | 

ret TASH என்ன்‌ ॥ 

ஷரணாஆகதம்‌ பரித்யஜ்ய வேதம்‌ விப்லாவ்ய சத்விஜ: | 

ஸம்வத்ஸரம்‌ யவாஆஹாரஸ்‌ தத்பாபமப ஸேததி ॥ 198 

தன்னைச்‌ சரணடைந்தவனைக்‌ காப்பாற்றாமல்‌ கை 
விட்டவனும்‌, தகாவனுக்கு வேதம்‌ கற்பித்தவனும்‌ ஒருவருட காலம்‌ 
யவை தானியத்தை மட்டும்‌ ஆஹாரமாக ஏற்கவேண்டும்‌. அப்படிச்‌ 
செய்தால்‌ பாபத்திலிருந்து விடுதலையடைவான்‌. 


WY A ரன்‌ wef ௭1 
என எரா ரளி 


மனு நீதி என்னும்‌ 
ட்ட * மனுதர்ம சாஸ்திரம்‌ 
ஷ்வஸ்ரு காலகரைர்‌ தஷ்டோ க்ராம்யை: க்ரவ்யாத்பிரேவ ௪ | 
நரா அஷ்வோஷ்ட்ரவராஹைஷ்ச ப்ராணாயாமேந சுத்யதி ॥ 199 
நாய்‌, நரி, கழுதை, மனிதன்‌, குதிரை, ஒட்டகம்‌, பன்றி 
போன்றவை கடித்தால்‌ மூன்று பிராணாயாமங்கள்‌ செய்ய 
வேண்டும்‌. 


ண்ண எ ளா ப ள। 

குண ணா ணார fT ॥ 

ஷஷ்டா அந்நகாலதா மாஸம்‌ ஸம்ஹிதாஜப ஏவ வா | 

ஹோமாஷ்‌ ச ஷாகலா நீத்யமபாங்க்த்யாநாம்‌ விஷோதநம்‌ ॥ 200 

பதிதர்கள்‌ என்று சொல்லப்பட்டவர்களில்‌ இதுவரை 
பிராயச்சித்தம்‌ எதுவும்‌ தனிப்பட சொல்லப்படாத பதிதர்கள்‌ 
மூன்றுநாட்கள்‌ உபவாசமிருந்து நான்காம்‌ நாள்‌ உணவுண்ண 
வேண்டும்‌. இவ்வாறாக தொடர்ந்து ஒரு மாதம்‌ செய்ய வேண்டும்‌. 
இந்த ஒரு மாதம்‌ தினமும்‌ வேதம்‌ ஓதவேண்டும்‌. ஹோமமும்‌ செய்ய 
வேண்டும்‌. இவ்வாறாக செய்தால்‌ பரிசுத்தனாவான்‌. 


STAR என எர ளா. | 

ன 9 fa TTT: சாரார்‌ ஏனம்‌ ॥ 

உஷ்ட்ரயாநம்‌ ஸமாருஹ்ய கரயாநம்‌ து காமத: | 

ஸ்நாத்வா து விப்ரோ திக்வாஸா: ப்ராணா யாமேந சுத்யதி | 201 

வித்வானான பிராம்மணன்‌ ஓட்டகம்‌ பூட்டிய வண்டியிலோ, 
கழுதைகள்‌ பூட்டிய வண்டியிலோ பிரயாணம்‌ செய்தால்‌, நீரில்‌ 
அமிழ்ந்து அணிந்துள்ள ஆடைகளை அதிலேயே விட்டுவிட்டு, 
வேறு ஆடை அணிய வேண்டும்‌. பிறகு பிராணாயாமம்‌ செய்தால்‌ 
சுத்தனாவான்‌. 


கரடு எனக்‌ ரோ ௮) 

எள்‌ எர என faye ப 

விநா அத்பிரப்சு வாஅப்யார்த: ஷாரீரம்‌ ஸந்நீவேஷ்ய ௪ | 

ஸசைலோ பஹிராப்ளுத்ய காமாலப்ய விசுத்யதி | 202 

தண்ணீரை எடுத்துக்‌ கொண்டு வருவதற்குள்‌, வேகத்தால்‌, 
தண்ணீரிலேயே மலஜலம்‌ கழித்தால்‌ உடுத்தியிருக்கும்‌ ஆடையோடு 
நீராட வேண்டும்‌. பிறகு பசுவைத்‌ தொட்டால்‌ பரிசுத்தனாவான்‌. 

எ ணார கண எக) 

காகி YSN 

வேதோதிதாநாம்‌ நித்யாநாம்‌ கர்மணாம்‌ ஸமதிக்ரமே | 

ஸ்நாதகவ்ரதலோபே ௪ ப்ராயஷ்சித்தமபோஜநம்‌ | 203 


அல்லு பவள்‌! ம அ 


43 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 873] 
தனிப்பட்ட பிராயச்சித்தங்கள்‌ சொல்லப்படாததான, வேதம்‌ 

விதித்த நித்யகர்மாக்களை விடல்‌, ஸ்நாதக விரதத்தில்‌ ஏதேனும்‌ 

குறை ஏற்படல்‌ முதலியவற்றுக்கு ஒருநாள்‌ உபவாசமிருத்தலே 

பிராயச்சித்தமாகும்‌. 


உண ளின்‌ எண «TOE: | 

TASTE TTA TUTE II 

ஹுட்காரம்‌ ப்ராஹ்மணஸ்யோக்த்வா த்வட்காரம்‌ ௪ கரியஸ: | 

ஸ்நாத்வா அநஷ்நந்நஹ: சேஷமபிவாத்ய ப்ரஸாதயேத்‌ | 204 

தன்னைவிட வயதிலும்‌ வித்தையிலும்‌ பெரியவனான 
பிராம்மணனைப்‌ பார்த்து அதட்டினாலும்‌, ஏகவசனத்தில்‌ 
மரியாதைக்‌ குறைவாகப்‌ பேசினாலும்‌ அந்தப்‌ பாபம்‌ நீங்க நீராடி 
அன்று முழுவதும்‌ உபவாசம்‌ இருக்க வேண்டும்‌. மறுநாள்‌ அவரிடம்‌ 
சென்று, பாதங்களில்‌ வீழ்ந்து மன்னிப்புக்‌ கேட்க வேண்டும்‌. 


எண்ன TAR எக ணை எண | 
இ எ என WT ரன 


தாடயித்வா த்ருணோநா அபி கண்டே வாஆபத்ய வாஸஸா | 

விவாதே வா விநீர்ஜித்ய ப்ரணிபத்ய ப்ரஸாதயேத்‌ | 205 

பிராம்மணனைப்‌ புல்லால்‌ அடித்தாலும்கூட பாபமே. 
அவ்வாறே கழுத்தில்‌ துணியைப்‌ போட்டு இழுத்தாலும்‌, முன்னர்‌ 
சொன்னபடி இந்த பாபத்துக்கும்‌ அவர்‌ காலில்‌ விழுந்து மன்னிப்பு 
பெறுவதே பாபம்‌ நீங்கும்‌ வழியாகும்‌. 


அள்‌ ணர்‌ எனன WI 

ண எண எக எரர்‌ ॥ 

அவகூர்ய த்வப்த ஷதம்‌ ஸஹஸ்ரமபிஹத்ய ௪ | 

ஜிகாம்ஸயா ப்ராஹ்மணஸ்ய நரகம்‌ ப்ரதிபத்யதே ॥ 206 

பிராம்மணனைக்‌ கொல்வதற்காக தடியைக்‌ கையிலெடுத்‌ 
வனுக்கு நூறாண்டுகள்‌ நரகவாசம்‌ ஏற்படும்‌. கையிலெடுத்ததோடு 
அடிக்கவும்‌ செய்தவனுக்கு ஆயிரம்‌ வருடங்கள்‌ நரகவாசம்‌ ஏற்படும்‌. 


சிர ara: UTA WETTER என்ற | 

WTAE eR எச்‌ UAL 

ஷோணிதம்‌ யாவத: பாம்கந்‌ ஸங்‌ க்ருஹ்ணாதி மஹீதலே | 
தாவந்தயப்த ஸஹஸ்ராணி தத்கர்தா நரகே வசேத்‌ | 207 


நீதி என்னும்‌ 
பை உட பட்டப்‌ 
அடிக்கப்பட்ட பிராம்மணன்‌ உடலிலிருந்து ஒழுகிய ரத்தம்‌ 
பூமியில்‌ எத்தனை மண்துகள்களை நனைக்கிறதோ, அத்தனை 
ஆயிரம்‌ வருடங்கள்‌, அடித்தவனுக்கு நரகவாசம்‌ ஏற்படும்‌. 


அ Fafa ர்‌! 
கண்டன்‌ ஒன ன்ன ஏர்பு 


அவகூர்ய சரேத்‌ க்ருச்ரமதிக்ருச்ரம்‌ நிபாதநே | 

க்ருச்ரா அதிக்ருச்ரெள குர்வீத விப்ரஸ்யோத்பாத்ய ஷோணிதம்‌ | 208 

கையில்‌ தடியை எடுத்து அடிக்க ஓங்கியவன்‌ அந்தப்‌ பாபம்‌ நீங்க 
அதிக்ருச்ர விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும்‌. 

அடித்தவன்‌, க்ருச்ர விரதம்‌ அதிக்ருச்ர விரதம்‌ இரண்டையும்‌ 
அனுஷ்டிக்க வேண்டும்‌. 

அன்கிள்‌ 

எ என்ன எளிய 

அனுக்த நீஷ்க்ருதீநாம்‌ து பாபாநாமபனுத்தயே | 

ஷக்திம்‌ சாஅவேக்ஷ்ய பாபம்‌ ௪ ப்ராயஷ்சித்தம்‌ ப்ரகல்பயேத்‌ ॥ 209 

இப்போது கூறப்படாத, கொலைக்கு முயன்ற பாபங்களுக்கு, 
செய்தவனுடைய சக்தியையும்‌, பாபத்தின்‌ தன்மையையும்‌ ஆராய்ந்து 
பிராயச்சித்தங்களை விதிக்கவேண்டும்‌. 


அனிய சான்‌ னர்‌ | 
ஷ்ணா எள்‌ எப்டி ராப 


யைரப்யுபாயை ரேநாம்ஸி மாநவோ வ்யபகர்ஷதி | 

தாந்‌ வோ அப்யுபாயாந்‌ வக்ஷ்யாமி தேவர்ஷி பித்ரு ஸேவிதாந்‌ | 210 

இனி பாபங்களைப்‌ போக்கும்‌ விரதங்களைப்‌ பற்றிக்‌ 
கூறுகிறேன்‌. இவை தேவர்களாலும்‌ ரிஷிகளாலும்‌ பித்ருக்களாலும்‌ 


ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டவை. 


TOE WT AE எண | 

ன TTA WT எர: ॥ 

த்ரயஹம்‌ ப்ராதஸ்‌ த்ரயஹம்‌ ஸாயம்‌ த்ரயஹமத்யாத யாசிதம்‌ | 

த்ரயஹம்‌ பரம்‌ ௪ நாஅஷ்நீயாத்‌ ப்ராஜாபத்யம்‌ சரந்த்வித: || 

ப்ராஜாபத்யக்ருச்சம்‌ என்பதை எப்படிக்‌ கடைப்பிடிப்பது என்று 
பார்ப்போம்‌. 


211 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை முநீ ஆனந்த நாச்சியாரம்மா யய பய 675] 
முதல்‌ மூன்று நாட்கள்‌ காலையில்‌ மட்டும்‌ உண்ண வேண்டும்‌. 
அடுத்த மூன்று நாட்கள்‌ மாலையில்‌ மட்டும்‌ உண்ண வேண்டும்‌. 
அதற்கடுத்த மூன்று நாட்கள்‌ தானாக யாசிக்காமல்‌ கிடைத்ததை 
உண்ண வேண்டும்‌. அதற்கும்‌ அடுத்த மூன்று நாட்கள்‌ எதுவும்‌ 
சாப்பிடாமல்‌ உபவாசம்‌ இருக்க வேண்டும்‌. 
இவ்வாறாக த்விஜர்கள்‌ ப்ராஜாபத்யக்ருச்ரம்‌ என்று இந்த 
விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும்‌. 


களிர்‌ நோ எம்‌ யை 

ளு அ ரு அய 

கோமூத்ரம்‌ கோமயம்‌ க்ஷீரம்‌ ததி ஸாபி: குஷோதகம்‌ | 

ஏகராத்ரோ பவாசஸ்‌ ௪ க்ருச்ரம்‌ ஸாந்தபநம்‌ ஸ்ம்ருதம்‌ || 212 

சாந்தபநக்ருச்ரம்‌: முதல்நாள்‌ பசுவின்‌ நீர்‌, சாணம்‌, பால்‌, தயிர்‌, 
நெய்‌, தர்ப்பைகள்‌ ஊறிய தண்ணீர்‌ இவைகளைச்‌ சேர்த்து 
சாப்பிடவேண்டும்‌ மறுநாள்‌ உபவாசமிருக்க வேண்டும்‌. இதற்கு 
சாந்தபநக்ருச்ர விரதம்‌ என்று பெயர்‌. 


ளி எளி எ ய 
ன ணரா எரு ॥ 


ஏகைகம்‌ க்ராஸமஷ்நீயாத்‌ த்ரயஹாநி த்ரீணி பூர்வவத்‌ | 

த்ரயஹம்‌ சோபவஸேதந்த்ய மதிக்ருச்ரம்‌ சரந்‌ த்விஜ: ॥ 213 

க்ருச்ரவிரதத்துக்குக்‌ கூறியது போன்றே முதல்‌ மூன்று நாட்கள்‌ 
காலையில்‌ மட்டும்‌ புசிக்க வேண்டும்‌. ஆனால்‌ ஒரு கவளம்‌ அன்னம்‌ 
மட்டுமே சாப்பிடவேண்டும்‌. பிறகு மூன்று நாட்கள்‌ மாலையில்‌ 
மட்டும்‌ ஒவ்வொரு கவளம்‌ சாப்பிட வேண்டும்‌. அதன்பிறகு மூன்று 
நாட்கள்‌ கேட்காமல்‌ கிடைத்ததை ஒவ்வொரு கவளம்‌ சாப்பிட 
வேண்டும்‌. அடுத்த மூன்று நாட்கள்‌ உபவாசமிருக்க வேண்டும்‌. 
இவ்வாறு இருக்கும்‌ விரதத்துக்கு அதிக்ருச்ரவிரதம்‌ என்று பெயர்‌. 


TAP எ ர்‌ ள்ளன 
ன ணா னர்‌ எள ॥ 


தப்த க்ருச்ரம்‌ சரந்‌ விப்ரோ ஜலகீர க்ருதா அநீலாந்‌ | 

ப்ரதித்ரயஹம்‌ பிபேதுஷ்ணாந்‌ ஸக்ருத்ஸ்நாமீ ஸமாஹித: | 214 

தப்தக்ருச்ர விரதம்‌: தப்தக்ருச்ர விரதத்தை அனுஷ்டிக்கும்‌ 
விப்ரன்‌ முதல்‌ மூன்றுநாட்கள்‌ வெந்நீரைக்‌ குடிக்க வேண்டும்‌. 
அடுத்த மூன்று நாட்கள்‌ காய்ச்சிய பாலைக்‌ குடிக்க வேண்டும்‌. 


மனு நீதி என்னும்‌ 

ட்ப உ மனுதர்ம சாஸ்திரம்‌ 

பிறகு மூன்று நாட்கள்‌ நெருப்பை உண்டாக்கி அதன்‌ சூட்டை 

அனுபவித்தபடி இருக்க வேண்டும்‌. தினமும்‌ ஒரு வேளை நீராட 
வேண்டும்‌. 


கணா எணள்எய 
TOP ன ஷி என்றான. ॥ 


யதாஆத்மநோ அப்ரமத்தஸ்ய த்வாதஷா அஹமபோஜநம்‌ | 

பராகோ நாம க்ருச்ரோ அயம்‌ ஸர்வபாபாஅப நோதந: | 215 

பராகக்ருச்ர விரதம்‌: இந்திரியங்களை அடக்கி, மிக்க 
நியமத்தோடு பன்னிரண்டு தினங்கள்‌ எதுவுமே சாப்பிடாமல்‌ 
முழுமையாக உபவாசமிருக்க வேண்டும்‌. இதற்கு பராகக்ருச்ர 
விரதம்‌ என்று பெயர்‌. இந்த விரதம்‌ அனைத்துப்‌ பாபங்களையும்‌ 
போக்கும்‌. 


Ths wai fre Fe ர எ ஸி 

CTT PTAA எனா! வா 

ஏகைகம்‌ ஹ்ரஸயேத்‌ பிண்டம்‌ க்ருஷ்ணே ஷுக்லே ச வர்தயேத்‌ | 

உபஸ்ப்ருஷம்ஸ்‌ த்ரிஷவணமேதச்‌ சாந்த்ராயணம்‌ ஸ்ம்ருதம்‌ | 216 

சாந்த்ராயண விரதம்‌: காலை மாலை மத்யானம்‌ மூன்று 
வேளையும்‌ நீராட வேண்டும்‌. பெளர்ணமியன்று பதினைந்து 
கவளங்கள்‌ உணவு சாப்பிட வேண்டும்‌. மறுநாள்‌ ஒரு கவளம்‌ 
குறைத்துப்‌ பதினான்கு கவளங்கள்‌. இவ்வாறு தினம்‌ ஒரு கவளமாகக்‌ 
குறைத்துக்‌ கொண்டே வர வேண்டும்‌. சதுர்த்தசியன்று ஒரு 
கவளத்தில்‌ வந்து நிற்கும்‌. மறுநாள்‌ அமாவாசையன்று உபவாசமிருக்க 
வேண்டும்‌. அடுத்த நாள்‌ பிரதமையில்‌ ஒரு கவளம்‌ சாப்பிட 
வேண்டும்‌. அடுத்த நாள்‌ இரண்டு கவளம்‌ சாப்பிட்டுவர 
பெளர்ணமியில்‌ பதினைந்து கவளங்களில்‌ வந்துநிற்கும்‌. 

இவ்வாறு விரதமிருப்பதற்கு சாந்த்ராயண விரதம்‌ என்று பெயர்‌. 
இதை பிபீலிகா சாந்த்ராயண விரதம்‌ என்றும்‌ கூறுவர்‌. 


Taig ரி weer Yama | 

ண்ண எரா மப ணப 

ஏதமேவ விதிம்‌ க்ருத்ஸ்நமாசரேத்‌ யவமத்யமே | 

சுக்ல பக்ஷாதிநியதஷ்‌ சரம்ஷ்‌ சாந்த்ராயணம்‌ வ்ரதம்‌ | 217 

யவசாந்த்ராயண விரதம்‌: அமாவாசைக்கு மறுநாள்‌ பிரதமை 
யன்று ஒரு கவளம்‌ சாப்பிட வேண்டும்‌. பிறகு தினம்‌ ஒரு கவளமாகக்‌ 
கூட்டிக்‌ கொண்டே வர பெளர்ணமியன்று பதினைந்து கவளங்களில்‌ 
வந்து நிற்கும்‌. பிறகு ஒவ்வொரு கவளமாக குறைத்துக்‌ கொண்டே 


மூலமும்‌ உரையும்‌ (முழுவதும்‌) 

அன்னை ஸீ ஆனந்த நாச்சியாரம்மா வையடடபடட்ட௰|௰ட(_ டட ளா 
வந்து அமாவாசையன்று முழு உபவாசமிருக்க வேண்டும்‌. இவ்வாறு 
இருக்கும்‌ விரதத்துக்கு யவசாந்த்ராயண விரதம்‌ என்று பெயர்‌. 


ஊண்‌ ணார எனின்‌ ர்‌) 

ணா ணி எள! TN 

அஷ்டாவஷ்டெள ஸமஷ்நீயாத்‌ பிண்டாந்‌ மத்யந்திநே ஸ்திதே | 

நியதே ஆத்மா ஹவிஷ்யாஅஷீ யதி சாந்த்ராயணம்‌ சரந்‌ ॥ 218 

யதிசாந்த்ராயண விரதம்‌: தினமும்‌ நியமத்தோடு அனுஷ்டானங்‌ 
களைச்‌ செய்து, மத்யானம்‌ ஒருவேளை மட்டும்‌ ஹோமம்‌ செய்து 
மிகுந்த ஹவிஸ்‌ அன்னத்தை எட்டு பிண்டங்கள்‌ அளவு (கவளம்‌ 
என்பது ஒரு கை அளவு. பிண்டம்‌ என்பது இரண்டு கையளவு.) 
சாப்பிட வேண்டும்‌. இதற்கு யதிசாந்த்ராயண விரதம்‌ என்று பெயர்‌. 


SEE WaT frre fan: எள | 
எண்‌ ஏ ரானார்‌ GTI 


சதுர: ப்ராதரஷ்நீயாத்‌ பிண்டாந்‌ விப்ர: ஸமாஹித: | 

சதுரோ அஸ்தமிதே கர்யே சிசுசாந்த்ராயணம்‌ ஸ்ம்ருதம்‌ ॥ 219 

சிசுசாந்த்ராயண விரதம்‌: காலையில்‌ நான்கு பிண்டங்கள்‌ அளவு 
சாப்பிட வேண்டும்‌. இரவில்‌ நான்கு பிண்டங்கள்‌ அளவு சாப்பிட 
வேண்டும்‌. இந்த நியமத்தோடு கடைப்பிடிக்கும்‌ விரதத்துக்கு 
சிசுசாந்த்ராயண விரதம்‌ என்று பெயர்‌. 


களா ளர்‌ எள்னிர்‌: wef | 

உண்ணா எனை என்ர எண 

யதா கதஞ்சித்‌ பிண்டாநாம்‌ தீஸ்ரோ அஷீதீ: ஸமாஹித: | 

மாஸேநா அஷ்நந்‌ ஹவிஷ்யஸ்ய சந்த்ரஸ்யைதி ஸலோகதாம்‌ | 220 


ஒரு மாதம்‌ முழுவதும்‌ சிறிதளவு ஹவிஸை மட்டும்‌ ஒருவேளை 
சாப்பிட்டு விரதமிருப்பவன்‌ சந்திரலோகத்தை அடைவான்‌. 


மான எ ர ணப 

அரண எர்ளா Were எ waft: ப 

ஏதத்‌ ருத்ராஸ்‌ ததா ஆதித்யா வஸவஷ்‌ சா அசரந்‌ வ்ரதம்‌ | 

ஸர்வா ௮குஷலமோக்ஷாய மருதஷ்‌ ௪ மஹர்ஷிபி: ॥ 221 

இத்தகைய விரதங்களை பதினொரு ருத்ரர்களும்‌, பன்னிரண்டு 
ஆதித்யா்களும்‌, ஏழு மருத்துக்களும்‌, எட்டு வசுக்களும்‌ அனுஷ்டித்து 
மேன்மைகளை அடைந்தார்கள்‌. 


மனு நீதி என்னும்‌ 


678 9 மனுதர்ம சாஸ்திரம்‌ 
ப்ப ப்பிப் Wa: wre: Tag! 
ண என்ன்‌ எண்டு 
மஹாவ்யாஹ்ருதிபிர்‌ ஹோம: கர்தவ்ய: ஸ்வயமந்வஹம்‌ | 
அஹிம்ஸா ஸத்யமக்ரோதமார்‌ஐவம்‌ ௪ ஸமாசரேத்‌ ॥ 222 


சாந்த்ராயண விரதமேற்போர்‌ தினமும்‌ மகா வியாக்ருதி 
மந்திரங்களால்‌ நெய்யை விட்டு ஹோமம்‌ செய்ய வேண்டும்‌. 
அஹிம்சையைக்‌ கடைப்பிடிக்க வேண்டும்‌. சத்தியமே பேச 
வேண்டும்‌. குரோதமற்று இருக்க வேண்டும்‌. 


Fea Fr Fra எண ணாய 

வர்க கவரா எப 

தீரிரஹஸ்‌ த்ரிர்‌ நீஷாயாம்‌ ச ஸவாஸா ஜலமாவிஷேத்‌ | 

ஸ்த்ரீகத்ர பதிதாம்ஷ்‌ சைவ நாஅபிபாஷேத கர்ஹிசித்‌ | 223 

காலையும்‌ மாலையும்‌ மத்யானமும்‌ தண்ணீரில்‌ மூழ்கிக்‌ குளிக்க 
வேண்டும்‌. அதாவது ஓடும்‌ நதியில்‌ குளிப்பது சிரேஷ்டம்‌. அல்லது 
ஏரி குளங்களில்‌ நன்கு முழ்கிக்‌ குளிக்க வேண்டும்‌. 


டன ள்ளி. wale எ | 

எ எனி ea Tela: | 

ஸ்தா நாஆசநாப்யாம்‌ விஹரே தஷக்தோ அத: ஷயீத வா | 

ப்ரஹ்மசாரீ வ்ரதீ ௪ ஸ்யாத்‌ குருதேவத்விஜா அர்சக: ॥ 224 

விரதமனுஷ்டிக்கும்‌ போது இரவு தூங்குதல்‌ என்ற விதியை 
வைத்துக்‌ கொள்ளக்‌ கூடாது. அமர்ந்திருக்க வேண்டும்‌. முடியாத 
போது சிறிது படுக்கலாம்‌. (பகலிலும்‌ இதே விதிதான்‌) ஆனால்‌ 
மஞ்சத்தில்‌ படுக்கக்‌ கூடாது. பிரம்மசரிய விரதத்தைக்‌ கடைப்பிடிக்க 
வேண்டும்‌. குருவையும்‌ தேவர்களையும்‌ உத்தம த்விஜர்களையும்‌ 
பூஜிக்க வேண்டும்‌. 

எள்‌ எண்ட வ எறி 

எண ன்னை wafer ॥ 

ஸாவித்ரீம்‌ ௪ ஐபேந்‌ நித்யம்‌ பவித்ராணி ச ஷக்தித: | 

ஸர்வேஷ்வேவ வ்ரதேஷ்வேவம்‌ ப்ராயஷ்சித்தார்த மாத்ருத: ॥ 225 

தினமும்‌ காயத்ரீ மந்திரத்தை முடிந்த வரை அதிகபட்சமாக 
ஜபிக்க வேண்டும்‌. இந்த விதிமுறையை எல்லா பிராயச்சித்த 
விரதங்களிலும்‌ அனுஷ்டிக்க வேண்டும்‌ 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை முட ஆனந்த நாச்சியாரம்மா பெட்ட ப்ப] 


ளோ வின எப்டி. | 

அகா ஏ என்ட என்னிய 

ஏதைர்‌ த்விஜாதய: ஷோத்யா வ்ரதைராவிஷ்க்ருதை நல: | 

அநாவிஷ்க்ருதபாபாம்ஸ்‌ து மந்தரைர்‌ ஹோமைஷ்ச சோதயேத்‌ | 226 

இவ்வாறாக தங்கள்‌ பாபங்களைக்‌ கூறி பிராயச்சித்தம்‌ கேட்டு 
வந்த த்‌ விஜார்களுக்கு வேதவிற்பன்னர்கள்‌ பிராயச்சித்தங்களை 
எடுத்துரைக்க வேண்டும்‌. 

தங்கள்‌ பாபங்கள்‌ வெளியே தெரியாமல்‌ இருக்க வேண்டும்‌. 
என்று கேட்டு வந்தவர்களுக்கு அதற்குத்‌ தக்கபடி மந்திர ஐபங்‌ 
களையும்‌, ஹோமங்களையும்‌ எடுத்துரைக்க வேண்டும்‌. 


உண்ணா । 
ணி எயா எ எ ய 


க்யாபநேநா அனுதாபேந தபஸா அத்யயநேந ச | 

பாபக்ருந்‌ முச்யதே பாபாத்‌ ததா தாநேந சாஆபதி ॥ 227 

தான்‌ செய்க பாபத்தை வெளிப்படையாகக்‌ கூறி மனம்‌ வருந்து 
வதாலும்‌, தவத்தாலும்‌, வேதமோதுவதாலும்‌, தானம்‌ செய்வதாலும்‌ 
பிராயச்சித்தம்‌ செய்வதாலும்‌ ஒருவன்‌ தன்‌ பாபத்திலிருந்து விடுபடு 
கிறான்‌. 


அள எரி ன FATT | 
எள எனி ரர ஏணி ॥ 


யதா யதா நரோ அதர்மம்‌ ஸ்வயம்‌ க்ருத்வா அனுபாஷதே | 

ததா ததா த்வசேவாஅஹிஸ்‌ தேநாஅதர்மேண முச்யதே | 228 

ஒருவன்‌ தான்‌ செய்த பாபத்தை வெளிப்படையாகத்‌ தெரிவித்து 
எவ்வளவுக்‌ கெவ்வளவு மனம்‌ வருந்துகிறானோ, அவ்வளவுக்‌ 
கவ்வளவு பாம்பு சட்டையையுரிப்பது போல்‌, தன்‌ பாபத்தை 


உரித்தெறிகிறான்‌. 


YET WATE ஷோனான்‌ | 
எ எண்ணான ஏன ॥ 


யதா யதா மநஸ்‌ தஸ்ய துஷ்க்ருததம்‌ கர்ம கர்ஹதி | 

ததா ததா சரீரம்‌ தத்‌ தேநா அதர்மேண முச்யதே | 22% 

ஒருவன்‌ எந்த அளவுக்கு மனம்‌ வருந்தி, ஐயோ இப்படி செய்த 
விட்டேனே என்று சுய பச்சாதாபப்‌ படுறொனோ அந்த அளவுக்கு 
அவன்‌ பாபத்திலிருந்து விடுபடுகிறான்‌. 


மனு நீதி என்னும்‌ 


I] வைகை க அட. ட ட மனுதர்ம சாஸ்தீரம்‌ 
ன TE எள எனா TTA THETA | 
ef af gaff ஏன TY எ: ப 
க்ருத்வா பாபம்‌ ஹி ஸந்தப்ய தஸ்மாத்‌ பாபாத்‌ ப்ரமுச்யதே | 
நைவம்‌ குர்யாம்‌ பூநரிதி நிவ்ருத்யா பூயதே துஸ: | 230 


பாபம்‌ புரிந்து விட்டு ஐயோ இப்படிச்‌ செய்து விட்டேனே” 
என்று பரிதவித்து மனம்‌ நொந்து துடித்து பாபத்திலிருந்து 
விடுபட்டவன்‌ மீண்டும்‌ அப்‌ பாபத்தைச்‌ செய்யவே கூடாது. 


Ua எண என என்னிய 

அளவி Fret ஏர ண்‌ எண 

ஏவம்‌ ஸஞ்சிந்த்ய மனஸா ப்ரேத்ய கர்மபலோதகம்‌ | 

மனோவாங்மூர்திபிர்‌ நீத்யம்‌ சுபம்‌ கர்ம ஸமாசரேத்‌ | 231 

இதுவரை கூறியதை யெல்லாம்‌ நன்கு மனத்தில்‌ நிறுத்திக்‌ 
கொண்டு, பாபம்‌ செய்வதால்‌ வரும்‌ கேட்டையும்‌, புண்ணியம்‌ 
செய்வதால்‌ வரும்‌ நன்மையையும்‌ சீர்தூக்கிப்‌ பார்த்து, மனத்தாலும்‌ 
வாக்காலும்‌ உடலாலும்‌ எப்போதும்‌ புண்ணியம்‌ தரும்‌ 
காரியங்களைச்‌ செய்ய வேண்டும்‌. 


அணா எ ளான wa ண 

என்ர என ford என்ப 

அக்ஞாநாத்‌ யதிவா ஞாநாத்‌ க்ருத்வா கர்ம விகர்ஹிதம்‌ | 

தஸ்மாத்‌ விமுக்திமந்விச்சந்‌ த்விதீயம்‌ ந ஸமாசரேத்‌ | 232 

தெரிந்தோ, தெரியாமலோ பாபம்‌ தரும்‌ காரியத்தைச்‌ செய்து 
விட்டு, அப்பாபத்திலிருந்து விடுதலை அடைய நினைப்பவன்‌, 
மீண்டும்‌ இரண்டாவது முறை அந்தப்‌ பாபத்தைச்‌ செய்யக்கூடாது. 


அன FA WT: வாறு 

எண்னை? Fate Wag HRC VAAN 

யஸ்மிந்‌ கர்மண்யஸ்ய க்ருதே மனஸ: ஸ்யாதலாகவம்‌ | 

தஸ்மிம்ஸ்‌ தாவத்‌ தப: குர்யாத்‌ யாவத்‌ துஷ்டிகரம்‌ பவேத்‌ ॥ 233 

பாபம்‌ செய்தவன்‌, பிராயச்சித்த விரதத்தை அனுஷ்டித்து 
முடித்த பிறகும்‌, அவன்‌ மனத்துக்கு பாபம்‌ நீங்கிவிட்டது என்ற 
திருப்தி ஏற்படவில்லையானால்‌, திருப்தி ஏற்படும்வரை அந்த 
பிராயச்சித்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1681] 

எர வ ணரா YENI 

Tired ஏர்‌: நண்‌ எள்‌ ஊரில ப 

தபோ மூலமிதம்‌ ஸர்வம்‌ தைவமானுஷகம்‌ சுகம்‌ | 

தபோ மத்யம்‌ புதை: ப்ரோக்தம்‌ தபோ அந்தம்‌ வேததர்ஷிபி: | 234 

தேவர்களும்‌ மனிதர்களும்‌ அனுபவிக்கும்‌ சுகத்துக்‌ கெல்லாம்‌ 
தவமே காரணம்‌. சுகத்தின்‌ அதிக்கும்‌ நடுவுக்கும்‌ முடிவுக்கும்‌ தவமே 
காரணம்‌ என்று வேதமறிந்தோர்‌ கூறியுள்ளனர்‌. 

என என்‌ ளா எ உண எப 

Fe 8 என்‌ ளர்‌ எர: நன WL 

ப்ராஹ்மணஸ்ய தபோ ஞாநம்‌ தப: க்ஷத்ரஸ்ய ரக்ஷணம்‌ | 

வைஷ்யஸ்ய து தபோ வார்தா தப: சத்ரஸ்ய ஸேவநம்‌ ॥ 235 

தவம்‌ என்பது யாருமற்ற காட்டில்‌ போய்‌ உட்கார்ந்துதான்‌ 
செய்ய வேண்டும்‌ என்பதில்லை. ஒவ்வொருவரும்‌ அவரவர்‌ 
வாழ்க்கையையே தவமாக்கிக்‌ கொள்ளலாம்‌. 

ஞானத்தை அடைவதே பிராம்மணன்‌ செய்யும்‌ தவம்‌. 

க்ஷத்ரியார்களுக்கு மக்களைக்‌ காப்பதே தவம்‌. 

வைசியா்களுக்கு வர்த்தகமே தவம்‌. 

சூத்திரா்களுக்கு பணிபுரிதலே தவம்‌. . 


yg: அணா FOES TATSNTAT: | 

எ பபப 1 

ருஷய: ஸம்யதா ஆத்மாந: பலமூலா அநிலா அஷநா: | 

தபஸைவ ப்ரபஷ்யந்தி த்ரைலோக்யம்‌ ஸசராசரம்‌ || 236 

ரிஷிகள்‌ மனம்‌ வாக்கு சரீரத்தால்‌ தூய்மையானவர்களாக, 
தூய்மையான நியமங்களைக்‌ கடைப்பிடித்து, பழங்களையும்‌ கிழங்கு 
களையும்‌ உண்டு, சில சமயம்‌ காற்றை மட்டுமே சுவாசித்தபடி தவம்‌ 
புரிந்து, தங்கள்‌ ஞானதிருஷ்டியால்‌ இருந்த இடத்திலிருந்தபடியே 
மேலுலகத்தையும்‌ பாதாளத்தையும்‌ இந்த பூமி முழுவதையும்‌ 
பார்க்கக்கூடியவார்களாக இருக்கிறார்கள்‌. 

அனார்‌ எள்‌ எண Rafe | 

எலி னோ எடி ளா 

ஒளஷதாந்யகதோ வித்யா தைவீ ௪ விவிதா ஸ்திதி: | 

தபஸைவ ப்ரசித்யந்தி தபஸ்‌ தேஷாம்‌ ஹி ஸாதநம்‌ | 237 

தோய்களை நீக்குகின்ற மூலிகைகளை அறிகின்ற திறனும்‌, 
பிரம்ம ஞானமும்‌, மேன்மையான உலகங்களும்‌ இன்னும்‌ பலவும்‌ 


மனு நீதீ என்னும்‌ 
[682] || ப ப > மனுதர்ம சாஸ்திரம்‌ 
தவத்தாலேயே அடையப்படுகின்றன. அனைத்தையும்‌ அடையும்‌ 
சாதனமாக தவமே இருக்கிறது. 


ன UG TUG TE YT THT வப 
எண்ன என்‌ fe TUE 


யத்‌ துஸ்தரம்‌ யத்‌ துராபம்‌ யத்துர்கம்‌ யச்ச துஷ்கரம்‌ | 

ஸர்வம்தத்‌ தபஸா சாத்யம்‌ தபோஹி துரதிக்ரமம்‌ | 238 

தவத்தால்‌ தாண்ட முடியாததையும்‌ (வினைப்பயன்களையும்‌) 
தாண்டலாம்‌. தவத்தால்‌ ஏறமுடியாத எந்த உச்சத்தையும்‌ (மேலுலகங்‌ 
களையும்‌) எட்டலாம்‌. தவத்தால்‌ செய்ய இயலாத எந்தக்‌ காரியத்‌ 
தையும்‌ (விஸ்வாமித்திரரைப்‌ போன்று படைத்தல்‌ தொழிலையும்‌) 
செய்யலாம்‌. தவத்துக்கு மிஞ்சிய சக்தி எதுவுமே டையாது. 


WRT ர எண்களை | 

எ மாண yor Rafter Te: ॥ 

மஹாபாதகிநஷ்சைவ சேஷாத்‌ சாஅகார்யகாரிண: | 

தபஸைவ சுதப்தேந முச்யந்தே கில்பிஷாத்‌ ததக: ॥ 239 

மஹாபாதகங்களைச்‌ செய்தவர்களும்‌ தங்கள்‌ தவத்தினால்‌ 
பாபங்களிலிருந்து விடுபட்டிருக்றொர்கள்‌. 

சிறு பாபங்களைச்‌ செய்தவர்களும்‌ விடுபட்டிருக்கிறார்கள்‌. 

நன்கு தவம்‌ செய்த எல்லோருமே தங்கள்‌ பாபங்களிருந்து 
விடுபட்டிருக்கிறார்கள்‌. 


PE எ ரானா எ ரண wa எ 

ஊண்‌ = எ ண்ண 

கீடாஷ்‌ சாஅஹி பதங்காஷ்‌ ச பஷவஷ்‌ ௪ வயாம்ஸி ச | 

ஸதாவராணி ௪ பூதாநி திவம்‌ யாந்தி தபோ பலாத்‌ ॥ 240 

பூச்சிகளும்‌, பாம்புகளும்‌, அணில்களும்‌, மிருகங்களும்‌, பறவை 
களும்‌, தாவரங்களும்‌ தவம்‌ செய்து சொர்க்கத்தை அடைந்துள்ளன. 

எண்‌ கள்வர்‌ ளா. 

எர ர்்ணரார் என்ர ॥ 


யத்கிஞ்சிதேந: குர்வந்தி மநோவாக்‌ மூர்திபிர்‌ ஐநா: | 

தத்‌ ஸர்வம்‌ நீர்தஹந்த்யாஷ தபஸைவ தபோதநா: | 241 

தவத்தையே தனமாக எண்ணி சேமித்து வைப்பவர்கள்‌, 
மனத்தாலும்‌ வாக்காலும்‌ உடலாலும்‌ ஏதோ சிறிது பாபம்‌ 
செய்தாலும்‌ அதுவும்‌ தவத்தால்‌ எரிக்கப்பட்டுவிடும்‌. தவத்தையே 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 
அன்னை ம்ீ ஆனந்த நாச்சியாரம்மா வ 1:1] 


தனமாகக்‌ கொண்டவர்கள்‌ என்பதால்‌ தபிஸ்விகள்‌ தபோதனர்கள்‌ 
எனப்‌ படுகிறார்கள்‌. 


எ ணக என வினை | 
ஊர கா ளி எ ॥ 


தபஸைவ விசுத்தஸ்ய ப்ராஹ்மணஸ்ய திவெளகஸ: | 

இஜ்யாஷ்‌ ௪ ப்ரதிக்ருஹ்ணந்தி காமாந்‌ ஸம்வர்தயந்தி ௪ ॥ 242 

குவம்‌ செய்து தூய்மையடைந்த பிராம்மணர்கள்‌ யாகயக்ஞங்கள்‌ 
மூலமாகக்‌ கொடுக்கும்‌ ஹவிஸை தேவர்கள்‌ பிரியத்தோடு 
ஏற்பார்கள்‌. அவர்கள்‌ கேட்கும்‌ வரங்களையும்‌ கொடுப்பார்கள்‌. 


ஊரோ ணா | 
பட்ட்ட்ட ப வட்ட WATT 


ப்ரஜாபதிரிதம்‌ ஷாஸ்த்ரம்‌ தபஸைவா அஸ்ருஜத்‌ ப்ரபு: | 

ததைவ வேதாந்‌ ருஷயஸ்‌ தபஸைவ ப்ரபேதிரே ॥ 243 

பிரஜாபதியானவர்‌, தவம்‌ செய்தே இந்த தர்ம சாஸ்திரங்களை 
இயற்றினார்‌. அவ்வாறே ரிஷிகள்‌ தவத்தினாலேயே வேதங்களை 
அறிந்தார்கள்‌. 

FAT AT சோளா ண? 1 

அன்ன ரர எர: நுணா ॥ 


இத்யேதத்‌ தபஸோ தேவா மஹாபாக்யம்‌ ப்ரசக்ஷதே | 
ஸர்வஸ்யாஅஸ்ய ப்ரபஷ்யந்தஸ்‌ தபஸ: பூண்ய முத்தமம்‌ | 244 
தேவர்கள்‌, தவத்தாலேயே தாங்கள்‌ தேவர்களானதை எண்ணி, 


தவத்தின்‌ மேன்மையை அறிந்தவர்களாக மிக உயர்ந்ததான 
தவத்தைக்‌ கொண்டாடுகிறார்கள்‌. 


WETS ணை எனை ரா 
எ னம ற்‌ எண்ண ॥ 


வேதாஅப்யாஸோ அந்வஹம்‌ ஷக்த்யா மஹாயக்ஞக்ரியா க்ஷமா | 

நாசயம்த்யாஷ பாபாநீ.மஹாபாதகஜாந்யபி | 245 

தினமும்‌ வேதமோதுதல்‌, பஞ்ச மகா யக்ஞங்களைச்‌ செய்தல்‌, 
பூர்வப்‌ பயனால்‌ வரும்‌ துன்பங்களைப்‌ பொறுத்துக்‌ கொள்ளல்‌ 
என்னும்‌ இவை மூன்றும்‌ மஹா பாபங்களையும்‌ சீக்கிரமாக நசிக்கச்‌ 


செய்யும்‌. 


ண்ண ௫ ured Fidel ராயு 
ப்பட ய பப்ப ட்ட ப்பட்ட 


ணை ஸ்கிம்‌ 
யதைதஸ்‌ தேஜஸா வஹ்நீ: ப்ராப்தம்‌ நீர்தஹதி க்ஷணாத்‌ | 
ததா ஞாநா அந்நிநா பாபம்‌ ஸர்வம்‌ தஹதி வேதவித்‌ ॥ 246 
அக்னியானது, தன்னருகிலுள்ள விறகுகளையெல்லாம்‌ எரித்துச்‌ 
சாம்பலாக்குவது போன்று வேதவிற்பன்னன்‌ தனது ஞானம்‌ என்னும்‌ 
அக்னியினால்‌ சகல பாபங்களையும்‌ எரித்துவிடுவான்‌. 


உள சார்‌ எள்ளி 
Fa De wet எ ளா ॥ 


இத்யேததே நஸாமுக்தம்‌ ப்ராயஷ்சித்தம்‌ யதாவிதி | 
அத ஊர்த்வம்‌ ரஹஸ்யாநாம்‌ ப்ராயஷ்சித்தம்‌ நீபோதத | 247 
வெளிப்படையாள பிரம்மஹத்தி பாபம்‌ முதல்‌ அனைத்துப்‌ 
பாகங்களுக்குமான பரிகாரங்கள்‌ இதுவரை கூறப்பட்டன. இனி 
ரகசியமான பாபங்களின்‌ பரிகாரங்களைக்‌ கூறுகிறேன்‌, கேளுங்கள்‌: 


பப்பு பட்ட தப பத்‌ WET 

அ ஹானி சாளர ரான எ: ॥ 

ஸவ்யாஹ்ருதி ப்ரணவகா: ப்ராணாயாமாஸ்து சோடஷ | 

அபி ப்ரூணஹணம்‌ மாஸாத்‌ பூநந்த்யஹரஹ: க்ருதா: ॥ 248 

வியாக்ருதி பிரணவங்களோடு பதினாறு பிராணாயாமங்களைச்‌ 
செய்தால்‌ பிரம்மஹத்தி பாபத்திலிருந்தும்‌ நீங்கி பரிசுத்தமடைய 
முடியும்‌. ( மந்திர சித்தி அடைந்தவர்களுக்கே இது பொருந்தும்‌. ) 


அன்ஸார்‌ எளிய 

எ ஏனை ஏரின்‌ ரண ॥ 

கெளத்ஸம்‌ ஒப்த்வாஅப இத்யேதத்‌ வாசிஷ்டம்‌ சப்ரதீத்‌ ய்ருசம்‌ | 

மாஹித்ரம்‌ சுத்தவத்யஷ்‌ ௪ சுராபோ அபி விசுத்யதி | 249 

கெளத்ஸ மகரிஷி அருளிய “அப: என்று தொடங்கும்‌ 
சூக்தத்தையும்‌, அவ்வாறே வசிஷ்டர்‌ அருளிய சூக்தத்தையும்‌, 
மஹித்ரமகரிஷி அருளிய சூக்தத்தையும்‌ தினமும்‌ பதினாறு முறை 
ஜபிக்க வேண்டும்‌ இவ்வாறு முப்பது தினங்கள்‌ ஜபித்தால்‌ 
மதுவருந்தியவன்‌ அந்தப்‌ பாபத்தினின்றும்‌ நீங்கி பரிசுத்தனாகிறான்‌. 

அனி க 3) 

சான Yad gy roe waft ன்ப 

ஸக்ருஜ்‌ ஐப்த்வா அஸ்யவாமீயம்‌ ஷிவஸங்கல்பமேவ ௪ | 

அபஹ்ருத்ய சுவர்ணம்து க்ஷணாத்‌ பவதி நீர்மல: | 250 


மூலமும்‌ உரையும்‌ ( ்‌ 

அன்னை ஸ்ரீ அன்த உவம கனவை வ வை வைகையை | 6 ௫ ௧ ] 
ஒரு மாதம்‌, தினமும்‌ வாமசூக்தத்தையும்‌, சிவ சங்கல்பத்தையும்‌ 

ஐபித்துவந்தால்‌ பிராம்மணனிடம்‌ தங்கத்தைத்‌ திருடிய பாவத்‌ 

திலிருந்து விடுபட முடியும்‌. 


படட 

wT ரன சே ரன? ரன்ன: ॥ 

ஹவிஷ்பாந்தீயமப்யஸ்ய நதமம்ஹ இதீதி ௪ |. 

ஐபித்வா பெளருஷம்‌ சூக்தம்‌ முச்யதே குருதல்பக: | 251 

“ஹவிஷ்பாந்தம்‌' எனத்‌ தொடங்கும்‌ ரிக்குகளையும்‌, 'நதமம்‌” 
என்று தொடங்கும்‌ ரிக்குகளையும்‌, 'இதி வா: எனத்‌ தொடங்கும்‌ 
ரிக்கையும்‌ கொண்ட புருஷ சூக்தத்தையும்‌ ஒரு மாதம்‌ தினந்தோறும்‌ 
பதினாறு முறை ஜபித்து வந்தால்‌ குரு மனைவியைக்‌ கூடிய 
பாபத்திலிருந்து விடுபடலாம்‌. 


TTA WITT FTE 

சன எரி எரக்கி எ ॥ 

ஏநஸாம்‌ ஸ்தூலகக்ஷ்மாணாம்‌ சிகீர்ஷந்நபநோதநம்‌ | 

அவேத்ர்யுசம்‌ ஐபேதப்தம்‌ யத்கிஞ்சேதமிதீதி வா | 252 

பெரிய பாபங்களையும்‌, சிறு பாபங்களையும்‌ போக்கிக்‌ 
கொள்ள வேண்டுபவன்‌, “அவ தே” என்னும்‌ ரிக்கையும்‌, 'யத்கிஞ்‌ 
சேதம்‌” என்னும்‌ ரிக்கையும்‌, இதி வா” என்னும்‌ ரிக்கையும்‌ ஒரு 
வருடகாலம்‌ தினமும்‌ ஒரு முறை ஜபிக்க வேண்டும்‌. 


எரா ஏன என என்பு 

எண ரன்‌ சாண TTI 

ப்ரதிக்ருஹ்யா அப்ரதீக்ராஹ்யம்‌ புக்த்வா சாஅந்நம்‌ விகர்ஹிதம்‌ | 

ஐபம்ஸ்‌ தரத்ஸமந்தீயம்‌ பூயதே மாநவஸ்‌ த்ரயஹாத்‌ | 253 

வாங்கக்கூடாதவரிடம்‌ தானம்‌ வாங்கினாலும்‌, தகாததை கானே 
சம்பாதித்தாலும்‌, தகாத அன்னத்தை சாப்பிட்டாலும்‌, கரத்ஸமந்த? 
என்று தொடங்கும்‌ ரிக்குகளை ஜபித்து மூன்று நாட்களில்‌ 
பரிசுத்தனாக முடியும்‌. 


ர எ சாண ஏண்‌ 
அணை ETAT எ ரர 


ஸோமாரெளத்ரம்‌ து பஹ்வேநா மாஸ மப்யஸ்ய அத்யதி | 
ஸ்ரவந்தயாமாசரந்‌ ஸ்நாநமர்யம்ணாமிதி சத்ருசம்‌ ॥ 254 
அதிக பாபங்களைச்‌ செய்தவன்‌ 'சோமாருத்வா” என்று 


தொடங்கும்‌ ரிக்குகளையும்‌, அர்யமணம்‌: என்று தொடங்கும்‌ 


066 > மனுதர்ம சாஸ்திரம்‌ 
ரிக்குகளையும்‌ ஒரு மாத காலம்‌ நதியில்‌ நீராடி ஜபிக்க வேண்டும்‌. 
இப்படிச்‌ செய்வதால்‌ பாபங்களிலிருந்து விடுபட்டு பரிசுத்தனாவான்‌. 


அண்ண னன்ன எக எங 
அண நண ள்‌ day ॥ 


அப்தா அர்தமிந்த்ரமித்யேத தேநஸ்வீஸப்தகம்‌ ஐபேத்‌ | 

அப்ரஷஸ்தம்‌ து க்ருத்வா அப்சு மாஸமாஸீத பைக்ஷகம்‌ ॥ 255 

நிறைய பாபங்களைச்‌ செய்த பாபி “இந்த்ரம்‌ மித்ரம்‌” என்னும்‌ 
ஏழு ரிக்குகளையும்‌ ஆறு மாத காலம்‌ ஜபிக்க வேண்டும்‌. 

தண்ணீரில்‌ மலஜலம்‌ விட்டவன்‌, ஒரு மாதம்‌ பிச்சையெடுத்து 
சாப்பிடுவதால்‌ அப்பாபத்தினின்றும்‌ நீங்குவான்‌. 


Te: ரானைப்‌ மன YA feet: | 
ஆனான்‌ என ள- எ ணய 


மந்த்ரை: ஷாகலஹோ மீயைரப்தம்‌ ஹுத்வா க்ருதம்‌ த்விஜ: | 

சுகுர்வப்ய பஹந்த்யேநோ ஐப்த்வா வா ந ம இத்ர்யுசம்‌ | 28 

மஹாபாதகங்களைச்‌ செய்த த்விஜன்‌, சாகல ஹோம மந்திரக்‌ 
களோடு ஒரு வருடகாலம்‌ நெய்‌ வார்த்து ஹோமம்‌ செய்ம 
வேண்டும்‌. அல்லது “நம இந்த்ரஷ்ச' என்னும்‌ ரிக்கை ஒரு 
வருட காலம்‌ ஜபிக்க வேண்டும்‌. இதனால்‌ பாபங்கள்‌ நீங்கி பரிசுத்த 
னாவான்‌. 


WETS ராகா எரர்‌ | 

அனை ea ளர்‌ ரர ॥ 

மஹாபாதக ஸம்யுக்தோ அனுகச்சேத்‌ கா: ஸமாஹித: | 

அப்யஸ்யா அப்தம்‌ பாவமாநீர்‌ பைக்ஷ£ஹாரோ விசுத்யதி | 257 

மஹாபாதகங்கள்‌ அதிகம்‌ செய்தவன்‌ பிச்சையெடுத்து ஜீவனம்‌ 
நடத்த வேண்டும்‌. புலன்களை அடக்கி ஒரு வருடம்‌ பசுக்களுடனே 
இருக்க வேண்டும்‌. அப்போது தினமும்‌ பாவமான ரிக்குகளை 
ஜபித்தபடி இருக்க வேண்டும்‌. இதனால்‌ பாபங்கள்‌ நீங்கி 
பரிசுத்தனாவான்‌. 


அ ஏ ன ரன்‌ ளி 

அனர்‌ ஏக்‌: எ எ ப்ளடி ॥ 

அரண்யே வா த்ரிரப்யஸ்ய ப்ரயதோ வேதஸம்ஹிதாம்‌ | 

முச்யதே பாதகை: ஸர்வை: பராகை: ஷோதிதஸ்‌ த்ரிபி: | 258 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா பெட்ட] 


பராகக்ருச்ர விரதத்தை அனுஷ்டித்து, தூயவனான்‌ பிறகு, 
வனத்தில்‌ வசித்தபடி வேதசம்ஹிதையை மூன்று முறை பாராயணம்‌ 
செய்யவேண்டும்‌. உள்ளும்‌ புறமும்‌ சுத்தமாக இருக்க வ 
இதனால்‌ எல்லாப்‌ பாபங்களும்‌ போகும்‌. 


FE TARR TET PRET | 
Ye Wah: எனைன 


த்ரயஹம்‌ தூபவசேத்‌ யுக்தஸ்‌ த்ரிரஹ்நோ அப்யுபயந்நப: | 

முச்யதே பாதகை: ஸர்வைஸ்‌ த்ரிர்‌ ஐபித்வா அகமர்ஷணம்‌ | 259 

மூன்று நாட்கள்‌ ஐம்புலன்களை அடக்கி, மூன்று வேளையும்‌ 
நீராடி, எதுவும்‌ சாப்பிடாமல்‌ உபவாசமிருந்து மூன்று வேளையும்‌ 
ஜலத்தில்‌ இருந்து அகமர்ஷண மந்திரங்களை மூன்று முறை ஜபிக்க 
வேண்டும்‌. அப்படி இயலாதவர்கள்‌ மூன்று முறை ஜபிக்க வேண்டும்‌ 
என்று சொல்லப்பட்டுள்ளது. சக்தியிருப்பவர்கள்‌ அவரவர்‌ சக்திக்குத்‌ 
குக்கபடி பலமுறை ஜபிக்க வேண்டும்‌. இவ்வாறு செய்வதால்‌ எல்லாப்‌ 
பாபங்களிலிருந்தும்‌ விடுபட முடியும்‌. 


என்‌ சானி 


யதா அஷ்வமேத: க்ரதுராட்‌ ஸர்வபாபா அபநோதந: | 

ததா அகமர்ஷணம்‌ சூக்தம்‌ ஸர்வபாபா அபநோதகம்‌ | 260 

யாகங்களில்‌ அஸ்வமேதம்‌ எவ்வாறு உயர்ந்ததாக உள்ளதோ 
அவ்வாறு சகல பாபங்களையும்‌ போக்கத்தக்க அகமா்ஷண சூக்தம்‌ 
உயர்ந்ததாக உள்ளது. எனவே அகமர்ஷண சூக்தத்தை ஜபித்தால்‌ 
அனைத்துப்‌ பாடங்களும்‌ நசிக்கும்‌. 


ஊரணி TG UE | 
WPA எள்‌ ter: hf ணா ॥ 


ஹத்வா லோகாநபீபாம்ஸ்‌ த்ரீநஷ்நந்நபி யதஸ்‌ தத: | 

ரிக்வேதம்‌ தாரயந்‌ விப்ரோ நைந: ப்ராப்நோதி கிஞ்சந ॥ 261 

ரிக்‌ வேதத்தை அத்யயனம்‌ செய்பவன்‌, உலகங்களை 
அழித்தாலும்‌, மகா பாவிகளின்‌ உணவை சாப்பிட்டாலும்‌ சிறிதளவும்‌ 
பாபத்தை அடையான்‌. 


ரள ProTeam | 

என எ ணா என்ட ரண்‌ ॥ 

ரிக்ஸம்ஹிதாம்‌ த்ரிரப்யஸ்ய யஜுஷாம்‌ வா ஸமாஹித: | 

ஸாம்நாம்‌ வா ஸரஹஸ்யாநாம்‌ ஸர்வபாபை: ப்ரமுச்யதே ॥ 262 


மனு நீதி என்னும்‌ 

688 ஓ. மனுதர்ம சாஸ்திரம்‌ 

ரிக்வேத பாராயணமும்‌,யஜு௰ர்‌ வேத பாராயணமும்‌, ஸாமவேத 

பாராயணமும்‌ பாபங்களைப்‌ போக்குபவை. இவற்றில்‌ ஏதாவது 

ஒரு வேதத்தை மூன்று முறை பாராயணம்‌ செய்தவன்‌ சகல பாபங்‌ 
களிலிருந்தும்‌ விடுதலை அடைவான்‌. 


அள எ ரான fare The ணர்‌ 
எள என a 194 எண்‌ ப 


யதா மஹாஹ்ருதம்‌ ப்ராப்ய க்ஷிப்தம்‌ லோஷ்டம்‌ விநஷ்யதி | 

ததா துஷ்சரிதம்‌ ஸர்வம்‌ வேதே த்ரிவ்ருதி மஜ்‌ஐதி ॥ 263 

பெரிய மடுவில்‌ விழுந்த மண்கட்டி கரைந்து போவது போன்று 
ரிக்‌, யஜுர்‌, சாம வேத பாராயணங்களால்‌ சகல பாபங்களும்‌ 
கரைந்து போகும்‌. 


ஜன்‌ என என்‌ எண்‌ என்னா wr 

UH WTA frag Aad உட்க ப்பட! 

௬சோ யஜும்ஸி சாஅந்யாநீ ஸாமாநி விவிதாநீ ௪ | 

ஏச ஜேயஸ்‌ த்ரிவ்ருத்‌ வேதோ யோ வேதைநம்‌ ச வேதவித்‌ | 264 

ரிக்‌, யஜுர்‌, சாம வேதங்களையும்‌, இவற்றின்‌ மந்திர 
பிரம்மாணங்களையும்‌ சேர்த்து “திரிவிருத்‌ வேதம்‌” 8 
கூறுவார்கள்‌. இந்த இரிவிருத்‌ வேதத்தை அறிந்தவனையே “வேதவித்‌” 
என்று கூறுவார்கள்‌. 


௮௫ A (௭ எனி af RT| 

¥ Tio=Tq Prag dt wa பட்டத tefl 

ஆத்யம்‌ யத்‌ த்ரயக்ஷரம்‌ ப்ரஹ்ம த்ரயீ யஸ்மிந்‌ ப்ரதிஷ்டிதா | _ 

ஸகுஹ்யோஅந்யஸ்‌ த்ரிவ்ருத்‌ வேதோ யஸ்தம்‌ வேத ஸ வேதவித்‌ | 265 

வேதங்களுக்கு முதலில்‌ இருக்கின்ற, அகார, உகார, மகாரங்கள்‌ 
என்னும்‌ மூன்று அட்சரங்கள்‌ சேர்ந்த பிரணவம்‌ சிரேஷ்ட மானது; 
பிரம்ம தத்துவத்தைத்‌ தெரிவிப்பதும்‌, மிகவும்‌ ரகசியமானதுமான 
பிரணவத்தின்‌ சொரூபத்தையும்‌, பொருளையும்‌ அறிந்தவன்‌ 
“வேதவித்‌' எனப்படுவான்‌. 


(பதினோராம்‌ அத்தியாயம்‌ முற்றிற்று. ) 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 


அன்னை மூட ஆனந்த நாச்சியாரம்மா 1689] 


அத்தியாயம்‌ - 12 | | 


எண்ன கின்‌ எ னாக | 
ணர்‌ எனா 1 என எனை எரு 


சாதுர்வர்ணஸ்ய க்ருத்ஸ்நோ அயமுக்தோ தர்மஸ்‌ த்வயா அநக | 

கர்மணாம்‌ பலநீர்வ்ருத்திம்‌ ஷம்ஸ நஸ்‌ தத்‌ வத: பராம்‌ | ப 

மகரிஷிகள்‌ கூற்று: மேன்மையானவரான பிருகு முனிவரே, 
நான்கு வர்ணத்தவருடைய தர்மங்களையும்‌, கலப்பினத்தாரின்‌ 
தோற்றங்களைப்‌ பற்றியும்‌, தொழில்களைப்‌ பற்றியும்‌, கர்ம 
பலன்களின்‌ பரிகாரங்களைப்‌ பற்றியும்‌ கூறினீர்கள்‌. இனி ஜன்மாந்‌ 
திரங்களின்‌ வினைப்பயனைப்‌ பற்றி எங்களுக்கு எடுத்துரைக்க 
வேண்டுகிறோம்‌. 


எள எனா TEU TTA ஏர | 

அன என ஏரா கள்ளன்‌ Foal 

ஸ தானுவாச தர்மாஆத்மா மஹர்ஷீந்‌ மாநவோ ப்ருகு: | 

அஸ்ய ஸர்வஸ்ய ஷ்ருணுத கர்மயோகஸ்ய நீர்ணயம்‌ ॥ 2 

தர்மாத்வாவும்‌ மதுவின்‌ மகனுமான பிருகு மகரிஷி, 
முனிவர்களைப்‌ பார்த்து “அனைத்து வினைகளுக்கும்‌ ஏற்படும்‌ 
பலன்களைப்‌ பற்றி எடுத்துரைக்கிறேன்‌, கேளுங்கள்‌,” என்றார்‌. 


அரணாக எ WET 

BH எள்‌ ராஜாரா. ॥ 

சுபாஅசுப பலம்‌ கர்ம மநோவாக்தேஹஸம்பவம்‌ | 

கர்மஜா கதயோ ந்ருணா முத்தமா அதமமத்யமா: ॥ 3 

மனம்‌, வாக்கு, உடலால்‌ கர்மவினைகள்‌ ஏற்படுகின்றன. இவை 
நல்வினை தீவினை என்று இருவகையாக ஏற்படும்‌. இதனைக்‌ 
கொண்டு நல்வினைக்கு நல்ல பலனும்‌, தீ வினைக்கு தீய பலனும்‌ 
அடைவார்கள்‌. இந்த பலன்களாலேயே உத்தமப்‌ பிறவிகளும்‌, 
மத்திமப்‌ பிறவிகளும்‌, கடைநிலைப்‌ பிறவிகளும்‌ ஏற்படும்‌. 


எண்ன safiarTe afar: | 
ணாள எள்‌ எனன 


ன ணை பட்டி ட்ககட்‌ ம்‌ 
தஸ்யேஹ த்ரிவிதஸ்யா அபி த்ரயதிஷ்டாநஸ்ய தேஹிந: | 
தஷலக்ஷணயுக்தஸ்ய மநோ வித்யாத்‌ ப்ரவர்தகம்‌ | 4 
ஒருவன்‌ செய்யும்‌ நற்செயல்களாலும்‌, தீச்செயல்களாலும்‌, 

இடைப்பட்ட செயல்களாலும்‌ ஏற்படும்‌ பத்து வகையான 

வினைகளுக்கு மனமே மூலகாரணமாயிருக்கிறது. 


னா ராயு 

ள்ள ர கர்‌ ளாம 

பரத்ரவ்யேஷ்வபித்யாநம்‌ மநஸா அநீஷ்ட சிந்தநம்‌ | 

விததா அபிநிவேஷஷ்ச த்ரிவிதம்‌ கர்ம மானஸம்‌ | 5 

பிறர்‌ பொருளின்‌ மீது ஆசைப்படுதல்‌ போன்ற நினைப்புகளால்‌ 
மனம்‌ மூன்று வகையான கர்மாக்கள்‌ செய்ய காரணமாகிறது. 


ணர்‌ 401 எப்‌ எ | 

கணு என னா மப 

பாருஷ்யமந்ருத்ம்‌ சைவ பைசுந்யம்‌ சாஅபி ஸர்வஷ: | 

அலம்‌ பத்தப்ரலாபஷ்ச வாக்மயம்‌ ஸ்யாச்‌ சதுர்விதம்‌ ॥ 

கடுமையாகப்‌ பேசுதல்‌, பொய்பேசுதல்‌, பழி சுமத்துதல்‌, 
ஊர்வம்பு பேசுதல்‌ என்னும்‌ நான்கும்‌ வாக்கால்‌ ஏற்படும்‌ பாபங்கள்‌. 


6 


Feuer ளே Aafia: | 

எள எ WE என்ப ணா ॥ 

அதத்தாநாமுபா ஆதாநம்‌ ஹிம்ஸா சைவா அவிதாநத: | 

பரதாரோபஸேவா ச ஷாரீரம்‌ த்ரிவிதம்‌ ஸ்ம்ருதம்‌ ॥ 7 

பிறர்‌ சொத்தைப்‌ பறித்து அனுபவித்தல்‌, ஹிம்சித்தல்‌, பிறர்‌ 
மனைவியை அடைதல்‌ என்னும்‌ மூன்றும்‌ உடலால்‌ ஏற்படும்‌ 
பாபங்கள்‌. 


எர ராரா 
என ன தாக ச ண்ண 
மாநஸம்‌ மநஸைவா அயமுபபுங்தே ஷுபாஅஷுபம்‌ | 
வாசா வாசா க்ருதம்‌ கர்ம காயேநைவ ச காயிகம்‌ | 
மனத்தால்‌ செய்த பாபங்களின்‌ பலனையும்‌, புண்ணியங்களின்‌ 
பலனையும்‌ மனத்தாலேயே அனுபவித்தாக வேண்டும்‌. 
வாக்கால்‌ செய்த பாபங்களின்‌ பலனையும்‌, புண்ணியங்களின்‌ 
பலனையும்‌ வாக்காலேயே அனுபவித்தாக வேண்டும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 591] 
அன்னை ஸுநீ ஆனந்த நாச்சியாரம்மா எ ராரா ரா [891] 


wie: wate afi Baa | 
ஏர மினா சாணை 


ஷரீரஜை: கர்மதோஷைர்‌ யாதி ஸ்தாவரதாம்‌ நர: |. 

வாசிகை: பக்ஷி ம்ருகதாம்‌ மாநஸைரந்த்யஜாதிதாம்‌ | 9 

மனிதன்‌ உடலால்‌ செய்த பாபங்களால்‌ அடுத்து, மரம்‌, செடி 
கொடிகளாக பிறவியெடுப்பான்‌. 

வாக்கால்‌ செய்த பாபங்களால்‌ மிருகம்‌, பறவையாக 
பிறவியெடுப்பான்‌. 

மனத்தால்‌ செய்த பாபங்களால்‌ சண்டாள ஜாதி மற்றும்‌ மிகத்‌ 
தாழ்ந்த ஜாதிகளில்‌ பிறப்பான்‌. 


Fafa fia: WT: WAY UA 
ப்ளாசா எண wr: Weft 


வாக்தண்டோ அத மநோதண்ட: காயதண்டஸ்‌ ததைவ ச | 

யஸ்யைதே நீஹிதா புத்தெள த்ரிதண்டீதி ஸ உச்யதே | 10 

திரிதண்டத்தைக்‌ கையில்‌ ஏந்தியவன்‌ சந்யாசி. வாக்கு மனம்‌ 
உடல்‌ என்னும்‌ மூன்றையும்‌ கட்டுப்படுத்தி ஸ்திரமாக தன்வசம்‌ 
வைத்திருப்பவனே திரிதண்டி, இவனே உண்மையான சந்யாசி. 


பட்டப்‌ பபட்ட்டட்ட பய்டடமி 
கன்ன ராண எ ணி ॥ 


த்ரிதண்டமேதந்‌ நிக்ஷிப்ய ஸர்வபூதேஷ மாநவ: | | 
காமக்ரோதெள து ஸம்யம்ய தத: ஸித்திம்‌ நியச்சதி | 11 
மனம்‌ வாக்கு உடலை அடக்கியவனாக சகல உயிர்களிடத்தும்‌ 
கருணை செலுத்தி, காமம்‌ குரோதம்‌ முதலான எந்த தீய பண்பும்‌ 
நெருங்காமல்‌ தன்னைக்‌ காத்து கொள்பவனே சித்தியை அடைவான்‌. 


ண்ணு எரா எள்‌ | 
௩ ஊரி என்னி ஏூ ப 


யோ அஸ்யா ஆத்மந: காரயிதா தம்‌ சேஷுத்ரக்ஞம்‌ ப்ரசக்ஷதே | 

ய: கரோதி து கர்மாணி ஸ பூதாத்மோச்யதே பூதை: | 12 

ஆத்மாவுக்கு உபகாரமாக இருக்கும்‌ உடலை நல்லதும்‌ 
கெட்டதுமான அனைத்து காரியங்களையும்‌ ஈடுபடச்‌ செய்பவனை 
க்ஷேத்ரக்ஞன்‌ என்பார்கள்‌. 


மனு நீதி என்னும்‌ 
692 மனுதர்ம சாஸ்திரம்‌ 
எந்த உடலானது சகல காரியங்களையும்‌ செய்து கொண்டிருக்‌ 
கிறதோ, அந்த உடல்‌ ஐம்பூத தத்துவங்களால்‌ ஆனது என்பதால்‌ 
பூதாத்மா என்பார்கள்‌. 


MAAS: என என்பு 
3 அன்‌ ui 6 94௮ எர 


ஜீவஸம்ஞோ அந்தராத்மா அந்ய: ஸஹஜ: ஸர்வ தேஹிநாம்‌ | 

யேந வேதயதே ஸர்வம்‌ சுகம்‌ துக்கம்‌ ௪ ஜன்ம சு ॥ 13 

க்ஷேத்ரக்ஞனுக்கும்‌ பூதாத்மாவுக்கும்‌ வேறான மஹத்‌ என்று 
ஒரு தத்துவம்‌ உள்ளது. இந்திரியங்களையும்‌ அகங்காரத்தையும்‌ 
உருவமாகக்‌ கொண்ட மஹத்‌ தத்துவத்தைக்‌ கொண்டே சத்‌ 
ரக்ஞன்‌ சுகதுக்கங்களை அனுபவிக்கிறான்‌. 


ஏர்‌ நாணன்‌ என ர எ 
அனர YAY ளர்‌ னா (ந: ॥ 


தாவுபெள பூதஸம்ப்ருக்தெள மஹாந்‌ க்ஷேத்ரக்ஞ ஏவ ௪ | 

உச்சாவசேஷ பூதேஷு ஸ்திதம்‌ தம்‌ வ்யாப்ய திஷ்டத: ॥ 14 

தாழ்ந்த மஹத்தும்‌ க்ஷேத்ரக்ஞனும்‌ பஞ்சபூதங்களுடன்‌ கூடி 
உயர்ந்த சகல உயிர்களிடத்தும்‌ உள்ளுறையும்‌ பரமாத்வாவை 
அண்டியிருக்கும்‌. 


அணா Wig Ta ணி ௭0: | 

Fea TT எரர்‌ செள aT: ॥ 

அசங்க்யா மூர்தயஸ்‌ தஸ்ய நீஷ்பதந்தி ஷரீரத: | 

உச்சாவசாநி பூதாநி ஸததம்‌ சேஷ்டயந்தி யா: ॥ 15 

பரமாத்வாவிலிருந்து கணக்கற்ற க்ஷேத்ரக்ஞர்கள்‌, அக்னி 
யிலிருந்து தெறிக்கும்‌ தீப்பொறிகளைப்‌ போல வெளிப்பட்டு 
உயர்ந்ததும்‌ தாழ்ந்ததுமான தேவர்‌ மனிதர்‌ மிருகம்‌ போன்ற 
ரூபங்களோடு வெளிப்பட்டு பூத தத்துவங்களால்‌ இயங்குகின்றனர்‌. 

எனன TH என ன ஷேர்‌ ராவ 

WH எண்ண ஏர 

பஞ்சப்ய ஏவ மாத்ராப்ய: ப்ரேத்ய துஷ்க்ருதிநாம்‌ ந்ருநாம்‌ | 

ஷரீரம்‌ யாதநார்தீய மந்யதுத்பத்யதே த்ருவம்‌ | 

மனிதர்கள்‌ பாபம்‌ புரிந்தவர்களாக, நரகங்களைஅனுபவிக்கதக்க, 
எத்தகைய துன்பங்களையும்‌ பொறுக்க கூடியதான யாதனா சாரத்தை 
அடைகின்றனர்‌. 


16 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா யய படட பவி] 


எ எ ள்‌: எனி ணா | 

எண TTY Neff ளா ॥ 

தேநா அனுபூய தா யாமி: ஷரீரேணேஹ யாதநா: | 

தாஸ்வேவ பூதமாத்ராசு ப்ரலீயந்தே விபாகஷ:॥ 17 

பாபாத்மாக்களான ஜீவர்கள்‌ இந்த யாதனா சரீரத்தைப்‌ பெற்று 
யமனால்‌ ஆணையிடப்பட்ட சகல துன்பங்களையும்‌ (தண்டனை 
களையும்‌) அனுபவிப்பார்‌. அப்போது முன்பிருந்த பஞ்ச பூதங்களும்‌ 
கலைந்து வெளியிலுள்ள பஞ்சபூதங்களுடன்‌ லயிக்கின்றன. 

WPS YOR ATT FATA ETT I 

எம்பி என்ன்‌ எண்ணி ॥ 


ஸோஅனுடூயா அசுகோதர்காந்‌ தோஷாந்‌ விஷயஸங்கஜாந்‌ | 

வ்யபேத கல்மஷோ அப்யேதி தாவேவோபெள மஹெள ஐஸெள | 18 

மனிதன்‌ தான்‌ செய்த தீய வினைகளின்‌ பலனையெல்லாம்‌, 
நரகத்தில்‌ அனுபவித்த பிறகு, பாபம்‌ நீங்கியவனாக மீண்டும்‌ 
மஹத்தின்‌ சேர்க்கையையும்‌, பரமாத்ம சேர்க்கையையும்‌ அடை 
கிறான்‌. 


ள்‌ றன ரா எனின்‌ UE! 
அன்ற என: Tele “ஏனை ப 


தெள தர்மம்‌ பஷ்யதஸ்‌ தஸ்ய பாபம்‌ சாஅதந்த்ரிதெள ஸஹ | 

யாப்யாம்‌ ப்ராப்நோதி ஸம்ப்ருக்த: ப்ரேத்யேஹ ௪ சுகா அசுகம்‌ | 19 

ஜீவன்‌ தர்மத்தோடும்‌ அதர்மத்தோடும்‌ கூடியவனாக எந்த சக 
துக்கங்களை அனுபவிக்றொனோ அடைகிறானோ அதை 'மஹத்தும்‌ 
பரமாத்மாவும்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 


என்‌ Uf qf WTSI | 

எ ணர்‌ ஏ எர ஏனா ॥ 

யத்யாசரதி தர்மம்ஸ ப்ராயஷோ அதர்மமல்பஷ: | 

தைரேவ சாஆவ்ருதோ பூதை: ஸ்வர்கே சுகமுபாஅஷ்நுதே | 20 

ஜீவன்‌ தர்மத்தை அதிகமாகவும்‌, அதர்மத்தை கொஞ்சமாகவும்‌ 
செய்திருந்தால்‌, பஞ்ச பூதங்களோடு கூடியவனாக ஸ்வர்க 
லோகத்தையடைந்து சுகமாக இருக்கின்றான்‌. 


ராவா Dad என்னை | 
ஈறி எண்‌ எள்‌ என்ற்‌ எ ॥ 


ய ணை எட்ட கட்ட 
யதி து ப்ராயஷோ அதர்மம்‌ ஸேவதே தர்மமல்பஷ: | 
தைர்‌ பூதை: ஸ பரித்யக்தோ யாம்‌: ப்ராப்நோதி யாதநா: | 21 
ஜீவன்‌ அதர்மத்தை அதிகமாகவும்‌, தர்மத்தைக்‌ குறைவாகவும்‌ 
செய்திருந்தால்‌ ஐம்பூதங்களும்‌ நீங்கிய கடினமான நரகத்‌ 
துன்பங்களைத்‌ தாங்கக்‌ கூடிய யாதனா சரீரத்தோடு யம 
வாதனைகளை அனுபவிப்பான்‌. 


என்ற எரா எ எள்ள சாப 

ண மண்‌ ராட்‌ சான ॥ 

யாமீஸ்‌ தா யாதநா: ப்ராப்ய ஸ ஜீவோ வீதகல்மஷ: | 

தாந்யேவ பஞ்சபூதாநீ பூநரப்யேதி பாகஷ: | 22 

அந்த ஜீவன்‌ நரகவேதனைகளை அனுபவித்த பிறகு பாபங்கள்‌ 
நீங்கப்‌ பெற்று, ஐம்பூதச்‌ சேர்க்கையை மீண்டும்‌ அடை கிறான்‌. 


UH! ன daa எரி: அரச எ 

ஏன்ற ர்‌ எரணோா ன ர ॥ 

ஏதா த்ருஷ்ட்வா அஸ்ய ஜீவஸ்ய கதீ: ஸ்வேநைவ சேதஸா | 

தர்மதோ அதர்மதஷ்‌ சைவ தர்மே தத்யாத்‌ ஸதா மந: | 23 

இவ்வாறாக ஜீவனுக்கு, செய்யும்‌ பாபபுண்ணியங்களுக்கேற்ப 
சொர்க்கமும்‌ நரகமும்‌ கட்டும்‌ என்பதையும்‌ சொர்க்க போகங்கள்‌ 
அனுபவிக்கவும்‌, நரக வேதனைகளை அனுபவிக்கவும்‌ அதற்குத்தக்க 
சரீரம்‌ கிடைக்கும்‌ என்பதையும்‌ நன்கு அறிந்து கொள்ள வேண்டும்‌. 
அறிந்து கொண்டு மனத்தை எப்போதும்‌ தர்ம காரியங்களைச்‌ செய்வ 
திலேயே ஈடுபடுத்த வேண்டும்‌. 


அணா சோ ரான்‌ ராய 

ணர்‌ எள அள்ள: ॥ 

ஸத்வம்‌ ரஜஸ்‌ தமஷ்சைவ த்ரீந்வித்யாதாத்மநோ குணாந்‌ | 

யைர்‌ வ்யாப்யேமாந்‌ ஸ்திதோ பாவாந்‌ மஹாந்ஸர்வாநசேஷத: ॥ 24 

இனி சத்வம்‌, ரஜஸ்‌, தமஸ்‌ என்னும்‌ முக்குணங்களின்‌ 
தன்மைகளைக்‌ கூறுகிறேன்‌. இக்‌ குணங்களுடன்‌ கூடிய மஹத்‌ 
தத்துவம்‌ அனைத்திலும்‌ வியாபித்துள்ளது. 

aut ரரி weft | 

எ ௭ Tao க்‌ எர ॥ 

யோ யதைஷாம்‌ குணோ தேஹே ஸாகல்யேநா அதிரிச்யதே | 


ஸ ததா தத்குணப்ராயம்‌ தம்‌ கரோதி ஷரீரிணம்‌ | 25 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா இ (5] 

இந்த மூன்று குணங்களும்‌ எல்லோருக்கும்‌ இருந்தாலும்‌, 
எவனிடத்தில்‌ எந்த குணம்‌ முழுமையாக உள்ளதோ, அவனை அந்த 
குணம்‌ கொண்டவனாக அறியவேண்டும்‌. 


Wet art Tia TTT: ரய 

THE Sea எனை ag; ॥ 

ஸத்வம்‌ ஞாநம்‌ தமோ அஞ்ஞானம்‌ ராகத்வேஷெள ரூ: ஸ்ம்ருதம்‌ | 

ஏதத்‌ வ்யாப்திமதேதேஷாம்‌ ஸர்வ பூதா ஆஸ்ரிதம்‌ வபு: | 26 

ஸத்வ குணம்‌ என்பது ஞானம்‌. தமோ குணம்‌ என்பது 
அஞ்ஞானம்‌. விருப்பும்‌ வெறுப்பும்‌ ரஜோகுணம்‌. இம்மூன்று 
குணங்களும்‌ சகல உயிர்களிடத்தும்‌ வியாபித்துள்ளன. 


Te freed ணர்‌ எளிய 
ளை மான்‌ 


தத்ரயத்‌ ப்ரீதிஸம்யுக்தம்‌ கிஞ்சிதாத்மநி லக்ஷயேத்‌ | 

ப்ரஷாந்தமிவ சுத்தா ஆபம்‌ ஸத்வம்‌ ததுப தாரயேத்‌ ॥ 27 

ஆத்மாவுடன்‌ கூடி நிம்மதியாகவும்‌, ப்ரீதியோடும்‌ பிரகாசமான 
உருவத்தோடும்‌ இருக்கும்‌ குணத்தை சத்வகுணம்‌ என்றறிய 
வேண்டும்‌. 


அரண்களை | 
qe: Wd free Wert wR ATI 


யத்‌ து துக்கஸமாயுக்‌ தமப்ரிதிகரமாத்மந: | 

தத்‌ ரஜ: ப்ரதீபம்‌ வித்யாத்‌ ஸததம்‌ ஹாரி தேஹிநாம்‌ | 28 

அந்த ஆத்மாவுடன்‌ துக்கத்தோடு கூடியதாகவும்‌, பிரீதியைக்‌ 
கொடுக்காததாகவும்‌, எப்போதும்‌ விஷயங்களிலேயே ஈடுபடுவ 
தாகவும்‌ உள்ள குணத்தை ரஜோ குணம்‌ என்றறிய வேண்டும்‌. 


அண்ண ணை FATT | 
கண்ணா யாள ன்ப 


யத்து ஸ்யாந்‌ மோஹஸம்‌ யுக்த மவ்யக்தம்‌ விஷயாத்மகம்‌ | 
அப்ரதர்க்யமவிஞோயம்‌ தமஸ்‌ ததுப தாரயேத்‌ ॥ 29 
மோகத்தோடு கூடியதாக, நன்றும்‌ தீதும்‌ அறியும்‌ ஞான 


மற்றதாக, புலன்களால்‌ அறியப்படாததாகவும்‌ உள்ள குணத்தை 
தமோ குணம்‌ என்றறிய வேண்டும்‌. 


மனு நீதி என்னும்‌ 


66 மனுதர்ம சாஸ்திரம்‌ 
அளி சிர அரா எ: ஊரை | 
சண்‌ என்‌ எனு எ ரண ॥ 
த்ரயாணாமபி சைதேஷாம்‌ குணாநாம்‌ ய:பலோ தய: | 
அக்ந்யோ மத்யோ ஐகந்யஷ்‌ ச தம்‌ ப்ரவக்ஷ்யாம்யசேஷத: | 30 


இந்த மூன்று குணங்களிலும்‌ உயர்ந்த பலன்களையும்‌, மத்திம 
பலன்களையும்‌, கீழான பலன்களையும்‌ அளிப்பவை பற்றிய 
விஷயங்களை முழுமையாகக்‌ கூறுகிறேன்‌, கேளுங்கள்‌. 


ஊர்‌ at WaT APE: | 
YASS WE TUTTE ॥ 


வேதா அப்யாஸஸ்‌ தபோ ஞானம்‌ ஷெளசமிந்த்ரிய நீக்ரஹ: | 

தர்மக்ரியா ஆத்மசிந்தா ௪ ஸாத்விகம்‌ குணலக்ஷணம்‌ | 31 

வேதமோதுதல்‌, தவம்‌ செய்தல்‌, ஆத்மஞானத்தோடிருத்தல்‌, 
உள்ளும்புறமும்‌ தூய்மையோடிருத்தல்‌, ஐம்புலன்களையும்‌ அடக்கி 
யிருத்தல்‌, தர்மமான செயல்களைச்‌ செய்தல்‌, ஆத்மாவைப்‌ பற்றி 
சிந்தித்தல்‌ என்பவை சத்துவ குணத்தால்‌ ஏற்படுபவை. 


அண்ண ளன | 

Foradil ப்ட்கிட்பத பயட்பாயி 

ஆரம்ப ருசிதா அதைர்யமஸத்கார்ய பரிக்ரஹ: | 

விஷயோபஸேவா சாஅஜஸ்ரம்‌ ராஜஸம்‌ குணலக்ஷணம்‌ | 32 

பலனை எதிர்பார்த்து காரியங்கள்‌ செய்தல்‌, அதைரியம்‌, கூடாத 
செயலைச்‌ செய்தல்‌, விஷய சுகங்களில்‌ நாட்டத்தோடிருத்தல்‌ 
என்பவை ரஜோ குணத்தால்‌ ஏற்படுபவை. 


Th: வர்ர wid ணன Pama | 

qf WATER ATT TUTTE Il 

லோப: ஸ்வப்நோ அத்ருதி: க்ரெளர்யம்‌ நாஸ்திக்யம்‌ பிந்ந வ்ருத்திதா | 

யாசிஷ்ணுதா ப்ரமாதஷ்‌ ௪ தாமஸம்‌ குணலக்ஷணம்‌ ॥ 33 

பேராசை, அதிக தூக்கம்‌, கோழைத்தனம்‌, கோள்சொல்லல்‌, 
நாஸ்திக புத்தி, ஒழுக்கமின்மை, பிச்சையெடுத்தல்‌, போதை 
யோடிருத்தல்‌ என்பவை தமோ குணத்தால்‌ ஏற்படுபவை. 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 


அன்னை ஸுடீ ஆனந்த நாச்சியாரம்மா 1697] 


YH BT தன BAT எ ft Ha Tr | 
TTL WA FETE Uf TTT TUTTI 


யத்‌ கர்ம க்ருத்வா குர்வம்ஷ்‌ ச கரிஷ்யம்ஷ சைவ லஜ்தஐதி | 

தஜ்ஞோயம்‌ விதுஷா ஸர்வம்‌ தாமஸம்‌ குணலக்ஷணம்‌ | 34 

ஒரு காரியத்தை செய்யப்போகும்‌ போதும்‌, செய்யும்‌ போதும்‌, 
செய்தபிறகும்‌, அந்தக்‌ காரியத்துக்காக உள்ளம்‌ வெட்கமுறுமானால்‌ 
அது தமோ குணத்தின்‌ லட்சணம்‌ என்றறிய வேண்டும்‌. 


Wafer mon எக்‌ னான்‌ TEE | 
qu ered we fad GB TAA 


யேநா அஸ்மிந்‌ கர்மணா லோகே க்யாதிமிச்சதி புஷ்கலாம்‌ | 

ந ௪ ஷோசத்ய ஸம்பத்தெள தத்‌ விக்ஞோயம்‌ து ராஜஸம்‌ ॥ 35 

இவ்வுலகில்‌ மிக்க புகழை அடைவதை மட்டுமே 
குறிக்கோளாகக்‌ கொண்டு, பரலோக செளக்கியத்தைத்‌ தரும்‌ 
புண்ணியங்களைப்பற்றிக்‌ கவலைப்‌ படாமல்‌ காரியங்களைச்‌ செய்தல்‌ 
ரஜோ குணத்தின்‌ லட்சணம்‌ என்றறிய வேண்டும்‌. 


ஊன்‌ WT எற வண ASAT 
௭ ஊன்‌ எண்ன எரா ॥ 


யத்‌ ஸர்வேணேச்சதி ஞாதும்‌ யந்‌ ந லஜ்ஜதி சாஆசரந்‌ | 

யேந துஷ்யதி சாஆத்மா அஸ்ய தத்‌ ஸத்வகுண லக்ஷணம்‌ | 36 

எந்தக்‌ காரியத்தைச்‌ செய்யப்‌ போகும்‌ போதும்‌, செய்யும்‌ 
போதும்‌, செய்த பிறகும்‌ உள்ளம்‌ வெட்கப்படாதோ, எந்த 
காரியத்தைச்‌ செய்வதனால்‌ ஆனந்தம்‌ ஏற்படுமோ, அத்தகைய 
காரியங்களைச்‌ செய்தல்‌ சத்வ குணத்தின்‌ லட்சணம்‌ என்றறிய 
வேண்டும்‌. 


என்‌ ணர்‌ எ ad Te! 
உன எர ஏரி: கேள என்ரு 


தமஸோ லக்ஷணம்‌ காமோ ரஐஸஸ்‌ த்வர்தம்‌ உச்யதே | 
ஸத்வஸ்ய லக்ஷணம்‌ தர்ம: ஷ்ரேஷ்ட்யமேஷாம்‌ யதோத்தரம்‌ ॥ 37 


காமமே பிரதானமாக இருத்தல்‌ தமோ குணத்தின்‌ லட்சணம்‌. 
பொருளாசையே பிரதானமாக இருத்தல்‌ ரஜோ குணத்தின்‌ 


சத்வம்‌ 
ணன ்மனஸ்றிஸ்‌ 
லட்சணம்‌. தர்மமே பிரதானமாக இருத்தல்‌ சத்வ குணத்தின்‌ 
லட்சணம்‌. 

தமோ குணத்தைவிட ரஜேோ குணம்‌ சிறந்தது. ரஜோ 
குணத்தைவிட சத்வ குணம்‌ சிறந்தது. 


daa Tat ரான்‌ | 
எண என்‌ எனன ணப 


யேந யாம்ஸ்து குணேநைஷாம்‌ ஸம்ஸாராந்‌ ப்ரதிபத்யதே | 

தாந்‌ ஸமாஸேந வக்ஷ்யாமி ஸர்வஸ்யா அஸ்ய யதாக்ரமம்‌ | 38 

இந்த குணங்களால்‌ ஜீவன்‌ எத்தகைய நிலைகளை அடைகிறான்‌ 
என்பவற்றை முழுமையாக வரிசைப்படி கூறுகிறேன்‌, கேளுங்கள்‌. 


ன எண்ன என ஈர 3 ரண 
ண ளை ண்ண ளார்‌ ॥ 


தேவத்வம்‌ ஸாத்விகா யாந்தி மனுஷ்யத்வம்‌ ௪ ராஜஸா: | 

திர்யக்த்வம்‌ தாமஸா நித்யமித்யேஷா த்ரிவிதா கதி: | 39 

சத்வ குணத்திலேயே நிலைத்திருப்பவன்‌ தேவப்பிறவியை 
அடைவான்‌. 

ரஜோ குணத்திலேயே நிலைத்திருப்பவன்‌ மனிதப்‌ பிறவியை 
அடைவான்‌. 

தமோ குணத்திலேயே நிலைத்திருப்பவன்‌ பறவை மிருகம்‌ 
முதலான கழ்ப்பிறவிகளை அடைவான்‌. 


உண்ன ராங்‌ எப 

ண எனா எ கண்ண. ॥ 

த்ரிவிதா த்ரிவிதைஷா து விக்ஞேயா கெளணிக கதி: | 

அதமா மத்யமா அக்ந்யா ௪ கர்மவித்யா விசேஷத: | 40 

முக்குணங்களால்‌ கிடைக்கும்‌ மூன்று வகையான பிறவிகளும்‌, 
தேசம்‌ காலம்‌ செயல்‌ இவற்றின்‌ பேதங்களாலும்‌, ஞானபேதத்தாலும்‌, 
உயர்ந்த தாழ்ந்த மத்திம பேதங்களாலும்‌ மீண்டும்‌ மூவகையாக 
உள்ளன. 

TAT: BRANT WET: எம்‌ Ue | 

ண TT VO ண rr Tf | 


ஸ்தாவரா: க்ருமிகீடாஷ்‌ ௪ மத்ஸ்யா: ஸர்பா: ஸகச்சபா: | 
பஷவஷ்‌ ச ம்ருகாஷ்சைவ இகந்யா தாமஸீ கதி: | 41 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை ஸுரீ ஆனந்த நாச்சியாரம்மா ணக க வை [2121] 
செடிகள்‌,. மரங்கள்‌ முதலான அசையாத தாவரப்‌ பிறவிகள்‌ 

தமோ குணத்தால்‌ ஏற்பட்ட கடைநிலைப்‌ பிறவிகள்‌. அவ்வாறே 

புழு, பூச்சி, மீன்‌, பாம்பு, ஆமை, பசுக்கள்‌, மிருகங்கள்‌ என்னும்‌ 

இப்பிறவிகளும்‌ தமோ குணத்தால்‌ ஏற்பட்ட கடைநிலைப்‌ 

பிறவிகளேயாகும்‌. 


FT எ TET எ ரர Wf: | 

1 ணள WUE எ எள Tet என: ॥ 

ஹஸ்திநஷ்‌ ௪ துரங்காஷ்‌ ௪ சூத்ரா ம்லேச்சாஷ்‌ ச கர்ஹிதா: | 

ஸிம்ஹா வ்யாக்ரா வராஹாஷ்‌ ௪ மத்யமா தாமஸீகதி: ॥ 42 

யானை, குதிரை, சிங்கம்‌, புலி,பன்றி என்னும்‌ இப்பிறவிகள்‌ 
தமோ குணத்தால்‌ ஏற்பட்ட மத்திமநிலைப்‌ பிறவிகள்‌. 

அவ்வாறே சூத்திரர்களும்‌ மிலேச்சர்களும்‌ கூட தமோ 
குணத்தால்‌ ஏற்பட்ட மத்திம நிலைப்‌ பிறவிகளேயாவர்‌. 


ணா எ எ ToT ளி | 

வரண எள்ள 

சாரணாஷ்ச சுபர்ணாஷ்ச பூரூஷாஷ்சைவ தாம்பிகா: | 

ரக்ஷாம்ஸி ௪ பிஷாசாஷ்‌ தாமஸீ சத்தமா கதி: ॥ 43 

சாரணர்கள்‌, பறவைகள்‌, டாம்பீகமான மனிதர்கள்‌, 
ராட்சதர்கள்‌, பிசாசர்கள்‌ என்னும்‌ பிறவிகள்‌ தமோ குணத்தால்‌ 
ஏற்பட்ட உத்தம நிலைப்பிறவிகள்‌. 


ண எனா TOT ர: WET | 

எனா என ளி நத! 

ஐல்லா மல்லா நடாஷ்‌ சைவ புருஷா: ஷஸ்த்ரவ்ருத்தய: | 

த்யூத பாந ப்ரஸக்தாஷ்‌ ௪ ஐகந்யா ராஜஸீ கதி: ॥ 44 

உலக்கைகளைக்‌ கொண்டு யுத்தம்‌ செய்பவர்கள்‌, கைகளால்‌ 
மல்யுத்தம்‌ செய்பவர்கள்‌, நாட்டியமாடுபவர்கள்‌, ஆயுதங்களைச்‌ 
செய்பவர்கள்‌, சூதாடிகள்‌, குடிகாரர்கள்‌ - இவர்கள்‌ ரஜோ 
குணத்தின்‌ கடைநிலைப்‌ பிறவிகள்‌. 


அனா: எ ற ரோ ரர | 
எனா எனா ஏணி Mf: ॥ 


ராஜாந: க்ஷத்ரியாஷ்சை நாக்ஞாம்சைவ புரோஹிதா: | 
வாதயுதத பரதாநாஷ ௪ மத்யமா ராஜஸீ கதி: | 45 


700 ட மனு வஸ்திரம்‌ 
ஆரசர்கள்‌, ஷத்ரிய ஜாதியில்‌ தோன்றியவர்கள்‌, அரச 
புரோகிதர்கள்‌, வாத பிரதிவாதங்கள்‌ நடத்துவதில்‌ சிறந்த திறமை 
பெற்ற சாஸ்திர விற்பன்னர்கள்‌ - இவர்கள்‌ ரஜோ குணத்தின்‌ 
இடைநிலைப்‌ பிறவிகள்‌. 


Tat ரன எள FST TONS 3 
எணண எல்‌ Tare ஈன்‌: ॥ 


கந்தர்வா குஹ்யகா யக்ஷா விபுதா அனுசராஷ்ச யே | 

ததைவா அப்ஸரஸ: ஸர்வா ராஜஸீ கத்தமா கதி: ॥ ஸ்ட்‌ 

கந்தர்வர்கள்‌, குஹ்யர்கள்‌, யட்சர்கள்‌, விபுதார்கள்‌, அப்சரஸ்கள்‌ - 
இவர்கள்‌ ரஜோ குணத்தின்‌ உயர்நிலைப்‌ பிறவிகள்‌. 


எண ள்‌ எள3 TTT TT: | 
TAT = CTT We எக்‌ ரான்‌: ॥ 


தாபஸா யதயோ விப்ராயே ச வைமாநீகா கணா: | 

நக்ஷத்ராணி ௪ தைத்யாஷ்‌ ௪ ப்ரதமா ஸாத்விகீ கதி: ॥ 47 

தபஸ்விகள்‌, சன்யாசிகள்‌, வேதவிற்பன்னர்கள்‌, புஷ்பக 
விமானங்களில்‌ சஞ்சரிக்கும்‌ வித்யாதரர்கள்‌, தைத்தியர்கள்‌, 
நட்சத்திரங்கள்‌ - இவர்கள்‌ சத்வ குணத்தின்‌ கடைநிலைப்‌ பிறவிகள்‌. 

ர WA ளே எ TAA எர: | 

கானா ளன எனிள எரி Tet: ॥ 


யஜ்வாந ரிஷயோ தேவா வேதா ஜ்யோதீம்ஷி வத்ஸரா: | 

பிதரஷ்‌ சைவ ஸாத்யாஷ்‌ ௪ த்விதீயா ஸாத்விகீ கதி: ॥ 48 

யாகம்‌ செய்பவர்கள்‌ (யாகம்‌ செய்வதிலேயே மனத்தைச்‌ 
செலுத்துபவர்கள்‌), ரிஷிகள்‌, தேவர்கள்‌, வேதரூபமான தெய்வங்கள்‌, 
இரக தெய்வங்கள்‌, பித்ரு தேவர்கள்‌, சாத்யர்கள்‌ - இவர்கள்‌ சத்வ 
குணத்தின்‌ இடைநிலைப்‌ பிறவிகள்‌. 


We Prag i ரான? 5 | 

Sunt எர ஈரா என்ர ॥ 

ப்ரஹ்மா விஸ்வஸ்ருஜோ தர்மோ மஹாநவ்யக்தமேவ ச | 

உத்தமாம்‌ ஸாத்விகீமேதாம்‌ கதிமாஹுர்‌ மநீஷிண: ॥ ப 

பிரம்மதேவர்‌, பிரஜாபதிகள்‌, தர்மதேவர்‌, மஹத்‌, அவ்யக்தம்‌ - 
இவர்கள்‌ சத்வ குணத்தின்‌ உத்தமப்‌ பிறவிகள்‌. 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா (___———————-/1701] 


TH எல்‌ ஏர ணை ண்‌ | 

Afra: எண: ண்ட என்னிக்கு ॥ 

ஏஷ ஸர்வ: ஸமுத்திஷ்டஸ்‌ தீரிப்ரகாரஸ்ய கர்மண: | 

த்ரிவிதஸ்‌ த்ரிவித: க்ருத்ஸ்ந: ஸம்ஸார: ஸார்வபெளதிக: | 50 

முக்குணங்களால்‌, மனம்‌, வாக்கு, உடலால்‌ ஏற்படும்‌ பாவ 
புண்ணிய பலன்களால்‌, உயர்நிலை, இடைநிலை கடைநிலைப்‌ 
பிறவிகள்‌ ஏற்படுவதைப்‌ பற்றிக்‌ கூறினேன்‌. இதில்‌ சில பிறவிகள்‌ 
மட்டும்‌ கூறப்பட்டன. மற்றவற்றை இவ்வாறு ஊகித்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. 


frat wae என்னா எ! 

TTT Bafa Garage எரா: ॥ 

இந்த்ரியாணாம்‌ ப்ரஸங்கேந தர்மஸ்யா அஸேவநேந ௪ | 

பாபாந்‌ ஸம்யாந்தி ஸம்ஸாராநவித்வாம்ஸோ நராதமா: ॥ 51 

ஐம்புலன்களையும்‌ அடக்காது அதன்‌ வழியில்‌ போய்‌ விஷய 
சுகங்களில்‌ நாட்டம்‌ கொண்டு செயல்படுவதாலும்‌, தர்மத்தின்‌ 
வழியில்‌ நடக்காததாலும்‌, செய்த பாவங்களுக்குரிய 
பிராயசித்தங்களைச்‌ செய்து கொள்ளாமையாலும்‌, அறிவற்ற மூட 
மனிதர்கள்‌ தாழ்ந்த நிலைகளை அடைவார்கள்‌. 


பப வக vied Trae பரி 
ஊள் ண்‌ எண்ணா WA Fre ॥ 


யாம்யாம்‌ யோநிம்‌ து ஜீவோ அயம்‌ யேநயேநேஹ கர்மணா | 

க்ரமஷோ யாதி லோகே அஸ்மிம்ஸ்‌ தத்தத்‌ ஸர்வம்‌ நிபோதத | 52 

ஜீவன்‌ எந்த எந்த கர்மவினைகளைச்‌. செய்து எந்தெந்த 
உலகத்தை அடைகிறான்‌, எந்தெந்த பிறவியை அடைகிறான்‌ 
என்பதை முழுவதும்‌ கூறுகிறேன்‌, கேளுங்கள்‌. 


எண்ணா HOTA TERT WT TATA | 
FATT NITE ணை ணா ப 


பஹுந்‌ வர்ஷகணாந்‌ கோராந்‌ நரகாந்‌ ப்ராப்யதத்க்ஷயாத்‌ | 

ஸம்ஸாராந்‌ ப்ரதிபத்யந்தே மஹாபாதகிநஸ்‌ த்விமாந்‌ | 53 

மிகப்பெரிய பாவங்களைச்‌ செய்தவர்கள்‌, பல்லாயிரம்‌ 
வருடங்கள்‌ பயங்கர நரகங்களை அனுவிப்பார்கள்‌. பின்னர்‌ 
மீதியிருக்கும்‌ பாபத்தை அனுபவிக்க எத்தகைய பிறவிகளை 
எடுப்பார்கள்‌ என்பதைக்‌ கூறுகிறேன்‌. 


மனு நீதி என்னும்‌ 


702 3 மனுதர்ம சாஸ்திரம்‌ 
ககைர ணாரா 
அனா எ ௭௭ பற அன்‌ ॥ 
ஷ்வகூகரகரோஷ்ட்ராணாம்‌ கோ அஜாஅவிம்ருக பக்ஷிணாம்‌ | 
சண்டாளபூக்கஸாநாம்‌ ௪ ப்ரஹ்ம்ஹா யோநிம்ருச்சதி | 54 


பிரம்மஹத்தி செய்தவன்‌ நரக வேதனைகளை அனுபவித்த 
பிறகு, நாய்‌, பன்றி, கழுதை, ஒட்டகம்‌ போன்ற மிருகங்களாகவும்‌, 
பறவைகளாகவும்‌ பிறப்பெடுப்பார்கள்‌. மனிதப்‌ பிறவிகளில்‌ சண்டா 
ளர்கள்‌ புக்கஸர்கள்‌ முதலான தாழ்ந்த பிறவிகளை எடுப்பார்கள்‌. 


க்ளா எழ சோரா 
ளர்‌ Ha எ ஏரி எள்‌ WALI 


க்ருமி கீட பதங்காநாம்‌ ௪ திரஷ்சாம்‌ சாஅம்பு சாரிணாம்‌ | 

ஹிம்ஸ்ராணாம்‌ ௪ ஸத்வாநாம்‌ சுராபோ ப்ராஹ்மணோ வ்ரஜேத்‌ | 55 

கள்ளுண்டவனான வேதம்‌ படித்த பிராம்மணன்‌, புழு பூச்சிகள்‌, 
அணில்கள்‌, மலமுண்ணும்‌ ஐந்துக்கள்‌, புலி முதலான கொடிய 
மிருகங்கள்‌ முதலான பிறவிகளை அடைவான்‌. 


கானா எள்‌ UTTAR | 

சர எ எள எரி என ॥ 

லூதா அஹிஸரடாநாம்‌ ச திரஷ்சாம்‌ சாஅம்புசாரிணாம்‌ | 

ஹிம்ஸ்ராணாம்‌ ௪ பிஷாசாநாம்‌ ஸ்தேநோ விப்ர: ஸஹஸ்ரஷ: | 56 

தங்கத்தைத்‌ திருடிய வேதம்‌ படித்த பிராம்ணண்‌, சிலந்தி, 
பாம்பு, ஒணான்‌, நீரில்‌ வாழும்‌ உயிரினங்கள்‌, கொடிய மிருகங்கள்‌, 
பிசாசர்கள்‌ முதலான பிறவிகளை அடைவான்‌. 


qe! உளை ணர்‌ 
கன எ எள்‌ ரள ॥ 


த்ருணகுல்மலதாநாம்‌ ௪ கரவ்யாதாம்‌ தம்ஷ்ட்ரிணாமபி | 

க்ரூர கர்மக்ருதாம்‌ சைவ ஷதஷோ குருதல்பக: | 57 

குரு மனைவியைப்‌ புணர்ந்தவன்‌, புல்‌, புதர்‌, கொடி, கழுகு, 
சிங்கம்‌, புலி முதலான பிறவிகளை பலமுறை அடைவான்‌. 


Re எர ளை: தள எர | 

எண எ ரணி Hl 

ஹிம்ஸ்ரா பவந்தி க்ரவ்யாதா: க்ருமயோ அபக்ஷ்ய பக்ஷிண: | 

பரஸ்பரா ஆதிந: ஸ்தேநா: ப்ரேதா அந்த்யஸ்த்ரீ நீஷேவிண: | 58 


மூலமூம்‌ உரையும்‌ மூழுவதும்‌) 
அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1708] 
பிராணிகளைக்‌ கொல்வதையே தங்கள்‌ சுபாவமாகக்‌ கொண்ட 
வர்கள்‌ மாமிசபட்சிகளான பூனை முதலான பிறவிகளை யெடுப்‌ 
பார்கள்‌. தகாததை சாப்பிடுபவர்கள்‌ புழுக்களாய்‌ பிறப்பார்கள்‌. 
திருடர்கள்‌, தம்‌ இனத்தையே உண்ணும்‌ பிராணிகளாகப்‌ 
பிறப்பார்கள்‌. சண்டாளப்‌ பெண்ணை புணர்ந்தவர்கள்‌ பிரேத 
சரீரத்தோடு அலைவார்கள்‌. 


Weliet fT Te TEE «Afr 
UE எ 1 என்‌ WETS: ॥ 


ஸம்யோகம்‌ பதிதைர்‌ கத்வா பரஸ்யைவ சயோவிதம்‌ | 

அபஹ்ருத்ய ௪ விப்ரஸ்வம்‌ பவதி ப்ரஹ்மராக்ஷஸ: | 59 

பதிதர்களுடன்‌ கூடியிருந்தவனும்‌, பிறர்‌ மனைவியைப்‌ 
புணர்ந்தவனும்‌, விப்ரனின்‌ பொருளைத்‌ திருடியவனும்‌ பிரம்ம 
ராட்சஸனானாவான்‌. 


ண்‌ Wea எ ளாக | 
ள்ளார்‌ எண்‌ எனி ககர ॥ 


மணிமுக்தா ப்ரவாலாநீ ஹ்ருத்வா லோபேந மாநவ: | 
விவிதாநி ௪ ரத்நாநீ ஜாயதே ஹேமகர்த்ருஷ | 60 
ரத்தினங்கள்‌, முத்துக்கள்‌, பவழங்கள்‌, பல வகையான உயர்ந்த 
ரத்தினக்கற்கள்‌ முதலானவற்றைத்‌ திருடியவன்‌ பொற்கொல்லனாகப்‌ 
பிறப்பான்‌. 
என எனி Bit TA எர ர. | 
அணை ரா தந னி ராமு 


தான்யம்‌ ஹ்ருத்வா பவத்யாகு: காம்ஸ்யம்‌ ஹம்ஸோ ஜலம்ப்லவ: | 

மது தம்ஷ: பய: காகோ ரஸம்‌ ஷ்வா நகுலோ க்ருதம்‌ ॥ 61 

தானியங்களைத்‌ திருடியவன்‌ எலியாகப்‌ பிறப்பான்‌. 
வெண்கலத்தைத்‌ திருடியவன்‌ அன்னமாகப்‌ பிறப்பான்‌. தண்ணீர்‌ 
திருடியவன்‌ தவளையாகப்‌ பிறப்பான்‌. பால்‌ இருடியவன்‌ காகமாகப்‌ 
பிறப்பான்‌. தேன்‌ திருடியவன்‌ ஈயாகப்‌ பிறப்பான்‌. ரசப்‌ 
பொருட்களைத்‌ திருடியவன்‌ நாயாகப்‌ பிறப்பான்‌. 


Wid Te aot Te] det Na எ 
ஷ்ண 8 ௭௭0 எக எதா வ ॥ 


மாம்ஸம்‌ க்ருத்ரோ வபாம்‌ மத்குஸ்‌ தைலம்‌ தைலபக: கக: | 
சீரீவாகஸ்து லவணம்‌ பலாகா ஷகுநீர்‌ ததி | 62 


மனு நீதி என்னும்‌ 
பட * மனுதர்ம சாஸ்தீரம்‌ 
மாமிசத்தைக்‌ திருடியவன்‌ கமுகாகப்‌ பிறப்பான்‌. 

வபையைத்‌ திருடியவன்‌ நீர்காக்கையாக பிறப்பான்‌. 

(வபை என்பது குதிரை முதலான மிருகங்களின்‌ வயிற்றில்‌ ஜவ்வு 
போன்றுள்ள ஒரு பகுதி. இது குடலைச்‌ சுற்றி மெல்லிய தோல்‌ 
போல இருக்கும்‌. அஸ்வமேதம்‌ முதலான யாகங்களில்‌ குதிரையைப்‌ 
பலிகொடுத்த பிறகு, இந்த வபையை யாகம்‌ செய்தவர்‌ உண்பது 
பழக்கத்தில்‌ இருந்தது.) 

எண்ணெய்‌ திருடியவன்‌ வெளவாலாகப்‌ பிறப்பான்‌. உப்பைத்‌ 
திருடியவன்‌ சுவர்க்கோழியாகப்‌ பிறப்பான்‌. தயிரைத்‌ திருடியவன்‌ 
ராஜாளியாகப்‌ பிறப்பான்‌. 


Ba எனை எ ன டள 

கர்ணா wrod Te Tt ஸாம்‌ ரப 

கெளஷேயம்‌ தித்திரிர்‌ ஹ்ருத்வா க்ஷளமம்‌ ஹ்ரத்வா து தர்துர: | 

கார்பாஸ தாந்தவம்‌ க்ரெளஞ்சோ கோதா காம்காக்குதோ குடம்‌ ॥ 63 

பட்டு வஸ்திரங்களைத்‌ திருடியவன்‌ தித்திரிப்‌ பறவையாகப்‌ 
பிறப்பான்‌. 

தண்ணீர்‌ திருடியவன்‌ தவளையாகப்‌ பிறப்பான்‌. 

பசுவைத்‌ திருடியவன்‌ உடும்பாகப்‌ பிறப்பான்‌. 

வெல்லத்தைத்‌ இருடியவன்‌ வாக்குதப்‌ பறவையாகப்‌ பிறப்பான்‌. 


ஸ்‌ TTA TA TATE 3 என்ப 

அளை [எண்ணை ர ரன: ॥ 

சுச்சுந்தரி: சுபாந்‌ கந்தாந்‌ பத்ரஷாகம்து பர்ஹிண: | 

ஷ்வாவித்‌ க்ருதாஅந்நம்‌ விவிதமக்ருதாந்நம்‌ து ஷல்யக: ॥ 64 

வாசனை திரவியங்களைத்‌ திருடியவன்‌ மூஞ்சூறாகப்‌ பிறப்பான்‌. 

சீரை, காய்கறிகளைத்‌ திருடியவன்‌ மயிலாகப்‌ பிறப்பான்‌. 

சமைத்த அன்னத்தைத்‌ திருடித்‌ தின்றவன்‌ முள்ளம்‌ பன்றியாகப்‌ 
பிறப்பான்‌. 

சமைக்காத அரிசி பருப்பு முதலானவைகளைத்‌ திருடியவன்‌ 
சல்ய மிருகமாகப்‌ பிறப்பான்‌. 

ன்‌ ஊண்‌ ரான வை 

ண்ண எள ள்‌ எிஎளி கக: ॥ 

பகோ பவதி ஹ்ருத்வா அக்நீம்‌ க்ருஹகாரீ ஹ்யுபஸ்கரம்‌ | 

ரத்நாநி ஹ்ருத்வா வாஸாம்ஸி ஜாயதே ஜீவஜீவக: | 65 


45 


அ 
அன்னை ஸரீ ஆனந்த நாச்சியாரம்ம ரர 
நெருப்பைக்‌ திருடியவன்‌ நாரையாகப்‌ பிறப்பான்‌. 
முறம்‌, உரல்‌ முதலான வீட்டுக்குத்‌ தேவையான பொருட்களைத்‌ 
திருடியவன்‌ குளவியாகப்‌ பிறப்பான்‌. சிவப்பு நிறமுள்ள துணிகளைத்‌ 
திருடியவன்‌ சகோரப்‌ பறவையாகப்‌ பிறப்பான்‌. 


னன்‌ wert நாக்க | 

கரு: விகி எர னர: ரல ॥ 

வ்ருகோ ம்ருகேபம்‌ வ்யாக்ரோ அஷ்வம்‌ பலமூலம்‌ து மர்கட: | 

ஸ்த்ரீம்ருக்ஷ: ஸ்தோககோ வாரி யாநாந்யுஷ்ட்ர: பசூநதஐ: | 66 

மானைத்‌ திருடியவன்‌ ஓநாயாகப்‌ பிறப்பான்‌. 

குதிரையைத்‌ திருடியவன்‌ புலியாகப்‌ பிறப்பான்‌. 

பழங்களையும்‌ மூலிகைகளையும்‌ திருடியவன்‌ குரங்காகப்‌ 
பிறப்பான்‌. 

பெண்ணைத்‌ திருடியவன்‌ கரடியாகப்‌ பிறப்பான்‌. 

தண்ணீரைத்‌ திருடியவன்‌ சாதகப்‌ பறவையாகப்‌ பிறப்பான்‌. 

மாட்டுவண்டி போன்ற வண்டிகளைத்‌ திருடியவன்‌ 
ஒட்டகையாகப்‌ பிறப்பான்‌. 

மற்றபடி ஆடு மாடு போன்ற மிருகங்களைக்‌ திருடியவன்‌ 


வெள்ளாடாகப்‌ பிறப்பான்‌. 


ராரா ரோன்‌ UT | 
ச்‌ ன என சொர ERE: ॥ 


யத்வா தத்வா பரத்ரவ்ய மபஹ்ருத்ய பலாந்‌ நர: | 

அவஷ்யம்‌ யாதி திர்யக்த்வம்‌ ஐக்த்வா சைவாஅஹுதம்‌ ஹவி: | 67 

பிறருடைய திரவியத்தை அபகரித்தவன்‌ அதன்‌ பலனை 
அவசியம்‌ அனுபவித்தே ஆகவேண்டும்‌. அதை அனுபவிக்க 
கண்டிப்பான ஐந்துவாக பிறப்பான்‌. அவ்வாறே ஹோமம்‌ செய்யப்‌ 
படாத ஹவிஸை சாப்பிட்டவனும்‌ ஐந்துவாகப்‌ பிறப்பான்‌. 


எண எண ண ரொ | 

ர எரர்‌ எளி ள: ॥ 

ஸ்த்ரியோ அப்யேதேந கல்பேந ஹ்ருத்வா தோஷமவாப்னுயு: | 

ஏதேஷாமேவ ஐந்தூநாம்‌ பார்யாத்வமுபயாந்தி தா: | 68 

இத்தகைய பாவங்களைப்‌ புரிந்த பெண்களும்‌ அந்த 
ஜந்துக்களின்‌ மனைவிகளாகப்‌ பிறப்பார்கள்‌. 


மனு நீதி என்னும்‌ 
* மனுதர்ம சாஸ்திரம்‌ 


அனை கரை ஏர்‌ ure! 

எரா WaT Neat என்‌ எரு ॥ 

ஸ்வேப்ய: ஸ்வேப்பஸ்து கர்மப்யஷ்‌ ச்யுதா வர்ணாஹ்யாநாபதி | 

பாபாந்‌ ஸம்ஸ்ருத்ய ஸம்ஸாராந்‌ ப்ரேஷ்யதாம்‌ யாந்தி சத்ருஷ | 69 

நான்கு வர்ணத்தவரும்‌ தங்களுக்கு விதிக்கப்பட்ட கிரியைகளை, 
அதாவது கடமைகளை செய்யாது விட்டுவிட்டால்‌ தாழ்ந்த ஜாதியில்‌ 
பிறந்து ஜன்மாந்திரங்களில்‌, சத்ருக்களுக்கு பணிவிடை புரிபவர்‌ 


களாக ஆவார்கள்‌. 


எகர. 94 ளி எண்ம! 

Aha எ ணை: எரா ॥ 

வாந்தா அஷ்யுல்கா முக: ப்ரேதோவிப்ரோ தர்மாத்ஸ்வகாச்‌ ச்யுத: | 

அமேத்ய குணபா அஷீச க்ஷத்ரிய: கடபூதந: | 70 

இவ்வாறு தன்‌ கர்மாக்களை (கடமைகளை) செய்யாது விட்ட 
வேதம்‌ படித்த பிராம்மணன்‌ வாந்தியெடுத்ததை சாப்பிடும்‌ 
கொள்ளிவாய்‌ பிசாசு என்னும்‌ பிரேத ஜன்மத்தை எடுப்பான்‌. 

அவ்வாறே தன்‌ கர்மாக்களைச்‌ செய்யாது விட்ட க்ஷத்ரியன்‌, 
மலத்தையும்‌ பிணத்தையும்‌ சாப்பிடும்‌ கடபூதமாகப்‌ பிறப்பான்‌. 


னாக. We Ave எண்‌ TE! 

NEY எ ஏன்‌ Sf TTA Tg: ॥ 

மைத்ரா அக்ஷஜ்யோதிக: ப்ரேதோ வைஷ்யோ பவதி பூயபுக்‌ | 

சைலா அஷ கஷ்‌ ௪ பவதி கத்ரோ தர்மாத்‌ ஸ்வகாச்‌ ச்யுத: ॥ 71 

இத்தகைய கர்மாவைக்‌ கைவிட்ட வைசியன்‌ சீழை உண்கின்ற 
மைத்ராஷ ஜோதி என்னும்‌ பிரேத ஜன்மாவை எடுப்பான்‌. 

இத்தகைய கர்மாவைக்‌ கைவிட்ட சூத்திரன்‌ பேன்களைத்‌ 
தின்னும்‌ 'சைலாஷகம்‌' என்னும்‌ பிரேத ஜன்மாவை எடுப்பான்‌. 


அள ண பாள. | 
எள ணைன ன ர்ப 


யதாயதா நீஷேவந்தே விஷயாந்‌ விஷயா ஆத்மகா: | 

ததததா குஷலதா தேஷாம்‌ தே௲பதாயதே ॥ 72 

விஷய சுகங்களில்‌ பற்றுவைத்தவர்களான மனிதர்கள்‌, 
எவ்வளவுக்‌ கெவ்வளவு அந்த சுகங்களை அனுபவிக்கிறார்களோ, 
அவ்வளவுக்‌ கவ்வளவு அதில்‌ ஆழ்ந்து மூழ்கிப்‌ போவார்கள்‌. 


மூலமூம்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸரீ ஆனந்த நாச்சியாரம்மா பெட்ட பபப படட பர] 


ஜோனா என்ற ராக: 

அவளி ஒள்‌ rg எர 

தே அப்யாஸாத்‌ கர்மணாம்‌ தேஷாம்‌ பாபாநாமல்பபுத்தய: | 

ஸம்ப்ராப்னுவந்தி துக்காநீ தா*தாஸ்விஹ யோநீஷ | 73 

அற்ப புத்தி கொண்ட இந்த மூடர்கள்‌, நன்கு தாங்கள்‌ 
புரிந்த பாப்‌ கர்மாக்களினால்‌, அந்தப்‌ பாபங்களின்‌ மேல்‌ கீழ்‌ 
தன்மைகளுக்குத்‌ தக்கபடி கீழான, அதைவிடக்‌ கீழான, அதையும்‌ 
விடக்‌ சழான, ஐந்துக்களாகப்‌ பிறந்து துக்கங்களை அனுபவிப்‌ 


பார்கள்‌. 


எரி wig Tg Fra 
TTA எண்‌ A 


தாமிஸ்ராதிஷு சோக்ரேஷ நரகேஷு விவர்தநம்‌ | 

அஸிபத்ரவநாதீநீ பந்தநச்சேதநாநீ ௪ ॥ 74 

மேலும்‌ அவர்கள்‌ தாமிஸ்ரம்‌ போன்ற கொடிய நரகங்களை 
அடைந்து வேதனைகளை அனுபவிப்பார்கள்‌. அசிபத்ர வனம்‌ 
முதலான நரகங்களை அடைந்து, கட்டுண்டும்‌ வெட்டுண்டும்‌ பல 
வேதனைகளை அனுபவிப்பார்கள்‌. 


நா Ta wale: எரிவு எற 
தட ப்ப கவ்யம்‌ பயப்‌ 


விவிதாஷ்சைவ ஸம்பீடா: காகோலூகைஷ்‌ ௪ பக்ஷணம்‌ | 

கரம்‌ ப வாலுகாதாபாந்‌ கும்பீபாகாம்ஷ்‌ ௪ தாருணாந்‌ ॥ 75 

மேலும்‌ காக்கை, கோட்டான்‌ போன்றவற்றால்‌ உண்ணப்‌ 
படுதல்‌, எரியும்‌ மணலில்‌ புரட்டப்படுதல்‌, பெரிய பாண்டத்தில்‌ 
வேகவைக்கப்படுதல்‌ முதலான கோர நரக வேதனைகளை 
அனுபவிப்பார்கள்‌ 


ண எற எள । 
ணி எரர்‌ டப! 


ஸம்பவாம்ஷ்ச வியோநீஷு துக்கப்ராயாசு நித்யஷி: | 
ஷீதாதபா அபிகாதாம்ஷ்‌ ச விவிதாநீ பயாநீ ௪ ॥ 76 
குளிர்‌, வெயில்‌, மழை முதலானவற்றால்‌ துக்கங்களை 


எப்போதும்‌ அடைந்தபடியும்‌, பயந்தபடியும்‌ வாழும்‌ பறவை மிருக 
ஜாதிகளில்‌ பிறப்பார்கள்‌. 


மனு நீதி என்னும்‌ 
708 நல னம்‌ சாஸ்திரம்‌ 


AUF Mag எண எ ணய 

அவ்‌ எனை எமனை WU 

அஸக்ருத்‌ கர்பவாஸேஷஹ வாஸம்‌ ஐன்ம ௪ தாருணம்‌ | 

பந்தநாநீ ௪ கஷ்டாநீ பரப்ரேஷ்யத்வமேவ ௪ ॥ 77 

அதன்‌ பிறகு, மீண்டும்‌ மீண்டும்‌ மிகுந்த கஷ்டமான கர்ப்ப 
வாசங்களைச்‌ செய்து பிறந்து பந்தப்படுத்தும்‌ கஷ்டங்களை 
அனுபவித்து, பிறருக்கு அடிமையாக வாழ்வார்கள்‌. 


எற்ற erg ஜி 

ஊண்‌ எ எரி எப 

பந்துப்ரிய வியோகாம்ஷ்ச ஸம்வாஸம்‌ சைவ துர்‌ஐநை: | 

த்ரவ்யா அர்‌ஜநம்‌ ௪ நாஷம்‌ ச மித்ராஅமித்ரஸ்ய சாஅர்ஐநம்‌ ॥ 78 

மேலும்‌ பந்துக்களையும்‌ நண்பர்களையும்‌ இழத்தல்‌, 
இயவார்களோடு சேர்ந்து வாழ்தல்‌, செல்வத்தை தேடுவதில்‌ மிகுந்த 
துன்பமும்‌, சேர்ந்த செல்வம்‌ அழிவதும்‌, நண்பர்கள்‌ பகைவர்‌ 
களாவதுமான துன்பங்களை அனுபவிப்பார்கள்‌. 


wo Tauri effi dae! 
ஸ்ர ன ணார எண்டு 


ஐராம்‌ சைவா அப்ரதீ காராம்‌ வ்யாதிபிஷ்சோபபீட நம்‌ | 

க்லேஷாம்ஷ்ச விவிதாம்ஸ்‌ தாம்ஸ்தாந்‌ ம்ருத்யுமேவ சதுர்ஜயம்‌ | 79 

சிசிச்சை செய்ய இயலாததான வியாதிகளால்‌ பீடிக்கப்பட்டும்‌, 
முதுமையால்‌ தளர்ந்தும்‌, பலவகையான மனக்கலக்கங்களுக்கு 
ஆட்பட்டும்‌, எதனாலும்‌ தடுத்து நிறுத்த முடியாத மரணத்தை 


அடைவார்கள்‌. 


எண்ட எ வாமன்‌ 

என்ர எ TAL ராணி ॥ 

யாத்ருஷேந து பாவேந யத்யத்‌ கர்ம நீஷேவதே | 

தாத்ருஷேந ஷரீரேண தத்தத்‌ பலமுபா அஷ்நுதே ॥ 80 

சத்வ ராஜஸ தாமஸங்களில்‌ எந்த புத்தியோடு எந்த 
காரியங்களைச்‌ செய்கிறானோ, அதற்குத்‌ தக்கபடி உடலெடுத்து 
அந்தந்த காரியங்களுக்குரிய பலனை அனுபவிக்கிறான்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌ 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா 1709] 


TH we: எரி: wat @ ele | 
TAR எர famed fara ॥ 


ஏஷ ஸர்வ: ஸமுத்திஷ்ட: கர்மணாம்‌ வ: பலோதய: | 

நை: ஷ்ரேயஸகரம்‌ கர்ம விப்ரஸ்யேதம்‌ நீபோதத | 81 

சாஸ்திரம்‌ உரைத்த முறைகளையும்‌, சாஸ்திரத்துக்கு 
விரோதமான காரியங்களைச்‌ செய்வதால்‌ ஏற்‌ படும்‌ பலன்களையும்‌ 
இதுவரை உங்களுக்கு எடுத்துரைத்தேன்‌. இனி வேதம்‌ படித்த 
பிராம்மணனுக்கு மோட்சமென்னும்‌ மேன்மையைத்‌ தரக்கூடிய 
கர்மானுஷ்டானங்களைத்‌ தெரிவிக்கிறேன்‌, கேளுங்கள்‌. 


எண்‌ ஏரி எ Wa: | 

அள ந எர WA 

வேதா அப்யாஸஸ்‌ தபோ ஞாநமிந்த்ரியாணாம்‌ ௪ ஸம்யம: | 

அஹிம்ஸா குருஸேவா ச நி:ஸ்ரேயஸகரம்‌ பரம்‌ ॥ 82 

வேதங்களைக்‌ கற்றுணர்கல்‌, தவம்‌ செய்தல்‌, பிரம்ம ஞானத்தை 
அடைதல்‌, இந்திரியங்களை அடக்குதல்‌, அஹிம்சை, குருசேவை 
என்னும்‌ இவையனைத்தும்‌ மேலான மோட்சத்தை அடைவதற்குரிய 
சாதனங்கள்‌. 


எளி Heat ரரி FT! 
fafa Geet wallet Tet WT 


ஸர்வேஷாமபி சைதேஷாம்‌ சுபாநாமிஹ கர்மணாம்‌ | 

கிஞ்சிச்‌ ச்ரேயஸ்கரதரம்‌ கர்மோக்தம்‌ புருஷம்‌ ப்ரதி | 83 

இப்போது கூறிய இவற்றில்‌ மிகமிக உயர்ந்தது எது என்று 
பார்ப்போம்‌. 


அ போனார்‌ மாய 
Ue ஊனி நார்‌ எரர்‌ ௭௭ ॥ 


ஸர்வேஷாமபி சைதேஷாமாத்மஞானம்‌ பரம்‌ ஸ்ம்ருதம்‌ | 

தத்‌ த்யக்ர்யம்‌ ஸர்வ வித்யாநாம்‌ ப்ராப்யதே ஹ்யம்ருதம்‌ தத: ॥ 84 

இவையனைத்தையும்‌ பார்க்குமிடத்து ஞானம்‌ அடைதலே 
மிகமிக உயர்ந்தது. ஞானம்‌ என்றால்‌ பரம்பொருளை அறியும்‌ 
பிரம்மஞானம்‌. இந்த பிரம்மஞானத்தாலேயே மோட்சத்தை அடைய 
முடியும்‌. 


மனு நீதி என்னும்‌ 


710 * மனுதர்ம சாஸ்திரம்‌ 
ச்ட்‌ 4 What கண்டன 98 
NH எண ண்‌ ரொ 
ஷண்ணாமேஷாம்து பூர்வேஷாம்‌ கர்மணாம்‌ ப்ரேத்ய சேஹச | 
ஷ்ரேயஸ்கரதரம்‌ ஞேயம்‌ ஸர்வதா கர்ம வைதிகம்‌ | 85 


வேதங்களைக்‌ கற்றுணர்தல்‌, தவம்‌ செய்தல்‌, பிரம்ம ஞானத்தை 
அடைதல்‌, இந்திரியங்களை அடக்குதல்‌, அஹிம்சை, குருசேவை 
என்னும்‌ இந்த ஆறு கர்மாக்களிலும்‌ பிரம்மஞானமே கைமேல்‌ 
பலனாக மோட்சத்தைக்‌ கொடுக்கும்‌ என்பதால்‌ பிரம்மஞானமே 
கண்டிப்பாக சம்பாதிக்க வேண்டிய ஒன்றாகும்‌. 


fe mA ர எண்ணே. | 
சான்‌ எ றான ரமி ப 


வைதிகே கர்மயோகேது ஸர்வாண்யேதாந்‌ யசேஷத: | 

அந்தர்பவந்தி க்ரமஷஸ்‌ தஸ்மிம்ஸ்‌ தஸ்மிந்‌ க்ரியாவிதெள ॥ 86 

வைதிக கர்மாக்களை விடாது முழுமையாகச்‌ செய்து 
வரும்போது, அதன்‌ மூலமாக இந்த ஆறு கர்மாக்களின்‌ உயர்ந்த 
பலன்கள்‌ அனைத்தும்‌ கிட்டும்‌. 

அளி da AHR ul 

Tad ஏ 1144 எ என்‌ ARI 

சுகா ஆப்யுதயிகம்‌ சைவ நை:ஷ்ரேயஸிகமேவ ௪ | 

ப்ரவ்ருத்தம்‌ ௪ நீவ்ருத்தம்‌ ௪ த்விவிதம்‌ கர்ம வைதிகம்‌ | 87 

இந்த வைதிக கர்மாக்கள்‌ பிரவிருத்தி, நிவ்ருத்தி என்று இரு 
வகையான பயன்தரும்‌. 

ஸ்வர்க்கம்‌ முதலானவற்றை அடைய ஹேதுவான 
ஜன்மாக்களைக்‌ கொடுக்கும்போது பிரவிருத்தி கர்மாவாகிறது. 
சம்சாரத்தினின்று விடுதலை அடைவதற்கு ஹேதுவான கர்மாக்கள்‌ 
நிவ்ருத்தி கர்மா எனப்படுகிறது. 


கள எ ண ரகர கினி்‌। 

ணா எர ஏரி ॥ 

இஹ சாஅமுத்ரவா காம்யம்‌ ப்ரவ்ருத்தம்‌ கர்ம கீர்த்யதே | 

நிஷ்காமம்‌ ஞானடூர்வம்‌ து நீவ்ருத்தமுபதிஷ்யதே | 88 

இவ்வுலகத்தில்‌ வேண்டியவைகளை அடைவதற்காகவும்‌ இறந்த 
பிறகு நல்லுலகங்களை அடைவதற்காகவும்‌ காரியங்களைச்‌ செய்வது 
பிரவிருத்திகர்மா எனப்படும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த: நாச்சியாரம்மா 1711] 
இவ்வுலத்தில்‌ எந்தப்‌ பலனையும்‌ கேளாமலும்‌, இறந்த 


பிறகும்கூட எந்தப்‌ பலனையும்‌ எதிர்பாராமலும்‌ செய்யும்‌ கர்மா 
நிவ்ருத்தி கர்மா எனப்படும்‌. இது ஆசையற்றதும்‌ ஞானத்தைத்‌ 
தருவதுமான கர்மா. 


எண்‌ ண சோ et 

“ஏர்‌ ணாகர ரான 3 

ப்ரவ்ருத்தம்‌ கர்ம ஸம்ஸேவ்ய தேவாநாமேதி ஸாம்யதாம்‌ | 

நீவ்ருத்தம்‌ ஸேவமாநஸ்து பூதாந்யத்யேதி பஞ்ச வை | 89 

பிரவ்ருத்தி கர்மாக்களான யக்ஞங்கள்‌, தானங்கள்‌ முதலான 
வற்றைச்‌ செய்வதால்‌ தேவர்களின்‌ உலகத்தை அடைந்து 
அவர்களுக்கு சமமான நிலையை அடையலாம்‌. நிவ்ருத்தி 
வழியில்‌ இருப்பவர்களுக்கு, கர்மவினைகளுக்குக்‌ காரணமான 
பஞ்சபூதங்களும்‌ அவனைவிட்டு நீங்கும்‌. அப்படியென்றால்‌ 
மோட்சத்தை அடைவான்‌ என்று பொருள்‌. 


Webygg WSS WAVE எண 
WATT CTA ॥ 


ஸர்வபூதேஷு சாஆத்மாநம்‌ ஸர்வபூதாநீ சாஆத்மநி | 

ஸமம்‌ பஷ்யந்நாத்மயாஜீ ஸ்வாராஜ்யமதி கச்சதி ॥ 90 

சகல உயிர்களிலும்‌ பரமாத்ம சொருபம்‌ உறைகிறது என்பதை 
அறிந்து, பஞ்சபூதங்களும்‌ தன்னுடைய ஆத்மாவுக்குள்‌ பரமாத்ம 
சொரூபமாக இருப்பதை உணர்ந்து, எல்லா உயிர்களையும்‌ சமமாக 
பாவிக்கும்‌ நிலையை அடைந்தவனாக, தன்னுடைய ஆத்மாவையே 
பரமாத்மாவுக்கு அர்ப்பணிக்கும்‌ ஒருவனே மோட்சத்தை 
அடைவான்‌. 


ள்ளார்‌ களி எனா ளை | 
என்‌ எ ஏனும்‌ எண்ம 


யதோக்தாந்யபி கர்மாணி பரிஹாய த்விஜோத்தம: | 

ஆத்மஞானே ஷமே ச ஸ்யாத்‌ வேதா அப்யாஸே ௪ யத்நவாந்‌ | 91 

த்விஜோத்தமன்‌, தனக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்களை 
விட்டாவது, ஆத்ம ஞானத்தை அடையும்‌ முயற்சியில்‌ ஈடுபட 
வேண்டும்‌. வேதத்தை ஓதுவதில்‌ முயற்சியோடிருக்க வேண்டும்‌. 
வேதமோதுவதில்‌ முழுமையாக ஈடுபட்டால்‌, அது ஆத்ம ஞானத்தை 
நல்கும்‌. 


மனு நீதி என்னும்‌ 
712 * மனுதர்ம சாஸ்தீரம்‌ 
டா ணா எனா ர | 
ணர்‌ fe few எண ॥ 


ஏதத்‌ தி ஐன்மஸாபல்யம்‌ ப்ராஹ்மணஸ்ய விசேஷத: | 

ப்ராப்யைதத்‌ க்ருதக்ருத்யோ ஹித்விஜோ பவதிநாஅந்யதா ॥ 92 

வேதாப்யாசம்‌ செய்தபடி அத்மஞானம்‌ அடைவதே பிராம்ம 
ணனுக்கு விசேஷமாக பிறவி வினைகளை நீக்கும்‌ வழி. க்ஷத்ரியனும்‌ 
வைசியனும்கூட பிறவி வினைகளை நீக்கிக்‌ கொள்ளும்‌ வழி 
இதுவேயன்றி, வேறொன்றும்‌ இல்லை. 


ணரா ஊழை சார்பு 
அண்ண wae fifa fief: ப 


பித்ருதேவ மனுஷ்யாணாம்‌ வேதஷ்‌ சக்ஷ: ஸநாதநம்‌ | 
. அஷக்யம்‌ சாஅப்ரமேயம்‌ ச வேதசாஸ்த்ரமிதி ஸ்திதி: ॥ 93 
பித்ருக்களுக்கும்‌ மனிதர்களுக்கும்‌ தேவர்களுக்கும்‌ எப்போதும்‌ 
ஞானத்தைக்‌ கொடுக்கும்‌ கண்ணாக விளங்குவது வேதமேயாகும்‌. 
பழமையான வேதமானது மற்ற எவராலும்‌ இயற்றப்பட்டதுமல்ல, 
இயற்றக்கூடியதுமல்ல. அதன்‌ தன்மை இதுவென எவராலும்‌ 
அளவிடமுடியாது. 


எ ணை TIA எ ணை குனா. | 
எள ரு எற்ற உள ஏன. ॥ 


யா வேதபாஹ்யா: ஸ்ம்ருதயோ யாஷ்‌ ௪ காஷ்‌ ச குத்ருஷ்டய: | 

ஸர்வாஸ்தா நீஷ்பலா: ப்ரேத்ய தமோநிஷ்டா ஹிதா: ஸ்ம்ருதா: | 94 

வேதத்துக்கு விரோதமாக சொல்பவை எவையோ, தவறாக 
போதிப்பவை எவையோ அவையனைத்தும்‌ மந்த புத்தியை 
உருவாக்கி, நற்பலன்களை அடைய வொட்டாமல்‌ தடுத்து 
நரகத்துக்கு வழிவகுக்கும்‌. 


ண்‌ ணன்‌ என்ன்‌ கார்ய 
எண்ன எண? AH 


உத்பத்யந்தே விநஷ்யந்தி யாந்யதோ அந்யாநீ காநீசித்‌ | 

தாந்யர்வாக்‌ காளிகதயா நீஷ்பலாந்யந்ருதாநீ ௪ ॥ பக 

வேதத்தை ஆதாரமாகக்‌ கொள்ளாமல்‌, அதற்கு மாறாககீ 
கூறப்படும்‌ சாஸ்திரங்கள்‌ வேகமாக அழியும்‌. புதிதாக ஏற்பட்ட 
சாஸ்திரங்களைக்‌ கற்பதால்‌ நற்பலன்‌ எதுவுமில்லை. ஏனெனில்‌ அதில்‌ 
உள்ளவை யாவும்‌ பொய்களே யாகும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ (மூழுவதும்‌) 


அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா வை வவ [1 3 ] 


Td STA என என எனன: TE | 

படட ட்ட எ எ 800121109] 

சாதுர்வர்ண்யம்‌ த்ரயோலோகாஷ்‌ சத்வாரஷ்‌ சாஆஸ்ரமா: ப்ருதக்‌ | 

பூதம்‌ பவ்யம்‌ பவிஷ்யம்‌ ௪ ஸர்வம்‌ வேதாத்‌ ப்ரஸித்யதி ॥ 96 

நான்கு வார்ணங்களைப்‌ பற்றியும்‌, மூன்று உலகங்களைப்‌ 
பற்றியும்‌, நான்கு ஆஸ்ரமங்களைப்‌ பற்றியும்‌ வேதத்தில்‌ கூறப்‌ 
பட்டுள்ளது. நடந்ததும்‌ நடப்பதும்‌ நடக்கப்போவதும்‌ வேதத்தில்‌ 
கூறப்‌ பட்டுள்ளது. 


We: எ ௭ ன ஏ A TRY எனல | 

dere ரன்‌ எண்கள்‌. ॥ 

ஷப்த: ஸ்பர்ஷஷ்‌ ௪ ரூபம்‌ சரஸோ கந்தஷ்ச பஞ்சம: | 

வேதாதேவ ப்ராகயந்தே ப்ரகதி குணகர்மத: ॥ 97 

சப்தம்‌, ஸ்பரிசம்‌, உருவம்‌, ரசம்‌, கந்தம்‌ என்னும்‌ ஐந்தும்‌ 
வேதத்திலிருந்தே தோன்றின. இவைகளின்‌ குணங்களும்‌ செயல்களும்‌ 
வேதத்திலேயே விளக்கப்பட்டுள்ளன. 


எள்‌ எஸ்‌ ன எப 
எய்‌ எண்ணா எண 


பிபர்தி ஸர்வபூதாநி வேதசாஸ்த்ரம்‌ ஸநாதநம்‌ | 

தஸ்மாதேதத்‌ பரம்‌ மந்யே யஜ்‌ ஐந்தோரஸ்ய ஸாதநம்‌ | 98 

சநாதனமான வேதசாஸ்திரமே சகல பூதங்களையும்‌ தாங்குகிறது. 
எனவே வேதமே ஒருவனுக்கு மேலான நிலையை அடைய வைக்கும்‌ 
சாதனமாகும்‌. 


ன எ ர நப எ 
Tierra ஜநட்பி பட்டப்‌] 


ஸேநாபத்யம்‌ ௪ ராஜ்யம்‌ ௪ தண்டநேத்ருத்வமேவ ௪ | 

ஸர்வலோகாஅதிபத்யம்‌ ௪ வேதசாஸ்த்ர விதர்ஹதி | 99 

வேதசாஸ்திரம்‌ முழுவதும்‌ அறிந்தவனுக்கு சேனாபதியாகி 
படைகளை நடத்தும்‌ தகுதி இருக்கும்‌. ராஜ்ஜியத்தை ஆளும்‌ தகுதி 
இருக்கும்‌. இவ்வளவு ஏன்‌, சகல உலகங்களையும்‌ ஆட்சி செய்யும்‌ 
தகுதியும்‌ இருக்கும்‌. 


Ue wee af TERT னு 
எ ef dem என்‌ ளொனா ॥ 


க ர ர ப மனுதர்மசாஸ்திரம்‌ 
யதா ஜாதபலோ வஹ்நீர்‌ தஹத்யார்த்ராநபி தருமாந்‌ | 
ததா தஹதி வேதக்ஞ: கர்மஜம்‌ தோஷமாத்மந: || 100 
கொழுந்துவிட்டெரியும்‌ அக்னியானது எவ்வாறு பசுமையான 
மரங்களையும்‌ எரிக்கும்‌ சக்தி பெற்றுள்ளதோ அவ்வாறே வேதத்தை 
அறிந்தவன்‌ கர்மவினைகளைத்‌ தரும்‌ தன்னுடைய கோஷங்களை 
யெல்லாம்‌ எரித்து அழித்து விடும்‌ சக்தி பெற்றவன்‌. 


AAA எண்‌ எரு 
yea ஏக ச ௮௭ ணா கணி ॥ 


வேதசாஸ்த்ரா அர்த தத்வக்ஞோ யத்ரதத்ரா ஆஸ்ரமே வஸந்‌ | 

இஹைவ லோகே திஷ்டந்‌ ஸ ப்ரஹ்ம பூயாய கல்பதே ॥ 101 

வேதசாஸ்திரத்தின்‌ அர்த்தத்தை உணர்ந்த தத்துவ ஞானி, 
பிரம்மசாரியாக இருந்தாலும்‌, கிருஹஸ்தனாக இருந்தாலும்‌, 
வானபிரஸ்தனாக இருந்தாலும்‌, சந்யாசியாக இருந்தாலும்‌ இந்த 
உலகத்திலே வாழ்ந்தபடியே பிரம்மஞானத்தை அடைவான்‌ 


அனி ஏக: ஊரன்‌ எளி எ.) 

எரி ஏர: க என்ன்‌ எனன: ॥ 

அக்ஞோப்யோ க்ரந்திந: ஷ்ரேஷ்டா க்ரந்திப்யோ தாரிணோ வரா: | 

தாரிப்யோ ஞாநீந: ஷ்ரேஷ்டா ஞாநீப்யோ வ்யவஸாயிந: | 102 

ஏதோ சிறிது படித்தவர்களைவிட, முழுமையாக வேதத்தைப்‌ 
படித்தவர்கள்‌ சிரேஷ்டமானவர்கள்‌. முழுமையாகப்‌ படித்தவர்களை 
விட, அதை நன்கு மனத்தில்‌ பதிய வைத்துக்‌ கொண்டவர்கள்‌ 
சிரேஷ்ட மானவர்கள்‌. 

நன்கு மனத்தில்‌ பதிய வைத்துக்‌ கொண்டவர்களைவிட அதன்‌ 
அர்த்தத்தை அறிந்தவர்கள்‌ சிரேஷ்டமானவர்கள்‌. 

அதன்‌ அர்த்தத்தை அறிந்தவர்களைவிட, அதன்படி ஒழுகு 
பவர்கள்‌ மிகவும்‌ சிரேஷ்டமானவர்கள்‌. 

ed fren எர ணக யா ப 

எரா எ ரானா ॥ 

தபோ வித்யா ௪ விப்ரஸ்ய நி:ஸ்ரேயஸகரம்‌ பரம்‌ | 

தபஸா கில்பிஷம்‌ ஹந்தி வித்யயா அம்ருதமஷ்நுதே | 103 

தவமும்‌ வேதமும்‌ விப்ரனுக்கு மிகுந்த மேன்மையைக்‌ 
கொடுக்கும்‌. குவத்தால்‌ பாபங்கள்‌ நீங்கும்‌, வேதத்தால்‌ அமிர்தத்தைப்‌ 
பருகுவான்‌. 


மூலமும்‌ உரையும்‌ மூழுவதும்‌) த ன்‌ 
அன்னை ஸூ ஆனந்த நாச்சியாரம்மா — 

னு எசா? எரா எ னாய 

a ஏ னர எட்னா 

ப்ரத்யக்ஷம்‌ சாஅனுமாநம்‌ ௪ சாஸ்த்ரம்‌ ச விவிதா ஆகமம்‌ | 

த்ரயம்‌ அவிதிதம்‌ கார்யம்‌ தர்ம சுத்திம பீப்ஸதா | 104 

பிரத்யட்சமாக பார்ப்பது, ஊதித்து அறிவது, சாஸ்திர விதிகளை 
அறிவது என்னும்‌ மூன்றுமே ஒருவன்‌ தனக்குரிய தர்ம வழியில்‌ 
நடந்து தன்னை மேன்மைப்படுத்திக்‌ கொள்வதற்குரிய சாதனங்‌ 
களாகும்‌. 

அர எ = aT 

ண? எ ஏ Aa HC | 

ஆர்ஷம்‌ தர்மோப தேஷம்‌ ச வேதசாஸ்த்ரா அவிரோதிநா | 

யஸ்‌ தர்கேணா அநு ஸந்தத்தே ஸ தர்மம்‌ வேத நேதர: | 105 

வேதத்தையும்‌, தர்மத்தை உபதேசிக்கும்‌ நூல்களையும்‌, 
வேதத்துக்கு விரோதமாக இல்லாத தர்க்கம்‌ முதலான சாஸ்திரங்‌ 
களையும்‌ நன்கு படித்தே ஒருவன்‌ தர்மத்தை அறிய முடியும்‌. 


ளி ணி என்ர. | 

எண ன சரணா 

நை: ஸ்ரேயஸமிதம்‌ கர்ம யதோதிதமசேஷத: | 

மாநவஸ்யா அஸ்ய ஷாஸ்த்ரஸ்ய ரஹஸ்ய முபதிஷ்யதே | 106 

இதுவரை மோட்சமடைய சாதனமான கர்மாக்கள்‌ அனைத்தும்‌ 
முழுமையாகக்‌ கூறப்பட்டன. 

இந்த மானவ தர்மத்தின்‌ ரகசியமான விஷயத்தை இப்போது 
கூறுகிறேன்‌, கேளுங்கள்‌: 


எசார்ர எர BY ரண்‌ ணை 
ளா ஷ எ ஸ்‌ னன | 


அநாம்நாதேஷ தர்மேஷு கதம்‌ ஸ்யாதிதி சேத்பவேத்‌ | 

யம்ஷிஷ்டா ப்ராஹ்மணா ப்ரூயு: ஸ தர்ம: ஸ்யாதஷங்கித: ॥ 107 

இதுவரை சொல்லிய தர்மசாஸ்திர விதிகளில்‌ ஏதேனும்‌ சந்தேகம்‌ 
ஏற்பட்டால்‌ என்ன செய்ய வேண்டும்‌ என்று கூறுகிறேன்‌. 

நான்‌ கூறப்போகும்‌ லட்சணங்கள்‌ பொருந்திய சிஷ்டர்களான 
பிராம்மணர்களிடம்‌ சந்தேகத்தைக்‌ கேட்க வேண்டும்‌. அவர்கள்‌ 
கூறுவது எதுவோ அதுவே தர்மம்‌ என்று. சந்தேகமின்றி ஏற்றுக்‌ 
கொள்ள வேண்டும்‌. 


மனு நீதி என்னும்‌ 


716 மனுதர்ம சாஸ்திரம்‌ 
ஏரின்‌ tay A=: afte: | 
என்க ளா ளை: gf TERE: ॥ 
தாமேணா அதிகதோ யைஸ்து வேத: ஸபரிப்ரும்ஹண: | 
தேஷிஷ்டா ப்ராஹ்மணா ஞோயா: ஸ்ருதீ ப்ரத்யட்ச ஹேதவ: | 108 


வேதங்கள்‌, வேதாங்கங்கள்‌, தர்மசாஸ்திரங்கள்‌, புராணங்கள்‌, 
மீமாம்சை, தர்க்கம்‌ முதலான சாஸ்திரங்கள்‌ அனைத்தையும்‌ 
படித்தவர்களாகவும்‌, அவற்றின்‌ பொருளை முழுமையாக அறிந்தவர்‌ 
களாகவும்‌ இருக்கின்ற பிராம்மணர்கள்‌ சிஷ்டர்கள்‌ எனப்படுவர்‌. 


TSA த ந ட்டது of ATL 

Fa asf நானா 1 14௭ கொ! 

தஷராஅவரா வர பரிஷத்‌ யம்‌ தர்மம்‌ பரிகல்பயேத்‌ | 

த்ரயவரா வாஅபி வ்ருத்தஸ்தா தம்‌ தர்மம்‌ ந விசாலயேத்‌ ॥ 109 

பத்து சிஷ்டர்‌ சேர்ந்திருக்கும்‌ சபையில்‌ அவர்கள்‌ எதை தர்மம்‌ 
என்று நிர்ணயிக்றொர்களோ அதையே தர்மமாக ஏற்க வேண்டும்‌. 

பத்து சிஷ்டர்கள்‌ சேராதபோது, மூன்று சிஷ்டர்கள்‌ சேர்ந்து 
எதை தர்மம்‌ என்று நிர்ணயிக்கிறார்களோ அதை தர்மமாக ஏற்க 
வேண்டும்‌. ஏற்பதில்‌ எந்த சந்தேகமும்‌ கொள்ளக்கூடாது. 


அளக யோன்‌ ண்‌ எம | 

அண மி TRA TR PAT 

த்ரைவித்யோ ஹேதுகஸ்‌ தர்கீ நைருக்தோ தர்மபாடக: | 

த்யஷ்‌ சா ஆஸ்ரமிண: பூர்வே பரிஷத்‌ ஸ்யாத்‌ தஷாஅவரா | 110 

வேதங்களில்‌ மூன்று சாகைகளை ஓதியவன்‌, தர்க்கம்‌ மீமாம்சை 
முதலான சாஸ்திரங்களைப்‌ படித்தவன்‌, தர்மசாஸ்திரங்களை 
அறிந்தவன்‌, பிரம்மச்சாரி, கிருஹஸ்தன்‌, சந்யாசி என்னும்‌ மூன்று 
ஆஸ்ரம வாசிகள்‌ முதலானோர்‌ பத்து பேர்களுக்குக்‌ குறையாமல்‌ 
இருக்கும்‌ சபைக்கு “பரிஷத்‌” என்று பெயர்‌. 


காரி எ ள்ள wu! 
அர ரள என்னார்‌? ॥ 


ருக்வேதவித்‌ யஜுர்விச்‌ ௪ ஸாமவேதவிதேவ ச | 

த்ரயவரா பரிஷஜ்‌ ஞோயா தர்மஸம்ஷய நீர்ணயே | 111 

ரிக்‌ வேதத்தை நன்கு உணர்ந்தவர்களும்‌, யஜூர்‌ வேதத்தை 
நன்குணர்ந்தவர்களும்‌, சாம வேதத்தை நன்குணர்ந்தவர்களுமான 
மூவர்‌ இருக்கும்‌ சபையும்‌ பரிஷத்‌ ஆகும்‌. இவர்களும்‌ தர்மம்‌ 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 

அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியாரம்மா —_—___—__—_——_—— 1717] 
எதுவென நிர்ணயிப்பார்கள்‌. சந்தேகம்‌ வந்தபோது இவர்களின்‌ 
பரிஷத்தில்‌ கேட்டு தெளிவு கொள்ளலாம்‌. 


ர defi ud 4 eae frien: | 

எண WO A TTS: ॥ 

ஏகோ அபி வேதவித்‌ தர்மம்‌ யம்வ்யவஸ்யேத்‌ த்விஜோத்தம: | 

ஸவிக்ஞேய: பரோ தர்மோ நா௮க்ஞாநாமுதிதோ அயுதை: ॥ 112 

வேதவித்தான த்விஜோத்தமன்‌ ஒருவனிடமேகூட தர்மம்‌ 
எதுவென கேட்டு சந்தேகத்தைத்‌ தீர்த்துக்‌ கொள்ளலாம்‌. ஆனால்‌ 
வேதமோ தர்மசாஸ்திரமோ தெரியாத பலபேர்கள்‌ கூடி இதுவே 
தர்மம்‌ என்று எவ்வளவு கூறினாலும்‌ அதை ஏற்கக்‌ கூடாது. 


எண்‌ எள்ளி காய 

எ எண WRT Fre 

அவ்ரதா நாமமந்த்ராணாம்‌ ஜாதிமாத்ரோபஜீவிநாம்‌ | 

ஸஹஸ்ரஷ: ஸமேதாநாம்‌ பரிஷத்த்வம்‌ ந வித்யதே ॥ 113 

பிரம்மசர்யம்‌ முதலான விரதங்களை அனுஷ்டிக்காதவர்களும்‌, 
மந்திரக்‌ கிரியைகள்‌ எதுவுமற்றவர்களுமான ஜாதியை மாத்திரமே 
சொல்லிக்‌ கொண்டு ஜீவிப்பவர்கள்‌ ஆயிரமாயிரமாய்‌ சேர்ந்திருந்‌ 
தாலும்‌ அது “பரிஷத்‌ ஆகாது. 


ந என்ற ஏன்‌ எராண்௨ | 

எனா ரள TESTU 

யம்‌ வதந்தி தமோபூதா மூர்கா தர்மமதத்‌ வித: | 

தத்பாபம்‌ ஷததா பூத்வா தத்வத்த்‌ ரூநநுகச்சதி | 114 

தமோ குணம்‌ கொண்டவர்களான மூர்க்கர்கள்‌ தர்மத்தையோ, 
வேதார்த்தத்தையோ அறியாமலே, தர்மம்‌ தெரிந்தவர்கள்‌ போல 
காட்டிக்‌ கொண்டு, பிராயச்சித்தம்‌ முதலானவற்றைக்‌ கூறினால்‌, 
எவனுக்குக்‌ கூறுகிறார்களோ அவனுடைய பாபம்‌ நூறு மடங்காதி 
கூறியவனை வந்தடையும்‌. 


பிரா wa Fria WO 
சன்‌ fr: என்ன wot TTT 


ஏதத்‌ வோ அபிஹிதம்‌ ஸர்வம்‌ நீ:ஸ்ரேயஸகரம்‌ பரம்‌ | 
அஸ்மாதப்ரச்யு தோ விப்ர: ப்ராப்நோதி பரமாம்‌ கதிம்‌ | 115 


மனு நீதி ன்னும்‌ 

> க ம்‌ 

மோட்ச சாதனமான அனைத்தையும்‌ உங்களுக்குக்‌ கூறினேன்‌. 

நான்‌ கூறியபடி ஓழுகுபவா்கள்‌ ஸ்வர்க்கத்தையும்‌ மோட்சத்தையும்‌ 
அடைவார்கள்‌. 


THY ள்‌ கொ ணை | 
ஏன்ன எர ரர WANE WATT 


ஏவம்‌ ஸ பகவாந்‌ தேவோ லோகாநாம்‌ ஹிதகாம்யயா | 

தர்மஸ்ய பரமம்‌ குஹ்யம்‌ மமேதம்‌ ஸர்வமுக்தவாந்‌ | 116 

பகவானும்‌, உலகங்களின்‌ ஹிதத்தை விரும்புபவருமான மனு, 
மிகவும்‌ மேலானதும்‌ ரகசியமானதுமான இந்த தர்ம சாஸ்திரத்தை 
எனக்கு உரைத்தார்‌. 


எண்ன எனி TA UOT எ: | 

ன்‌ எர ஒளன்‌ எ: ॥ 

ஸர்வமாத்மநீ ஸம்பஷ்யேத்‌ ஸச்‌ சாஅஸச்‌ ௪ ஸமாஹித: | 

ஸர்வம்‌ ஹ்யாத்மநீ ஸம்பஷ்யந்‌ நாஅதர்மே குருதே மந: ॥ 117 

சுத்‌, அசத்‌ ரூபமான அனைத்தும்‌ பரமாத்ம சொரூபமே என்றும்‌, 
அந்த பரமாத்மாவே தன்னுள்‌ உறைகிறார்‌ என்னும்‌ ஆத்ம 
சொரூபத்தை அறிந்தவன்‌ மனம்‌ எந்நாளும்‌ அதர்மத்தில்‌ செல்லாது. 

சான்சு ணை: எற்‌ எண்ன 

என ணன்‌ எ எரா 

ஆத்மைவ தேவதா: ஸர்வா: ஸர்வமாத்மந்‌ யவஸ்திதம்‌ | 

ஆத்மாஹி ஐநயத்யேஷாம்‌ கர்மயோகம்‌ ஷரீரிணாம்‌ | 118 

சகல தேவர்களுக்குள்ளும்‌ உறைவது பரமாத்ம சொரூபமே. 
உடலெடுத்த அனைவருக்கும்‌ கர்ம யோகங்களை ஏற்படுத்துவதும்‌ 
ஆத்ம சொரூபத்தோடிருக்கும்‌ பரமாத்வே. 

அண்ணிய சொர! 

எண்னம்‌: wt Wet: சன்‌ mu uff 

கம்‌ ஸந்நிவேஷயேத்‌ கேஷு சேஷ்டநஸ்பர்ஷநே அநீலம்‌ | 

பக்தி த்ருஷ்டயோ பரம்‌ தேஜ: ஸ்நேஹே அபோ காம்‌ ௪ மூர்த்திஷ | 119 

உளி fe: என்ன்‌ என uA weal 

ஏனா ரணி ள்‌ எண 


மனஸிந்தும்‌ திஷ: ஸ்ரோத்ரே க்ராந்தே விஷ்ணும்பலே ஹரம்‌ | 
வாச்யக்நிம்‌ மித்ரமுத்ஸர்கே ப்ரஜநே ௪ ப்ரஜாபதிம்‌ ॥ 120 


மூலமும்‌ உரையும்‌ முழுவதும்‌) 


அன்னை மூட ஆனந்த நாச்சியாரம்மா 4 119 
want எண்ணமா 
FS ed Fea A ழ்‌ TN 
ப்ரஷாஸிதாரம்‌ ஸர்வேஷாமணீயாம்ஸ மணோறபி | _- 
ருக்மா ஆபம்‌ ஸ்வப்நதீகம்யம்‌ வித்யாத்தம்‌ பூருஷம்‌ பரம்‌ | 121 


வெளியிலுள்ள ஆகாசத்தை சரீரத்திலுள்ள ஆகாசத்துடன்‌ 
லயிக்கச்‌ செய்ய வேண்டும்‌. 

வெளியிலுள்ள வாயுவை சரீரத்திலுள்ள வாயுவுடன்‌ லயிக்கச்‌ 
செய்ய வேண்டும்‌. இவ்வாறே அக்னியுடன்‌ அக்னியையும்‌, 
கண்ணீருடன்‌ தண்ணீரையும்‌, பிருத்வி(மண்‌)யுடன்‌ பிருத்வியையும்‌ 
லயிக்கச்‌ செய்ய வேண்டும்‌. 

மனத்தில்‌ சந்திரனை லயிக்கச்‌ செய்ய வேண்டும்‌. பிறகு காது 
களில்‌ திக்குகளையும்‌, பாதங்களில்‌ விஷ்ணுவையும்‌, பலத்தை 
சிவபிரானிடமும்‌, வாக்கை அக்னியிடமும்‌, ஆசன பாகத்தை 
மித்ரனிடமும்‌, உபேந்திரியத்தை பிரஜாபதியிடமும்‌ லயிக்கச்‌ செய்ய 
வேண்டும்‌. 

கர்மாக்களுக்குத்‌ தக்க பலனை அளிப்பவரும்‌, அணுவுக்குள்‌ 
அணுவாக இருப்பவரும்‌, ஞானக்கண்களால்‌ மட்டுமே காணக்‌ 
கூடியவரும்‌, தங்கம்‌ போல்‌ பிரகாசிப்பவருமான பரமாத்மாவை 
ஞானத்தால்‌ காண வேண்டும்‌. 


Tei Werf ன்பு 

உ TR ண எண 

ஏதமேகே வதந்த்யக்நீம்‌ மனுமந்யே ப்ரஜாபதிம்‌ | 

இந்த்ர மேகே பரே ப்ராணமபரே ப்ரஹ்ம ஷாஷ்வதம்‌ | 122 

சிலர்‌ பரமாத்வை அக்நியாக உபாசிப்பர்கள்‌. இலார்‌ 
பிரஜாபதிகளாக உபாசிப்பர்கள்‌. சிலர்‌ தேவேந்திர வடிவமாக 
உபாசிப்பர்கள்‌. சிலர்‌ தன்னுள்‌ இருக்கின்ற பிராணனாக எண்ணி 
உபாசிப்பர்கள்‌. 

சிலர்‌ பிரம்ம சொரூபமாக உபாசிப்பா்கள்‌. 


ணி என்‌ Toa aT fifi 1 

fe Pred எரி எம 

ஏஷ ஸர்வாணி பூதாநி பஞ்சபிர்‌ வ்யாப்ய மூர்திபி: | 
ஐன்மவ்ருத்திக்ஷயைர்‌ நீத்யம்ஸம்ஸாரயதி சக்ரவத்‌ | 123 


மனு நீதி என்னும்‌ 

720 *- மனுதர்ம சாஸ்திரம்‌ 

பரமாத்மா, ஐம்பூத சேர்க்கையோடு உயிர்களை இயங்க 
வைக்கிறார்கள்‌. உடலெடுத்த உயிர்கள்‌ தாங்கள்‌ சம்பாதித்த 
பாபபுண்ணியங்களில்‌ தேரின்‌ சக்கரங்களைப்‌ போல மேலும்‌ 
கீழுமாக பிறவிகளை எடுக்கிறார்கள்‌. இறுதியில்‌ மோட்சத்தை 
அடையும்வரை பிறப்பும்‌ இறப்பும்‌ இருக்கும்‌. 

95: A TATE | 

எண்ணார்‌ எளி மாரு 

ஏவம்‌ ய: ஸர்வபூதேஷ பஷ்யத்‌ யாத்மாநமாத்மநா | 

ஸஸர்வ ஸமதாமேத்ய ப்ரஹ்மாஅப்யேதி பரம்பதம்‌ ॥ 124 

எவன்‌, எல்லா பூதங்களிலும்‌ உள்ள ஆத்மாவை அறிந்தவனாக, 
பிரம்ம ஞானம்‌ பெற்றவனாக இருக்கிறானோ, அவன்‌ மேலான 
பரப்பிரம்மத்தின்‌ பதத்தை அதாவது பரமபதத்தை அடைகிறான்‌. 


(பன்னிரண்டாம்‌ அத்தியாயம்‌ முற்றிற்று. ) 
மனுதர்ம சாஸ்திரம்‌ நிறைவடைகிறது. 


சுபம்‌. 


ப்ரி Ph:044 2431 3646/2431 3647 
்‌ 091: 94440 21661/94872 77755 


